


அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ பாகம்‌ 1 
. ஓர்‌ புறக்குறிப்பு 
. மாபெரும்‌ தொடர்‌ நூல்‌ 


1 

2 

3. இவை யாவும்‌ எதைப்‌ பற்றியது? 
4. கடை௫ நிமிடத்‌ தயாரிப்பு 
ல்‌ 
6 
7 














. எருசலேமில்‌ காத்திருத்தல்‌ 
. "எருசலேம்‌ தொடங்கு ... 


. சுவிசேஷப்‌ பிரசங்கத்தின்‌ தொடக்கமும்‌ அதன்‌ 

நிறைவும்‌ 

8. மூவாயிரம்‌ பேர்‌ இரட்௪க்கப்பட்டது எப்படி! 

9. நான்‌ அங்கம்‌ வடக்க விரும்பும்‌ சபை 

10.குணமாக்கப்படுதலின்‌ ஓர்‌ சம்பவம்‌ 

11."அவருடைய நாமத்தினாலே" 

12.சாத்தான்‌ உங்களுக்குக்‌ கடினமான நேரத்தைத்‌ 
தரும்போது 

13.உங்களையே மறந்து விடுங்கள்‌ 

14. சாத்தானை சமாளிக்க, செய்ய மற்றும்‌ செய்ய 
தகாதவைகள்‌ 

15.எச்சரிக்கை! மறைவான பாறைகள்‌ முன்னால்‌ 
உள்ளன! 

16. மனிதன்‌ "இல்லை" என்று கூறும்பொழுது தேவன்‌ 
"ஆம்‌" என்று கூறுகின்றார்‌ 

17.கறிஸ்தவரும்‌ அரசாங்கமும்‌ 

18.சொற்பொருள்‌ அகராதி 
























































அப்போஸ்தலருடைய 
நடயாடிகள்‌ நூலின்‌ 
ஸ்றக்குறிர்‌ப] 
[(அத்காரங்கள்‌ 1-28] 


இப்புறக்குறிப்பு, அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ நூலில்‌ 
நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளை அறிய உங்களுக்கு உதவும்‌. 


1. எருசலேமில்‌ சாட்சிகள்‌ (1-7). 
௮. அதிகாரம்‌ 1: காத்திருப்புக்‌ காலம்‌. 
1. அறிமுகக்‌ கூற்று (வ. 1, 2). 
2. பரத்துக்கேறுதல்‌ (வ. 3-11). 
3. எருசலேமில்‌ காத்திருத்தல்‌ (வ. 12-14). 
4. யூதாஸுக்குப்‌ பதில்‌ வேறொருவர்‌ 
கேர்ந்தெடுக்கப்படுதல்‌ (வ. 12-26). 
ஆ. அதிகாரம்‌ 2: சபை நிலைநாட்டப்படுதல்‌. 
1. வல்லமை இறங்குதல்‌ (வ. 1-13). 
2. முகல்‌ சுவிசேஷப்‌ பிரசங்கம்‌ (வ. 14-36). 
3. முதலாவதாக மனம்‌ மாறியவர்கள்‌ (வ. 37-41). 
4. ஆதி சபையைப்பற்றிய சுருக்கக்‌ குறிப்பு 
(வ. 42-47). 
இ. அதிகாரம்‌ 3: சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படுதல்‌. 
1. சப்பாணியைக்‌ குணப்படுத்துதல்‌ (வ. 1-11). 
2. நிறைவு செய்யப்படாத ஒரு பிரசங்கம்‌ 
(வ. 12-26. 


ஈ. அதிகாரம்‌ 4: உபத்திரவங்களின்‌ தொடக்கம்‌. 
1. பேதுருவும்‌ யோவானும்‌ கைது செய்யப்படுதல்‌ 
(வ. 1-31). 
2. சகலத்தையும்‌ பொதுவாய்‌ வைத்து அநுபவித்தல்‌ 
(வ. 32-37). 
உ. அதிகாரம்‌ 5: சபை ஒழுங்கும்‌ - அதிக 
உபத்திரவமும்‌. 
1. சபை ஒழுங்கு பற்றிய முதலாவது நிகழ்ச்சி 
(வ. 1-11). 
2. மதிப்பு வளருதல்‌ (வ. 12-16). 
3. இன்னும்‌ அதிக உபத்திரவம்‌ (வ. 17-42). 
ஊ. அதிகாரம்‌ 6: முதலாவது “உதவிக்காரர்கள்‌” 
தெரிந்து கொள்ளப்படுதல்‌. 





1. சபையின்‌ ஐக்கியம்‌ குலையுமோ என்ற அச்சம்‌; 
ஏழு ஊழியக்காரர்கள்‌ தேர்வு (வ. 1-7). 
2. இவ்வூழியக்காரர்களில்‌ ஒருவர்‌ (ஸ்தேவான்‌) 
கைது செய்யப்படுதல்‌ (வ. 8-15). 
எ. அதிகாரம்‌ 7: முதலாவதாக கிறிஸ்துவுக்காக 
மரித்தவர்‌. 
1. ஸ்தேவானின்‌ பிரசங்கம்‌: யூதர்களின்‌ வரலாறு 
பற்றிய மறுகண்ணோட்டம்‌ (வ. 1-53). 
2. ஸ்தேவானின்‌ மரணம்‌ (வ. 54-60). 
11. பலஸ்தனத்தின்‌ மற்ற பகுதிகளில்‌ சாட்சிகள்‌: (8-12). 
அ. அதிகாரம்‌ 8: சபை சிதறடிக்கப்படுதல்‌. 
1. சபையை சவுல்‌ உபத்திரவப்படுத்துகல்‌ (வ. 1-4). 
2. சமாரியாவுக்குப்‌ பிலிப்பு செல்லுதல்‌ (வ. 5-25). 
3. எத்தியோப்பிய மந்திரியின்‌ மனமாற்றம்‌ 
(வ. 26-40). 
ஆ. அதிகாரம்‌ 9: உபத்திரவம்‌ கொடுத்த ஒருவரின்‌ 
மனமாற்றம்‌ - பேதுருவின்‌ பயணங்கள்‌. 
1. சவுலின்‌ மனமாற்றம்‌ (வ. 1-18). 
2. சவுலின்‌ தொடக்ககால ஊழியங்கள்‌ (வ. 19-31). 
3. பேதுருவின்‌ மற்ற பயணங்கள்‌ (வ. 32-43). 
இ. அதிகாரம்‌ 10: புறஜாதியாருக்கு சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படுகிறது (1). 


1. ஒரு புறஜாதியான்‌ (கொர்நேலியு) பேதுருவுக்கு 
ஆளனுப்புதல்‌ (வ. 1-8). 
2. பேதுருவின்‌ தரிசனம்‌ (வ. 9-23). 
3. கொர்நேலியுவும்‌ அவர்‌ வீட்டாரும்‌ மனம்‌ 
மாறுதல்‌ (வ. 24-48). 
ஈ. அதிகாரம்‌ 11: புறஜாதியாருக்கு சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படுதல்‌ (2). 
1. குறைகூறியவர்களைப்‌ பேதுரு சமாதானம்‌ 
செய்தல்‌ (வ. 1-18). 
2. புறஜாதியாருக்கு சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்‌ 
படுதல்‌ (வ. 19-26). 
3. யூதா்களுக்குப்‌ புறஜாதியார்‌ உதவுதல்‌ 
(வ. 27-30). 
௨. அதிகாரம்‌ 12: ஜெபத்தின்‌ வல்லமை. 
1. ஏரோதினால்‌ முதலாவது அப்போஸ்தலா்‌ 
(யாக்கோபு) கொல்லப்படுதல்‌ (வ. 1, 2). 
2. ஏரோதினால்‌ பேதுரு சிறையில்‌ அடைக்கப்‌ 
படுதல்‌ (வ. 3-5). 
3. ஜெபத்திற்குத்‌ தேவன்‌ பதில்‌ அளிக்கிறார்‌ 
(வ. 6-17). 
4. ஏரோதின்‌ மரணம்‌ (வ. 18-24). 
5. பர்னபாவும்‌ சவுலும்‌ சீரியாவின்‌ அந்தி 
யோகியாவிற்குத்‌ திரும்புதல்‌ (வ. 25). 
11. பூமியின்‌ கடைசி பரியந்தமும்‌ சாட்சிகள்‌ (13-28). 
அ. பவுலின்‌ ஊழியப்‌ பயணங்கள்‌ (13-21). 
1. அதிகாரம்‌ 13: பவுலின்‌ முதலாவது 
ஊழியப்பயணம்‌ (1). 
௮. பார்னபாவும்‌ சவுலும்‌, பரிசுத்த 
ஆவியானவரால்‌ தேர்ந்தெடுக்கப்படுதல்‌ 
(வ. 1-3). 
ஆ. சீரியாவின்‌ அந்தியோகியாவிலிருந்து சீப்புரு 
தவுக்கு (வ. 4). 
இ. சீப்புரு தீவில்‌: சாலமி மற்றும்‌ பாப்போ 
பட்டணங்களில்‌ (வ. 5-12). 
ஈ. பொர்கே பட்டணத்திற்கு (வ. 13). 


10 


உ. பிசீதியாவின்‌ அந்தியோகியாவுக்கு (வ. 14-52). 


2. அதிகாரம்‌ 14: பவுலின்‌ முதலாவது ஊழியப்‌ 


பயணம்‌ (2). 
அ. இக்கோனியாவில்‌ (வ. 1-6). 
ஆ. லீஸ்திராவில்‌ (வ. 7-20). 
இ. தொர்பையில்‌ (வ. 21). 
ஈ. திரும்பி வருதல்‌ (வ. 21-28). 


. அதிகாரம்‌ 15: எருசலேமில்‌ ஒரு ஆலோசனைக்‌ 


கூட்டம்‌ - மற்றும்‌ பவுலின்‌ இரண்டாவது 

ஊழியப்‌ பயணம்‌ (1). 

௮. மோசேயின்‌ பிரமாணத்திற்குப்‌ புறஜாதிக்‌ 
கிறிஸ்தவர்களைக்‌ கீழ்ப்படியப்‌ பண்ண 
வேண்டுமா என்பது பற்றிய ஒரு 
வாக்குவாதம்‌ (வ. 1, 2). 

ஆ. எருசலேமில்‌ ஒரு ஆலோசனைக்‌ கூட்டம்‌; 
ஒரு கடிதம்‌ எழுதப்படுதல்‌ (வ. 3-29). 

இ. பவுலும்‌, பர்னபாவும்‌, மற்றவர்களும்‌ இந்தக்‌ 
கடிதத்தை எடுத்துக்‌ கொண்டு, சீரியாவின்‌ 
அந்தியோகியாவுக்குச்‌ செல்லுகல்‌ (வ. 30-35). 

ஈ முதலாவது பயணத்தில்‌ நிலைநாட்டின 
சபைகளை மறுபடியும்‌ சந்திப்பதற்கான 
விருப்பம்‌; பவுல்‌ மற்றும்‌ 





பார்னபாவுக்கிடையே கருத்து வேறுபாடு 
உண்டாகுதல்‌ (வ. 36-39). 
௨. பவுலும்‌, சீலாவும்‌ பவுலின்‌ இரண்டாவது 
ஊழியப்‌ பயணத்தைக்‌ தொடங்குதல்‌ 
(வ. 40, 41). 





. அதிகாரம்‌ 16: பவுலின்‌ இரண்டாவது ஊழியப்‌ 


பயணம்‌ (2). 
௮. இன்னொரு பயணத்துணையாள்‌ 
(தீமோத்தேயு) (வ. 1-3). 
ஆ. “பட்டணங்கள்‌ தோறும்‌” (வ. 4, 5). 
இ. துரோவாவுக்கு: “மக்கெதோனியனி 
அழைப்பு” (வ. 6-10). 
ஈ. மக்கெதோனியாவுக்கு கடல்‌ பயணம்‌ 


(வ. 11, 12). 





. பிலிப்பி பட்டணத்தில்‌: லீதியாளும்‌ அவள்‌ 


வீட்டாரும்‌ மனமாற்றம்‌ அடைதல்‌ 
(வ. 13-15). 


. பிலிப்பி பட்டணத்தில்‌: குறி சொல்லும்‌ 





ஏ. 


ஆவியையுடைய ஒரு பெண்ணைக்‌ 
குணமாக்குதல்‌, மற்றும்‌ சிறையில்‌ 
அடைக்கப்படுதல்‌ (வ. 16-24). 


. பிலிப்பி பட்டணத்தில்‌: சிறைச்சாலை 


அதிகாரியும்‌ அவர்‌ வீட்டாரும்‌ 
மனமாற்றமடைதல்‌ (வ. 25-34). 

பிலிப்பி பட்டணத்தில்‌: 
சிறைச்சாலையிலிருந்து விடுதலை (வ. 35-40). 


5. அதிகாரம்‌ 17: பவுலின்‌ இரண்டாவது ஊழியப்‌ 
பயணம்‌ (3). 


௮. 
ஆ. 


இ. 





தெசலோனிக்கே பட்டணத்துக்கு (1-10). 
பெரோயா பட்டணத்துக்கு: 
“நற்குணசாலிகளாய்‌” இருந்தம க்கள்‌ 

(வ. 11-15). 

அத்தேனே பட்டணத்துக்கு: பவுல்‌ 
ஆவியில்‌ வைராக்கியமடைதல்‌ (வ. 16-21). 


. அத்தேனே பட்டணத்தில்‌: மார்ஸ்‌ 


மேடை (ஏரேபெகஸ்‌) பிரசங்கம்‌ (வ. 22-34). 


6. அதிகாரம்‌ 18: பவுலின்‌ இரண்டாவது 
ஊழியப்பயணம்‌ (4) - மற்றும்‌ பவுலின்‌ 


மூன்றாவது ஊழியப்பயணம்‌ (1). 


௮. 
ஆ. 


இ. 


கொரிந்து பட்டணத்தில்‌ ஒன்னரை 
ஆண்டுகள்‌ (வ. 1-17). 

சீரியாவின்‌ அந்தியோகியாவுக்குப்‌ பவுல்‌ 
இரும்புதல்‌ - எபேசுவில்‌ நிற்குதல்‌ (வ. 18-22). 
மூன்றாவது ஊழியப்‌ பயணத்தைத்‌ 
தொடங்குதல்‌ (வ. 23). 


. சாதுரியவானான ஒரு பிரசங்கியாரின்‌ 


அறிமுகம்‌ (அப்பொல்லோ) (வ. 24-28). 


7. அதிகாரம்‌ 19: பவுலின்‌ மூன்றாவது 


11 


ஊழியப்பயணம்‌ (2). 








அ. எபேசு பட்டணத்தில்‌: பன்னிரண்டு சீஷர்கள்‌ 
மறு ஞானஸ்நானம்‌ பெறுதல்‌ (வ. 1-7). 
ஆ. எபேசு பட்டணத்தில்‌: பவுலின்‌ ஊழியமும்‌ 


மற்றும்‌ திட்டங்களும்‌ (வ. 8-22). 

இ. எபேசு பட்டணத்தில்‌: எதிர்ப்புகள்‌ (வ. 
23-41). 

8. அதிகாரம்‌ 20: பவுலின்‌ மூன்றாவது ஊழியப்‌ 
பயணம்‌ (3). 

௮. மக்கெதோனியா, கிரேக்கு தேசங்களுக்குச்‌ 
செல்லுதல்‌, பின்பு மக்கெதோனியாவிற்கும்‌, 
பிறகு துரோவாப்‌ பட்டணத்துக்கும்‌ திரும்பச்‌ 
செல்லுதல்‌ (வ. 1-0. 

ஆ. துரோவாப்‌ பட்டணத்தில்‌: கர்த்தருடைய 
நாள்‌ ஒன்றில்‌ கூட்டம்‌ (வ. 7-12). 

இ. எருசலேமுக்குப்‌ பயணப்படும்‌ வழியில்‌ 
(வ. 13-16). 

ஈ. மிலேத்துவில்‌: எபேசுவின்‌ மூப்பர்களுடன்‌ 
முக்கியமான உரை (வ. 17-38). 

9. அதிகாரம்‌ 21: பவுலின்‌ மூன்றாவது 
ஊழியப்பயணம்‌ (4) - மற்றும்‌ எருசலேமில்‌ 
பவுல்‌ கைது செய்யப்படுதல்‌. 

௮. எருசலேம்‌ செல்லும்‌ வழியில்‌ - தீரு, 
பித்தொலோமாய்‌ மற்றும்‌ செசரியா 
பட்டணங்களில்‌ நிற்றல்‌ (வ. 1-17). 

ஆ. விமார்சனத்தைக்‌ தவிர்ப்பதற்குப்‌ பவுல்‌ 
முயற்சி செய்தல்‌ (வ. 18-20). 

இ. பவுல்‌ கைது செய்யப்படுதல்‌ (வ. 27-36). 

ஈ. குற்காப்பு வாதம்‌ செய்ய ஒரு தருணம்‌ 
(வ. 37-40). 
ஆ. பவுல்‌ சிறை வைக்கப்படுதல்களும்‌ மற்றும்‌ அவரது 

ரோமாபுரிப்‌ பயணமும்‌ (22-28). 

1. அதிகாரம்‌ 22: எருசலேமில்‌ பவுல்‌ சிறை வைக்கப்‌ 
படுதல்‌ (1). 

௮. பவுலின்‌ தற்காப்பு வாதம்‌ (வ. 1-22). 


12 


ஆ. சிக்கலில்‌ அகப்பட்ட ஒரு சேனாபதி 
(வ. 23-30). 

2. அதிகாரம்‌ 23: எருசலேமில்‌ பவுல்‌ சிறை வைக்கப்‌ 
படுதல்‌ (2) - மற்றும்‌ செசரியாவில்‌ பவுல்‌ சிறை 
வைக்கப்படுதல்‌ (1). 

௮. சனகொன்‌ சங்கத்தாரின்‌ முன்பாகப்‌ பவுல்‌ 
(வ. 1-10). 

ஆ. ஊக்கமூட்டும்‌ ஒரு தரிசனம்‌ (வ. 11). 

இ. ஒரு கொலைச்‌ சதித்‌ திட்டம்‌ 
வெளியாக்கப்படுதல்‌ (வ. 12-22). 

ஈ. பவுல்‌ செசரியாவுக்குக்‌ கொண்டு 
செல்லப்படுதல்‌ (வ. 23-35). 

3. அதிகாரம்‌ 24: செசரியாவில்‌ பவுல்‌ சிறை 
வைக்கப்படுதல்‌ (2). 

௮. பேலிக்ஸ்‌ முன்பாக விசாரணை (வ. 1-23). 

ஆ. “எனக்குச்‌ சமயமானபோது”: பேலிக்ஸ்‌ 
மனமாற்றம்‌ அடையாமை (வ. 24-27). 

4. அதிகாரம்‌ 25: செசரியாவில்‌ பவுல்‌ சிறை 
வைக்கப்படுதல்‌ (3). 

௮. பெஸ்துவின்‌ முன்பாக விசாரணையில்‌ 
பவுல்‌, இராயருக்கு அபயமிடுதல்‌ 
(வ. 1-12). 

ஆ. செசரியாவுக்கு இரண்டு 
பார்வையாளர்கள்‌ வருதல்‌; பிரசங்கிக்க 
இன்னொரு வாய்ப்பு (வ. 13-27). 

5. அதிகாரம்‌ 26: செசரியாவில்‌ பவுல்‌ சிறை 
வைக்கப்படுதல்‌ (4). 





௮. அகிரிப்பா ராஜாவின்‌ முன்னிலையில்‌ 
தமது தற்காப்பு வாதத்தில்‌ பவுல்‌, ஏன்‌ 
மனமாற்றமடைந்தார்‌ என்று கூறுதல்‌ 
(வ. 1-27). 

ஆ. “கொஞ்சங்‌ குறைய சம்மதிக்கப்‌ 
பண்ணுகிறாய்‌” அகிரிப்பா இராஜா 
மனமாற்றம்‌ அடையாமை (வ. 25, 29). 

இ. அடுத்த நிறுத்தம்‌: ரோமாபுரி (வ. 30-32). 


13 


6. அதிகாரம்‌ 22: பவுலின்‌ ரோமாபுரிப்‌ பயணம்‌ (1). 
௮. பயணம்‌ தொடங்குதல்‌ (வ. 1-8). 
ஆ. பவுலினால்‌ எச்சரிக்கப்படுதல்‌ (வ. 9-12). 
இ. கடலில்‌ ஆபத்தான நிகழ்ச்சிகள்‌ (வ. 13-44). 
7. அதிகாரம்‌ 28: பவுலின்‌ ரோமாபுரிப்‌ பயணம்‌ (2). 
௮. ஒரு தவில்‌ துணிவான செயல்கள்‌ 
(மெலித்தா) (வ. 1-10). 
ஆ. பயணத்தைத்‌ தொட ருதல்‌; 
ரோமாபுரியை அடைதல்‌ (வ. 11-16). 
இ. விசாரணைக்காகக்‌ காத்திருத்தல்‌ (வ. 17-31). 





முடிவுரை 

அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ புத்தகம்‌ பின்வரும்‌ 
ஒரு வெற்றிக்‌ குறிப்புடன்‌ முடிவடைகின்றது: “பின்பு பவுல்‌ 
குனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு 
வருஷ முழுதும்‌ தங்கி, தன்னிடத்தில்‌ வந்த யாவரையும்‌ 
ஏற்றுக்கொண்டு, மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல்‌, 
தேவனுடைய ராஜ்யத்தைக்‌ குறித்துப்‌ பிரசங்கித்து, கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவைப்பற்றிய விசேஷங்களை உபசகேசித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌” (அப்‌. 28:31)! 


14 


மாபெரும்‌ தொடா்‌ நூல்‌ 
(15.71, 2] 


கடந்த கோடைகாலத்தில்‌ நான்‌ ரோமானியாவில்‌ இருந்த 
போது, எனது மகள்‌ சிந்தி என்னிடம்‌ குழந்தைகளுக்கான 
புத்தகம்‌ ஒன்றை அறிமுகப்படுத்தினாள்‌. அந்தப்‌ புத்தகம்‌ 
மேடெலின்‌ எல்லென்ஜில்‌ என்பவரால்‌ எழுதப்பட்ட 
“காலத்தின்‌ கோடுகள்‌” என்பதாகும்‌. சந்தியும்‌, எனது பேரன்‌ 
சேத்தும்‌ அந்தப்‌ புத்தகத்தை மிகவும்‌ விரும்பினர்‌. அதே 
எழுத்தாளர்‌ எழுதின வேறு புத்தகங்களை - விசேஷமாக 
“காலத்தின்‌ கோடுகள்‌” என்ற புத்தகத்தின்‌ தொடர்‌ நூலை 
(அடுத்த பாகத்தை)க்‌ கண்டறியும்படி என்னிடம்‌ அவர்கள்‌ 
கூறினர்‌. அது ஏனென்று நான்‌ புரிந்து கொண்டேன்‌. ஒரு 
புத்தகத்தை உண்மையாகவே நான்‌ ரசித்திருந்தால்‌, அதைக்‌ 
கீழே வைக்கும்போது வருத்தமாயிருக்கும்‌; அதில்‌ உள்ள 
பாத்திரப்‌ படைப்புகளைப்பற்றியும்‌, அவர்களுக்கு என்ன 
நேர்ந்தது என்பதுபற்றியும்‌ அதிகம்‌ அறிய ஆவல்‌ உள்ளவனா 
யிருப்பேன்‌. அதன்‌ தொடர்‌ நூல்‌ (அடுத்த பாகம்‌) உள்ளது 
என்றறிந்தால்‌, அதை நான்‌ அவசியம்‌ வாங்கவேண்டும்‌ என்றும்‌ 
நினைப்பேன்‌. அதைக்‌ கண்டுபிடிக்கும்போது, ஏராளமான 
எதிர்பார்ப்புகளோடு அதை வாசிப்பேன்‌. 

சுவிசேஷ வரலாறுக்குத்‌ தொடர்‌ நூல்‌ (அடுத்த பாகம்‌) 
ஒன்று உண்டு. இதுவரை எழுதப்பட்டவைகளிலேயே இது 
மாபெரும்‌ தொடர்‌ நூல்‌ ஆகும்‌, இது தொடர்‌ நூல்களின்‌ 
தொடர்‌ நூல்‌ ஆகும்‌, கிறிஸ்துவின்‌ வரலாற்றுக்கு இது ஒரு 
தொடர நூல்‌ ஆகும்‌. இதை நாம்‌ அப்போஸ்தலருடைய நடபடி 
கள்‌ என்று அழைக்கின்றோம்‌. “ஒரு வகையில்‌ அப்போஸ்‌ 
தலருடைய நடபடிகள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ மிகவும்‌ முக்யெமான 
நூல்‌ ஆகும்‌” என்று வில்லியம்‌ பார்க்ளே என்பவர்‌ “அப்போஸ்‌ 
தலருடைய நடபடிகள்‌” என்ற நூலில்‌ கூறினார்‌. கல்வியாள 
ரான மான்ட்காக்ஸ்‌ என்பவர்‌, “இந்த நூல்‌,சுவிசேஷங்களுக்‌ 




















15 


கும்‌, நிருபங்களுக்கும்‌ இடையே ஒரு பாலம்‌ போல்‌ அமைந்‌ 
துள்ளது” என்றும்‌ “புதிய ஏற்பாட்டின்‌ மைய நூல்‌” என்றும்‌ 
“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌” என்ற அவருடைய நூலில்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. ஆன்டனி லீஆஷ்‌ என்பவர்‌, அப்போஸ்தல 
ருடைய நடபடிகளுக்கான தனது விளக்கவுரை நூலில்‌, 
“அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ என்ற நூல்‌ மட்டும்‌ இல்லா 
திருந்தால்‌ அதை (அதாவது ஆதி சபையின்‌ வரலாற்றை) ப்‌ பற்றி 
நமக்கு ஒன்றும்‌ தெரிந்திருக்காது” என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 

நான்கு சுவிசேஷே நூல்கள்‌ உள்ளன, இவைகளில்‌ ஒன்றை 
யாவது நாம்‌ இழந்துபோக விரும்ப மாட்டோம்‌, ஆனால்‌ 
அப்படி ஏதாவது ஒரு நூலை நாம்‌ இழந்துவிட்டாலும்‌ மீதி 
யிருக்கும்‌ மூன்று நூல்களிலிருந்து இயேசுவைப்பற்றி அதிகமாய்‌ 
அறிய முடியும்‌. இருபத்தோரு நிருபங்கள்‌ உள்ளன. அவைகளில்‌ 
ஒன்றையும்‌ நாம்‌ இழந்துபோக விரும்ப மாட்டோம்‌; ஆனால்‌ 
அப்படி அவைகளில்‌ ஏதாவதொன்றை இழந்தாலும்‌, கிறிஸ்து 
வைப்பற்றியும்‌ அவரது வழியைப்‌ பற்றியும்‌ அறியும்‌ அறிவை 
இழக்க வாய்ப்பு இல்லை. ஆனால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ வரலாற்று 
நூலாக அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ என்ற ஒரே ஒரு 
நூல்தான்‌ உள்ளது. இது இல்லாமலிருந்தால்‌, பவுலின்‌ 
எழுத்துக்களிலிருந்து நாம்‌ அறியும்‌ சில விஷயங்கள்‌ தவிர, ஆதி 
சபையின்‌ செயல்பாடுகள்‌ முற்றிலும்‌ நம்மால்‌ அறியப்படாமல்‌ 
போயிருக்கும்‌. இந்நூல்‌ மட்டும்‌ இல்லையென்றால்‌ அது நமக்கு 
ஒரு பேரிழப்பாகும்‌. 

நாம்‌ இந்த மாபெரும்‌ நூலைக்‌ கற்றுக்கொள்ளப்‌ 
போகிறோம்‌. இந்நூலின்‌ அளவு, நமக்கு இதைக்‌ கற்றுக்‌ கொள்‌ 
வதில்‌, ஒரு சவாலாக அமைந்துள்ளது. புதிய ஏற்பாட்டில்‌ உள்ள 
நீண்ட நூல்களில்‌ இது மூன்றாவது இடத்தில்‌ உள்ளது. லூக்கா 
முதலாவது நீண்ட நூல்‌ ஆகும்‌, மத்தேயு இரண்டாவது நீண்ட 
நூல்‌ ஆகும்‌, அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ (அப்‌. நட.) 
நூலும்‌ ஏறக்குறைய மத்தேயு சுவிசேஷ நூலின்‌ அளவேயுள்ளது. 
ஆக, புதிய ஏற்பாட்டின்‌ வேறு எந்த எழுத்தாளரைக்‌ காட்டி 
லும்‌, லூக்கா அதிகம்‌ எழுதியுள்ளார்‌ என்று ஆகிறது. அவர்‌ 
அதிகம்‌ நூல்களை எழுதவில்லை (பவுல்‌ பதிமூன்று அல்லது 
பதினான்கு நூல்கள்‌ [நிருபங்கள்‌] எழுதியுள்ளார்‌; யோவான்‌ 
ஐந்து நூல்கள்‌ எழுதியுள்ளார்‌), ஆனால்‌ லூக்கா சுவிசேஷமும்‌, 


16 











அப்‌. நட. நூலும்‌ இணைந்து புதிய ஏற்பாட்டில்‌ ஏறக்குறைய 
30 சதவிகிதமாக உள்ளன! 

நமது பாடத்தை நான்‌, “உணர்வைக்‌ தட்டியெழுப்பும்‌ 
கிறிஸ்தவம்‌” என்று அழைக்கின்றேன்‌. ஆதிகாலத்தில்‌ சபையில்‌ 
இருந்த மன வெழுச்சிகளில்‌ சில இன்றும்‌ நமது பாடத்தில்‌ 
பிரதிபலிக்கும்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. விசேஷமாக அந்த 
மனவெழுச்சிகளில்‌ சில நமது சொந்த இருதயங்களையும்‌, 
வாழ்க்கையையும்‌ ஊடுருவும்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. 








குலைப்பு 
அப்‌. நட. நூலை அறிமுகப்படுத்துவதற்கு, உங்கள்‌ 
வேதத்தில்‌ அதன்‌ தலைப்பைப்‌ பார்ப்பதே நல்ல வழியாகும்‌. 


இதற்குப்‌ பெரும்பாலும்‌ பொதுவாக “அப்போஸ்தலருடைய 
நடபடிகள்‌” என்றே தலைப்பிடப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில்‌ 
இது “The Acts of the Apostles” என்று அமைக்கப்படுகிறது. ஒரு 
மொழிபெயர்ப்பில்‌ “16” என்ற வார்த்தை விடப்பட்டு, “Acts 
of the Apostles’’ (NEB) என்றுள்ளது. வேறொரு மொழி 
பெயர்ப்பில்‌ “116 Acts” (ASV) என்றும்‌, இன்னொரு மொழி 
பெயர்ப்பில்‌ “Acts” (NIV) என்று மட்டும்‌ உள்ளது. 
இவைகளெல்லாம்‌ ஏவப்பட்ட தலைப்புகள்‌ அல்ல, 
முதலாம்‌ நூற்றாண்டு சடையில்‌, மேற்கண்ட தலைப்புகளில்‌ 
ஏதொன்றும்‌ பயன்படுத்தப்படவில்லை. “கிறிஸ்தவத்தின்‌ 
தொடக்க வரலாறு” அல்லது “தொடக்கங்கள்‌” என்ற தலைப்‌ 
பின்‌ கீழ்‌ இருந்த இரண்டு தொகுதிகளின்‌ ஒரு பாகமாகவே 
இந்த நூல்‌ இருந்தது. அதே வடிவில்‌ தான்‌ இந்நூல்‌ சபைகள்‌ 
மத்தியிலும்‌ விநியோகமாயிற்று, முதலாம்‌ நூற்றாண்டின்‌ 
கடைசியில்‌ அல்லது இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
இதன்‌ முதலாம்‌ தொகுதி பிரித்தெடுக்கப்பட்டு “லூக்கா எழுதின 
சுவிசேஷம்‌” என்று பெயரிடப்பட்டு, மத்தேயு, மாற்கு மற்றும்‌ 
யோவான்‌ ஆகியோர்‌ எழுதின சுவிசேஷ நூல்களுடன்‌ சேர்க்கப்‌ 
பட்டது. அச்சமயத்தில்‌ இரண்டாம்‌ தொகுதி, அப்‌. நட. என்ற 
நூலாயிற்று. அதன்‌ பிறகும்‌ கூட இந்நூலுக்கு, “Acts of Apostles”, 
“The Acts of All the Apostles” மற்றும்‌ நாம்‌ முன்பே குறிப்பிட்‌ 





டவை ஆகிய பல்வேறு தலைப்புகள்‌ கொடுக்கப்பட்டன. 


17 


“The Acts of the Apostles” என்ற தலைப்பு என்னை அவ்வள 
வாய்‌ உறுத்துவதில்லை, ஆனால்‌, இத்தலைப்பைப்‌ பார்த்தால்‌, 
எல்லா அப்போஸ்தலா்களின்‌ எல்லா நடபடிகளும்‌ இந்நூலில்‌ 
உள்ளதோ என்று ஒரு கருத்துத்‌ தோன்றும்‌. எப்படியிருப்‌ பினு 
ம்‌, அப்‌. 1ம்‌ அதிகாரத்தில்‌ உள்ள அப்போஸ்கலர்களின்‌ பெயர்ப்‌ 
பட்டியலைத்தவிர, இந்நூலில்‌ பேதுரு, பவுல்‌, யாக்கோபு 
மற்றும்‌ யோவான்‌ ஆகிய அப்போஸ்தலர்களின்‌ பெயர்கள்‌ 
மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது - மற்றும்‌ யாக்‌ கோபு, 
யோவான்‌ ஆகியோரைப்பற்றி சிறிதளவே நமக்குக்‌ 
கூறப்பட்டுள்ளது. எனவே இந்நூல்‌, சில அப்போஸ்தலர்களின்‌ 
சில நடபடிகளைக்‌ கூறுறெது. குறிப்பாக, இந்நூலின்‌ முதல்‌ 
பாகமானது பேதுருவின்‌ சில நடபடிகளையும்‌, நிறைவு 
பாகமானது பவுலின்‌ சில நடபடிகளையும்‌ கூறுகிறது. 

“The Acts of the Apostles” என்ற தலைப்பானது மிக விசால 
மானதாகவும்‌, அதே நேரத்தில்‌ மிகவும்‌ குறுயெதாகவும்‌ 
உள்ளது. இந்நூலில்‌ எல்லா அப்போஸ்தலர்களின்‌ நடபடிகளும்‌ 
கூறப்படாததால்‌ இத்தலைப்பு மிக விசாலமானதாகிறது. 
பேதுரு மற்றும்‌ யோவானைத்‌ தவிர இந்நூலில்‌ உள்ள முக்கிய 
பாத்திரங்கள்‌ அப்போஸ்கலா்களாயில்லாதிருப்பதால்‌ 
இத்தலைப்பு மிகவும்‌ குறுகியதாகிறது. மாறாக அவர்கள்‌ 
“சாதாரண” கிறிஸ்தவர்களாயிருந்து சுவிசேஷம்‌ பரவுவதற்கா 
கத்‌ தங்களால்‌ இயன்ற சிறந்த ஊழியம்‌ செய்துள்ளனர்‌: ஸ்தே 
வான்‌, பிலிப்பு, பர்னபா, சீலா, தீமோத்தேயு, அப்பொல்லோ, 
ஆக்கில்லா, மற்றும்‌ பிரிஸ்கில்லாள்‌ போன்றவர்கள்‌. 

நமது பாடத்திற்கு, நான்‌ “நடபடிகள்‌” மற்றும்‌ “அப்போஸ்‌ 
தலருடைய நடபடிகள்‌” என்ற சொற்றொடர்களையே 
பயன்படுத்துவேன்‌. இவைகள்‌ எவ்வித பாகுபாடும்‌ இல்லா 
திருப்பதோடு, மற்ற தலைப்புகளினால்‌ ஏற்படும்‌ சிரமங்‌ 
களையும்‌ தவிர்ப்பதாய்‌ இருக்கின்றன. 


வசனப்‌ பகுதி 
இந்நூலைக்‌ கற்றுக்கொள்ளத்‌ தயாராகும்போது, “யார்‌ 
இந்நூலை எழுதினார்‌?” “யாருக்கு எழுதினார்‌?” “எப்பொழுது” 
மற்றும்‌ “ஏன்‌” இதை எழுதினார்‌ போன்ற கேள்விகளை விவா 


18 


இத்து அறிவது மிக்க பலனுள்ளதாயிருக்கும்‌. இவ்வினாக்‌ 
களுக்கு விடையளிக்க, நாம்‌ வசனப்பகுதிக்குச்‌ செல்வோம்‌. 
முதல்‌ அதிகாரத்தின்‌ 1ம்‌ மற்றும்‌ 2ம்‌ வசனங்களுடன்‌ நாம்‌ 
தொடங்குவோம்‌: “தெயோப்பிலுவே, இயேசுவானவர்‌ தாம்‌ 
தெரிந்துகொண்ட அப்போஸ்தலருக்குப்‌ பரிசுத்த ஆவியினாலே 
கட்டளையிட்ட பின்பு, அவர்‌ எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட நாள்‌ 





வரைக்கும்‌ செய்யவும்‌ உபகேசிக்கவும்‌ தொடங்கின எல்லா 
வற்றையுங்குறித்து, முதலாம்‌ பிரபந்தத்தை உண்டு 
பண்ணினேன்‌. ” 

முதலாம்‌ அதிகாரத்தின்‌ எஞ்சியுள்ள பகுதி முழுவதையும்‌ 
நாம்‌ சற்று மேலெழுந்த வாரியாகப்‌ பார்த்தால்‌ அதன்‌ மூலம்‌ சில 
உட்கருத்துக்களைக்‌ கண்டுபிடிக்க முடியும்‌. மேலும்‌ நமக்கு 
தகவல்‌ பெறுவதற்காக லூக்கா 1:1-4 வரையுள்ள வசனங்‌ 
களையும்‌ பயன்படுத்துவோம்‌. 


மகா கனம்பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள்‌ 
முழு நிச்சயமாய்‌ நம்புகிற சங்கதிகளை, ஆரம்பமுதல்‌ 
கண்ணாரக்‌ கண்டு வசனத்தைப்‌ போதித்தவர்கள்‌ 
எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளைக்‌ குறித்துச்‌ 
சரித்திரம்‌ எழுத அநேகம்பேர்‌ ஏற்பட்டபடியினால்‌, 
ஆதிமுதல்‌ எல்லாவற்றையும்‌ திட்டமாய்‌ விசாரித்தறிந்த 
நானும்‌ உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின்‌ 
நிச்சயத்தை நீர்‌ அறிய வேண்டுமென்று, அவைகளை 
ஒழுங்காய்‌ உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய்த்‌ 
தோன்றிற்று. 


லூக்கா சுவிசேஷமும்‌, நடபடிகள்‌ நூலும்‌ ஒரே தொகுதியாகத்‌ 
துவக்கத்தில்‌ விநியோடிக்கப்‌ பட்டதால்‌, லூக்கா 1:1-4 வசனப்‌ 
பகுதி இவ்விரு நூல்களுக்கும்‌ முன்னுரையாகப்‌ பயன்பட்டது 
என்பதை நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


எழுதியவர்‌ 
“.. முதலாம்‌ பிரபந்தத்தை உண்டுபண்ணினேன்‌” (அப்‌. 1:1) 
என்பது லூக்கா சுவிசேஷத்தைக்‌ குறிக்கிறது. லூக்கா சுவிசேஷம்‌ 
விட்ட இடத்தில்‌ நடபடிகள்‌ நூல்‌ தொடங்குகின்றது. இரண்‌ 
டுமே தெயோப்பிலு என்ற ஒரே நபருக்கு எழுதப்பட்டுள்ளன 
(லூக்‌. 1:3; அப்‌. 1:1). புதிய ஏற்பாட்டில்‌ வேறு எங்கும்‌ 
19 





காணப்படாத குறைந்தது ஐம்பது வார்த்தைகள்‌ இவ்விரண்டு 
நூல்களிலும்‌ பொதுவாய்க்‌ காணப்படுகின்றன. (.W. மெக்கார்‌ 
வியின்‌, “அப்‌. நடபடிகளுக்கான புதிய விளக்கவுரை, தொகுதி 
1ல்‌ பார்க்கவும்‌.) இரு நூல்களுமே புறஜாதியாருக்கென்று 
எழுதப்பட்டதாய்த்‌ தோன்றுகிறது (யூதருடைய சொற்கள்‌ 
மற்றும்‌ பழக்கங்கள்‌ யாவும்‌ விளக்கமளிக்கப்பட்டுள்ளன. அப்‌. 
1:19ல்‌ அவர்களுடைய அரமாயிக்‌ பாஷையிலே இரத்த நிலம்‌ 
என்று அர்த்தம்‌ கொள்ளும்‌ அக்கெல்தமா எனப்பட்டிருக்கெது). 
எனவே, முதலாவதை எழுதியவர்‌ யாரோ அவரே நிச்சயமாக 
அடுத்த நூலையும்‌ எழுதியிருக்கிறார்‌. 

நடபடிகள்‌ 1:2ல்‌ உள்ள தன்மைப்‌ பெயர்ச்‌ சொல்‌ (உண்டு 
பண்ணினேன்‌), கொலோ, 4:14ல்‌ “பிரியமான வைத்தியனாகிய 
லூக்காவை” குறிக்கிறதென்பதில்‌ சிறிதளவுதான்‌ சந்தேகம்‌ 
உள்ளது. இவ்விடத்தில்‌, உள்ளான மற்றும்‌ புறம்பான 
ஆகாரங்கள்‌ யாவும்‌ ஒத்துப்போகின்றன. முதலாவது, இந்‌ 
நூல்களுக்குப்‌ புறம்பாக உள்ள ஆதாரங்களைக்‌ கவனிப்போம்‌. 
இவ்விரு நூல்களும்‌ உண்டான நாள்முதல்‌ கொண்டு, இவைகள்‌ 
லூக்காவால்‌ எழுதப்பட்டதாகவே கூறப்பட்டுள்ளன; வேறு 
யாரும்‌ இதை எழுதியதாக ஒருவரும்‌ ஒருக்காலும்‌ குறிப்பிட 
வில்லை. இந்த உண்மைக்கான சாட்சிகளில்‌, இரேனியு (08. கி.பி. 





180), லூக்கா சுவிசேஷத்திற்கான An(i-Karcionite முன்னுரை (08. 
160-180), மியூரட்டோரியன்‌ சட்டம்‌ (0. 170-190), அலெக்ஸாந்‌ 
திரியாவின்‌ கிளமென்ட்‌ (150-217), மற்றும்‌ தெர்த்துல்லியனும்‌ 
(150-220) அடங்கும்‌. வரலாற்று ஆசிரியரான ஈஸோபியஸ்‌ 4. பி. 
325ல்‌, “இவ்விரு தொகுதிகளையும்‌ லூக்காதான்‌ எழுதினார்‌ 
என்பதில்‌ எந்த சந்தேகமும்‌ இல்லை” என்று எழுதினார்‌. 
நடபடிகளில்‌ உள்ள “நாங்கள்‌” என்று வரும்‌ வசன 
பகுதிகளில்‌ (16:10-17; 20:5-15; 21:1-18; 27:2-28:16), உள்ளான 
ஆகாரங்கள்‌ மையம்‌ கொண்டிருக்கின்றன. இவ்விடங்களில்‌ 
படர்க்கைப்‌ பெயர்ச்‌ சொல்லிலிருந்து தன்மைப்‌ பெயர்ச்‌ 
சொல்லாக மாற்றம்‌ பெற்றுள்ளன - இவை இதை எழுதியவர்‌ 
அச்சம்பவம்‌ நடந்த இடத்தில்‌ அங்கிருந்ததைக்‌ குறிக்கின்றன - 
அதாவது இதை எழுதியவர்‌ பவுலோடு பயணம்‌ செய்ததைக்‌ 
குறிக்கின்றன. இவை யாவையும்‌ மனதில்‌ கொண்டு, இதை 
எழுதியயவர்‌ யாராக இருக்கமுடியும்‌ என்று நெருக்கமாகப்‌ 











20 


பார்த்தால்‌, லூக்காவையே குறிக்கின்றது. லூக்கா சுவிசேஷத்‌ தில்‌ 
- (4:35; 9:39; 18:25) - விசேஷமாகப்‌ பயன்பட்டுள்ள மருத்துவ 
ரீதியான வார்த்தைகள்‌ (கிரேக்க மொழியில்‌ மாத்திரம்‌ உள்ள) 
இன்னொரு உள்ளான ஆகாரமாகக்‌ குறிப்பிடப்பட முடியும்‌. 
இந்த கூற்றுக்கள்‌ முடிவான ஆதாரமாயில்லாவிட்டாலும்‌, 
இதை எழுதியவர்‌ ஒரு வைத்தியர்‌ என்று கூறுகின்றன. 

லூக்காவைப்பற்றி நாம்‌ அறியாதவைகளே ஏராளமா 
யிருக்கின்றன (அவர்‌ தம்மைப்பற்றி எதுவும்‌ எழுதவில்லை). 
இருப்பினும்‌ அவரைப்பற்றிய அநேக உண்மைகளை நாம்‌ 
யூகித்தறிய முடியும்‌. லூக்கா ஒரு புறஜாதியார்‌, அநேகமாக 
அவர்‌ ஒரு கிரேக்கர்‌.' பாரம்பரியத்தின்படி, அவரது வீடு 
சீரியாவின்‌ அந்தியோகியொவில்‌ இருந்தது.” அவர்‌ கிறிஸ்துவின்‌ 
ஜீவியத்தைக்‌ கண்ணாரக்‌ கண்ட சாட்சியல்ல (லூக்கா 1:2), 
ஆனால்‌ பவுலுடன்‌ அவர்‌ ஒரு பயணக்‌ கூட்டாளியாகவும்‌, 
உடன்‌ ஊழியராகவும்‌ இருந்துள்ளார்‌ (பிலே. 24). கொலோ. 
4:14ல்‌ இவரைப்பற்றிக்‌ கூறப்படும்‌ “பிரியமான?” என்ற 
வார்த்தை, இவர்‌ நற்குணங்கள்‌ உடையவராயிருந்தார்‌ 
என்பதைக்‌ குறிப்பிடுகின்றது. 

லூக்கா ஒரு மருத்துவராயிருந்தார்‌ என்பது அவரைப்‌ பற்றிய 
தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு உண்மையாகும்‌ (கொலோ. 4:14). 
பவுலின்‌ பொதுவான சரீர உபாதைகள்‌ (2 கொரி. 12:7-10) 
மற்றும்‌ அவர்‌ சரீரத்திற்கு தரப்பட்ட உபத்திரவங்கள்‌ (2 கொரி. 
11:23-27) இவற்றையெல்லாம்‌ ஆலோசித்துப்‌ பார்க்கையில்‌, 
பவுல்‌ தமது பயணக்‌ கூட்டாளியாக, ஒரு சொந்த மருத்து 
வரைப்‌ பெற்றிருந்தது எவ்வளவு பயனுள்ளதாயிருந்திருக்கும்‌ 
என்பதை நாம்‌ காண முடியும்‌! 

லூக்கா ஒரு மருத்துவரைக்‌ காட்டிலும்‌ இன்னும்‌ 
மேலானவராயிருந்தார்‌, பவுல்‌ பொறுமையாய்‌ ச௫த்த அநேக 
உபத்திரவங்களை அவரும்‌ (லூக்காவும்‌) தைரியத்தோடு அநு 
பவித்தார்‌. லூக்கா, சபையைக்‌ கட்டி எழுப்புகிறவராயிருந்து, 
பவுலும்‌ அவரது குழுவும்‌ பிலிப்பி பட்டணத்தைவிட்டுச்‌ சென்ற 
போது, இவர்‌ அங்கேயே தங்கியிருந்தார்‌. மேலும்‌ இவர்‌ 
பவுலுக்கு உண்மையுள்ள சிநேகிதராயிருந்தார்‌. பவுல்‌, மற்ற 
எல்லாராலும்‌ கைவிடப்பட்டபோதும்‌ லூக்கா மாத்திரம்‌ 
அவரோடு இருந்தார்‌ (பிலே. 24; 2 தீமோ. 4:11). 








21 


லூக்கா தேவ ஆவியினால்‌ ஏவப்பட்ட மனிதராயிருந்தார்‌ 
என்பது மிகவும்‌ குறிப்பிடத்தக்க ஒரு உண்மையாகும்‌. லூக்கா 
சுவிசேஷம்‌ மற்றும்‌ அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ ஆகிய 
நூல்களை நாம்‌ படிக்கும்போது, இந்த, “பிரியமான வைத்தியர்‌” 
ஆராய்ச்சி மனப்பாங்குள்ள கற்றறிவாளர்‌ என்பது தெளிவாய்‌ 
விளங்குகிறது. இருப்பினும்‌, அவருடைய அறிவுக்‌ கூர்மையின்‌ 
விளைவாக மட்டுமே இவ்விரு நூல்களும்‌ எழுதப்பட்டன 
என்று ஒருபோதும்‌ நாம்‌ நினைத்துவிடக்கூடாது. லூக்கா, 
2 பேதுரு 1:21ல்‌ கூறப்படும்‌ மனிதர்கள்‌ போல, நிச்சயமாகவே, 
“பரிசுத்த ஆவியினால்‌ ஏவப்பட்டார்‌.” அநேகமாய்‌, பவுல்‌ தம்‌ 
கைகளை லூக்காவின்‌ தலையின்மேல்‌ வைத்து ஜெபித்ததினால்‌ 
லூக்காவிற்கு ஏவுதல்‌ கடைத்திருக்கலாம்‌. அற்புத வரங்களைக்‌ 
கொடுக்கும்படி, கிறிஸ்தவார்களின்‌ தலைகளின்மேல்‌ கைகளை 
வைப்பது பவுலின்‌ வழக்கமாயிருந்தது (அப்‌. 19:6). பவுல்‌ தமது 
பயணக்‌ கூட்டாளிகளில்‌ வேறொருவர்‌ மேலும்‌ தமது 
கரங்களை வைத்து ஜெபித்தார்‌ (2 தீமோ. 1:6); லூக்காவின்‌ 
தலையின்மேல்‌ கைகளை வைத்து ஜெபித்திருக்க மாட்டார்‌ 
என்று நாம்‌ எண்ண முடியாது. “தீர்க்கதரிசனம்‌” அதாவது 
ஏவப்பட்ட போதகம்‌ என்பது அற்புத வரங்களில்‌ ஒன்று ஆகும்‌ 
(1 கொரி. 12:10). லூக்கா இந்த வரத்தைப்‌ பெற்றிருப்பார்‌ 
என்பது மிகத்‌ தெளிவாய்‌ காணப்படுகிறது. 


புரவலர்‌ (உபகாரி) அல்லது உதவி செய்தவர்‌ 
லூக்கா மற்றும்‌ அப்‌. நட. ஆகிய இரு நூல்களும்‌ 
“தெயோப்பிலு” என்பவருக்கு எழுதப்பட்டுள்ளன (லூக்‌. 1:3). 
“Theophilus” என்ற கிரேக்க வார்த்தை, 11208 (தேவன்‌) என்ற 
வார்த்தையுடன்‌, றhரl05 (“நட்புறவான அன்பு”) என்ற 
பெயர்ச்சொல்‌ அல்லது phi4 (நட்புறவுடன்‌ அன்பு செய்தல்‌) 
என்ற வினைச்சொல்‌ இணைந்த கூட்டு வார்த்தையாகும்‌. 





இவ்வார்த்தை “தேவனை அன்பு செய்யும்‌ ஒருவா்‌” என்றோ 
“தேவன்‌ அன்பு செய்யும்‌ ஒருவர்‌” என்றோ, அல்லது தேவனு 
டைய சிநேகிதன்‌, தேவப்பிரியன்‌ என்றோ பொருள்படும்‌. இரு 
மொழிபெயர்ப்புகளும்‌ ஒன்றிற்குப்‌ பதில்‌ ஒன்றாக இருப்பது 
போல்‌ ஏற்படுத்த ப்பட்டுள்ளதால்‌, எது பயன்பட்டாலும்‌, அதிக 
வேறுபாடு ஏற்படுவதில்லை. 





22 


தெயோப்பிலுவை அடையாளம்‌ காண அநேக யூகங்கள்‌ 
செய்யப்பட்டுள்ளன. சிலர்‌, இவர்‌ ஒரு நபரேயல்லவென்றும்‌, 
தேவனை விரும்புகிற தேவனால்‌ விரும்பப்படுகின்ற 
அனைவரையும்‌ குறிப்பிடவே இச்சொல்‌ பயன்பட்டுள்ள 
தென்றும்‌ நம்புகின்றனர்‌. வேறு சிலர்‌, “தெயோப்பிலு” என்ற 
பெயர்‌, ரோமாபுரியின்‌ ராஜ அரமனையில்‌ நீரோ இராயனுக்கு 
முன்பாக, பவுலுக்காக வாதாடிய ஒரு ரோம அதிகாரிக்குத்‌ 
தரப்பட்ட புனைபெயர்‌ என்று யூகிக்கின்றனர்‌. தெயோப்பிலு 





என்பவர்‌ லூக்காவுக்கு எஜமானாயிருந்தவர்‌ என்பது வேறொரு 
அழகான யூகம்‌ ஆகும்‌. (இந்தக்‌ காட்சியில்‌ லூக்கா ஒரு 
அடிமையாகக்‌ தமது வாழ்க்கையைத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ 
தமது எஜமானின்‌ சாவுக்கேதுவான ஒரு வியாதியைக்‌ 
குணப்படுத்தின போது, தெயோப்பிலு என்ற அவரது எஜமான்‌ 
லூக்காவுக்கு விடுதலை அளித்தார்‌. இவ்வாறாக, லூக்கா 
அவருக்கு நன்றி தெரிவிக்கும்படி தமது முந்தைய எஜமானுக்கு 
இந்நூல்களை சமர்ப்பித்தார்‌ என்று Bay - யின்‌ நூலில்‌ 
இச்சுவைமிகு கற்பனைத்‌ துணுக்கு காணப்படுகிறது.) 

லூக்கா, ரோம அரசாங்கத்தின்‌ ஒரு அதிகாரியாய்‌ இருந்த 
தெயோப்பிலு என்னும்‌ பெயருடைய தனிநபர்‌ ஒருவருக்கு 
இந்நூல்களை எழுதினார்‌ என்பதே எளிய (மற்றும்‌ சிறந்த) 
முறையிலான விளக்கமாகும்‌. “தெயோப்பிலு” என்பது அந்நாட்‌ 
களில்‌ பொதுவாக தனிநபார்களுக்கிருந்த பெயர்‌ ஆகும்‌. “மகா 
கனம்‌ பொருந்திய?” என்பது மரியாதைதரும்‌ வகையில்‌ 
பயன்படுத்தப்பட்ட சொல்லாகும்‌, ஆனாலும்‌ ரோம அதிகாரி 
களுக்கு இந்தப்‌ பட்டம்‌ அளிக்கப்படுவது வழக்கமாயிருந்தது 
(23:26; 24:3; 26:25). லூக்‌. 1:1-4 வசனப்பகுதி, தெயோப்பிலு 
ஒரு கிறிஸ்தவர்‌ (அநேகமாக புதிய கிறிஸ்தவர்‌) ஆக இருந்திருப்‌ 
பார்‌ என்று சுட்டிக்காட்டுறெது; மேலும்‌, லூக்கா கிறிஸ்துவின்‌ 
வாழ்க்கை வரலாற்றை ஒழுங்காய்‌ எழுதத்‌ திட்டம்‌ பண்ணி 
னார்‌ என்றும்‌ அவ்வசனப்‌ பகுதி சுட்டிக்காட்டுகின்றது. இவ்‌ 
விதமாய்‌, தெயோப்பிலு “தமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்‌ 
களின்‌ நிச்சயத்தை அறிய முடியும்‌.” 

லூக்கா இவ்விதமான துவக்கத்துடன்‌ தனது நூல்களை 
எழுதியது ஏன்‌? என்ற புதிர்‌ இவ்வளவுக்குப்‌ பிறகும்‌ அப்படியே 
உள்ளது. எந்த புதிய ஏற்பாட்டு எழுத்தாளரும்‌ இதே முறையில்‌ 


23 











எழுதியதில்லை, என்பதை கவனிக்கவும்‌. நாம்‌ சில அறிவார்த்த 
மான யூகங்களைப்‌ பார்க்கலாம்‌. ஒருவேளை தெயோப்பிலு சில 
நுணுக்கமான கேள்விகளைக்‌ கேட்டிருந்து, அதற்கு விடை 
யளிக்கும்‌ வாய்ப்பை லூக்கா போதிப்பதற்கு பயன்படுத்தி 
யிருக்கலாம்‌. ஒருவேளை தெயோப்பிலு லூக்காவின்‌ புரவலராக 
அல்லது உதவி செய்பவராக இருந்து, இந்நூலைத்‌ தயாரிக்க, 
பிரதியெடுக்க மற்றும்‌ இத்தொகுதிகளை விநியோகம்‌ செய்ய 
ஆகும்‌ செலவுகளை பொறுப்பேற்றிருக்கலாம்‌ நூல்கள்‌ கைகளி 
னால்‌ எழுதி பிரதி எடுக்க வேண்டியிருந்ததால்‌, நேரமும்‌, பணச்‌ 
செலவும்‌ அதிகம்‌ ஆயின). ஒருவேளை ரோமாபுரி சமூகத்தில்‌ 
கிறிஸ்தவத்திற்கு பரவலாக உண்டா க்கப்பட்டிருந்த பழிச்‌ 
சொல்லை லூக்கா தடை செய்ய விரும்பியிருக்கலாம்‌. 
தெயோப்பிலுவுக்கு எழுதி உதவுவதன்‌ மூலமாக லூக்கா ரோமா 
புரியின்‌ ஆளுகையிலிருந்த விசேஷித்தவகை ஜனங்களுக்கும்‌ 
அதை அறிவிக்க லூக்கா விரும்பியிருக்கலாம்‌. இங்கே குறிப்‌ 
பிட்டுள்ள மற்றும்‌ நாம்‌ கண்டறியாத சில காரணங்களின்‌ 
கலவையாக, லூக்கா இந்நூல்களுக்கு முன்னுரை எழுத 
நேர்ந்திருக்கலாம்‌. 

இந்நூல்களை எழுதியது யாருக்காக என்ற கருத்தாய்வை 
நாம்‌ முடிப்பதற்கு முன்பாக, தெயோப்பிலு என்று எழுதப்‌ 
பட்டிருப்பதால்‌, இந்நூல்கள்‌ அவருக்கு மட்டுமே உரியது 
என்று பொருளாகாது என்ற கருத்தை நாம்‌ வலியுறுத்த 
வேண்டியுள்ளது. பல நிருபங்கள்‌ தனிநபர்களுக்கு 
எழுதப்பட்டிருந்தபோதும்‌, நமக்கு அவைகளில்‌ நிறைய 
பாடங்கள்‌ இருப்பதால்‌ அவைகள்‌ காக்கப்பட்டுள்ளன. நீங்கள்‌ 
தேவனிடத்தில்‌ அன்புகூருகிறவராக, மற்றும்‌ தேவனால்‌ 
அன்புகூரப்படுகிறவராக இருந்தால்‌, நடபடிகள்‌ புத்தகம்‌ 
உங்களுக்காகவும்‌ விசேஷமாய்‌ எழுதப்பட்டதாயிருக்கிறது! 











நோக்கம்‌ 

தெயோப்பிலுவைப்‌ பற்றி நாம்‌ விவாதித்தது போல, “ஏன்‌” 
என்ற வினாவையும்‌ அறிமுகப்படுத்துகின்றோம்‌. மறுபடியும்‌ 
கேள்வியை வடிவமைப்போம்‌: இந்த நூலை லூக்கா எழுதியதன்‌ 
நோக்கம்‌ என்ன? 

அநேக வேத அறிஞர்கள்‌, மற்ற நூல்களுக்குள்ளது போல 


24 


(யோவா. 20:30, 31; 1 யோவா. 1:4), நடபடிகள்‌ நூலை எழுதிய 
தற்கான நோக்கம்‌ எதுவும்‌ குறிப்பிடப்படவில்லை என்கின்‌ 
றனர்‌. ஆனால்‌, லூக்‌. 1:1-4 வசனப்‌ பகுதியானது லூக்கா 
சுவிசேஷத்திற்கு மட்டுமின்றி, அப்‌. நடபடிகளுக்கும்‌ ஒரு 
முன்னுரையாக அமைந்திருப்பதால்‌, இதை உண்மையென்று 
கொள்ள முடியாது. லூக்கா 1ன்‌ முதல்‌ பாகம்‌ மற்றும்‌ நடபடி 
கள்‌ 1ன்‌ முதல்‌ பாகம்‌ ஆகியவற்றைக்‌ கவனித்துப்‌ பார்த்து, 
லூக்காவின்‌ சில நோக்கங்களை நாம்‌ தெளிவாக உணர முடியும்‌. 

ரக்கா ஒரு வரலாற்று நோக்கம்‌ கொண்டிருந்தார்‌. 
லூக்காவும்‌, நடபடிகள்‌ நூலும்‌ வெறுமனே வரலாற்றுக்‌ 
குறிப்புகளாக இல்லாமல்‌, கிறிஸ்துவின்‌ வரலாறு மற்றும்‌ 
சபையின்‌ வரலாறு ஆகியவற்றை ஒரு பலமான வரலாற்று 
அழுத்தத்தோடு கூறுகின்றன. 

லூக்கா ஒரு வரலாற்று ஆய்வாளராகவுமிருந்தார்‌ என்ற 
வரிகளில்‌ பின்வரும்‌ உண்மைகள்‌ கவனிக்கப்பட வேண்டும்‌: 
லூக்கா, “ஆதிமுதல்‌ எல்லாவற்றையும்‌ திட்டமாய்‌ விசாரித்து 
அறிந்தார்‌” லூக்கா 1:3). அவர்‌ அநேக விளக்கங்களைத்‌ தந்தார்‌. 
நூற்றுக்கு அதிகமான நபர்களின்‌ பெயர்கள்‌, நூற்றுக்கு 
அதிகமான இடங்களின்‌ பெயர்கள்‌, ரோமாபுரி அரசாங்கம்‌ 
மற்றும்‌ அதன்‌ விதிகள்‌, உள்ளூர்ப்‌ பழக்கவழக்கங்கள்‌, போன்ற 
பலவற்றை எழுதியுள்ளார்‌. அவர்‌ ஒரு நுணுக்கமான வரலாற்று 
ஆய்வாளராக இருந்தார்‌. கடந்த காலத்தில்‌ நடபடிகள்‌ நூலில்‌ 
உள்ள விபரங்களின்‌ உண்மைக்‌ தன்மை பற்றிய வினாக்கள்‌ 
இருந்தன, ஆனால்‌, காலமும்‌, புதைபொருள்‌ ஆராய்ச்சியும்‌ 
லூக்காவின்‌ எழுத்துக்களை மெய்ப்பித்துள்ளன (அப்‌. 17:6, 8; 
28:7ஐப்‌ படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம்‌). 

லூக்கா, பரிசுத்த ஆவியினால்‌ ஏவப்பட்ட ஒரு வரலாற்று 
ஆய்வாளராக இருந்தார்‌. லூக்கா அநேக வழிகளில்‌ தகவல்‌ 
களைத்‌ திரட்டினார்‌. நடபடிகளின்‌ முற்பகுதிகளை எழுது 
வதற்கு, அவர்‌ பவுலோடு எருசலேம்‌ சென்றிருக்கையில்‌ (அப்‌. 
21:17), அங்கிருந்த அநேக நபார்களிடத்தில்‌, அவர்கள்‌ தொடர்‌ 
புடைய முந்தைய சம்பவங்கள்‌ பற்றி பேச காலமும்‌, வாய்ப்பும்‌ 
அவருக்குக்‌ கிடைத்திருக்கும்‌. நடபடிகளின்‌ பிற்பகுதியை, 
அவர்‌ தம்முடைய சொந்த அனுபவங்கள்‌ மற்றும்‌, பவுலின்‌ 
நினைவுகூருதல்‌ இவற்றின்‌ மூலம்‌ எழுதியிருக்கக்‌ கூடும்‌. 


25 





(“லூக்காவினால்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கக்‌ கூடிய மூல 
ஆதாரங்கள்‌” என்ற பாடத்தில்‌ வாசிக்கவும்‌.) இருப்பினும்‌ சில 
நிகழ்ச்சிகள்‌ (அகிரிப்பா ராஜா மற்றும்‌ பெஸ்து ஆகியோருடன்‌ 
பவுல்‌ தனிமையில்‌ உரையாடியவை - அப்‌. 25:13-22; 26:30-33 
போன்றவை) தெய்வீக வெளிப்படுத்துதல்‌ இன்றி அவர்‌ 
அறிந்திருக்க முடியாதவைகளாகும்‌. முன்பே கூறியுள்ளபடி, 
தெய்வீக வெளிப்படுத்துதலைப்‌ பெற்றுக்கொள்ளும்படி 
லூக்காவின்‌ தலையில்‌ பவுல்‌ தமது கைகளை வைத்து ஜெபித்‌ 
தார்‌ என்பது நிச்சயமாய்‌ நடந்த ஒரு நிகழ்ச்சியாயிருக்க 
வேண்டும்‌. ஓரக்காவின்‌ முக்யெமான “செய்தி மூலம்‌” தேவன/ 





டைய ஆவியானவரேயோவார்‌! என்பது அநேக விளக்கவுரை 
யாளர்களால்‌ குறிப்பிடப்படாதது மிகவும்‌ விநோதமாகும்‌. 
லூக்காவின்‌ விசாரிப்புகளை நாம்‌ குறைத்து மதிப்பிடவில்லை 
யென்றாலும்‌, அவைகள்‌ லூக்காவினுடையகதல்லாமல்‌, பரிசுத்த 
ஆவியின்‌ வழி நடத்துதலாலேயே லூக்காவின்‌ எழுத்துக்களில்‌ 
அவ்வளவு நுணுக்கங்கள்‌ மற்றும்‌ சரியான தன்மைகள்‌ 
விளங்கின என்பது உறுதி! 

லூக்கா ஒரு வரலாற்று ஆய்வாளர்‌ என்பதில்‌ உள்ள 
இன்னொரு அம்சமும்‌ கவனிக்கப்பட வேண்டும்‌: அவர்‌ தேர்வு 
செய்து எழுதும்‌ ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருந்தார்‌. 
லூக்காவின்‌ தேர்வு செய்யும்‌ இத்தன்மைக்கு நடபடிகள்‌ 1:8ல்‌ 
ஒரு இறவுகோல்‌ தரப்பட்டுள்ளது; இயேசு தமது சீஷார்களிடம்‌, 
“நீங்கள்‌ பெலனடைந்து, எருசலேமிலும்‌, யூதேயா முழுவதிலும்‌, 
சமாரியாவிலும்‌, பூமியின்‌ கடைசி பரியந்தமும்‌ எனக்குச்‌ 
சாட்சிகளாயிருப்பீர்கள்‌” என்றார்‌. சபையின்‌ தொடக்க காலங்‌ 
களில்‌ நடைபெற்ற எல்லாவற்றையும்‌ லூக்கா எழுதவில்லை. 
மாறாக, ரோமாபுரி ராஜாங்க ஆளுகையின்‌ கீழிருந்த ஒரு 
மூலையிலிருந்து, சுவிசேஷமானது முப்பது வருடங்களில்‌ 
எவ்விதம்‌ அதன்‌ (ரோமாபுரி ராஜாங்கத்தின்‌) இதயப்பகுதி 
யாகிய இடம்‌ வரைக்கும்‌ பரந்து விரிந்தது என்பதையே 
மையமாக வைத்து அவர்‌ எழுதினார்‌! (இது இந்நூலின்‌ 
முடிவைப்பற்றிய சிக்கலான கேள்விகளில்‌ ஒன்றான, 
“இந்நூலின்‌ முடிவுரையைப்‌ பொறுத்தமட்டில்‌ நாம்‌ 
என்ன முடிவெடுப்பது?” என்ற கேள்விக்கு விடையளிக்கத்‌ 
துணை செய்றெது. சுவிசேஷம்‌ ரோமாபுரியைச்‌ சென்ற 





26 


டைந்தது என்பதைக்‌ கூறுவது லூக்காவின்‌ நோக்கங்களில்‌ 
ஒன்றாயிருக்குமானால்‌, இந்நூல்‌ நிறைவுற்றதாகும்‌, ஏனென்‌ 
றால்‌ சுவிசேஷம்‌ ரோமாபுரியைச்‌ சென்று அடைந்த காலத்து 
டன்‌ இந்நூல்‌ முடிவடைகிறது.) 

ரக்கா, கிறிஸ்துவை அறிவிக்கும்‌ நோக்கம்‌ கொண்டி 
ருந்தார்‌. லூக்கா தாம்‌ எழுதிய முதற்பகுதியைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடும்போது அப்‌. 1:2ல்‌, “அவர்‌ ... செய்யவும்‌, உப 
தேசிக்கவும்‌ தொடங்கின எல்லாவற்றையுங்‌ குறித்து, முதலாம்‌ 
பிரபந்தத்தை உண்டுபண்ணினேன்‌”” என்று எழுதினார்‌. 
“தொடங்கின” என்பது ஒரு எளிய துணைவினைச்‌ சொல்லா 
யிருக்கலாம்‌,” ஆனால்‌ அநேக விளக்கவுரையாளர்கள்‌ இந்த 
இரண்டாம்‌ தொகுதியானது “இயேசு தொடர்ந்து செய்து 
உபதேசித்த விஷயங்களை” க்‌ கூறுவதாகவே நம்புகின்றார்கள்‌ 
(நானும்‌ அதை ஓஒப்புக்கொள்ளுகிறேன்‌). 

நடபடிகள்‌ நூலில்‌ உள்ள அநேக பிரசங்கங்களை 
மேலோட்டமாக ஆய்வு செய்யும்‌ எவரும்‌, அந்நூலின்‌ மையக்‌ 
கருத்தாக இருப்பவர்‌ இயேசுவே என்பதைப்‌ புரிந்துக்‌ 
கொள்ளலாம்‌. இருப்பினும்‌ அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்‌ 
தைப்‌ பொறுத்தமட்டில்‌ லூக்கா, இயேசுவை ஒரு மையப்‌ 
பொருளாக மட்டும்‌ கொண்டிருக்கவில்லை; இயேசு ஜீவனுள்‌ 
ளவராய்‌ அச்சமயத்தில்‌ அங்கிருந்தார்‌. (வெளி. 1-3ல்‌, அவர்‌ 
சபைகளின்‌ மத்தியில்‌ உலாவுவதாகவும்‌, அவர்‌ எல்லாம்‌ அறிந்த 
வராகவும்‌ யோவான்‌ குறிப்பிடுகிறார்‌. வெளி. 1:13, 20; 2:1 ஐக்‌ 
கவனிக்கவும்‌). தமது சீஷர்கள்‌ உலகத்திற்கு சுவிசேஷத்தை 
எடுத்துச்‌ செல்லும்‌ வேளையில்‌ தாம்‌ அவர்களோடு இருப்பதாக 
இயேசு வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌ (மத்‌. 28:18-20)! இயேசு 
தமது ஜனங்கள்‌ மூலம்‌ அனுப்பிய பரிசுத்த ஆவியின்‌ வழியாகத்‌ 
தொடர்ந்து கிரியை செய்த விதம்‌ பற்றி இதைப்‌ படிப்பவர்கள்‌ 
அறிய வேண்டும்‌ என்பதே லூக்காவின்‌ விருப்பமாகும்‌. 

முன்பே குறிப்பிட்டபடி, நடபடிகள்‌ என்பது, “The Acts of 
the Apostles” அல்லது “The Acts of Peter and Paul” என்று கூட 














உண்மையில்‌ கூற முடியாது. உறுதியாகவே இது “The Acts of the 
Holy Spirit” என்பதும்‌ அல்ல-பரிசுத்த ஆவியானவர்‌ தம்மை 
வெளிப்படுத்தாமல்‌, இயேசுவையே வெளிப்படுத்தினார்‌, 
யோவா. 15:26; 16:14. மாறாக, இது “The Acts of Jesus” - 


27 


அதாவது அவருடைய ஜனங்களின்‌ வாழ்க்கையில்‌ அவருடைய 
ஆவி கிரியை செய்த விதம்‌ பற்றிய நூலாகவே இது உள்ளது. 

இயேசு செய்யத்‌ தொடங்கின விஷயங்களை சுவிசேஷங்்‌ 
களில்‌ இருந்தும்‌, அவர்‌ தொடர்ந்து செய்த விஷயங்களை 
நடபடிகளில்‌ இருந்தும்‌ பட்டியலிடுவது ஆர்வத்தைத்‌ தூண்டக்‌ 
கூடிய ஒரு பயிற்சியாகும்‌. நீங்கள்‌ தொடங்குவதற்கு இங்கு ஒரு 
பட்டியல்‌ உள்ளது: பரிசுத்த ஆவியை அனுப்புவதாக 
இயேசுவின்‌ வாக்குத்‌ தத்தம்‌ (யோவான்‌ 16:7, 12, 13); சபையை 
ஸ்தாபிக்க அவர்‌ அளித்த வாக்குத்தத்தம்‌ (மத்‌. 16:18); சபையின்‌ 
கதவுகளைத்‌ திறக்க அவர்‌ பேதுருவை அனுமதிக்கும்‌ வாக்குத்‌ 
தத்தம்‌ (மத்‌. 16:18, 19); அவரது சீஷர்களுக்கு கட்டளை (மத்‌. 
28:18-20; மாற்‌. 16:15, 16); அப்போஸ்கலர்களுக்குப்‌ பரிசுத்த 
ஆவியின்‌ வரம்‌ தருவது பற்றிய அவரது வாக்குத்தத்தம்‌ (மாற்‌. 
16:17, 18ல்‌ உள்ள வாக்குத்தத்தம்‌ அப்‌. நடபடிகளில்‌ நிறை 
வேறின-பவுல்‌ விஷப்‌ பூச்சியால்‌ அப்‌. 28:1-6ல்‌ கடிபட்டதும்‌ 
உள்பட), எதிர்ப்புகள்‌ ஏற்படும்‌ என்பதுபற்றிய அவரது 
வார்த்தைகள்‌ (யோவா. 15:18-25); நிறைவான வெற்றிகுறித்த 
அவரது வாக்குத்தத்தம்‌ (யோவா. 14:1-3). நடபடிகள்‌ என்பது 
“எஞ்சியிருந்த வரலாறு ஆகும்‌.” எழுதப்பட்டிராத விஷயங்கள்‌ 
பற்றி அது கூறுகிறது. 

(நடபடிகள்‌ நூலானது இயேசுவையே சுட்டிக்‌ காட்டுகிறது 
என்று நாம்‌ புரிந்து கொள்ளும்போது, இந்நூலை லூக்கா 
முடித்த விதம்‌ பற்றியுள்ள பிரச்சனையைப்‌ புரிந்துகொள்ள 
நமக்கு உதவியாய்‌ இருக்கிறது. பவுலின்‌ வரலாற்றைக்‌ கொடுப்‌ 
பது லூக்காவின்‌ நோக்கமாக இருந்திருந்தால்‌, அவர்‌ இப்படி 
யொரு முடிவற்ற முடிவோடு நூலை முடித்திருக்க மாட்டார்‌. 
இயேசுவைப்பற்றிச்‌ சொல்லுவதே லூக்காவின்‌ நோக்கமா 
யிருந்ததால்‌, இரண்டாண்டுக்குப்‌ பிறகு ரோமாபுரியில்‌ 
பவுலுக்கு என்ன நேர்ந்தது என்பது அவ்வளவு முக்கியத்துவ 
முள்ளதாய்க்‌ காணப்படவில்லை.) 





ரக்கா ஊழிய நோக்கம்‌ கொண்டி ருந்தார்‌.” அப்‌. 1:2ல்‌, 
“இயேசுவானவர்‌ தாம்‌ தெரிந்துகொண்ட அப்போஸ்தலருக்குப்‌ 
பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு”, எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டார்‌ என்று குறிப்பிடுகிறது. “கட்டளை” என்பது 
பொதுவான ஒரு சொல்லாகும்‌; இது இயேசு கொடுத்த 


28 


பலவிதமான கட்டளைகளைக்‌ குறிப்பிடுகிறது. இந்த இடத்தில்‌, 
அது அப்போஸ்தலர்களுக்குத்‌ தரப்பட்ட “செயல்பாட்டுக்‌ 
கட்டளையாகிய”, பிரதான கட்டளையையும்‌ குறிப்பிடுகிறது. 
பிரதான கட்டளையைப்‌ பற்றி லூக்கா 24ல்‌ குறிப்பிட்டுள்ளது, 
இது பரத்துக்கு எடுத்துக்‌ கொள்ளப்படுவதற்கு சற்று முன்பாகக்‌ 
கூறப்பட்டுள்ளதாயிருக்கிறது (லூக்‌. 24:44-49). மேற்கத்திய 
வசனநடையில்‌ - “இப்பாடங்களில்‌ பயன்பட்ட வசனங்கள்‌ 
பற்றிய குறிப்புகள்‌” என்ற பாடத்தில்‌ வாசிக்கவும்‌-இவ்வசனப்‌ 
பகுதி இன்னும்‌ விரிவு படுத்தப்பட்டு, “... தாம்‌ தோரந்துகொண்ட 
அப்போஸ்தலருக்குப்‌ பரிசுத்த ஆவியினால்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கும்படிக்‌ கட்டளையிட்ட நாள்வரைக்கும்‌” என்று 
(அப்‌. நடபடிகள்‌” என்ற நூலில்‌ FF. 11௦6 னால்‌) குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. இது அப்‌. 1:8ல்‌, அவரது அப்போஸ்தலர்கள்‌, 
“எருசலேமிலும்‌, யூதேயா முழுவதிலும்‌, சமாரியாவிலும்‌, 
பூமியின்‌ கடைசி பரியந்தமும்‌ சாட்சிகளாயிருப்பார்கள்‌”” 
என்பதோடு இணைக்கப்பட்டுள்ளது. சபையின்‌ ஊழியம்‌ 
நிறைவேறுதலைக்‌ கூறுவதே நடபடிகளின்‌ பிரதான 
நோக்கமாயுள்ளது. 

ரக்கா ஒரு தற்காப்பு நோக்கம்‌ கொண்டிருந்தார்‌. 
“Apologetic” என்ற வார்த்தை ற௦logia என்ற கிரேக்க வார்த்தை 
யிலிருந்து பெறப்பட்டதாகும்‌, “தற்காப்பு” என்பதே இதன்‌ 
பொருள்‌ ஆகும்‌. கிறிஸ்து மற்றும்‌ கிறிஸ்தவத்தைப்‌ பற்றிய 
குவறான கருத்துக்கள்‌, லூக்காவின்‌ நாட்களில்‌ உலாவிக்‌ 
கொண்டிருந்தன. “எங்கும்‌ இந்த மதபேகத்துக்கு விரோதமாய்ப்‌ 
பேசப்பட்டு வந்தது” (அப்‌. 28:22). லூக்‌. 1:1-4ல்‌ லூக்கா, இவ்வித 
தவறான எண்ணங்களைத்‌ திருத்துவதற்காகவே இவைகளை 
எழுதினார்‌ என்பது தெளிவாகிறது. அவர்‌ எழுதிய நூல்கள்‌ 
கிறிஸ்துவத்தைப்‌ பற்றி - விசேஷமாக ரோம அரசுக்கும்‌ 
அதற்கும்‌ உள்ள உறவு பற்றி ஒரு நல்ல கருத்தைத்‌ தருபவை 
யாக உள்ளன.” 

கிறிஸ்தவர்கள்‌ ரோமாபுரி அரசாங்கத்தையல்ல, மாறாக 
பாவத்தைக்‌ தூக்கியெறியவே முயற்சி செய்து கொண்டிருந்த 
னார்‌ என்பதை நடபடிகளின்‌ புத்தகத்தில்‌ லூக்கா வலியுறுத்தி 
னார்‌. அநேக ரோம அதிகாரிகள்‌ கிறிஸ்தவார்களை நல்ல 
விதமாய்‌ நடப்பித்ததை லூக்கா குறிப்பிட்டுள்ளார்‌. அப்படி 


29 


நடத்தாதவர்கள்‌ ரோமச்‌ சட்டங்களுக்கு முரணானவர்களா 
யிருந்தனர்‌. ரோம அரசாங்கத்தில்‌ கிறிஸ்தவர்கள்‌ அல்ல மாறாக 
யூதார்களே கலகம்‌ செய்தவர்கள்‌ என்பதை லூக்கா காட்டினார்‌. 

கிறிஸ்தவம்‌ என்பது பழைய ஏற்பாட்டுக்‌ தீர்க்ககரிசனங்‌ 
களின்‌ நிறைவேற்றமே என்று லூக்கா இவ்விடத்தில்‌ வலியுறுத்‌ 
தினார்‌. கிறிஸ்தவம்‌ என்பது, யூதமார்க்கத்திற்கு அடுத்த தேவனு 
டைய திட்டமாயிருந்தது, இவ்விதமாய்‌ யூதமார்க்கத்தைப்‌ 
போன்றே” கிறிஸ்தவ மார்க்கமும்‌ சட்ட ரீதியான மார்க்கமாக 
ரோம அரசால்‌ பாதுகாக்கப்பட வேண்டும்‌. 

அக்கா போதனைக்கான நோக்கம்‌ கொண்டிருந்தார்‌. 
“Didactic” என்ற வார்த்தை “உபதேசம்‌, அறிவுரை அல்லது 
போதனை” என்று பொருள்படும்‌ Dich என்ற கிரேக்க 
வார்த்தையிலிருந்து வருகிறது. தெயோப்பிலு, “... உபதேசிக்கப்‌ 
பட்ட விசேஷங்களின்‌ நிச்சயத்தை அறியவேண்டுமென்று, ...” 
லூக்‌. 1:3) லூக்கா இவைகளை எழுதினார்‌. லூக்காவும்‌, 
நடபடிகளும்‌ சத்தியத்தைப்‌ போதிக்கின்ற பதிவேடுகள்‌ ஆகும்‌. 

நடபடிகள்‌ புத்தகமானது தலைப்பு வரிசையின்‌ கழ்‌ 
அமைந்த ஒரு இறையியல்‌ குறிப்பு நூல்‌ அல்ல, ஆனால்‌ 
இத்தொகுப்பில்‌ ஏராளமான உபதேசங்கள்‌ அடங்கியுள்ளன. 
நாம்‌ இந்நூலுக்குள்‌ புகுந்து கற்றுக்கொள்ளும்போது, 
இரட்சிப்பு, சபை, பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியை ஆகிய பல 
கருத்துக்களைப்‌ பற்றிய உபதேசங்களைக்‌ காண்போம்‌. 





காலம்‌ 

நடபடிகள்‌ எப்போது எழுதப்பட்டது? “கற்பனைக்‌ 
கதைகள்‌ பெருகும்படிக்குச்‌ சற்று அவகாசம்‌ அளித்து”? 
அதன்பின்‌ 2ம்‌ நூற்றாண்டில்‌ இந்நூல்‌ எழுதப்பட்டதாகக்‌ கூறும்‌ 
சில விடுதலைக்‌ கல்வியாளர்களின்‌ நோக்கை நாம்‌ 
மறுக்கிறோம்‌. 

இதன்‌ சரியான காலத்தை நாம்‌ அறியாவிட்டாலும்‌, கி.பி. 
62 அல்லது 63ன்‌ முற்பகுதிக்குள்‌ இந்த நூல்‌ எழுதி முடிக்கப்‌ 
பட்டிருக்க வேண்டும்‌ என்பது எனது கருத்தாகும்‌. அக்காலம்‌, 
இந்நூலின்‌ கடைசிக்கு முந்தின வசனத்தில்‌ குறிப்பிட்டுள்ள 
இரண்டு ஆண்டுகளின்‌ முடிவுக்காலம்‌ ஆகும்‌.” பவுலின்‌ 
வாழ்க்கை வரலாற்றைக்‌ தருவது லூக்காவின்‌ நோக்கமல்ல 





30 


என்றாலும்‌, லூக்கா இந்நூலை முடிப்பதற்கு முன்பு பவுல்‌ நீரோ 
இராயனுக்கு முன்பாக நின்றிருந்தால்‌ அச்சம்பவத்தை லூக்கா 
நமக்குக்‌ கூறாமல்‌ விட்டு விட்டிருப்பார்‌ என்பது, நம்புவதற்குக்‌ 
கடினமானதொன்றாகும்‌. இதைக்‌ கூற ஒரு வரி போதுமானது. 

மேற்குறிப்பிட்ட காலத்தை பின்வரும்‌ உண்மைகள்‌ 
உறுதிப்படுத்துகின்றன: லூக்கா, ரோமாபுரி மற்றும்‌ ரோமர்கள்‌ 
நல்ல நிலையில்‌ இருந்ததைக்‌ குறிப்பிடுகிறார்‌. கி.பி. 64ல்‌ ரோம்‌ 
கக்கிரையாக்கபட்ட பின்போ, நீரோ இராயன்‌ கிறிஸ்தவர்‌ 
களைத்‌ துன்புறுத்தத்‌ தொடங்கின பின்போ இப்படி எழுதி 
யிருந்தால்‌ அது விநோதமானதாயிருக்கும்‌. பவுல்‌, எபேசு 
சபையின்‌ மூப்பர்களை மறுபடியும்‌ காணக்‌ கூடுமென்று 
நினைக்கவில்லை (அப்‌. 20:38). ஆனாலும்‌ அவர்‌ அவர்களை 
மறுபடியும்‌ சந்தித்ததாக அறிகிறோம்‌ (1 தீமோ. 1:3).” பவுல்‌ 
ஏற்கனவே காவலில்‌ இருந்து விடுவிக்கப்பட்டு, எபேசுவுக்கு 
மறுபயணம்‌ மேற்கொண்டிருந்தால்‌, அப்‌. 20ஐ லூக்கா 
வேறுவிதமாய்‌ எழுதியிருப்பார்‌. 











இடம்‌ 

லூக்கா சுவிசேஷமும்‌, நடபடிகள்‌ நூலும்‌ பரவலான ஒரு 
கால இடைவெளியில்‌ எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. பவுலோடு 
பயணம்‌ செய்கையில்‌ லூக்கா ஒரு தினசரிக்‌ குறிப்பேட்டைப்‌ 
பராமரித்து இருக்கலாம்‌. லூக்கா எருசலேமுக்குச்‌ சென்ற 
சமயத்தில்‌ லூக்கா சுவிசேஷமும்‌, நடபடிகள்‌ நூலின்‌ 
பெரும்பகுதியும்‌ எழுதப்பட்டிருக்கக்‌ கூடும்‌ (அப்‌. 21:17). பவுல்‌ 
செசரியாவில்‌ இரண்டு ஆண்டுகள்‌ காவலில்‌ வைக்கப்‌ 
பட்டிருந்தபோது (அப்‌. 24:27), லூக்கா பலஸ்கனத்தில்‌ தங்கி, 
செய்திகளைச்‌ சேகரித்து எழுதியிருக்க நிச்சயமாக வாய்ப்புண்டு. 
அந்த இரண்டு ஆண்டுகளின்‌ முடிவில்‌, லூக்கா, பவுலுடன்‌ 
ரோமாபுரிக்குப்‌ பயணம்‌ செய்‌ தார்‌ (அப்‌. 27:1; பிலே. 23). 
இவை யாவும்‌ சரியானதென்றால்‌, இந்நூல்‌ ரோமாபுரியில்‌ 
முடிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 

எபேசு, சீரியாவின்‌ அந்தியோகியா, செசரியா அல்லது வேறு 
சில இடங்கள்‌ ஒன்றில்‌ இது எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்று மற்ற 
சிலர்‌ கருதுகின்றனர்‌. எழுதப்பட்ட இடம்‌ இந்த நூலின்‌ 
உபகேசத்தை எவ்வகையிலும்‌ பாதிப்பதில்லை. 


31 


முடிவுரை 

நடபடிகள்‌ நூலை நாம்‌ வாசிக்கும்போது, அது நம்மைப்‌ 
பரவசப்படுத்தி, உறைய வைக்கிறது. கர்த்தருக்காக ஆதி 
கிறிஸ்தவர்கள்‌ நிறைவேற்றிய காரியங்கள்‌ யாவும்‌ நம்மைப்‌ 
பரவசப்படுத்துகின்றன. மனுஷன்‌ அன்று செய்த அதே 
செயல்களை (தேவனுடைய உதவியோடு) இன்றும்‌ மறுபடியும்‌ 
செய்ய முடியும்‌ என்று நாம்‌ நம்புகிறோம்‌. ஆதியில்‌ இருந்த 
சபையை இன்று நம்முடைய சபையோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கையில்‌ அது நம்மை உறைய வைக்கிறது. ஆகி சபையை 
இன்றைய நாட்களின்‌ அநேக சபைகளோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்ப்பது என்பது, முழக்கமிடும்‌ ஒரு அணுசக்திக்‌ கப்பலோடு, 
“பாப்‌” என்று சத்தமிடும்‌ ஒரு விளையாட்டுத்‌ துப்பாக்கியை 
ஒப்பிடுவதற்கு சமமாகும்‌. ஆதி கிறிஸ்தவர்கள்‌ “உலகத்தைக்‌ 
கலக்குகிறவர்களாய்‌” இருந்தார்கள்‌ (அப்‌. 17:6; KJV). நம்மில்‌ 
அநேகர்‌ நம்மைச்‌ சுற்றியுள்ள உலகத்தை லேசாக அசைப்பது 
கூடக்‌ கிடையாது! ஆதிகாலத்து முன்னோடிகளின்‌ ஆவியில்‌ 
கொஞ்சத்தை நாம்‌ உட்ரெகித்து, விசுவாசத்தினால்‌ நிறைந்து, 
மறுபடியும்‌ “உலகத்தைக்‌ கலக்கும்‌” சரீரத்தின்‌ ஜனங்களாக நாம்‌ 
உருவாகி ஊழியம்‌ செய்வோம்‌ என்ற நம்பிக்கை எனக்கு 
ஏராளமாய்‌ உண்டு. 


4 


3 காட்சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ * 


இந்தப்பாடத்திற்கும்‌, இதற்கு அடுத்த பாடத்திற்கும்‌ எனது 
காட்சி உதவிப்‌ பொருட்கள்‌ எளிமையானவைகளாகும்‌! 





முன்னுரையின்‌ முக்கிய கருத்துக்களை இரையிடு கருவியின்‌ 
மூலம்‌ பிலிம்களில்‌ காண்பித்தேன்‌. (உங்களிடத்தில்‌ இந்த கருவி 
இல்லையென்றால்‌ ஒரு கரும்பலகை அல்லது பெரிய வரைபடத்‌ 
தாளில்‌ முக்கிய குறிப்புக்களை எழுதுங்கள்‌.) முக்கிய 
குறிப்புகளுடன்‌, எழுதுவதற்கு இடமும்‌ உள்ள சிறு தாள்கள்‌ 
மாணவர்களுக்குத்‌ தரப்பட்டன. 

கரும்பலகையில்‌ பலவேறு உண்மைகளை எழுதியும்‌ நான்‌ 
விளக்கினேன்‌. ஒரு வரலாற்று ஆய்வாளர்‌ என்ற முறையில்‌ 
லூக்கா தெரிவு செய்து எழுதியதை நான்‌ விளக்குகையில்‌, 


32 


கரும்பலகையில்‌ ஒரு புள்ளி வைத்து அதை எருசலேம்‌ என்று 
குறிப்பிட்டேன்‌. அதிலிருந்து எல்லா திசைகளிலும்‌ அம்புக்‌ 
குறிகள்‌ வரைந்து அவைகளை அப்போஸ்தலர்கள்‌ பூமியின்‌ 
பல்வேறு பாகங்களில்‌ செய்த ஊழியங்களாகக்‌ குறிப்பிட்டேன்‌. 
அவைகளில்‌ ஒரு அம்புக்‌ குறியைக்‌ தேர்ந்தெடுத்து அதை 
“பேதுருவின்‌ ஊழியம்‌” என்று பெயரிட்டேன்‌. லூக்கா தமது 
நோக்கத்தை நிறைவேற்ற, பேதுருவின்‌ ஊழியத்தைக்‌ தெரிந்து 
கொண்டதைக்‌ குறிப்பிட்டேன்‌. இப்பாடம்‌ முழுவதற்கும்‌, 
புதிய ஏற்பாட்டு கால உலக வரை படம்‌ (பெரிய அளவு) ஒன்று 
அனைவருக்கும்‌ தெரியும்படி தொங்க விடுகல்‌ மிகவும்‌ பலன்‌ 
குருவதாகும்‌. 

வகுப்பறையில்‌ இப்பாடம்‌ கற்பிக்கப்பட்டால்‌, முக்கிய 
கருத்துக்களை மின்‌ அட்டைகளில்‌ எழுதிக்காட்டுவது 
மாணவர்களின்‌ மனதில்‌ அவைகளை எளிதில்‌ பதிய வைக்கும்‌. 
மின்‌ அட்டை என்றால்‌, ஒரு சிறிய கார்டுபோர்டில்‌ ஒரு புறம்‌ 
கேள்வியும்‌ மறுபுறம்‌ அந்தக்‌ கேள்விக்கான பதிலும்‌ இருக்கும்‌. 
முதலில்‌ கேள்வியானது மாணவர்களுக்குக்‌ காட்டப்பட்டு, 
மாணவர்கள்‌ பதி ல்தரும்படி ஊக்கப்படுத்த வேண்டும்‌. பின்பு 
அவர்கள்‌ பதில்‌ சரியானதா என்று காட்ட, பதில்‌ உள்ள பகுதி 
மாணவர்களுக்குத்‌ திருப்பப்பட வேண்டும்‌. ஒவ்வொரு 
வகுப்பும்‌ தொடங்கு முன்பாக முந்தைய பாடத்தை 
மறுகண்ணோட்டம்‌ செய்ய இம்முறை மிக நல்லது. மின்‌ 
அட்டைகளைப்‌ பயன்படுத்த நீங்கள்‌ முடிவு செய்தால்‌, 
ஒவ்வொரு பாடத்திலிருந்தும்‌ நீங்கள்‌ வலியுறுத்த விரும்பும்‌ 
உண்மைகளைத்‌ தேர்வு செய்து அவ்வட்டைகளில்‌ அவற்றை 
எழுதிக்‌ கொள்ளுங்கள்‌. வகுப்பில்‌ உள்ளவர்களும்‌ இதே போல 
மின்‌ அட்டைகளைத்‌ தங்களுக்கென்று செய்து கொள்ளலாம்‌. 


























குறிப்புகள்‌ 

'அப்‌. 1, அரமாயிக்‌ மொழியை “அவர்களது பாஷை” என்று 
அழைக்கிறது (வ. 19). கொலோ. 4:10, 11, மற்றும்‌ 14ல்‌ லூக்கா விருத்தசேதன 
கிரியைக்காரரிலிருந்து (யூதர்களிலிருந்து) வேறுபடுத்திக்காட்டப்படுறொர்‌. 
மேலும்‌ “லூக்கா” என்பது ஒரு கிரேக்க வார்த்தையாகும்‌. ூஇச்செய்தியானது, 
Anti-Marcionite முன்னுரை மற்றும்‌ நடபடிகளின்‌ மேற்கத்திய மொழி நடை 
11:8லிருந்து வருகின்றது. இருப்பினும்‌, சில அறிஞர்கள்‌, லூக்காவின்‌ சொந்த 
ஊர்‌ துரோவா அல்லது பிலிப்பியாக இருக்கலாம்‌ என்று யூகிக்கின்றனர்‌. 


33 


Anti-Marcionite முன்னுரையின்படி லுக்கா மணமாகாதவர்‌, குழந்தைகள்‌ 
இல்லாதவர்‌, 84 வயதில்‌ மரித்தார்‌. “இயேசு தொடர்ந்து செய்யவும்‌ 
உபதேசிக்கவும்‌” என்ற சொற்றொடரை மார்மனைட்டுகள்‌ தவறாகப்‌ 
பயன்படுத்தியதால்‌, சில விளக்கவுரையாளர்கள்‌ “தொடங்கின” என்பது ஒரு 
எளிய துணைவினைச்‌ சொல்‌ என்றே வற்புறுத்தினர்‌. இயேசு 
உயிர்த்தெழுந்த பிறகு, அமெரிக்காவுக்கு வந்து ஒரு விசேஷ வெளிப்பாடு 
குந்ததாக (மார்மனின்‌ புத்தகத்தில்‌) அவர்கள்‌ கூறுகின்றனர்‌. நடபடிகள்‌ 
நூலை நாம்‌ தொடர்ந்து படிக்கும்போது, இயேசு தமது ஜனங்களின்‌ 
வழியாகத்‌ தமது ஊழியத்தைத்‌ தொடர்ந்து செய்வதாகவே படிக்கின்றோம்‌. 
மார்மனைட்டுகளின்‌ கூற்று தவறானதாகும்‌. “கிறிஸ்தவ பல்கலைக்‌ 
கழகங்களில்‌ ஊழியம்‌ பற்றிய வகுப்புக்களில்‌ ஊழியத்தின்‌ கொள்கைகள்‌, 
முறைகள்‌, குழுவாக ஊழியர்களை அனுப்புகல்‌, புவியியல்‌ மையங்களில்‌ 
(புகழ்‌ மிக்க ஊர்களில்‌) ஆரம்பித்து அங்கிருந்து விரிவு படுத்துதல்‌ 
முதலியவற்றை ஆராய்ந்து கற்க, அப்‌. நட. பாடம்‌ நடத்தப்படுகிறது. 
“பவுலின்‌ உபத்திரவங்களிலிருந்து “தற்காப்பு” பெற மட்டும்‌ லூக்கா இந்த 
நடபடிகள்‌ நூலை எழுதினார்‌ என்பது சற்று மிகையான கூற்றாகும்‌. லூக்கா 
சுவிசேஷம்‌ மற்றும்‌ நடபடிகள்‌ நூலின்‌ பெரும்பகுதி இந்நோக்கத்திற்குத்‌ 
தொடர்பில்லாததாகவே உள்ளது. மாறாக, ரோம அரசாங்கத்திற்கும்‌ 
சபைக்கும்‌ இருக்கக்‌ கூடிய தொடர்பு நிலைகளை நேர்முகமாய்க்‌ 
கூறுவதற்கு லூக்கா தனது கண்ணோட்டத்தை இந்நூல்களில்‌ தந்துள்ளார்‌ 
என்பதே உண்மையாகும்‌. “ரோம ராஜ்யத்தில்‌, சட்ட ரீதியான மற்றும்‌ 
சட்டத்திற்குப்‌ புறம்பான மதங்கள்‌ இருந்தன. சட்ட ரீதியான மதங்கள்‌ 
ரோம அரசால்‌ பாதுகாக்கப்பட்டன. யூதமார்க்கம்‌ சட்ட ரீதியானதாகும்‌. 
எனவே கிறிஸ்தவம்‌ சட்ட விரோதமானதென்று அறிவிக்கப்பட்டு, ரோம 
அரசால்‌ நசுக்கப்‌ படக்கூடிய அபாயம்‌ இருந்தது. “இரண்டாம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌, இரேனியு என்பவர்‌ பேதுரு மற்றும்‌ பவுலின்‌ 
மரணத்திற்குப்‌ பின்பு நடபடிகள்‌ நூல்‌ எழுதப்பட்டது என்றார்‌. அநேக 
அறிஞர்கள்‌ இரேனியுவின்‌ இந்தக்‌ கூற்று தவறானது என்று நம்புகின்றனர்‌. 
“திரேக்க மொழியில்‌ எட்டே வார்த்தைகளில்‌ யாக்கோபின்‌ மரணத்தை 
லூக்கா பதிவு செய்துள்ளார்‌. “அநேக ஆராய்ச்சியாளர்கள்‌, பவுல்‌ 
ரோமாபுரியில்‌ காவலிலிருந்து விடுவிக்கப்பட்டதாகவும்‌ (பிலேமோன்‌ 22) 
இன்னும்‌ சில உபதேசப்‌ பயணங்கள்‌ சென்றதாகவும்‌ - அவைகளில்‌ ஒன்று 
எபேசுப்‌ பயணம்‌, அங்கு தீமோத்தேயுவை விட்டு வந்தார்‌ (1 தீமோ. 1:3) 
என்றும்‌ நம்புகின்றனர்‌. தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபம்‌ 
அவர்‌ விடுதலையாகியிருந்த சொற்ப காலத்தில்‌ அவர்‌ மறுபடியும்‌ கைது 
செய்யப்பட்டு கொலை செய்யப்படுமுன்பு எழுதப்பட்டிருக்கும்‌ 
(2 தீமோ. 4:6-8). "அப்பகுதிக்கு பவுல்‌ வந்தபோது லூக்கா பவுலுடன்‌ 
வந்தார்‌ (அப்‌. 21:17). பவுல்‌ அப்பகுதியை விட்டுப்புறப்பட்ட போது லூக்கா 
பவுலுடன்‌ இருந்தார்‌ (அப்‌. 27:1). 











34 


பிரசங்கிப்பதற்கும்‌ போதுப்பதற்கும்‌ 


வேண்டிய உதவிகள்‌ 


இஸ்ரவேலரின்‌ முற்றம்‌ 


ஆசாரியார்களின்‌ 
முற்றம்‌ 
பண்களின்‌ 
முற்றம்‌ 
மகாபரிசுத்த பரிசுத்த 


ஸ்தலம்‌ ஸ்தலம்‌ சாலமோனின்‌ _— | 
மண்டபம்‌ 


புறஜாதியாரின்‌ முற்றம்‌ 





35 


இவை யாவும்‌ எதைப்‌ 
பற்றியது? [1:8] 


அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ நூலின்‌ எளிய 
புறக்குறிப்பு, அதிகாரம்‌ 1ல்‌ வசனம்‌ 8ல்‌ உள்ளது: (1) எருசலேமில்‌ 
சாட்சிகள்‌ (1-7), (2) பலஸ்கீனத்தின்‌ எஞ்சிய பகுதிகளில்‌ 
சாட்சிகள்‌ (8-12), (3) பூமியின்‌ கடைசி பரியந்தமும்‌ சாட்சிகள்‌ 
(13-28). சிலர்‌ இவற்றில்‌ முதல்‌ இரண்டு பகுதிகளையும்‌ 
ஒன்றாக்கி, இந்நூலை இரண்டு பாகங்களாகப்‌ பிரிக்கின்றனர்‌. 
சிலர்‌, மேல்‌ உள்ளதில்‌ முதல்‌ இரண்டு பாகங்களை அப்படியே 
வைத்துக்‌ கொண்டு, மூன்றாம்‌ பாகத்தை இரண்டாக்க 
மொத்தம்‌ நான்கு பாகங்களாகப்‌ பிரிக்கின்றனர்‌: (3) பவுலின்‌ 
சுவிசேஷப்‌ பிரயாணங்கள்‌ (13-21) மற்றும்‌ (4) பவுல்‌ கைது 
செய்யப்படுதலும்‌ ரோமாபுரிக்குப்‌ பயணம்‌ செய்தலும்‌ (22-28). 
சிலர்‌ இந்நூலை முற்றிலும்‌ வித்தியாசப்பட்ட வகையில்‌ 
பிரிக்கின்றனர்‌. உதாரணமாக, லூக்காவின்‌ “தொகுப்புரை 
களை” (அப்‌. 6:7; 9:31; 12:24; 16:5; 19:20; 28:30, 31) இந்நூலின்‌ 
இயற்கையான பிரிவு பாகங்களாகப்‌ பயன்படுத்தி இந்நூலை 
ஆறு பாகங்களாக்குகின்றனர்‌. 

நமது படிப்பிற்கென்று, அப்‌. 1:8ல்‌ உள்ள மூன்று 
பிரிவுகளை, மூன்றாம்‌ பிரிவில்‌ துணைப்‌ பிரிவு ஒன்றை 
ஏற்படுத்தி நாம்‌ பயன்படுத்துவோம்‌: 

1. எருசலேமில்‌ சாட்சிகள்‌ (1-7). 

2. பலஸ்தனத்தின்‌ எஞ்சிய பகுதிகளில்‌ சாட்சிகள்‌ (8-12). 

3. பூமியின்‌ கடைசி பரியந்தமும்‌ சாட்சிகள்‌ (13-28). 

௮. பவுலின்‌ சுவிசேஷப்‌ பிரயாணங்கள்‌ (13-21). 
ஆ. பவுல்‌ கைது செய்யப்படுதல்‌ மற்றும்‌ அவருடைய 
ரோமாபுரிப்‌ பயணம்‌ (22-28). 


36 


ஆய்வுக்‌ கருத்துக்கள்‌ 

நடபடிகள்‌ நூலானது பல்வேறு மட்டங்களில்‌ கற்கப்பட 
முடியும்‌. அந்த நூலின்‌ பல்வேறு அம்சங்களான போதனை 
யிலிருந்து ஒன்றைத்‌ தெரிந்து கொண்டு அந்நூல்‌ முழுவதையும்‌ 
ஒருவர்‌ கற்றுப்‌ பயனடைய முடியும்‌, பின்பு உடனே வேறொரு 
அம்சத்தில்‌ மறுபடியும்‌ இந்நூலைக்‌ கற்று அதே அளவு 
பயனடைய முடியும்‌. அப்போஸ்கலருடைய நடபடிகள்‌ நூலை 
அணுகும்‌ பலவிதங்களில்‌ சில, இங்கு கீழே தரப்பட்டுள்ளன: 


1. கடந்த காலங்கள்‌ 

நடபடிகள்‌ நூலை, அது ஒரு வரலாறு என்ற கண்ணோட்‌ 
டத்துடன்‌, கடந்த காலத்தில்‌ நடந்தவைகள்‌ பற்றி அறிய அதைப்‌ 
படிக்கலாம்‌: என்ன, எங்கே, எப்போது, ஏன்‌ நடந்தது? இது 
மக்களை மையமாக வைத்துப்‌ படிக்கும்போது மிக 
ஆர்வமுள்ளதாயிருக்கும்‌. லூக்கா எழுதிய இவ்வரலாறு 
ஆர்வமற்றதோ அல்லது நபர்த்துவமற்றதோ அல்ல. அவர்‌, 
தேவனுடைய பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்கு இதை ஒரு 
வழியாகப்‌ பயன்படுத்தினார்‌. 

பழைய ஏற்பாட்டு வரலாற்றை எழுதிய மாபெரும்‌ 
எழுத்தாளர்களின்‌ பாதச்‌ சுவட்டை பின்பற்றுபவராக லூக்கா 
தம்மையே கண்டதில்‌ சந்தேகமில்லை. அவர்‌ வெறும்‌ 
வரலாற்றையல்ல மாறாக ஒரு பரிசுத்த வரலாற்றை எழுதினார்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ (அப்‌. 13:2; 15:25; 16:6), தூதர்கள்‌ (அப்‌. 
5:19,20; 19:20; 8:26; 27:23), ஏவப்பட்ட தீர்க்கதரிசிகள்‌ (அப்‌. 
11:28; 20:11, 12), இயேசு தாமே அளித்த விசேஷே தரிசனங்கள்‌ 
(அப்‌. 18:9; 23:11) ஆகியவை மூலம்‌, தேவன்‌ மனிதர்களின்‌ 
வாழ்வில்‌ அசைவாடினார்‌. 








2. நோக்கங்கள்‌ 

தெய்வீக நோக்கங்கள்‌ அல்லது உபதேசங்கள்‌ என்ற 
அடிப்படையில்‌ நடபடிகள்‌ நூலைக்‌ கற்கலாம்‌. இந்நூலில்‌, 
இரட்சிப்பைப்‌ பற்றிய உண்மைகளை நாம்‌ காண முடியும்‌. 
தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. நடபடிகள்‌ 
நூலில்‌ தேவனுடைய வார்த்தையைப்‌ பற்றிய நாற்பதுக்கும்‌ 
மேற்பட்ட குறிப்புகள்‌ காணப்படுகின்றன.) பிரசங்கம்‌ 








37 


கிறிஸ்துவை மையமாகக்‌ கொண்டிருந்தது. அதற்கான பதில்‌ 
செயல்‌ (விசுவாசம்‌, மனந்திரும்புதல்‌, ஞானஸ்நானம்‌), 
கர்த்தருக்குத்‌ தம்மை ஒப்புக்‌ கொடுக்கும்‌ பதில்செயலாய்‌ 
இருந்தது. 

சபையைப்‌ பற்றிய சத்தியங்கள்‌, இரட்சிப்பு என்ற 
கருத்துடன்‌ தொடர்புடையவைகளாய்‌, நடபடிகள்‌ நூலில்‌ 
காணப்படுகிறது. சுவிசேஷ நூல்களின்‌ திறவுகோல்‌ வார்த்தை 
யாக “இராஜ்யம்‌” என்ற வார்த்தை “சபை” என்று சில 
இடங்களில்‌ மட்டும்‌ குறிக்கப்படுவதாக உள்ளது. நடபடிகள்‌ 
நூலில்‌ “சபை” என்ற வார்த்தையே திறவுகோல்‌ வார்த்தையாக 
உள்ளது. “சபை” என்ற வார்த்தை நடபடிகள்‌ நூலில்‌ 
இருபதுக்கும்‌ மேற்பட்ட இடங்களில்‌ உள்ளது. அவைகளில்‌ 
ஒரே ஒரு இடத்தில்‌ அது “இராஜ்யம்‌” என்று குறிப்பிடப்‌ 
படுகிறது. நடபடிகள்‌ நூலில்‌ நாம்‌, சபையின்‌ ஆராதனை, 
சபையின்‌ ஊழியம்‌, சபையின்‌ அமைப்பு, சபையின்‌ ஒருமைப்‌ 





பாடு, சபையின்‌ ஒழுக்கம்‌ ஆகியவை பற்றி கற்றுக்‌ 
கொள்கிறோம்‌. 

பரிசுத்த ஆவியானவரைக்‌ குறித்த தேவனுடைய சத்தியம்‌ 
பற்றியும்‌, நாம்‌ நடபடிகள்‌ நூலில்‌ கற்றுணர முடியும்‌. 
தம்மையே வெளிப்படுத்திக்‌ கொள்வது பரிசுத்த 
ஆவியானவரின்‌ நோக்கமாக இல்லாவிட்டாலும்‌, பரிசுத்த 
ஆவியானவரின்‌ கிரியைகள்பற்றி நடபடிகளில்‌ ஐம்பதுக்கும்‌ 
மேற்பட்ட இடங்களில்‌ நாம்‌ படிக்கிறோம்‌. பரிசுத்த 
ஆவியானவரின்‌ அற்புதக்‌ கிரியைகள்‌ மற்றும்‌ பொதுவான 
கிரியைகள்‌ பற்றி இந்நூலில்‌ நாம்‌ கற்றுக்‌ கொள்கிறோம்‌. 


3. பிரசங்கித்தல்‌ 

பிரசங்கத்தை ஆராயும்‌ நோக்கத்தில்‌ நடபடிகள்‌ நூலைப்‌ 
படிக்கலாம்‌. இந்நூலில்‌ உள்ள பிரசங்கங்களை ஆராய்ச்சி 
செய்வது மிகப்பயனுள்ளதாகும்‌. ஆவியானவரால்‌ ஏவப்பட்ட 
பேச்சாளர்கள்‌ யூதர்களுக்குப்‌ பிரசங்கித்தனா்‌, அவர்கள்‌ 
வித்தியாசமான பின்னணிகளைக்‌ கொண்ட புறஜாதியார்‌ 
களையும்‌ அணுகினர்‌, ஒரு சுவிசேஷகர்‌, சபையின்‌ மூப்பர்‌ 
களுக்குக்‌ கூடப்‌ பிரசங்கித்துள்ளார்‌ (அப்‌. 20:17-35)! 


38 


4. ஜெபம்‌ 





ஜெபம்‌ என்ற கருதுபொருளின்‌ அடிப்படையில்‌ நடபடி 
களைப்‌ படிக்கலாம்‌. ஆதியில்‌ இருந்த சீஷார்கள்‌ ஜெபம்‌ செய்த 
சந்தர்ப்பங்கள்‌, பதிவு செய்துள்ள ஜெபங்கள்‌ இவற்றைக்‌ 
கவனித்துப்‌ பார்க்கலாம்‌. இயேசுவைப்‌ போலவே அவருடைய 
சீஷர்கள்‌ யாவரையும்‌ ஜெபம்‌ நிறைவாக்குகின்றது. 


5. வளர்ச்சி 

அதி சபை எண்ணிக்கையளவில்‌ அடைந்த வளர்ச்சியின்‌ 
அடிப்படையில்‌ நடபடிகள்‌ நூலைக்‌ கற்கலாம்‌. ஆதிசபை 
விருவிருப்புடன்‌ வளர்ந்தது! (அப்‌. 6:7; 9:31; 12:24; 16:5; 19:20; 
28:30, 31ஐ வாசிக்கவும்‌). எப்படி அது அவ்வளவு விரைவாக 
வளர்ந்தது? அதன்‌ இரகசியம்‌ என்ன? கிறிஸ்தவ வளர்ச்சியின்‌ 
விளைவை ஏற்படுத்திய சில காரணங்களை இந்நூலில்‌ நாம்‌ 
படிக்க முடியும்‌. உதாரணமாக, ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ 
சுவிசேஷத்தை மற்றவர்களுடன்‌ பகிர்ந்து கொள்ள விரும்ப 
வேண்டும்‌ என்று லூக்கா வலியுறுத்துறொர்‌. நடபடிகள்‌ நூலில்‌ 
முக்கியமாக சுவிசேஷ ஊழியமே வலியுறுத்த ப்படுறெது. 
அதாவது இயேசுவை மற்றவர்களுக்குக்‌ கூற வேண்டும்‌. மேலும்‌ 
இந்த சுவிசேஷம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ உரியது என்று 
வலியுறுத்துகின்றது. யூதர்களைப்‌ போன்றே புறஜாதியாருக்கும்‌ 
சுவிசேஷம்‌ உரியது என்ற உண்மையைப்‌ பற்றிய அக்கறை 
இப்புத்தகத்தின்‌ பெரும்பகுதியில்‌ காணப்படுகின்றது. மேலும்‌, 
பணக்காரர்‌, ஏழை, கல்வி கற்றவர்‌, கல்வி கல்லாதவர்‌, ஆண்கள்‌, 
பெண்கள்‌, இளைஞர்‌, முதியவர்‌, ஒழுக்கம்‌ உள்ளவர்‌, ஒழுக்கம்‌ 
இல்லாதவர்‌ போன்ற அனைத்துத்‌ தரப்பினருக்கும்‌ இச்சுவி 
சேஷேம்‌ உரியது என்ற உண்மையும்‌ இந்நூலில்‌ வலியுறுத்தப்‌ 
படுகின்றது. (மனமாற்ற உதாரணங்களையும்‌, அவைகளின்‌ 
பாகுபாடுகளையும்‌ எண்ணிப்‌ பாருங்கள்‌.) 


கடினமான பணி 
முன்பே குறிப்பிட்டபடி, நடபடிகள்‌ நூலானது ஒவ்வொரு 
முறையும்‌ வேறுபட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம்‌ அளித்து, 
மறுபடி மறுபடி பயன்தரும்‌ வகையில்‌ படிக்கக்‌ கூடியதாய்‌ 
இருக்கிறது. இருப்பினும்‌ இந்நூலை ஒரு முறை படித்து 





39 


முடிக்கவே இப்பாடப்‌ பகுதியில்‌ நாம்‌ வாய்ப்பு பெறுவோம்‌. 
எனவே இங்கு சுட்டிக்காட்டப்பட்ட கருத்துக்களோடு 
இன்னும்‌ சிலவற்றையும்‌ தொட்டுச்‌ செல்ல நான்‌ முயற்சி 
செய்வேன்‌. எந்தவொரு கருத்தையும்‌ நியாயப்படுத்த நான்‌ 
முயற்சி செய்ய இயலாது, ஆனால்‌ முடிந்த வரையில்‌ உங்கள்‌ 
சிந்தனையை இப்பாடப்‌ பகுதிகளின்‌ மூலம்‌ தூண்டிவிட நான்‌ 
முயற்சி செய்வேன்‌. பிறகு நீங்கள்‌ உங்கள்‌ வாழ்வின்‌ வருங்‌ 
காலத்தில்‌ நடபடிகள்‌ என்ற இம்மாபெரும்‌ நூலில்‌ இன்னும்‌ 
ஆழமாய்‌ ஆராய்ச்சி செய்வதில்‌ இறங்க முடியும்‌. 

நடபடிகள்‌ நூலைப்‌ பற்றிய மற்ற அநேக தொகுதிகளைப்‌ 
போல்‌ இல்லாமல்‌, எனது அணுகுமுறை, பிரசங்கம்‌ சார்ந்த 
தாகவே இருக்கும்‌. எனவே இப்பாடங்களை பிரசங்க மேடை 
யிலும்‌, வகுப்பறையிலும்‌ பயன்படுத்த முடியும்‌. இவைகளை 
எழுதத்‌ தொடங்கும்போது (முன்னுரையைத்‌ தவிர்த்து) 
மொத்தம்‌ இருபத்தி ஆறு பாடங்களில்‌ நடபடிகள்‌ நூல்‌ 
முழுவதையும்‌ விளக்கவுரை எழுதி முடிப்பதே எனது திட்டமா 
யிருந்தது, இதனால்‌ இப்பாடங்களை, நீங்கள்‌ விரும்பினால்‌ 
ஆறுமாத காலத்திற்கு கற்றுக்‌ கொள்ளப்‌ பயன்படுத்தலாம்‌. 
ஆனால்‌ விரைவிலேயே அநேக பாடங்கள்‌ மிக நீளமாகவும்‌, 
விரிவாகவும்‌ இருந்தகைக்‌ கண்டு அவைகளை இரண்டு அல்லது 
மூன்று பாடங்களாகப்‌ பிரித்தேன்‌. நடபடிகள்‌ நூலில்‌ 
இருப்பத்தியெட்டு அதிகாரங்கள்‌ உள்ளதாலும்‌, அவைகளில்‌ 
அநேக அதிகாரங்கள்‌ மாபெரும்‌ சத்தியங்கள்‌ அடங்கியதாகவும்‌ 
இருப்பதால்‌, என்னுடைய அநேக பாடங்கள்‌ சராசரி வகுப்பு 
அல்லது பிரசங்கத்திற்கு மிக நீண்டதாயிருக்கும்‌. நீங்கள்‌ 
தேவையானதை தேர்ந்தெடுக்க வேண்டியகாயிருக்கும்‌. உங்கள்‌ 








மாணவர்களின்‌ ஆவிக்குரிய உடனடித்‌ தேவைகளே இதற்கு 
திறவுகோல்‌ காரணிகளாகும்‌. 

என்னுடைய அணுகுமுறை, பிரசங்கம்‌ சார்ந்ததாயிருந் 
தாலும்‌, வசனப்பகுஇயின்‌ மிக அவசியமான திறவுகோல்‌ 
கருத்துக்கள்‌ யாவற்றையும்‌ கொடுக்க நான்‌ விரும்புகிறேன்‌. 
பாடத்தில்‌ அவைகளை கொடுத்து முடிக்க இயலாத பட்சத்தில்‌, 
அடிக்குறிப்புகள்‌ அல்லது துணைக்கட்டுரைகளில்‌ அவை 
களைக்‌ கொடுக்க முயற்சி செய்வேன்‌. இத்தொடர்களின்‌ 
விஷயங்கள்‌ பின்னால்‌ ஒரு நிரந்தரமான அமைப்பில்‌ வெளியா 


40 


வதால்‌, நான்‌ விரிவாக விளக்கமளிக்கத்‌ தவறியதாக எதை 
யேனும்‌ நீங்கள்‌ கருதினால்‌, அதை எனக்குத்‌ தெரியப்படுத்து 
வதே நீங்கள்‌ எனக்குச்‌ செய்யும்‌ மிகப்‌ பெரிய சேவையாகும்‌. 
நீங்கள்‌ கூற விரும்பும்‌ எந்த ஒரு விமர்சனத்தையும்‌ நான்‌ 
வெகுவாகப்‌ பாராட்டுவேன்‌. 

இக்கட்டுரைகளை முடிந்த அளவுக்கு நடைமுறைக்‌ 
குரியதாய்‌ ஆக்குவதற்காக, இக்கட்டுரைகளை வேறொரு 
முறையில்‌ அணுகுவதற்குப்‌ பிரசங்கப்‌ புறக்குறிப்புகளையும்‌, 
செய்திகளை உணர, மற்ற சில கூடுதல்‌ குறிப்புகளையும்‌ நான்‌ 
குரவிருக்கிறேன்‌. இடமிருந்தால்‌ சில துணைக்கட்டுரை 
களையும்‌ நான்‌ இத்தொடர்களில்‌ உள்ளடக்கச்‌ செய்வேன்‌. 
விலைமதிப்பற்ற நூலாகிய “நடபடிகளை” போதிக்கவும்‌, 
பிரசங்கிக்கவும்‌ இவ்விஷயங்கள்‌ அடங்கிய கட்டுரைகள்‌ 
உங்களைத்‌ தூண்டும்‌ என்று நம்புகிறேன்‌. 

அடிக்குறிப்புகளை நிதானித்து ஆராய்வதன்மூலம்‌, நான்‌ 
வழக்கம்‌ போலவே, இக்கட்டுரைகளைக்‌ தயார்‌ செய்ய பல 
நூல்களிலிருந்து கருத்துக்களை தேர்வு செய்தது விளங்கும்‌. 
நாற்பது ஆண்டுகளுக்கும்‌ மேலாக நான்‌ நடபடிகள்‌ நூலைப்‌ 
போதித்து, பிரசங்கித்து வருவதால்‌, இந்நூலைப்‌ புரிந்து 
கொள்ள எனக்கு எல்லா வகையிலும்‌ உதவின அநேகருக்கு நான்‌ 
நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. இருப்பினும்‌, 
அபிலைன்‌ கிறிஸ்தவ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 1954ன்‌ வசந்த 
காலத்தில்‌ நடபடிகள்‌ பாடத்தை எனக்குப்‌ போதித்த கிரேக்க 
கல்வியாளர்‌ 7.34. இராபர்ட்ஸ்‌ அவர்களை இங்கு நான்‌ 
அவசியம்‌ குறிப்பிட்டாக வேண்டும்‌. மேலும்‌, 7.94. மெக்கார்வி 
யின்‌ classic “New Commentary on Acts of Apostles” என்ற நூலின்‌ 
குறிப்புகளை நான்‌ அநேக வருடங்களாகத்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ 
படிக்கின்றேன்‌. இந்தத்‌ தொடருக்காக நான்‌ முதல்முறையாக 
என்னால்‌ இயன்ற அளவு (நேரம்‌ இருந்தால்‌) ஆழமான 
முறையில்‌ இந்நூலைப்‌ படிக்க விருக்கின்றேன்‌. 


முடிவுரை 
நடபடிகளில்‌ கூறப்பட்டுள்ள வருடங்களில்‌ மட்டும்‌ 
இயேசு “தொடர்ந்து செயலாற்றவும்‌ போதிக்கவும்‌” இல்லை. 


41 


அவருடைய ஜீவனுள்ள பிரசன்னம்‌ இன்றும்‌ அவரது 
சரீரமாகிய சபையில்‌ (எபே. 1:22, 23) தொடர்ந்து நிலவுகின்றது. 
அவர்‌ நம்‌ மூலமாகவும்‌ தொடர்ந்து செயல்படுகிறார்‌. நாம்‌ 
அவரது கண்களாக, காதுகளாக, கைகளாக, கால்களாக 
இருக்கிறோம்‌ (1 கொரி. 12:12-27). தேவன்‌ தமது சபையின்‌ 
சரித்திரத்தை இன்றும்‌ பரலோகத்தின்‌, நித்தியமான பதிவேடு 
களில்‌ எழுதிக்‌ கொண்டிருக்கிறார்‌. தற்பொழுது அவர்‌ 20ம்‌ 
தொகுதியை முடித்து 21ம்‌ தொகுதியை எழுதிக்‌ கொண்டிருக்‌ 
கின்றார்‌. அவார்‌ எழுதுகின்ற விஷயங்களில்‌ அவர்‌ திருப்தி 
யடைகிறார்‌ என்று நீங்கள்‌ எண்ணுகின்றீர்களா? புதிய 
ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களின்‌ உபதேசங்களை மட்டுமல்ல, 
அவர்களது ஆவி மற்றும்‌ உற்சாகத்தையும்‌ நாம்‌ மறுபடி 
பெற்றுக்கொள்ள தேவன்‌ உதவுவாராக! இதை நிறைவேற்ற 
இந்தப்பாடங்கள்‌ உதவ வேண்டும்‌ என்று நான்‌ ஜெபிக்கிறேன்‌! 


$1, 


: பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ ₹* 





உங்கள்‌ பாடங்கள்‌ அல்லது பிரசங்கங்களுக்கு (நடபடிகள்‌ 
நூலுக்கானவைகளுக்கு) ஒரு முன்னுரை தர நீங்கள்‌ விரும்பி 
னால்‌, “கடினமான பணி” என்ற பகுதியைப்‌ பயன்படுத்தி, 
நீங்கள்‌ இப்பாடங்களை எவ்விதம்‌ தரத்‌ திட்ட மிட்டிருக்கறிர்‌ 
கள்‌ என்று முன்னுரை தரலாம்‌. 

டாண்‌ வில்லிங்ஹாம்‌ என்பவரின்‌, “உலகத்தைக்‌ கலக்குதல்‌” 
என்ற பிரசங்கமானது ஒரு ஒலிப்பதிவு நாடாவில்‌ 60களின்‌ 
பிற்பகுதியில்‌ கிறிஸ்தவ பதிப்பகத்தாரால்‌ வெளியிடப்பட்டது. 
இந்தப்பாடத்தில்‌, டாண்‌ அவர்கள்‌ ஆதி சபையார்‌ அவ்வளவு 
வல்லமையுள்ளவர்களாக, வெற்றி கொண்டவர்களாக இருக்கக்‌ 
காரணத்தைக்‌ குறிப்பிட்டு, அவர்களின்‌ உதாரணத்தை நாமும்‌ 
பின்பற்றும்படியாக ஆலோசனை கொடுத்துள்ளார்‌. அவரு 
டைய பல கருத்துக்கள்‌, நடபடிகள்‌ நூலில்‌ இருந்து எடுக்கப்‌ 
பட்டவைகளாகும்‌. அவர்‌ “நடக்கை” என்ற விஷயத்தை 
வலியுறுத்தினார்‌: கிறிஸ்தவத்தைப்‌ பற்றிய ஆதி கிறிஸ்தவர்‌ 
களின்‌ நடக்கை, அவர்களின்‌ வாழ்க்கை, உபதேசம்‌, மற்றும்‌ 
ஜெபம்‌ இவைகளை அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. நீங்கள்‌ 





42 


இந்நாலைப்‌ படிக்கும்போது, இந்நாளில்‌ நமக்குத்‌ தேவையான, 
ஆதி கிறிஸ்தவர்களின்‌ பண்பு நலன்களைக்‌ கவனியுங்கள்‌. 
இவ்வடிப்படையில்‌ உங்கள்‌ சொந்தப்‌ பாடங்களை தயார்‌ 
செய்யுங்கள்‌. 


குறிப்புகள்‌ 

'ஏனென்றால்‌, மேசியா ஒரு இராஜ்யத்தை ஏற்பாடுத்துவார்‌ என்பதே 
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின்‌ முக்கிய கருத்து ஆகும்‌. “ஆயிர வருட 
அரசாட்சி என்ற கருத்தை நம்புவோர்‌, தேவன்‌ இராஜ்யத்தை ஸ்தாபிக்க 
விரும்பாததால்‌ அதற்குப்‌ பதிலாக சபையை ஸ்தாபித்தார்‌ என்று 
கூறுகின்றனர்‌. (சொல்‌ விளக்கப்‌ பகுதியைக்‌ காணவும்‌.) 


43 


கடைசி நீழிடத்‌ கயாரிர்பு 
[1: 1-11) 


ஹாலிவுட்டின்‌ குறிப்பிடத்தக்க ஒரு திரைப்படத்‌ 
தயாரிப்பாளர்‌, ஒரு திரைப்படமானது பூமியதிர்ச்சி போன்ற 
தொடக்கத்தைக்‌ கொண்டு, உச்சக்காட்சியை நோக்கித்‌ 
தயாரிக்கப்பட வேண்டும்‌ என்று கூறினார்‌. இவ்வடிப்படையில்‌ 
பார்த்தால்‌, நடபடிகள்‌ நூலின்‌ இரண்டாம்‌ அதிகாரம்‌ பலத்த 
காற்று அடிக்கும்‌ முழக்கத்துடன்‌ அக்கினிமயமான நாவுகள்‌ 
வடிவில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ இறங்கி வருதல்‌ என்ற 
மாபெரும்‌ துவக்கத்துடன்‌ ஆரம்பிக்கிறது! சத்தங்கள்‌ மற்றும்‌ 
உணர்ச்சிப்‌ பெருக்குடன்‌ தொடங்குவதற்குப்‌ பதில்‌, முதலாம்‌ 
அதிகாரம்‌ அமைதியுடன்‌ ஆரம்பிக்கின்றது. இது இயேசு தமது 
அப்போஸ்தலர்களுடன்‌ பேசுவதில்‌ தொடங்கி, முக்கிய 
கூட்டம்‌ ஒன்றுடன்‌ முடிவடைகிறது! முக்கிய கூட்டங்கள்‌ 
வழக்கமாக உணர்ச்சிப்‌ பெருக்கெதுவும்‌ இன்றியே 
(கொட்டாவி விடுவதாகவே) உள்ளன. 

நடபடிகள்‌ நூல்‌ ஏன்‌ இவ்விதமாய்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌? 
நடபடிகள்‌ 2ல்‌ உள்ளது போன்ற மாபெரும்‌ நாளுக்கு தயாரிப்பு 
தேவையென்பதே காரணம்‌. நடபடிகள்‌ 2ல்‌ காணும்‌ நிகழ்வுக்‌ 
காக தேவன்‌ நித்திய நித்தியமாய்‌ ஆயத்தம்‌ செய்து கொண்டி 
ருந்தார்‌ (எபே. 3:9-11) - ஆனால்‌ இப்பொழுதோ கடைசி 
நிமிடத்‌ தயாரிப்புக்கான காலம்‌ வந்தது. குறிப்பாக அப்போஸ்‌ 
தலர்களை கடைசி நிமிடத்தில்‌ ஆயத்தம்‌ செய்ய வேண்டி 
யிருந்தது. 

இவ்வதிகாரத்தில்‌ நமக்கு அநேக பாடங்கள்‌ உள்ளன. 
விசேஷமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய நாம்‌ போதிய 
அளவு தயாரிக்க வேண்டியதன்‌ முக்கியத்துவத்தை நாம்‌ கற்க 
வேண்டும்‌. 


44 


மறு கண்ணோட்டம்‌ தரப்பட்டது 
(1:1-5) 

லூக்கா, வாசகர்களுக்கு தாம்‌ முன்னதாக எழுதியவைகளை 
நினைவூட்டுவதிலிருந்து இந்நூலை தொடங்குகிறார்‌: 
“தெயோப்பிலுவே, இயேசுவானவர்‌ ... எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
பட்ட நாள்‌ வரைக்கும்‌ செய்யவும்‌ உபகேசிக்கவும்‌' தொடங்‌ 
கின எல்லாவற்றையுங்குறித்து, முதலாம்‌ பிரபந்தத்தை உண்டு 
பண்ணினேன்‌” (நட. 1:1௮, 2). “முதலாம்‌ பிரபந்தம்‌” என்பது 
லூக்கா சுவிசேஷத்தைக்‌ குறிக்கிறது. லூக்கா “முதலாம்‌ 
பிரபந்தத்தைப்‌”” பற்றி நடபடிகள்‌ நூலில்‌ நினைவூட்டி 
யிருப்பதால்‌, வாசிப்பவர்‌ லூக்கா சுவிசேஷம்‌ பற்றி, விசேஷ 
மாக அதன்‌ கடைசி அதிகாரங்கள்‌ பற்றி அறிந்திருக்க வேண்டும்‌ 
என்று எதிர்பார்க்கின்றார்‌. 

இயேசு பரத்துக்கேறுதலும்‌, அப்போஸ்தலர்கள்‌ எருசலே 
முக்குத்‌ திரும்புதலுமே லூக்கா சுவிசேஷத்தின்‌ நிறைவுக்‌ 
காட்சியாகும்‌ (லூக்‌. 24:50-53). நட. 1ல்‌ “இயேசுவானவர்‌ தாம்‌ 
தெரிந்துகொண்ட அப்போஸ்தலருக்குப்‌ பரிசுத்த ஆவியினாலே 
கட்டளையிட்ட பின்பு” அவர்‌ உயர எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
பட்டதாக நாம்‌ வாசிக்கிறோம்‌ (வ. 2ஆ). லூக்கா சுவிசேஷத்தில்‌ 
“இக்கட்டளை”, அந்த அப்போஸ்தலர்கள்‌ கிறிஸ்துவுக்கு 
“சாட்சிகளாயிருந்து” “மனந்திரும்புதலையும்‌, பாவமன்னிப்பை 
யும்‌ எருசலேம்‌ தொடங்கிச்‌ சகல கேசத்தாருக்கும்‌ அவருடைய 
நாமத்தினாலே பிரசங்கிக்க வேண்டும்‌” (24:47) என்றும்‌ நாம்‌ 
காண்கின்றோம்‌. அதாவது, “கட்டளை” என்பது பிரதான 
கட்டளையைக்‌ குறிக்றெது (மத்‌. 28:18-20; மாற்‌. 16:15, 16). 

தமது உயிர்த்தெழுதலுக்குப்‌ பிறகு இயேசு அப்போஸ்தலர்‌ 
களுக்குத்‌ தரிசனமாக, அவர்கள்‌ தமக்கு சாட்சிகளாயிருக்கும்‌ 
படி அவர்களைத்‌ தகுதிப்படுத்தினார்‌ என்பதாக நடபடி. 1:3ல்‌ 
லூக்கா குறிப்பிட்டுள்ளார்‌: “அவர்‌ பாடுபட்ட பின்பு நாற்பது 
நாளளவும்‌ அப்போஸ்தலருக்குத்‌ தரிசனமாகி, தேவனுடைய 
இராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடன்‌ பேசி, அநேக 
தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்குத்‌ தம்மை 
உயிரோடிருக்கிறவராகக்‌ காண்பித்தார்‌.”” லூக்கா தமது 
சுவிசேஷ நூலில்‌ இயேசுவால்‌ தரப்பட்ட தெளிவான 














42 


திருஷ்டாந்தங்களுக்கு எடுத்துக்காட்டுகளைத்‌ தந்துள்ளார்‌: 
இயேசுவை அப்போஸ்தலர்கள்‌ தொட்டுப்‌ பார்த்திருக்கிறார்‌ 
கள்‌, அவர்‌ தாம்‌ ஒரு ஆவியல்ல என்று அவர்களுக்குக்‌ காட்டு 
வதற்காக அவர்களோடு போஜனம்‌ பண்ணியிருக்கிறார்‌ (லூக்‌. 
24:36-43; அப்‌. 10:40, 41). 

இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனமான நிகழ்ச்சி 
களாகப்‌ பதிவு செய்யப்பட்ட வைகளில்‌ பல, அவர்‌ உயிர்க்‌ 
தெழுந்த அன்றைய தினமே நடைபெற்றவைகளாயிருக்கின்‌ 
றன. வசனம்‌ 3ல்‌, இயேசு நாற்பது நாளளவும்‌ அநேக முறை 
தரிசனம்‌” தந்துள்ளதாக (இது ஒரு நீண்ட காலமாகும்‌; அப்‌. 
13:31) நாம்‌ வாசிக்கிறோம்‌. பார்க்ளேயின்‌ மொழிபெயர்ப்பில்‌: 
“இயேசு நாற்பது நாட்களுமே பல்வேறு சந்தர்ப்பங்களில்‌ 
அவர்களுக்குக்‌ காட்சியளித்தார்‌” என்றுள்ளது. 

இயேசு, தமது சிநேகிதர்களுடன்‌ வெறுமே ஐக்கிய 
மாயிருப்பதற்கு மட்டும்‌ அந்த நாற்பது நாட்களாக இப்பூமியில்‌ 
இருந்திருக்கவில்லை. மாறாக, தமது அப்போஸ்தலார்களைத்‌ 
தயார்‌ செய்வதற்காகவே தாம்‌ பரத்துக்கேறுதலைக்‌ தாமதப்‌ 
படுத்தினார்‌. இயேசு, “தேவனுடைய இராஜ்யத்துக்குரியவை 
களை அவர்களோடே பேசினார்‌” (வ. 3ஆ). இயேசு தமது 
சொந்த ஊழியத்தின்‌ ஆரம்ப முதற்‌ கொண்டே “இராஜ்யத்தை” 
தமது பிரதான கருத்தாகக்‌ கொண்டிருந்தார்‌ (மத்‌. 4:12). 
அவருடைய அநேக மாபெரும்‌ உவமைகள்‌, “பரலோக 
இராஜ்யம்‌ இது போலுள்ளது ...” என்றே துவங்கியிருக்கின்றன 
(மத்‌. 13:31, 33, 44, 45, 47). இப்பொழுது இயேசு இராஜ்யத்தைக்‌ 
குறித்த தமது போதனைக்‌ கருத்துக்களை தமது சீஷர்களின்‌ 
மனதில்‌ மறுபடியும்‌ பதியவைக்கிறார்‌. இராஜ்யம்‌ பலத்தோடே 
வரும்‌ என்பது அவர்‌ நினைப்பூட்டிய மற்ற எல்லா 
விஷயங்களோடும்‌ சேர்ந்திருந்தது: “... இங்கே நிற்றெவர்களில்‌ 
சிலர்‌ தேவனுடைய ராஜ்யம்‌ பலத்தோடே வருவதைக்‌ 
காணுமுன்‌, மரணத்தை ௬௫ பார்ப்பதில்லை ...” (மாற்‌. 9:1). 

நீங்களும்‌, நானும்‌ பெரிய ஊழியங்களுக்கு நம்மைத்‌ தயார்‌ 
செய்கின்ற வேளையில்‌, கர்த்தருடைய போதனைகளை, நமக்கு 
நாமே நினைவு கூறுவதும்‌, “கர்த்தர்‌ நமக்குப்‌ பெரிய காரியங்‌ 
களைச்‌ செய்கார்‌” (சங்‌. 126:3) என்று எண்ணிப்‌ பார்ப்பதும்‌ 
பயனுள்ளதாகும்‌. 








46 


ஒரு ஆளுகை வாக்களிக்கப்பட்டது 
(1:4-8) 
இராஜ்யத்தைப்‌ பற்றித்‌ தமது சீஷர்களுக்குப்‌ போதிக்கை 
யில்‌ இயேசு ஒரு பெரிய தடையை மேற்கொள்ள வேண்டி 
யிருந்தது. “இராஜ்யம்‌” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்தும்‌ 
போது இயேசுவின்‌ மனதில்‌ கருத்து ஒன்று இருந்தது; அப்போஸ்‌ 
தலர்கள்‌ “இராஜ்யம்‌” என்ற வார்த்தையைக்‌ கேட்டபொழுது 
அவர்களின்‌ மனதில்‌ வேறொரு கருத்து இருந்தது. ஆவிக்குரிய 
இராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்பட்டு, தேவன்‌ தமது ஜனங்களின்‌ 
இருதயங்களிலும்‌, வாழ்க்கையிலும்‌ ஆளுகை செய்வதைப்பற்றி 
இயேசு தமது சிந்தனையில்‌ எண்ணங்‌ கொண்டிருந்தார்‌. 
இயேசுவின்‌ சீஷர்களோ, பூமிக்குரிய இராஜ்யத்தைப்‌ பற்றி - 
மேசியா வந்து இஸ்ரவேலர்களின்‌ விரோதிகளைத்‌ தோற்கச்‌ 
செய்து, எருசலேமில்‌ தமது சிங்காசனத்தில்‌ அமருவதைப்‌ பற்றி 
- எண்ணம்‌ கொண்டிருந்தார்கள்‌.” இயேசு, தமது இராஜ்யம்‌ 
இவ்வுலகத்திற்குரியதல்ல என்று வலியுறுத்திக்‌ கூறினார்‌ 
(யோவா. 18:36); ஆனால்‌ அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு 
இது புரிந்து கொள்ளக்‌ கடினமாயிருந்தது. 
அப்போஸ்தலா்களின்‌ புரிந்துகொள்ளுதலில்‌ உள்ள குறை 
பாடே நட. 1:4-8ன்‌ பின்னணியாகும்‌. இவ்வசனங்களில்‌ இயேசு 
ஆச்சரியமான வாக்குத்தத்தம்‌ ஒன்றைத்‌ தருகின்றார்‌; இதுவே 
அவர்களது தயாரிப்பில்‌ மிக முக்கியமான பாகம்‌ ஆகும்‌. 
அப்போஸ்தலர்கள்‌ ஒரு அரசியல்‌ ரீதியான ஸ்தாபனத்தையும்‌ 
அதில்‌ தங்களுக்கு கனம்‌ பொருந்திய பதவிகளையும்‌ எதிர்‌ 
நோக்கிக்‌ கொண்டிருந்தனர்‌. ஆனால்‌ அவர்களுக்கு அதைக்‌ 
காட்டிலும்‌ சிறப்பான திட்டம்‌, அவர்கள்‌ எதிர்பார்க்கும்‌ 
எதையும்‌ விட நல்ல திட்டம்‌ ஓன்றை, தேவன்‌ வைத்து 
இருந்ததை அவர்கள்‌ உணர வேண்டும்‌ என்று இயேசு 
விரும்பினார்‌. அவர்கள்‌ பதவியை எதிர்பார்த்தனர்‌; ஆனால்‌ 
அவர்கள்‌ பலத்தைப்‌ பெறுவார்கள்‌ என்று இயேசு கூறினார்‌. 
அன்றியும்‌, அவர்‌ அவர்களுடனே கூடி வந்திருக்கும்‌ 
போது,“ அவர்களை நோக்கி: யோவான்‌ ஐலத்தினாலே 
ஞானஸ்நானங்‌ கொடுத்தான்‌; நீங்கள்‌ சில நாளுக்குள்ளே 
பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம்‌ பெறுவீர்கள்‌. 


47 


ஆகையால்‌ நீங்கள்‌ எருசலேமை விட்டுப்‌ போகாமல்‌ 
என்னிடத்தில்‌ கேள்விப்பட்ட பிதாவின்‌ வாக்குத்தத்தம்‌ 
நிறைவேறக்‌ காத்திருங்கள்‌ என்று கட்டளையிட்டார்‌ 
(வ. 4, 5). 


முன்னரே, பிதாவானவர்‌ இயேசு மற்றும்‌ சிலர்‌ மூலமாக 
இராஜ்யம்‌ “சமீபித்திருந்ததாக” வாக்களித்திருந்தார்‌ (மத்‌. 4:17); 
இராஜ்யத்தை ஸ்தாபிப்பதாகத்‌ தரப்பட்ட வாக்குத்தத்தம்‌ 
இப்போது நிறைவேற வேண்டியதாயிருந்தது, மேலும்‌ பிதா 
வானவர்‌, யோவான்ஸ்நானனின்‌ மூலம்‌, மேசியா தம்மைப்‌ பின்‌ 





பற்றுவோருக்குப்‌ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம்‌ 
கொடுப்பார்‌ என்று வாக்களித்தார்‌: “நான்‌ ஜலத்தினால்‌ 
உங்களுக்கு ஞானஸ்நானங்‌ கொடுக்கிறேன்‌, என்னிலும்‌ 
வல்லவர்‌ ஒருவர்‌ வருகிறார்‌, அவருடைய பாதரட்சைகளின்‌ 
வாரை அவிழ்க்கிறதற்கும்‌ நான்‌ பாத்திரன்‌ அல்ல, அவர்‌ பரிசுத்த 
ஆவியினாலும்‌, அக்கினியினாலும்‌ உங்களுக்கு ஞானஸ்நானங்‌ 
கொடுப்பார்‌” (லூக்‌. 3:16)” பரிசுத்த ஆவியானவர்‌ வரும்போது 
அவர்களை வழி நடத்துவார்‌ என்று இயேசுவே வலியுறுத்திக்‌ 
கூறியதை அவர்கள்‌ கேட்டிருந்தனர்‌ (யோவா. 14:26; 15:26, 27; 
16:12, 13; லூக்‌. 12:12). இப்போது இயேசு, ஆவியை அனுப்பும்‌ 
இந்த வாக்குத்தத்தம்‌ “சில நாளுக்குள்‌” நிறைவேறும்‌ எனக்‌ 
கூறினார்‌. 

இராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படுதல்‌ மற்றும்‌ பரிசுத்த ஆவியான 
வரின்‌ வருகை ஆகிய இரண்டு வாக்குத்தத்தங்களும்‌ பிரிக்க 
முடியாதபடி ஒன்றுடன்‌ ஒன்று இணைந்து இருந்தன. பரிசுத்த 
ஆவியானவரை அனுப்பும்‌ வாக்குத்தத்தத்தின்‌ நிறைவேற்ற 
மானது, இராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்‌ வாக்குத்தத்தம்‌ நிறை 
வேறுவதற்கு அவசியமானதாகும்‌. 

அப்போஸ்தலர்கள்‌, தங்கள்‌ சிந்தனை வேறெங்கோ 
இருப்பதைக்‌ காட்டினார்கள்‌. இராஜ்யத்தைப்பற்றிய இயேசு 
வின்‌ உபதேசமானது அவர்களின்‌ அரசியல்‌ சார்ந்த நம்பிக்‌ 
கையை உயிர்ப்பித்து எழுப்பிற்று: அப்பொழுது கூடி வந்திருந்‌ 
தவர்கள்‌ அவரை நோக்கி: ஆண்டவரே, இக்காலத்திலா 
ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்குத்‌ திரும்பக்‌ கொடுப்பீர்‌ என்று 
கேட்டார்கள்‌” (வ. 6). “இஸ்ரவேல்‌” மற்றும்‌ “திரும்பக்‌ கொடுத்‌ 
குல்‌” என்ற வார்த்தைகள்‌ அப்போஸ்தலர்கள்‌ எண்ணத்தைப்‌ 





48 


புரிந்து கொள்ளத்‌ திறவுகோல்‌ வார்த்தைகள்‌ ஆகும்‌: அவர்கள்‌ 
இன்னும்‌, தாவீது, சாலமோன்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ இராஜ்யத்‌ 
துக்கு இருந்த மாம்சப்பிரகாரமான மகிமையை, இயேசு 
மறுபடியும்‌ தருவார்‌ என்றே எண்ணிக்‌ கொண்டிருந்தனர்‌. 
இதைப்பற்றி 11. புரூஸ்‌ என்பவர்‌ இவ்வாறு எழுதுகிறார்‌: 
“அவர்களுடைய அப்போதைய கேள்வியானது, உடனடியாக 
ஏற்படும்‌ தேவனுடைய ராஜ்யத்தில்‌ அவர்களை முக்கிய 
நிர்வாகிகளாக ஏற்படுத்துவார்‌ என்ற அவர்களுடைய 
இருதயத்தில்‌ எரிந்து கொண்டிருந்த நம்பிக்கையின்‌ கடைசிப்‌ 
பொறியாக இருந்தது.” 

“என்று கேட்டார்கள்‌” என்று சொற்றொடரானது அவர்கள்‌ 
இயேசுவிடம்‌ மறுபடி மறுபடி கேட்டதைக்‌ குறிக்கின்றது. 
“எப்பொழுது கர்த்தரே? எப்பொழுது?” என்று அவரைப்‌ பதில்‌ 
கூறும்படி வலியுறுத்தினார்கள்‌. 

இயேசு அதற்குப்‌ பதில்‌ அளிக்கையில்‌ தமது தலையை 
எதிர்மறையாக அசைத்திருப்பார்‌ என்பதை என்னால்‌ கற்பனை 
யில்‌ காண முடிகிறது: “பிதாவானவர்‌ தம்முடைய ஆதனத்திலே 
வைத்திருக்கிற காலங்களையும்‌, வேளைகளையும்‌” அறிகிறது 
உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில்‌ வரும்‌ 
போது நீங்கள்‌ பலனடைந்து”” (வ. 7, 8௮). இராஜ்யத்தின்‌ 
தன்மையை அவர்கள்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டதினால்‌ இயேசு 
அவர்களைக்‌ கடிந்து கொள்ளாமல்‌, விரைவிலேயே” அந்த 
ராஜ்யத்தின்‌ ஆவிக்குரிய தன்மையைப்‌ பற்றி அவர்கள்‌ தெளிவடை 
வார்கள்‌ என்றார்‌. தேவனுடைய காலநியமம்‌ பற்றிய கேள்விக்கு 
இயேசு இவ்விதமாய்‌ விடையளித்தார்‌: “தேவனுடைய கால 
நியமங்களை நான்‌ உங்களுக்கு தரப்‌ போவதில்லை, ஆனால்‌, 
பரிசுத்த ஆவி உங்களிடம்‌ வரும்போது நீங்கள்‌ பலனடை வீர்கள்‌ - 
அதன்‌ மூலம்‌ இராஜ்யம்‌ வந்ததை நீங்கள்‌ அறிய முடியும்‌” என்றார்‌. 

இராஜ்யம்‌ பலத்தோடே வரும்‌ என்று இயேசு கூறியதை 
நினைவில்‌ வையுங்கள்‌ (மாற்‌. 9:1). இவ்வாறாக, பரிசுத்த 
ஆவியானவர்‌ வரும்போது பலம்‌ வரும்‌, அதுவே தமது இராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படுதல்‌ பற்றிய தேவனுடைய வாக்குத்தத்ததின்‌ 
நிறைவேற்றமாகும்‌ என்று இயேசு கூறினார்‌. 

அநேகமாக, இந்த நினைவுகள்‌ எல்லாவற்றினாலும்‌ அப்போஸ்‌ 
குலரின்‌ தலை சுற்றியிருக்க வேண்டும்‌: “நீங்கள்‌ சில நாளுக்குள்ளே 





49 


பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம்‌ பெறுவீர்கள்‌” (வ. 4); 
“பரிசுத்த ஆவி உங்களிடத்தில்‌ வரும்போது நீங்கள்‌ பலனடைவீர்‌ 
கள்‌” (வ. 8). இயேசுவின்‌ இவ்வார்த்தைகளைப்‌ பற்றி அவர்கள்‌ 
வியப்படைந்திருக்க வேண்டும்‌. 

இவ்வியப்பான வார்த்தைகளுடன்‌ இயேசு தமது கூற்றை 
முடித்து விடவில்லை. கிறிஸ்துவின்‌ இராஜ்யத்தின்‌ உலகளாவிய 
குன்மை பற்றி புரிந்துகொள்வதில்‌ அப்போஸ்தலர்கள்‌ சற்று 
இடறல்‌ அடைந்தனர்‌;” அவர்களின்‌ பெரிய அளவிலான கனவுகள்‌ 
யாவும்‌ பலஸ்தீனம்‌ என்ற சிறிய நாட்டையே மையமாகக்‌ 
கொண்டிருந்தது. இயேசு, “நீங்கள்‌ எருசலேமிலும்‌, யூதேயா 
முழுவதிலும்‌, சமாரியாவிலும்‌, பூமியின்‌ கடைசி பரியந்தமும்‌ 
எனக்குச்‌ சாட்சிகளாயிருப்பீர்கள்‌” என்றார்‌ (வ. 8ஆ). அநேகமாக 
அப்போஸ்தலர்களில்‌ எவரும்‌, சீரியாவின்‌ தென்முனைக்கு 
வடக்கே, கலிலேயாக்‌ கடலின்‌ கிழக்கு கடற்கரைக்கு கிழக்கே, 
எகிப்திய எல்லைகளுக்குத்‌ தெற்கே அல்லது மத்திய தரைக்‌ 
கடலுக்கு மேற்கே சென்றிருக்க வாய்ப்பு எதுவும்‌ இல்லை, 
இப்பொழுதோ இயேசு, அவரது உயிர்த்தெழுதலின்‌ நற்செய்தியை 
எல்லா இடங்களுக்கும்‌' எடுத்துச்‌ செல்ல அவர்கள்‌ உலக 
முழுவதிலும்‌ பயணம்‌ செய்வார்கள்‌ என்று கூறினார்‌. 

இயேசுவால்‌ வடிவமைக்கப்பட்ட இந்த செயல்‌ திட்டம்‌ 
ஒவ்வொரு தலைமுறைக்கும்‌ சவாலாகவே இருக்கிறது: வீட்டிலே 
(எருசலேமில்‌) தொடங்கி, அருகில்‌ உள்ள பகுதிகளில்‌ (யூதேயா, 
சமாரியா) விரிவாக்கி, நிறைவாக உலகம்‌ அனைத்தையும்‌ (பூமியின்‌ 
கடை) பரியந்தமும்‌) சுவிசேஷத்தினால்‌ அணுக வேண்டும்‌!" 

பூமியின்‌ கடை சிபரியந்தமும்‌ செல்லுகையில்‌ அப்போஸ்‌ 
தலர்கள்‌ தமது “சாட்சிகளாய்‌” இருப்பார்கள்‌ (வ. 8; லூக்‌. 24:48) 
என்று இயேசு கூறினார்‌. “சாட்சிகள்‌” என்பது நடபடிகள்‌ நூலின்‌ 
திறவுகோல்‌ வார்த்தையாகும்‌. பெயர்ச்‌ சொல்‌ அல்லது வினைச்‌ 
சொல்‌ என்ற விதத்தில்‌ நடபடிகள்‌ நூலில்‌ “சாட்சிகள்‌” என்ற இந்த 
கிரேக்க மொழிபெயர்ப்பு வார்த்தை பலவகையில்‌ இருபத்தோரு 
முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது “witness”, “testify” (அல்லது 
“testimony”, அல்லது “wl! spoken of” என்று மொழிபெயர்க்கப்‌ 








பட்டுள்ளது. 48106 (அல்லது காமா) என்பது இதற்கு மூல கிரேக்க 


வார்த்தையாகும்‌. இதில்‌ இருந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாய்‌ 
மரிக்கிறவார்களைக்‌ குறிக்கும்‌ “ஙா என்ற வார்த்தையை நாம்‌ 


20 


பெற்றுள்ளோம்‌. 

“சாட்சி” என்ற வார்த்தையின்‌ அடிப்படை விளக்கம்‌, 
“கண்ணால்‌ கண்ட சாட்சி” என்ற வார்த்தைகளினால்‌ தரப்‌ 
படுகிறது: இது ஒருவர்‌ தாம்‌ கண்டதை அல்லது கேட்டதைக்‌ 
குறித்து கூறக்கூடிய சாட்சியமாகும்‌ (அப்‌. 4:20). அப்போஸ்‌ 
குலார்கள்‌ ஒரு விசேஷித்த பொருளில்‌ சாட்சியாயிருந்தனர்‌: 
கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்‌ அவரை அவர்கள்‌ 
கண்டிருந்ததால்‌, அவருடைய உயிர்த்தெழுதல்பற்றி அவர்‌ 
களால்‌ சாட்சியளிக்க முடிந்தது (1:22). இந்தப்‌ பொருளில்‌ தான்‌ 
“சாட்சி” என்ற வார்த்தையை நடபடிகள்‌ நூலில்‌ லூக்கா 
பயன்படுத்துகிறார்‌. நீங்களும்‌ நானும்‌ உயிர்த்தெழுந்த 
கிறிஸ்துவைக்‌ கண்களால்‌ காணவில்லையாதலால்‌, அப்போஸ்‌ 
தலர்களைப்‌ போல சாட்சிகளாயிருக்க முடியாது. ” 

கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ (அப்‌. 6:13; 13:22; 14:3, 17; 
16:2; 22:12; 26:5) பற்றிய இத்தகைய சாட்சியை அல்லாமல்‌, 
“சாட்சி” என்ற வார்த்தையின்‌ பெயர்ச்‌ சொல்‌ மற்றும்‌ 





வினைச்சொல்‌ வகைகளை லூக்கா அவ்வப்போது பயன்படுத்‌ 
தினார்‌. எடுத்துக்காட்டாக, முதல்‌ கிறிஸ்தவ வேத சாட்சியாக 
மரித்த ஸ்தேவான்‌ கிறிஸ்துவுக்கு “சாட்சி” என்று அழைக்கப்‌ 
படுகிறார்‌ (22:20). ஸ்தேவான்‌ போன்ற வகையில்‌ (அப்‌. 7) 
இன்று நாம்‌ சாட்சிகளாயிருக்க முடியும்‌: தேவன்‌ செய்ததை 
(விசேஷமாக நமது வாழ்க்கையில்‌ அவர்‌ என்ன செய்தார்‌ 
என்பதை) நாம்‌ சொல்ல முடியும்‌; தேவைப்பட்டால்‌ நமது 
விசுவாசத்திற்காக மரணமடையவும்‌ நாம்‌ தயாராயிருக்க 
வேண்டும்‌. இன்றைய நாட்களில்‌ கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ 
வீடுகளிலும்‌, வெளியிலும்‌ தங்கள்‌ விசுவாசத்தை தைரியமாய்‌ 
அறிக்கையிடுவதே மிகவும்‌ அத்தியாவசியமாயுள்ளது! 

இக்கடினமான பணியை நிறைவேற்ற நம்மைத்‌ தயாரிப்ப 
இல்‌, இந்த அறைகூவலைப்‌ புரிந்துகொள்ளுவதும்‌ தேவன்‌ அவர்‌ 
எதிர்பார்ப்பகைச்‌ செய்ய நமக்கு பலன்‌ தருவார்‌ என்பதை 
உணர்ந்துகொள்வதுமே முக்கிய பாகமாகும்‌. அப்போஸ்தலர்‌ 
களைப்‌ போல நமக்கு அற்புத வரங்கள்‌ இல்லை; என்றாலும்‌ 
“நமக்குள்ளே கிரியை செய்யும்‌ வல்லமை” நமக்கு உண்டு 
(எபே. 3:20)! 


51 


மறு வருகை அறிவிக்கப்படுகிறது 
(1:9-11) 

இயேசு அங்கிருந்து தாம்‌ செய்ய வேண்டியவைகளைச்‌ 
செய்து முடித்த அந்த நாற்பது நாட்களுக்குப்‌ பிறகு, அவர்‌ 
பரலோகம்‌ செல்ல வேண்டிய வேளை வந்தது. லூக்கா 24:50, 51ல்‌, 
“பின்பு அவர்‌ பெத்தானியா வரைக்கும்‌ அவர்களை அழைத்துக்‌ 
கொண்டு போய்‌, தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை 
ஆசீர்வதித்தார்‌. அவர்களை ஆசீர்வதிக்கையில்‌, அவர்களை 
விட்டுப்‌ பிரிந்து, பரலோகத்திற்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்டார்‌” 
என்று குறிப்பிடுகிறது. நடபடிகள்‌ 1ல்‌ “இவைகளை அவர்‌ 
சொன்ன பின்பு அவர்கள்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌, உயர 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்டார்‌; அவர்கள்‌ கண்களுக்கு மறைவாக 
ஒரு மேகம்‌ அவரை எடுத்துக்‌ கொண்டது” என்ற வார்த்தைகளால்‌ 








பரத்துக்கேறுதல்‌ விளக்கப்படுறெது (வ. 9). 

இயேசு இப்பூமியில்‌ சஞ்சரித்த செயலானது அவரது 
பரத்துக்கேறும்‌ நிகழ்ச்சியுடன்‌ முடிவடைகிறது. அவர்‌ தமது 
ஊழியத்தை நிறைவேற்றினார்‌; அவர்‌ மகிமையில்‌ (எபே. 4:10; 
1 தீமோ. 3:16; 1 பேது. 3:22) மறுபடியும்‌ பரலோக இல்லத்திற்குச்‌ 
சென்றார்‌. இருப்பினும்‌ அவரது சீஷர்கள்‌ கலக்கமடைந்தனர்‌. 
வசனம்‌ 10ல்‌, “அவர்‌ போகிற போது அவர்கள்‌ வானத்தை 
அண்ணாந்து பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌” என்று குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, அவர்‌ இப்படி 
அற்புதமாக மறைவதை அவர்கள்‌ பார்ப்பது இது முதல்‌ தடவை 
யல்ல (லூக்‌. 24:31). அவர்‌ உண்மையிலேயே மறைந்து போய்‌ 
விட்டாரா அல்லது கடந்த நாற்பது நாட்களில்‌ அடிக்கடி அவர்‌ 
செய்து கொண்டிருந்தது போல, திடீரென்று மறுபடியும்‌ 
தோன்றுவாரா என்று அவர்கள்‌ ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும்‌ 
(யோவா. 20:16, 19). 

அப்போஸ்தலர்கள்‌ அதிக நேரம்‌ ஆச்சரியப்பட்டுக்‌ கொண்டி 
ருக்கவில்லை, ஏனென்றால்‌, “இகோ வெண்மையான வஸ்திரந்‌ 
குரித்தவார்கள்‌ இரண்டு பேர்‌ அவர்களருகே நின்று” (வ. 10ஆ). 
இவர்கள்‌ தேவன்‌ அனுப்பிய தூதர்கள்‌ ஆவர்‌. “கலிலேயராகிய 
மனுஷரே, நீங்கள்‌ ஏன்‌ வானத்கை'” அண்ணா ந்துபார்த்து 
நிற்கிறீர்கள்‌? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்‌ 





52 


கொள்ளப்பட்ட, இந்த இயேசுவானவர்‌ எப்படி உங்கள்‌ 
கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளிப்போனாரோ, 
அப்படியே மறுபடியும்‌ வருவார்‌ என்றார்கள்‌” (வ. 11). 

அப்போஸ்தலர்களை அறிவுப்பூர்வமாகவும்‌, உணர்வுப்‌ 
பூர்வமாகவும்‌ ஆயத்தம்‌ செய்ய தூதர்களின்‌ இவ்வார்த்தைகள்‌ 
முக்கிய பங்கு வகித்தன. அவர்கள்‌ செய்தியின்‌ முதல்‌ பகுதி, ஒரு 
அறைகூவல்‌ ஆகும்‌. “இயேசு உங்களிடத்தினின்று வானத்துக்கு 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்டார்‌”: இயேசு சென்று விட்டார்‌. 
கடந்த நாற்பது நாட்களில்‌ நடந்ததுபோல அவர்‌ மறுபடியும்‌ 
காட்சியளிக்கப்‌ போவதில்லை. அவர்‌ பரலோகத்திற்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டார்‌, அவரது ஊழியம்‌ இப்பொழுது அவர்‌ 
களைச்‌ சார்ந்ததாய்‌ இருந்தது. அச்செய்தியின்‌ இரண்டாம்‌ 
பகுதியில்‌ ஒரு ஆறுதல்‌ அடங்கியிருந்தது: “இயேசுவானவர்‌ 
எப்படி உங்கள்‌ கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்‌ 
குருளிப்போனாரோ, அப்படியே மறுபடியும்‌ வருவார்‌.” இயேசு 
பரலோகத்துக்கு ஏறிச்‌ சென்றிருந்தாலும்‌, ஒரு நாள்‌ அவர்‌ 
மறுபடியும்‌ திரும்பி வருவார்‌! இந்த பூமியில்‌ என்ன 
நடந்திருப்பினும்‌, முடிவில்‌ கர்த்தர்‌ மறுபடியும்‌ வந்து எல்லா 
வற்றையும்‌ சரிக்கட்டுவார்‌!'£ எனவே லூக்கா தமது சுவிசே 
ஷத்தில்‌, சீஷர்கள்‌ “மிகுந்த சத்தோஷத்தோடே எருசலேமுக்குத்‌ 
திரும்பி வந்து” என்று குறிப்பிட்ட தில்‌ வியப்பேதுமில்லை (லூக்‌. 
24:52). வெற்றி உறுதியளிக்கப்‌ பட்டிருந்தது! 

இந்த இரண்டாம்‌ வருகை பற்றிய வாக்குத்தத்தமே ஆதி 
கிறிஸ்தவர்களுக்கு மிகவும்‌ ஆறுதல்‌ அளிக்கக்‌ கூடியதா 
யிருந்தது. அவர்கள்‌ “மாரநாதா” (1 கொரி. 16:22) என்று 
தொடர்ந்து ஜெபம்‌ செய்தனர்‌ - “கர்த்தராகிய இயேசுவே 
வாரும்‌” (வெளி. 22:20). அந்த தூதர்கள்‌ அப்போஸ்கலர்களிடம்‌ 
இயேசு மறுபடியும்‌ வருவார்‌ என்றும்‌, அவர்‌ பரலோகத்திற்கு 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட அதே விதத்தில்‌ - எதிர்பாராமல்‌, 
கண்களால்‌ காணும்படியாக, மேகத்திலே, பலத்தோடு 
வருவார்‌'” என்று உறுதியளித்ததை நாம்‌ நிச்சயமாகவே 
நம்பலாம்‌. முதல்‌ நூற்றாண்டுக்‌ கிறிஸ்தவர்கள்‌ போலவே, நாம்‌ 
இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகையை நம்புகிறவர்களா 
யிருந்தால்‌, நமது வாழ்வு எவ்வளவு வித்தியாசமான 
தாயிருக்கும்‌! (2 பேது. 3:10, 11). 








53 


முடிவுரை 

இரட்சண்ய சேனை என்ற அமைப்பைத்‌ தோற்றுவித்த 
வில்லியம்‌ பூத்‌ என்பவர்‌ 80 வயதைக்‌ கடந்தபோது, அவர்‌ 
ஏறக்குறைய பார்வையற்றிருந்தார்‌. வேதத்தில்‌ அவர்‌ மிகவும்‌ 
விரும்பிய பகுதி நடபடிகள்‌ ஆகும்‌. அதை மறுபடி மறுபடி 
குமக்காகப்‌ படிக்கும்படி அவர்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 
இறுதியாக அவர்‌ படுத்த படுக்கையாய்க்‌ கிடக்கையில்‌, தமது 
வேதத்தை கொண்டுவரும்படி கூறினார்‌. அவரது விரல்கள்‌ 
நடபடிகள்‌ நூலிலிருந்த தொய்ந்துபோன பகுதிகளைத்‌ தடவிக்‌ 
கொண்டிருக்க, அவர்‌, “மறுபடியும்‌ இதைச்‌ செய்யும்‌, 
கர்த்தாவே, மறுபடியும்‌ இதைச்‌ செய்யும்‌” என்று கூறினாராம்‌: 
இதை ரிக்‌ ஆட்ச்லி தம்‌ பிரசங்கத்தில்‌ கூறினார்‌. 

இயேசுவிற்குள்‌ நாம்‌ பெறுகின்ற ஸ்நானமாகிய 
உபத்திரவங்கள்‌ என்ற பஸ்காவை அல்லாமல்‌ நமக்கு வேறொரு 
பெந்தெகொஸ்தே நாளை இனி கர்த்தர்‌ தரமாட்டார்‌. இவை 
இரண்டும்‌ ஓரே முறை நடந்த சம்பவங்கள்‌ ஆகும்‌. இருப்‌ 
பினும்‌ அவரது சுவிசேஷத்தை நாம்‌ வாழும்‌ பகுதி, நமக்கு 
அருகாமையில்‌ உள்ள இடங்கள்‌, மற்றும்‌ உலகமுழுமையும்‌ 
எடுத்துச்‌ செல்லுகிற அவருடைய முக்கிய ஊழியத்தைச்‌ 
செய்வதன்‌ மூலம்‌ தேவன்‌ நமக்குள்‌ கிரியை செய்யக்‌ கூடும்‌. 
இவ்வகையில்‌ வேண்டுமானால்‌ நாம்‌, “மறுபடியும்‌ செய்யும்‌ 
கர்த்தாவே, மறுபடியும்‌ எங்கள்‌ மூலமாக அகைச்‌ செய்யும்‌” 
என்று ஜெபம்‌ செய்யலாம்‌. 





4: காட்சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ * 


இந்தப்‌ பாடத்திற்கு ஒரு கவன ஈர்ப்புக்‌ கருவியாக, வசனம்‌ 
6-8 வரை பேசும்போது, அல்லது பாடத்தை முடிக்கும்போது 
பின்வரும்‌ முறை கையாளப்‌ படலாம்‌: ஒரு சிறிய இதய வடிவம்‌ 
செய்து, அதில்‌ “நான்‌” என்று எழுதுங்கள்‌. பெரிய வடிவில்‌ 
இதயம்‌ ஒன்றைச்‌ செய்து அதில்‌ ஒரு புறம்‌ “எருசலேம்‌” என்றும்‌ 
மறுபுறம்‌ “எனது சொந்த ஊர்‌” என்றும்‌ எழுதுங்கள்‌. இன்னும்‌ 
பெரியதாக ஒரு இதய வடிவம்‌ செய்து அதில்‌ ஒரு புறம்‌ 
“யூதேயா மற்றும்‌ சமாரியா” என்றும்‌ மறுபுறம்‌ “எனது தேசம்‌” 


24 


என்றும்‌ எழுதுங்கள்‌. இன்னும்‌ பெரிய அளவில்‌ ஒரு இதய 
வடிவம்‌ செய்து அதில்‌ ஒரு புறம்‌ “பூமியின்‌ கடை சி பரியந்தம்‌” 
என்று எழுதி, அதன்‌ மறுபுறம்‌ “உலகம்‌” என்று எழுதுங்கள்‌. 
இவைகளை ஒரு உறையில்‌ போட்டு அதன்மேல்‌ “எனது இதயம்‌ 
எவ்வளவு பெரியது?” என்று எழுதி வையுங்கள்‌. அப்‌. 1:8ஐப்‌ 
பற்றி நீங்கள்‌ பேசும்‌ போது “எருசலேமில்‌ பேசுமளவு எனது 
இதயம்‌ பெரியதா?” என்று கேட்டு “எருசலேம்‌” என்று 
பெயரிட்ட இதய வடிவத்தை வெளியே எடுத்துக்‌ காட்டுங்கள்‌, 
அதையே திருப்பிக்‌ காட்டி நடைமுறைப்‌ பாடத்தைக்‌ 
கொடுங்கள்‌. இதே போல்‌ மற்ற எல்லா இதய வடிவங்களையும்‌ 





ஒன்றன்பின்‌ ஒன்றாக எடுத்து பாடம்‌ கொடுங்கள்‌. 
சிறியதிலிருந்து பெரியது வரை எல்லா இதய வடிவங்களையும்‌ 
மறுபடியும்‌ எடுத்துக்காட்டுங்கள்‌. நிறைவாக, “என்னையும்‌ 
என்னைச்‌ சார்ந்தவை பற்றியும்‌ மட்டும்‌ நினைக்கும்‌ அளவே 
என்‌ இதயம்‌ உள்ளதா?” என்று கேட்டு மிகச்‌ சிறிய இதய 
வடிவத்தை வெளியே எடுத்துக்‌ காட்டுங்கள்‌. 

இக்காட்சி உதவியுடன்‌ நீங்கள்‌ பின்வரும்‌ சிந்தனைத்‌ 
தொடரையும்‌ பயன்படுத்தலாம்‌. “நமது தேசத்திலேயே அநேகர்‌ 
இழந்துபோன நிலையில்‌ இருக்கையில்‌, ஏராளமான பணம்‌ 
செலவழித்து ஏன்‌ கடல்‌ கடந்து ஊழியம்‌ செய்ய ஊழியர்களை 
அனுப்ப வேண்டும்‌? இதே போல்‌ “நமது நகரத்திலேயே 
இன்னும்‌ அநேகர்‌ இழந்து போன நிலையில்‌ இருக்கையில்‌ நமது 
தேசம்‌ முழுமையும்‌ செல்ல ஊழியர்களை அனுப்ப வேண்டிய 





அவசியம்‌ என்ன?” என்றும்‌ கேட்கலாம்‌ (ஓய்வு) அல்லது “எனக்கு 
இன்னும்‌ அதிகமாய்‌ தேவைப்படுகையில்‌ இந்த நகரத்தில்‌ 
சுவிசேஷத்தை அறிவிக்கப்‌ பணத்தை ஏன்‌ செலவு செய்ய 
வேண்டும்‌? (ஓய்வு) என்று கூடக்‌ கேட்கலாம்‌. “ஏனென்றால்‌ 
நாம்‌ கிறிஸ்தவர்கள்‌; அதனால்தான்‌” ” என்பதே இக்கேள்வி 
களுக்கெல்லாம்‌ எளிய பதில்‌ ஆகும்‌. 

“சாட்சி” என்ற வார்த்தைபற்றி விவாதிக்கையில்‌ பின்வரும்‌ 
காட்சி உதவி பயன்படுத்தப்‌ படலாம்‌: ஒரு பெரிய அட்டையை 
எடுத்து அதைப்‌ பாதியாக மடிக்கவும்‌, முன்‌ பகுதியில்‌ “நீங்கள்‌ 
எவ்வளவு நல்ல சாட்சியாய்‌ இருக்கிறீர்கள்‌?” என்று எழுதவும்‌. 
பின்புறத்தில்‌, பத்திரிகைகளில்‌ இருந்து வெட்டிய படத்‌ துண்டு 
கள்‌ (12 முதல்‌ 15 வரை) சிலவற்றை ஒட்டவும்‌. மடிப்பின்‌ உள்‌ 





55 


பகுதியில்‌ இவ்வாறு எழுதவும்‌: 1. தேவன்‌ உங்களுக்குச்‌ செய்த 
யாவற்றையும்‌ நீங்கள்‌ கண்டுணர்ந்திருக்கிறீர்களா? 2. மற்றவர்‌ 
களுக்குக்‌ கூறுகிறீர்களா? இக்காட்சி உதவியைப்‌ பயன்படுத்தும்‌ 
விதம்‌: முன்பக்கம்‌ உள்ள வினாக்களை முகலில்‌ காட்டவும்‌. 
பின்பு கேட்பவர்களிடம்‌, சில விநாடிகள்‌ உங்களிடம்‌ 
சிலவற்றைக்‌ காட்டப்‌ போகிறேன்‌ அதில்‌ எவ்வளவு முடியுமோ 
அவ்வளவு நினைவில்‌ வைக்க வேண்டும்‌ என்று கூறவும்‌. 
மடிப்பை அப்படியே திருப்பி அதில்‌ உள்ள படங்களை ந்து 
அல்லது ஆறு விநாடிகள்‌ அவர்களிடம்‌ காட்டவும்‌. பின்பு 
மடிப்பைத்‌ திருப்பி வைத்துக்‌ கொண்டு, அவர்களால்‌ முடிந்த 
அளவு அதில்‌ இருந்தவைகளை (சத்தமாக) கூறச்‌ சொல்லவும்‌, 
பிறகு பின்வரும்‌ கருத்தை அவர்கள்‌ மனதில்‌ பதிய வையுங்கள்‌: 
தான்‌ கண்டதையும்‌ கேட்ட கையும்‌ கூறுபவரே “சாட்சி” என்று 
சொல்லப்படுகிறார்‌. அப்போஸ்தலர்கள்‌ போல நாம்‌ சாட்சி 
களாயிருக்க முடியாது, என்ற கருத்தை வலியுறுத்தவும்‌. ஆனால்‌ 
நாம்‌ கண்டவைகள்‌ மற்றும்‌ கேட்டவைகளுக்கு நாம்‌ சாட்சி 
யாய்‌ இருக்க முடியும்‌. இதன்‌ பிறகு மடிப்பைத்‌ திறந்து நடை 
முறைப்‌ பாடத்தை நடத்தவும்‌. 








$1, 


ஃ: பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ ₹* 


“வித்தியாசத்தைப்‌ பற்றி சாட்சியளித்தல்‌” என்ற தலைப்பில்‌ 
நடபடி. 1ம்‌ அதிகாரத்திற்கு ரிக்கி ஆட்ச்லி ஒரு பிரசங்கம்‌ 
செய்தார்‌. முதல்‌ நூற்றாண்டு கிறிஸ்தவர்களின்‌ ஊழியம்‌ 
செய்யும்‌ உணர்வு மற்றும்‌ 20 நூற்றாண்டுக்‌ கிறிஸ்தவர்களின்‌ 
ஊழியம்‌ செய்யும்‌ உணர்வு இவற்றுக்கிடையே உள்ள 
வேறுபாடுகளை அப்பிரசங்கம்‌ எடுத்துக்‌ கூறுவதாயுள்ளது. 
அவர்களின்‌ விசுவாசத்தில்‌ வித்தியாசம்‌ உள்ளது. அப்பிரசங்‌ 
கத்தில்‌ மூன்று கருத்துக்கள்‌ உள்ளன: (1) அவர்கள்‌ இயேசு 
உயிர்த்தார்‌ என்று நம்பினார்கள்‌; அது அவர்களுக்கு ஒரு 
செய்தியை அளித்தது. (2) அவர்கள்‌ இயேசு ஆளுகிறார்‌ என்று 
நம்பினார்கள்‌, அது அவர்களுக்கு ஒரு ஊழிய நோக்கை 
அளித்தது. (3) அவர்கள்‌ இயேசு திரும்பி வருவார்‌ என்று 
நம்பினார்கள்‌, அது அவர்களுக்கு ஒரு நோக்கத்தை அளித்தது. 


56 


குறிப்புகள்‌ 

இயேசு முதலில்‌ தாமே செய்து பின்பு அவைகளை உபதேசித்தார்‌. நமது 
போதனை பயனுள்ளதாயிருக்க வேண்டுமென்றால்‌ நாம்‌ போதுப்பதின்படி 
முதலாவது நாம்‌ வாழ்ந்து காட்ட வேண்டும்‌ (1 இமோ. 4:16). 21 கொரி. 
15:5-8ல்‌ உயிர்த்தெழுந்தபின்‌ தந்த தரிசனங்கள்‌ பற்றிய முழுமையான 
பட்டியல்‌ உள்ளது. ஆனால்‌ சுவிசேஷ நூல்களில்‌ கூறப்படும்‌ சில தரிசனங்கள்‌ 
1 கொரி. 15ல்‌ கிடையாது, மேலும்‌ பல தரிசனங்கள்‌ பதிவு செய்யப்பட 
வேயில்லை. “யூதர்களுக்கு ராஜ்யம்‌ மீட்டுத்‌ தரப்படும்‌ என்ற வாக்குத்தத்தம்‌ 
பொதுவான கருத்தாய்‌ இருந்தமையால்‌, அதுவே, இயேசுவை அவர்கள்‌ 
மேசியா என்று ஏற்றுக்‌ கொள்ளாமைக்கு முக்கிய காரணமாயிருந்தது. 
இந்தக்‌ கண்ணோட்டத்தை மிகத்‌ துல்லியமாக அப்போஸ்தலர்கள்‌ 
கொண்டிருந்தது, சுவிசேஷ நூல்களில்‌ அவர்களின்‌ நடக்கையைப்‌ 
படிக்கையில்‌ தெளிவாய்‌ விளங்கும்‌. “1 மொழிபெயர்ப்பில்‌, “ஒரு 





சந்தர்ப்பத்தில்‌ அவர்‌ அவர்களோடு போஜனம்‌ பண்ணுகையில்‌ ...?” 
என்றுள்ளது. இச்சொற்றொடரில்‌ உள்ள வினைச்‌ சொல்லின்‌ பொருளை சில 
கல்வியாளர்கள்‌ ஏற்பதில்லை. இயேசு தமது சீஷர்களுடன்‌ போஜனம்‌ 
பண்ணியதை நாம்‌ அறிவோம்‌ (லூர்‌. 24:41-43). ஆனால்‌ அது அவருக்குத்‌ 
தேவைப்படவில்லை; மாறாக, அவர்களின்‌ பயன்பாட்டிற்காகவே இதைச்‌ 
செய்தார்‌. இவ்வசனங்களில்‌ லூக்கா தமது மனதில்‌ கொண்டிருந்த காட்சியும்‌ 
அதுவாகவே இருக்கலாம்‌. “பரிசுத்த ஆவியையும்‌, அக்கினியையும்‌ யோவான்‌ 
கூறினார்‌, என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால்‌ இயேசு பரிசுத்த ஆவியைப்‌ 
பற்றி மட்டுமே குறிப்பிட்டார்‌. யோவான்‌ மனந்திரும்பின, மனந்திரும்பாத 
ஜனங்கள்‌ அடங்கிய ஒரு கலப்புக்‌ கூட்டத்தாருக்குப்‌ பிரசங்கித்தார்‌. 
“அக்கினி” என்று அவர்‌ குறிப்பிட்டது மனந்திரும்பாதவர்களுக்கு வரும்‌ 
குண்டனையைப்‌ பற்றியதாகும்‌ (லூக்‌. 3:9, 17). “அக்கினி ஸ்நானம்‌” என்பது 
பெந்தெகொஸ்தே நாளன்று இறங்கின “அக்கினி நாவுகளை” குறிப்பதில்லை. 
மாறாக நரகத்தில்‌ துன்மார்க்கருக்குக்‌ கடைக்கும்‌ நித்திய கண்டனையைக்‌ 
குறிக்கிறது (வெளி. 20:14, 15). “அப்போஸ்தலர்கள்‌ இராஜ்யத்தின்‌ இயல்பு 
பற்றிப்‌ புரிந்து கொள்ளவில்லை என்றும்‌, வெறுமனே அது எப்போது 
உண்டாகும்‌ என்று மட்டும்‌ கேட்டனர்‌, என்பதாகவும்‌ சிலர்‌ நம்புகின்றனர்‌. 
இது சாத்தியமே. “இஸ்ரவேல்‌” மற்றும்‌ “திரும்பக்‌ கொடுத்தல்‌” என்ற 
வார்த்தைகள்‌ இராஜ்யத்தைப்‌ பற்றிய இயேசுவின்‌ உபதேசத்தில்‌ அவர்கள்‌ 
தெளிவற்று இருந்த நிலையைக்‌ காண்பிக்கிறது என்றே நான்‌ எண்ணுகிறேன்‌. 
**தாலங்கள்‌” “வேளைகள்‌” என்பதற்கான கிரேக்க வார்த்தைகளின்‌ பொருள்‌ 
ஓரே மாதிரியாகவே உள்ளது. ஒரே எண்ணத்தை வலியுறுத்தவே இயேசு 
இரண்டு வார்த்தைகளையும்‌ பயன்படுத்தியிருக்க வேண்டும்‌. இராஜ்யத்தை 
தேவன்‌ எப்போது ஏற்படுத்துவார்‌ என்று அறிவது அவர்களுக்கு அடுத்ததல்ல. 
1477 யில்‌ “the times or the seasons” என்றும்‌ NIVயில்‌ “the times or dates” என்றும்‌ 
உள்ளது. “பெந்தெகொஸ்தே நாளின்‌ சம்பவங்கள்‌, அவர்களுக்கு இயேசுவின்‌ 
உபதேசங்களைக்‌ தெளிவாக்கியது. பெந்தெகொஸ்தே நாளுக்குப்‌ பின்பு 
ராஜ்யத்தை மாம்சப்‌ பிரகாரமாகவோ அல்லது அரசியல்‌ ரீதியாகவோ 
எண்ணிய தவறை அப்போஸ்தலர்கள்‌ செய்யவே இல்லை. “நடபடிகள்‌ 
நூலில்‌ அவர்கள்‌ தொடர்‌ செயல்கள்‌ அவர்களின்‌ இடர்ப்பாடுகளுக்குச்‌ 








27 


சாட்சியாய்‌ உள்ளது: “எருசலேமை விட்டு அவர்கள்‌ வெளியே புறப்படு 
வதற்கு தேவன்‌ அவர்களுக்கு பலத்த “அடிகள்‌” தர வேண்டியிருந்தது.” 
அவர்கள்‌ இவ்விதமாகவே புறஜாதியாரை ஏற்றுக்‌ கொள்ள வேண்டிய 
தாயிற்று. பவுல்‌ தொலை தூர நாடுகளுக்குச்‌ சென்றதைப்‌ பற்றி அதிகமாக 
நடபடிகள்‌ நூல்‌ நமக்குக்‌ கூறுகிறது, ஆனால்‌ இந்த வாக்குத்தத்தம்‌ 
பன்னிரண்டு அப்போஸ்தலர்களுக்குத்‌ தரப்பட்டதை நாம்‌ மறந்து 
விடக்கூடாது. பன்னிருவரின்‌ சுவிசேஷப்‌ பிரயாணங்கள்‌ பற்றி அதிசபை 
யின்‌ பாரம்பரியங்கள்‌ நமக்குக்‌ கூறுகின்றன. எல்லா விஷயங்களும்‌ அவற்றில்‌ 
சரியாய்‌ இல்லாமல்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ இயேசுவின்‌ செய்தியை 
எடுத்துக்கொண்டு அவர்கள்‌ தூர தேசங்கள்‌ சென்றது நிச்சயமாகவே 
உண்மையாகும்‌. 

“இவ்வுலகில்‌ இந்த மாதப்பிரதிகளை பெற்றுக்‌ கொள்ளும்‌ அநேக 
இடங்களில்‌ “ஊழிய இடங்கள்‌” பற்றிய எண்ணங்கள்‌ இன்னும்‌ உள்ளன. 
“ஊழிய இடங்கள்‌” என்ற இக்கருத்து தேவனுக்கு உகந்ததாய்‌ இருக்க 
வேண்டும்‌ என்றால்‌, ஆரம்ப முதலே தேவனுடைய பிரதான கட்டளையை 
நிறைவேற்றும்‌ வகையில்‌ செயல்பாடுகள்‌ அமைய வேண்டும்‌. “அப்போஸ்‌ 
குலா்கள்‌ போலவே நாம்‌ சாட்சிகளாயிருக்க முடியாது என்பதால்‌, சிலர்‌ 
“சாட்சிகள்‌” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்தவே தயங்குகின்றனர்‌. 
இவ்வார்த்தை இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு ஏற்புடையதல்ல என்றெண்ணு 
கின்றனர்‌. அடிப்படையில்‌ இவ்வார்த்தையை லூக்கா, அப்போஸ்தலர்களின்‌ 
செயல்பாட்டைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்துவதால்‌, “சாட்சி” என்ற 
இவ்வார்த்தை இயேசுவைப்‌ பற்றி நாம்‌ மற்றவர்களிடம்‌ பகிர்ந்து கொள்ளும்‌ 
விஷயத்தில்‌ பயன்படுவதில்லை. ஆனாலும்‌ லூக்கா சில சந்தர்ப்பங்களில்‌ 
இவ்வார்த்தையை வேறு வகையிலும்‌ பயன்படுத்துவதால்‌ இன்றைய 
கிறிஸ்தவர்களுக்கு சில சமயங்களில்‌ இவ்வார்த்தையைப்‌ பயன்படுத்துவதை 
நாம்‌ மறுக்கக்‌ கூடாது. '“சிலர்‌ இயேசுவானவர்‌ “மேலே எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டார்‌” என்ற உண்மையைக்‌ குறித்துக்‌ கவலைப்‌ படுகின்றனர்‌; 
இது பரலோகம்‌ “மேலே” உள்ளதாக ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக 
அவர்கள்‌ நினைக்கின்றனர்‌ (நரகம்‌ என்றால்‌ “கீழே” உள்ளதா?) ... ஆனால்‌, 
இயேசு இவ்வுலகத்தைவிட்டுச்‌ சென்ற விஷயத்தை மனித இருதயங்களுக்கு 
வேறு எந்த வகையில்‌ தேவன்‌ புரிய வைக்க முடியும்‌ என்று எண்ணிப்‌ 
பாருங்கள்‌. “மேலே” என்பதைத்‌ தவிர வேறு எந்த திசையில்‌ அவர்‌ செல்ல 
முடியும்‌? “இது தூதர்களைக்‌ குறிப்பிட லூக்கா பயன்படுத்திய வழிகளில்‌ 
ஓன்று ஆகும்‌ (லூக்‌. 24:4). ஒரு வேளை அவ்விரு தூதர்களும்‌ “இரண்டு 
சாட்சிகளா” யிருக்கலாம்‌ (உபா. 19:15). “வானத்தை அன்னாந்து பார்த்துக்‌ 
கொண்டிருந்ததற்குப்‌” பதிலாக சீஷார்கள்‌ எருசலேமுக்குத்‌ திரும்பச்‌ சென்று 
வேலைகளைச்‌ செய்திருக்கலாம்‌ என்று சில பிரசங்கியார்கள்‌ குறிப்பிடு 
வதுண்டு. ஆனால்‌ பின்வருவதை சீஷர்கள்‌ விளக்கினார்‌: “சிலர்‌ அதிகமாக 
பரலோக சிந்தனை உள்ளவர்களாய்‌ இருக்கின்றபோது பூமிக்குரியவற்றில்‌ 
அவர்கள்‌ சிறந்து விளங்குவதில்லை.” வல்லமை வாய்ந்த எதிரியோடு 
மோதும்‌ ஒரு சிறு படையை இதற்கு ஒப்பிடலாம்‌. ஆனாலும்‌ அந்தச்சிறு 
படை தங்களுக்கு உதவியாக மாபெரும்‌ படை வருவதை அறிந்தவர்களாய்‌ 
யுத்தம்‌ செய்து கொண்டுள்ளனர்‌. 'சிலர்‌ கர்த்தரின்‌ மறுவருகையின்‌ நாளை 
அறிவித்து அந்நாளில்‌ அவர்‌ வராமல்‌ போகவே சங்கடத்திற்குள்ளாயினர்‌. 


28 


பின்பு அவர்கள்‌, தெரிந்துகொள்ளப்‌ பட்ட சிலருக்கு மட்டும்‌ கர்த்தர்‌ 
அந்நாளில்‌ தரிசனமானதாவும்‌, பின்பு பரலோகம்‌ சென்று விட்டு மறுபடி 
ஒரு நாள்‌ திரும்பி வர முடிவு செய்ததாகவும்‌ கூறினர்‌. நட. 1:11ல்‌ இரண்டாம்‌ 
வருகைபற்றி கூறும்‌ கூற்றானது இவ்வித சுய நிலை விளக்கங்களைத்‌ 
தவறாக்குறெது (1 தெச. 4:16. 


59 


எருசடலமில்‌ காத்திருத்தல்‌ 
(1512-26) 





கடந்த பாடத்தில்‌, அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ முதல்‌ 
அதிகாரமானது சபை நிறுவப்படுவதற்கு முன்பு தயாரிப்பு 
தேவையென்று கூறுவதை நாம்‌ வலியுறுத்தினோம்‌. அந்தத்‌ 
குயாரிப்பின்‌ இரு முக்கிய அம்சங்களை நாம்‌ கவனித்தோம்‌: 
பரிசுத்த ஆவியானவரைப்பற்றிய வாக்குத்தத்தம்‌, மற்றும்‌ 
கிறிஸ்து திரும்ப வருதல்‌ பற்றிய வாக்குத்தத்தம்‌. இக்கட்டு 
ரையில்‌, சீஷார்களைக்‌ தயாரிப்பதற்கு வேறு எவைகள்‌ தேவை 
யாயிருந்தன என்பதை நாம்‌ பார்ப்போம்‌. எருசலேமில்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ காத்திருந்தபோது இந்தத்‌ தயாரிப்பு நிலை 
நிகழ்ந்தது. 

இயேசு, அப்போஸ்தலா்களிடத்தில்‌, “மனந்திரும்புதலும்‌ 
பாவமன்னிப்பும்‌ எருசலேம்‌ தொடங்கிச்‌ சகல சேசத்தாருக்கும்‌ 
அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும்‌ வேண்டியது” 
என்றும்‌, அவர்கள்‌, “உன்னதத்திலிருந்து வரும்‌ பலனால்‌ 
தீரிப்பிக்கப்படும்வரைக்கும்‌ எருசலேம்‌ நகரத்தில்‌ இருங்கள்‌” 
என்றும்‌ கூறியிருந்தார்‌ லூக்‌. 24:47, 49). மேலும்‌, அவர்கள்‌ தமது 
“சாட்சிகளாக” முதலாவது “எருசலேமில்‌” (1:8) இருப்பார்கள்‌ 
என்றும்‌ அவர்‌ கூறியிருந்தார்‌. இதில்‌ இயேசுவின்‌ சித்தம்பற்றிக்‌ 
கேள்வி ஒன்றும்‌ இல்லை: அப்போஸ்தலர்கள்‌ எருசலேமில்‌ 
இருக்கும்படி அவர்‌ விரும்பினார்‌. 

அப்போஸ்தலர்கள்‌ சுயமாகத்‌ தேர்வு செய்திருந்தால்‌ 
எருசலேம்‌ அநேகமாகக்‌ கடைசி இடமாகத்தான்‌ இருந்திருக்‌ 
கும்‌. இயேசு எருசலேமில்தான்‌ சிலுவையிலறையப்பட்டார்‌. 
அவர்களின்‌ விரோதிகள்‌ எருசலேமில்தான்‌ இருந்தனர்‌. 
அப்போஸ்தலார்களுக்கு எருசலேமில்‌ எவ்விதக்‌ கட்டுகளும்‌ 
இருக்கவில்லை; அவர்களின்‌ வீடுகளும்‌, குடும்பங்களும்‌ 
கலிலேயாவில்‌ இருந்தன. இருப்பினும்‌, இயேசு, அவர்கள்‌ 
எருசலேமில்‌ காத்திருக்க வேண்டும்‌ என்று கூறினார்‌, ஆகவே 





60 


அப்‌. 1:12, “அப்பொழுது அவர்கள்‌ எருசலேமுக்குச்‌ சமீபமாய்‌ 
ஒரு ஓய்வு நாள்‌ பிரயாண தூரத்தில்‌ (ஏறக்குறைய முக்கால்‌ 
மைல்‌) இருக்கிற ஓலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து 
எருசலேமுக்குத்‌ திரும்பிப்‌ போனார்கள்‌” என்று குறிப்பிடுகிறது. 
இந்தியாவில்‌, நாம்‌ சுதந்திரப்‌ பிரகடனத்தைப்பற்றிப்‌ 
பெருமைப்படுகிறோம்‌.' இயேசு கட்டளையிட்டபடி 
அப்போஸ்தலர்கள்‌ எருசலேமுக்குத்‌ திரும்பியபோது, அவர்கள்‌ 
“அளுகையின்‌ பிரகடனத்தை” பாடிக்கொண்டிருந்தனர்‌. 
எதுவாயிருப்பினும்‌ - அவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிவதில்‌ 
முழுமையாகத்‌ தங்களை ஒப்புக்‌ கொடுத்திருந்தனர்‌ - 
அவரையே முழுமையாக அவர்கள்‌ சார்ந்திருந்தனர்‌! 


அவர்கள்‌ அங்கே (எருசலேமுக்கு) வந்தபோது, மேல்‌ 
வீட்டில்‌ ஏறினார்கள்‌; அதில்‌ பேதுருவும்‌, யாக்கோபும்‌, 
யோவானும்‌, அந்திரேயாவும்‌, பிலிப்பும்‌, கோமாவும்‌, 
பர்த்தொலோமேயும்‌, மத்தேயும்‌, அல்பேயுவின்‌ குமார 
னாகிய யாக்கோபும்‌, செலோத்தே” என்னப்பட்ட 
சீமோனும்‌, யாக்கோபின்‌ சகோதரனாகிய யூதாவும்‌ 
(குதேயு) தங்கியிருந்தார்கள்‌ (வ. 13). 


புதிய ஏற்பாட்டில்‌ அப்போஸ்தலர்களின்‌ பெயர்ப்பட்டியல்‌ 
காணப்படுவதில்‌ இது நான்காவதும்‌, நிறைவான இடமும்‌ 
ஆகும்‌. (மத்‌. 10, மாற்‌. 3, லூக்‌. 6ஐ வாசிக்கவும்‌). இப்பெயர்ப்‌ 
பட்டியலில்‌ உள்ள வித்தியாசம்‌ என்னவென்றால்‌, இதில்‌ 
பதினோரு பெயர்கள்தான்‌ உள்ளன; காட்டிக்‌ கொடுத்த 
யூதாஸின்‌ பெயர்‌ இதில்‌ காணப்படவில்லை. 





வசனம்‌ 13, அப்போஸ்தலர்கள்‌ ஒரு மேல்‌ வீட்டில்‌ “தங்கி 
யிருந்தார்கள்‌” என்று குறிப்பிடுகிறது” (ஒருவேளை இது இயேசு 
வுடன்‌ அவர்கள்‌ கடைசி இராப்போஜனத்தில்‌ கலந்து கொண்ட 
அதே மேல்‌ வீடாக இருக்கலாம்‌). இருப்பினும்‌, சிலுவை 
மரணம்‌ நிகழ்ந்து முடிந்தவுடனே பயத்துடன்‌ இருண்ட 
அறையில்‌ மறைந்து கொண்டிருந்ததுபோல (யோவா. 20:19) 
அவர்கள்‌ இருக்கவில்லை. லூக்கா தமது சுவிசேஷத்தைப்‌ 
பின்வருமாறு முடிக்கின்றார்‌: “அவர்கள்‌ அவரைப்‌ பணிந்து 
கொண்டு, மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்குத்‌ திரும்பி 
வந்து, நாள்‌ தோறும்‌ தேவாலயத்திலே தேவனைப்‌ புகழ்ந்து 








61 


துதித்துக்‌ கொண்டி ருந்தார்கள்‌” (லூக்‌. 24:52, 53). அப்போஸ்தலர்‌ 
கள்‌ தங்களின்‌ நாட்களை தேவாலயத்தில்‌ செலவிட்டனர்‌ - 
தேவாலயத்தில்‌ அவர்கள்‌ ஒளிந்துகொள்ள முயற்சி செய்ய 
வில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ குரல்களைத்‌ தேவனிடத்தில்‌ உயர்த்‌ 
தினார்கள்‌! 

அப்போஸ்தலர்களிடம்‌ என்ன ஒரு மாற்றம்‌ ஏற்பட்‌ 
டிருந்தது - உயிர்த்தெழுந்த கர்த்தரிடத்தில்‌ அவர்கள்‌ விசுவாசம்‌ 
கொண்டதினால்‌ இந்த மாற்றம்‌ உண்டாயிற்று! 





உறவுகள்‌ பெலப்படுத்தப்படுதல்‌ 
(1:12-14) 

அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ நேரத்தை தேவாலயத்திலும்‌, 
மேல்‌ வீட்டிலும்‌ செலவிடுகையில்‌, தயாரிப்பின்‌ மிகக்‌ 
கடினமான பகுதிகளில்‌ ஒன்றாகிய, காத்திருத்தல்‌ என்பதில்‌ 
நீடிய பொறுமையுடனிருந்தனர்‌. நம்மில்‌ அநேகர்‌ காத்திருக்க 
விரும்புவதில்லை. தயாரிப்பு என்பதற்கு நேரம்‌ ஆகலாம்‌, 
ஆனால்‌ நம்மில்‌ அநேகர்‌ அதற்காகும்‌ நேரத்தைப்பற்றி 
உணர்வடை வதில்லை. இயேசு, “சில நாளுக்குள்ளே” (அப்‌. 1:4) 
பரிசுத்த ஆவியானவர்‌ வரப்போவதாகக்‌ கூறியிருந்தார்‌. ஆனால்‌ 
அது வாரங்கள்‌, மாதங்கள்‌ அல்லது வருடங்களாகக்கூட இருக்க 
லாம்‌.” அவர்கள்‌ காத்திருக்கவேண்டும்‌ என்பது கர்த்தருடைய 
சித்தமாயிருந்தது, அவர்கள்‌ காத்திருக்க விரும்பினார்கள்‌. ந ஈம்‌ 
அனைவரும்‌ இப்பாடத்தைக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌: 
“கர்த்தருக்காக காத்திரு; அவர்‌ உன்‌ இருதயத்தை ஸ்திரப்படுத்‌ 
துவார்‌; திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு” (சங்‌. 27:14). 

மற்றவர்களுடன்‌ காத்திருப்பது பயனுள்ளதாய்‌ இருக்கிறது. 
வசனம்‌ 14ல்‌, அப்போஸ்தலர்களுடன்‌ காத்திருந்த மற்றவர்கள்‌ 
யார்‌ என்று கூறப்படுகிறது: “அங்கே இவர்களெல்லாரும்‌, 
ஸ்திரிகளோடும்‌, இயேசுவின்‌ தாயாகிய மரியாளோடும்‌, 
அவருடைய சகோதரரோடுங்கூட ஒருமனப்பட்டு, ஜெபத்‌ 
திலும்‌ வேண்டுதலிலும்‌ தரித்திருந்தார்கள்‌.”” அடுத்த வசன 
மானது, ஒரு கூட்டத்தில்‌ ஏறக்குறைய 120 தனி நபர்கள்‌ 
இருந்தார்களென்று குறிப்பிடுகிறது.“ அது எவ்வளவு உற்சாக 
முள்ள குழுவாயிருந்திருக்க வேண்டும்‌! அங்கே “பெண்கள்‌” 











62 


இருந்தார்கள்‌. அநேகமாக மரியாள்‌ மற்றும்‌ மார்த்தாள்‌ 
ஆகியோரும்‌ லூக்‌. 10:38), அப்போஸ்தலர்களின்‌ மனைவி 
களும்‌ (1 கொரி. 9:5), இயேசுவுக்கும்‌, அவரைப்‌ பின்பற்றியவர்‌ 
களுக்கும்‌ ஊழியம்‌ செய்திருந்த பெண்களும்‌ (மத்‌. 27:55, 56; 
லூக்‌. 8:2, 3), சிலுவையினடியில்‌ இருந்த பெண்களும்‌ (மாற்‌. 
15:40; யோவா. 19:25), இயேசுவின்‌ சரீரத்திற்கு சுகந்த 
வர்க்கமிடும்படிக்‌ கல்லறைக்குச்‌ சென்றிருந்த பெண்களும்‌ 
லூக்‌. 23:55; 24:10 இயேசுவின்‌ சகோதரர்கள்‌ இருந்தபடி 
யினால்‌, சகோதரிகளும்‌ இருந்திருக்கலாம்‌) இருந்திருக்க 
வேண்டும்‌. இயேசுவின்‌ தாயாகிய மரியாள்‌ அங்கிருந்ததாகக்‌ 
குறிப்பாக கூறப்படுகின்றது (வேத வசனங்களில்‌ மரியாளைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடப்படுவது இதுவே கடைசி முறையாகும்‌”. 
அடுத்து, இயேசுவின்‌ சகோதரர்கள்‌ இப்பட்டியலில்‌ 
இருக்கின்றனர்‌. இயேசுவின்‌ வாழ்நாள்‌ காலங்களில்‌, 
அவருடைய சகோதரர்கள்‌ அவரில்‌ விசுவாசம்‌ கொள்ளவில்லை 
(யோவா. 7:5). இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்‌ 
பிறகு, தமது சகோதரர்களில்‌ மூத்தவரான யாக்கோபுக்கு ஒரு 
விசேஷித்த உயிர்த்தெழுந்த தோற்றத்தைக்‌ காட்டினார்‌.” 
யாக்கோபு, தாம்‌ அறிந்துகொண்டவைகளைக்‌ தமது மற்ற 
சகோதரர்களான யோசே, சீமோன்‌ மற்றும்‌ யூதா (மத்‌. 13:55) 











ஆகியோரிடம்‌ பகிர்ந்திருப்பார்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ எதுவும்‌ 
இல்லை. இப்போது அவர்கள்‌ யாவரும்‌ அப்போஸ்தலர்‌ 
களுடன்‌ சேர்ந்திருந்தனர்‌. 

நாம்‌ நன்கு அறிந்த மற்ற சிலர்‌ - லாசரு, நிக்கொதேமு, 
அரிமத்தியா ஊர்‌ யோசேப்பு, சகேயு - அங்கு இருந்திருக்கலாம்‌. 
எவ்வளவு வசீகரமான ஒரு குழு! அவர்கள்‌ காத்திருக்கையில்‌ 
என்ன பேசினார்கள்‌ என்று அறிய நீங்கள்‌ விரும்பவில்லையா? 
நாளுக்கு நாள்‌ வளர்ந்த உணர்வுகள்பற்றி நீங்கள்‌ அறிய 
வில்லையா? 

அவர்கள்‌ காத்திருக்கையில்‌, அவர்களை ஊடுருவிய 
ஒவ்வொன்றையும்‌ நாம்‌ அறியக்‌ கூடாமல்‌ போகலாம்‌, ஆனால்‌ 
அந்தச்‌ சிறு குழுவினர்‌ செய்த அநேக செயல்களை நாம்‌ 
அறிந்துள்ளோம்‌. ஒரு செயல்பாடு குறிப்பாக கூறப்படுகிறது: 
அவர்கள்‌ ஜெபத்தில்‌ தரித்திருந்தார்கள்‌ (அப்‌. 1:14). லூக்‌. 
24:53ல்‌ அவர்கள்‌ தேவனைத்‌ துதித்தார்கள்‌ என்று நமக்குக்‌ 








63 


கூறப்படுகிறது. சீஷர்கள்‌ ஜெபித்ததாக இங்குதான்‌ நாம்‌ 
முதன்முறையாகப்‌ படிக்கின்றோம்‌,” ஆனால்‌ இது கடைசியாகி 
விடாது. அப்போஸ்கலருடைய நடபடிகள்‌ நூலின்‌ அனைத்துப்‌ 
பக்கங்களிலும்‌ ஜெபம்‌ நிறைந்து காணப்படுகிறது. 

அப்போஸ்தலா்களின்‌ இன்னொரு செயல்பாடு, “ஒருமனப்‌ 
பட்டு” என்ற வார்த்தையின்‌ வழியே நமக்கு விளக்கப்படுகிறது: 
“அங்கே இவர்களெல்லாரும்‌ .... ஒருமனப்பட்டு, ஜெபத்திலும்‌ 
வேண்டுதலிலும்‌ தரித்திருந்தார்கள்‌” (அப்‌. 1:14). “ஒருமனப்‌ 
பட்டு” என்ற சொல்‌ தொடர்‌, அப்போஸ்தலருடைய 
நடபடிகள்‌ நூலில்‌ ஆறுமுறை காணப்படுகிறது. காத்திருந்தவர்‌ 
களைக்‌ கவனியுங்கள்‌. “ஒருமனம்‌” அல்லது இருதய ஐக்கியம்‌ 
என்பது அவர்களுக்குள்‌ தானாகவே ஏற்பட்டிருக்காது: 
அங்கிருந்தவார்களில்‌ சிலர்‌ இயேசுவின்‌ மரணத்திற்கு சற்று 
முன்னதாக, மற்றவர்களுடன்‌ வாக்குவாதம்‌ செய்திருந்தனர்‌ 
(லூக்‌. 22:24). அவர்களில்‌ பலர்‌ கர்த்தரைக்‌ கை விட்டிருந்தனர்‌ 
அல்லது மறுதலித்திருந்தனர்‌. (விரல்களால்‌ சுட்டிக்காட்டுவது 
எவ்வளவு சுலபமாயிருந்திருக்கும்‌!) இயேசுவைப்‌ பரியாசம்‌ 
செய்திருந்த அவருடைய சகோதரர்கள்‌, அவரைப்‌ பின்பற்றி 
யிருந்தவர்களுடன்‌ பக்கம்‌ பக்கமாக அமர்ந்திருந்தனர்‌. இந்தக்‌ 
குழு “ஒருமனப்படுவதற்கு” சில கண்ணீர்த்‌ துளிகள்‌ சிந்தியிருக்க 
வேண்டும்‌; சில மேட்டிமையுணர்வுகள்‌ விழுங்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. உயிர்த்தெழுந்த கர்த்தரில்‌ உள்ள விசுவாசத்தில்‌ 
இந்த சீஷர்கள்‌ ஐக்யெப்பட்டிருந்ததால்‌ அவர்கள்‌ இருதய 
ஐக்கியத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ள முடிந்தது. 

நாம்‌ “கர்த்தருக்காகக்‌ காத்திருக்க” வேண்டிய வேளைகளில்‌, 
நமக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையிலும்‌, நமக்கும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ 
நமது சகோதரர்களுக்குமிடையிலும்‌ உள்ள யாவற்றையும்‌ 
நிச்சயமாய்‌ சரி செய்து கொள்வதில்‌ நேரத்தைச்‌ செலவிடுவகைக்‌ 
காட்டிலும்‌ மேன்மையான வழி வேறில்லை. 














மாற்று நியமனம்‌ ஒன்று உறுதி 
செய்யப்படுதல்‌ (1:15-26) 
காத்திருந்த வேளையில்‌ அப்போஸ்தலர்களும்‌ மற்றவர்‌ 
களும்‌, இன்னும்‌ ஒரு பணியைச்‌ செய்து முடிக்க வேண்டி 


64 


யிருந்தது: யூதாஸுக்குப்‌ பதிலாக மாற்று நியமனம்‌ ஒன்றை 
அவர்கள்‌ உறுதி செய்ய வேண்டியிருந்தது. 1:21, 22ல்‌, பேதுரு 
“... ஒருவன்‌ அவர்‌ (இயேசு) உயிரோடெழுந்தகைக்‌ குறித்து, 
எங்களுடனேகூடச்‌ சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும்‌” 
என்று கூறினார்‌. பெந்தெகொஸ்தே நாளுக்கான தயாரிப்பில்‌ 
இந்த மறுநியமனம்‌ முக்கியமான பாகமாயிருந்தது. 

இந்த மறுநியமனம்‌ ஏன்‌ அவசியமாயிருந்தது? இது 
ஒவ்வொரு அப்போஸ்தலரும்‌ மரிக்கும்போது மறுநியமனம்‌ 
செய்யப்பட வேண்டும்‌ என்பதற்கான முன்னுதாரணம்‌ அல்ல. 
யோவானின்‌ சகோதரனாகிய யாக்கோபு கொலை செய்யப்‌ 





பட்டபோது (அப்‌. 12:2) அவருக்கு பதிலாக வேறொருவர்‌ 
நியமிக்கப்பட்டதாகக்‌ குறிப்பிடப்படவில்லை. மாறாக, யூதாஸ்‌ 
தன்னுடைய “ஊழியத்திலும்‌ அப்போஸ்கலப்‌ பட்டத்திலும்‌” 
இருந்து விலகி அதை “இழந்து போனபடியால்‌” (வ. 25) 
அவனுக்குப்‌ பதிலாக மறுநியமனம்‌ செய்ய வேண்டியதாயிற்று. 
யூதாஸ்‌ மரித்துப்போனதால்‌ அல்ல, ஆனால்‌ அவன்‌ விழுந்து 
போய்‌ விட்டதால்‌ மறுநியமனம்‌ அவசியமாயிற்று. 
அப்போஸ்கலர்களின்‌ குழு பரிசுத்த ஆவியின்‌ வருகையின்‌ 
வேளையில்‌, மறுபடியும்‌ முழு பலம்‌ பெற, பன்னிருவராயிருக்க, 
யூதாஸ-ஃக்குப்‌ பதில்‌ மறுநியமனம்‌ செய்யவேண்டிய அவசரத்‌ 
தேவையை அவர்கள்‌ உணர்ந்தனர்‌. “பெந்தெகொஸ்கே நாள்‌ 
அன்று பன்னிரண்டு அப்போஸ்தலர்கள்‌ இருக்க வேண்டியதின்‌ 
அவசியம்‌ என்ன?” என்று நாம்‌ ஆச்சரியப்படலாம்‌. “பத்து, 
பதினைந்து அல்லது இருபது பேருக்குப்‌ பதிலாக முதலில்‌ 
இயேசு பன்னிருவராக அப்போஸ்தலர்களைத்‌ தெரிந்து 
கொண்டது ஏன்‌?” என்பது இன்னும்‌ சிறந்த வினாவாக இருக்க 
முடியும்‌. இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்களுக்கு 
இணையாக இயேசு பன்னிரண்டு அப்போஸ்தலர்களைத்‌ 
தெரிந்து கொண்டார்‌ என்பது தெளிவு. இயேசு, தமது 
ஊழியத்தின்‌ நாட்களில்‌ தமது சீஷார்களுக்கும்‌ கிடைக்கும்‌ 
சிலாக்கியத்தைப்பற்றிப்‌ பின்வருமாறு கூறினார்‌: “மறுஜென்ம 
காலத்திலே மனுஷகுமாரன்‌ தம்முடைய மகிமையுள்ள 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கும்போது, என்னைப்‌ பின்‌ 
பற்றின நீங்களும்‌, இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு கோத்திரங்‌ 


களையும்‌ நியாயந்தீர்க்கிறவார்களாகப்‌ பன்னிரண்டு சிங்காசனங்‌ 








65 


களின்மேல்‌ வீற்றிருப்பீர்கள்‌ என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌” (மத்‌. 19:28). மறுபடியும்‌, கடைசி இராப்‌ 
போஜனத்தின்போது இயேசு தமது சீஷர்களிடம்‌, 


மேலும்‌ எனக்கு நேரிட்ட சோதனைகளில்‌ என்னோடே கூட 
நிலைத்திருந்தவர்கள்‌ நீங்களே. ஆகையால்‌, என்‌ பிதா 
எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல, நானும்‌ 
உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்‌. நீங்கள்‌ என்‌ ராஜ்யத்திலே 
என்‌ பந்தியில்‌ போஜனபானம்பண்ணி, இஸ்ரவேலின்‌ 
பன்னிரண்டு கோத்திரங்களையும்‌ நியாயந்தீர்க்கிறவார்‌ 
களாய்ச்‌ சிங்காசனங்களின்மேல்‌ உட்காருவீர்கள்‌ என்றார்‌ 
லூக்‌. 22:28-30). 


நீங்கள்‌ இந்த வசனங்களைப்‌ பார்த்து, அப்போஸ்தலர்கள்‌ 
எப்படி நியாயந்தீர்த்தார்கள்‌ என்ற கேள்வியில்‌ மூழ்கி விட 
வேண்டாம்‌. (அடிப்படையாக, அவர்கள்‌ போதித்த வசனங்களி 
னால்‌ அவர்கள்‌ நியாயந்தர்த்தார்கள்‌.') மாறாக, பன்னிரண்டு 
அப்போஸ்தலர்கள்‌ பன்னிரண்டு சிங்காசனங்களின்‌ மேலிருந்து 
பன்னிரண்டு கோத்திரங்களை நியாயந்தீர்த்துக்‌ கொண்டிருப்‌ 
பது வலியுறுத்தப்படுவதைக்‌ கவனியுங்கள்‌. இராஜ்யம்‌ 
நிலைநாட்டப்படும்‌ நேரம்‌ நெருங்கிக்‌ கொண்டிருக்கையில்‌, 
அப்போஸ்கலர்களின்‌ எண்ணிக்கை திரும்பவும்‌ பன்னிரண்டு"! 
ஆக வேண்டியது மிக முக்கியமாயிருந்தது. 

இவ்விதமாக நாம்‌, 





அந்நாட்களிலே, சீஷர்களில்‌ ஏறக்குறைய நூற்றிருபது 
பேர்‌ கூடியிருந்தபோது, அவர்கள்‌ நடுவிலே பேதுரு 
எழுந்து நின்று, சகோதரரே,” இயேசுவைப்‌ பிடித்தவர்‌ 
களுக்கு வழிகாட்டின யூதாலைக்குறித்துப்‌ பரிசுத்த ஆவி 
தாவீதின்‌ வாக்கினால்‌” முன்‌ சொன்ன வேக வாக்கியம்‌ 
நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன்‌, எங்களில்‌ 
ஒருவனாக எண்ணப்பட்டு, இந்த ஊழியத்திலே பங்கு 
பெற்றவனாயிருந்தான்‌” (அப்‌. 1:15-17). 


என்று வாசிக்கின்றோம்‌. பேதுரு ஒரு தலைமைத்துவ 
இடத்திற்குத்‌ திரும்பியிருந்தார்‌. அவரது பயங்கரமான விழுந்து 
போகுதலுக்குப்‌ பின்பு, அவர்‌ இயேசுவினால்‌ கலிலேயாக்‌ 
கடற்கரையில்‌ மறுபடியும்‌ பழைய நிலைமைக்குக்‌ கொண்டு 


66 


வரப்பட்டார்‌ (யோவா. 21:15-17). 

யூதாஸ்‌ உண்மையில்‌ ஒரு அப்போஸ்தலனாக இருந்ததைப்‌ 
பேதுரு வலியுறுத்தினார்‌: “அவன்‌ எங்களில்‌ ஒருவனாக (அவன்‌ 
எங்கள்‌ எண்ணிக்கையில்‌ ஒருவனாக, NIV) எண்ணப்பட்டு, 
இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான்‌.” மற்ற 
எல்லா அப்போஸ்தலார்களையும்‌ போலவே, யூதாஸும்‌ தன்னு 
டைய திறமைகள்‌ மற்றும்‌ வல்லமை'* இவற்றினால்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டு, மற்ற அப்போஸ்தலர்கள்‌ பெற்றிருந்த எல்லா 
உரிமைகளையும்‌, சிலாக்கியங்களையும்‌ பெற்றிருந்தான்‌. 
மற்றவர்கள்‌ அசுத்த ஆவிகளைக்‌ துரத்தவும்‌, எல்லா வகையான 
வியாதிகளையும்‌ குணப்படுத்தவும்‌ கட்டளை பெற்றபோது, 
யூதாஸுக்கும்‌ அது தரப்பட்டது (மத்‌. 10:1). யூதாஸ்‌ “ஆரம்ப 
முதலே சாத்தானாக இருந்தான்‌”! என்பது அவனது பிரச்சனை 
யல்ல. அவன்‌ தாழ்வில்‌ ஆரம்பிக்கவுமில்லை, தாழ்வில்‌ 
நிலைத்திருக்கவும்‌ இல்லை. மாறாக அவன்‌ உயர்வில்‌ ஆரம்‌ 





பித்து, பிறகு விழுந்தான்‌! இயேசுவைப்‌ பின்பற்றுகின்ற 
ஒவ்வொருவருக்கும்‌ இவ்விடத்தில்‌ ஒரு எச்சரிப்பு உள்ளது 
(1 கொரி. 10:13). 

வசனத்தின்‌ இந்தப்‌ பகுதியில்‌ லூக்கா, தமது புறஜாதி 
வாசகர்களுக்காக, யூதாஸ-க்கு என்ன நேர்ந்தது என்பதுபற்றிய 
பேதுருவின்‌ வார்த்தைகளுடன்‌ ஒரு விளக்கத்தைச்‌ சேர்த்துத்‌ 
தருகிறார்‌: 


(அநீதத்தின்‌ கூலியினால்‌ [வெகுமதியினால்‌, NIV] அவன்‌ ஒரு 
நிலத்தைச்‌ சம்பாதித்து, தலை கமாக விழுந்தான்‌; அவன்‌ 
வயிறு வெடித்து, குடல்களெல்லாம்‌ சரிந்துபோயிற்று. இது 
எருசலேமிலுள்ள குடிகள்‌ யாவருக்கும்‌ தெரிந்திருக்கிறது; 
அதனாலே அந்த நிலம்‌ அவர்களுடைய பாஷையிலே 
இரத்த நிலம்‌ என்று அர்த்தங்கொள்ளும்‌ அக்கெல்தமா 
என்னப்பட்டிருக்கிறது) (வ. 18, 19). 


யூதாஸின்‌ மரணம்‌ குறித்த இவ்விபரம்‌ மத்‌. 27:3-10ல்‌ இருந்து 
சற்று மாறுபடுகிறது, ஆனாலும்‌ இவ்விரு விபரங்களும்‌ 
முரண்படுவதில்லை. !* மாறாக, அவைகள்‌ நிறைவை உண்டாக்‌ 
குகின்றன; அவைகள்‌ ஒன்றுக்கொன்று கூடுதல்‌ விபரங்களைத்‌ 
குருவதாயுள்ளன. இவை இரண்டையும்‌ ஒன்று சேர்த்துப்‌ 


67 


பார்க்கையில்‌, இவைகள்‌ மாபெரும்‌ வல்லமையுடனிருந்த 
ஒருவனுடைய வாழ்க்கையின்‌ பரிதாபகரமான முடிவைக்‌ 
கூறுகின்றன: ஆழ்ந்த வருத்தத்தினால்‌ நிறைந்த யூதாஸ்‌ 
இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுப்பதற்காகக்‌ கொடுக்கப்பட்ட 
(மத்‌. 26:15) அந்த முப்பது வெள்ளிக்காசுகளையும்‌ தேவாலயத்‌ 
திலே எறிந்து விட்டு, புறப்பட்டுப்போய்‌, நான்று கொண்டு 
செத்தான்‌. இழிவான அவனுடைய சரீரம்‌, புறக்கணிக்கப்பட்ட 
நிலையில்‌, அந்தக்‌ கயிறு அல்லது அதைப்‌ போலுள்ள ஒரு 
பொருள்‌ இற்றுப்‌ போகும்‌ வரையிலோ அல்லது அவனது சரீரம்‌ 
சிதைவடையும்‌ வரையிலோ தொங்கியது. பிறகு அவனது 
பிணமானது குயவனின்‌ நிலத்தில்‌” இருந்த பாறையில்‌ விழுந்து 
வெடித்தது, லூக்காவின்‌ எழுத்துருவான விளக்கம்‌ அழகற்றது, 
வெறுப்பூட்டுவதாய்க்கூட உள்ளது - அநேகமாக வேண்டு 
மென்றே அப்படி எழுதப்பட்டிருக்கலாம்‌. கர்த்தரைக்‌ காட்டிக்‌ 
கொடுப்பதில்‌ உள்ள இழிநிலையையும்‌, அக்காட்டிக்‌ 
கொடுத்தலின்‌ விளைவுகளையும்‌ கிறிஸ்தவர்கள்‌ அறிய 
வேண்டும்‌ என்று லூக்கா விரும்பினார்‌! 





வசனம்‌ 20ல்‌ நாம்‌ பேதுருவின்‌ வார்த்தைகளுக்கு மறுபடியும்‌ 
வருகின்றோம்‌. பேதுரு “யூதாஸைக்‌ குறித்துப்‌ பரிசுத்த ஆவி 
தாவீதின்‌ வாக்கினால்‌ முன்‌ சொன்ன வேத வாக்கியம்‌ 
நிறைவேற வேண்டியதாயிருந்தது'” என்று வசனம்‌ 16ல்‌ 
கூறியிருந்தார்‌. வசனம்‌ 20ல்‌ பேதுரு தமது சிந்தையிலிருந்த 
வசனப்‌ பகுதிகளைக்‌ கூறினார்‌: “சங்கத புஸ்தகத்திலே: அவனு 
டைய வாசஸ்தலம்‌ பாழாகக்கடவது, ஒருவனும்‌ அதில்‌ வாசம்‌ 
பண்ணாதிருப்பானாக என்றும்‌; அவனுடைய கண்காணிப்பை 
(தலைமைத்துவ இடத்தை, NIV)” வேறோருவன்‌ பெறக்‌ 
கடவன்‌ என்றும்‌ எழுதியிருக்கிறது.” சங்கீதம்‌ 69:25ல்‌ இருந்தும்‌ 
சங்கீதம்‌ 109:8ல்‌ இருந்தும்‌ தாவீதின்‌ வார்த்தைகளைப்‌ பேதுரு 
சுட்டிக்காட்டினார்‌. இரண்டு சங்கதங்களும்‌, தலைமைத்துவப்‌ 
பதவிகளிலிருந்த மனிதர்களாகிய தாவீதின்‌ எதிரிகளைப்பற்றிக்‌ 
கூறுகின்றது. இந்த மனிதர்கள்‌ தாவீதுக்கு எதிராகத்‌ திரும்பி, 
அவரை அரியணையிலிருந்து அகற்றித்‌ தூக்கியெறிய 
முற்பட்டனர்‌. இதற்கு மாறாக தேவன்‌ அவர்களை நீக்கிப்‌ 
போட்டு, அவ்விடங்களில்‌ தேவ பக்தியுள்ள, தேவனைச்‌ சார்ந்த 
குலைவர்களை நியமிக்கும்படி தாவீது ஜெபித்தார்‌. தாவீது ஒரு 








68 


வகையான மேசியாவாக இருந்ததால்‌, இவ்வசனப்‌ பகுதிகள்‌ 
இயேசுவை யூதாஸ்‌ காட்டிக்‌ கொடுப்பதை முன்னதாக 
நிழல்போலக்‌ கூறுவதாகவும்‌, யூதாஸுக்குப்‌ பதில்‌ நியமனம்‌ 
தேவை?” என்றும்‌ பேதுரு கூறியிருக்க வேண்டும்‌. 

பரிசுத்த ஆவியானவர்‌ அப்போஸ்தலா்களின்மேல்‌ 
பொழியப்படுவதற்கு முன்பாக இது நடைபெற்றதால்‌, 
யூதாஸாுக்குப்‌ பதிலாக ஒருவர்‌ நியமிக்கப்பட வேண்டும்‌ 
என்பதையும்‌ பேதுரு எப்படி அறிந்தார்‌? என்ற கேள்வி 
எழுகின்றது. ஒருவேளை உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்வந்த 
நாற்பது நாட்களில்‌ இயேசு, “வேக வாக்கியங்களை அறிந்து 
கொள்ளும்படி அவர்களுடைய மனதை (அப்போஸ்தலர்‌ 
களுடைய மனதை) த்‌ திறந்த” (லூக்‌. 24:42) போது அவர்‌ இதை 
அறிந்திருக்கலாம்‌. எப்படியிருப்பினும்‌, தகவல்கள்‌ வந்து 
சேர்ந்தது, மேலும்‌ யூதாஸாுக்குப்‌ பதில்‌ மறுநியமனம்‌ 
செய்யப்பட வேண்டியவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளைப்‌ 
பற்றியும்‌ பேதுரு அறிந்திருந்தார்‌: 


ஆகலால்‌, யோவான்‌ ஞானஸ்நானங்கொடுத்த நாள்‌ 
முதற்கொண்டு, கர்க்தராகிய இயேசுவானவர்‌ நம்மிடத்‌ 
திலிருந்து உயர எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட நாள்‌ 
வரைக்கும்‌, அவர்‌ நம்மிடத்தில்‌ சஞ்சரித்திருந்த காலங்களி 
லெல்லாம்‌ எங்களுடனேகூட இருந்த மனுஷர்களில்‌ 
ஒருவன்‌ அவர்‌ உயிரோடெழுந்தகைக்‌ குறித்து, எங்களு 
டனே கூடச்‌ சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும்‌ 
என்றான்‌ (வ. 21, 22). 


பேதுருவின்‌ வார்த்தைகளில்‌ மூன்று தகுதியாம்சங்கள்‌ 
அடங்கியிருந்தன:”' (1) அப்போஸ்தலர்களுடன்‌ கூட இருந்த 
மனுஷார்களில்‌ ஒருவர்தான்‌ யூதாஸ-க்குப்‌ பதிலாக மறுநிய 
மனம்‌ செய்யப்பட வேண்டியிருந்தது; ஒரு மனுஷியை 
(பெண்ணை) அவ்விடத்தில்‌ நியமிக்கக்‌ கூடாதிருந்தது. 
சபையின்‌ ஆரம்பமுதலே, ஆண்களின்‌ தலைமைத்துவம்‌ 
வலியுறுத்தப்பட்டது. (2) இயேசுவின்‌ ஊழிய நாட்களி 
லெல்லாம்‌ அவருடனும்‌, அப்போஸ்தலர்களுடனும்‌ அதிகமா 
கப்‌ பயணம்‌ செய்திருந்த ஒருவர்தான்‌ யூதாஸுக்குப்‌ பதில்‌ 
மறுநியமனம்‌ செய்யப்பட வேண்டியிருந்தது. இயேசுவுடன்‌ 





69 


பன்னிருவர்‌ மட்டும்‌ பயணம்‌ செய்திருக்கவில்லை; ஒருமுறை 
அவர்‌ எழுபது பேரை பிரசங்கப்‌ பயணமாக அனுப்பியிருந்தார்‌ 





லூக்‌. 10:1). இயேசு உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார்‌, அது 
ஒரு ஏமாற்று வேலையல்ல என்று அவர்கள்‌ தரும்‌ சாட்சி 
யத்திற்கு நம்பிக்கையூட்டுவதே இந்தத்‌ தகுதியின்‌ நோக்கமாய்‌ 
இருந்திருக்கக்‌ கூடும்‌. இயேசுவை நன்கு அறிந்தவர்களே, 
தாங்கள்‌ இயேசுவையா அல்லது வேறோருவரையா, யாரைக்‌ 
கண்டோம்‌ என்று கூறுவதற்கு மிகச்‌ சிறந்தத்‌ தகுதியுடைய 
வார்கள்‌ ஆவர்‌. (3) யூதாசுக்குப்‌ பதிலாக மறுநியமனம்‌ 
செய்யப்படுபவர்‌ உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக வேண்டும்‌.” 
வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதென்றால்‌, இயேசு மரித்தோரி 
லிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவரைப்‌ பார்த்தவராக 
இருக்க வேண்டும்‌. உயிர்த்தெழுந்த கர்த்தரைப்‌ பலர்‌ 
குரிசித்திருந்தனர்‌ (1 கொரி. 15:6. 

இரண்டு பேர்‌ மட்டுமே மேற்கண்ட எல்லாத்‌ தகுதிகளை 
யும்‌ கொண்டிருந்தனர்‌: “அப்பொழுது அவர்கள்‌ பார்சபா” 











என்னப்பட்ட யோசேப்பும்‌ (இவர்‌ யுஸ்து” என்றும்‌ அழைக்கப்‌ 
பட்டார்‌), மத்தியாவும்‌ ஆகிய இவ்விரண்டு பேரையும்‌ 
நிறுத்தினர்‌” (வ. 23). வேக வசனங்கள்‌ இவ்விரு மனிதர்களைப்‌ 
பற்றியும்‌” வேறு எதையும்‌ கூறுவதில்லை, ஆனால்‌ இவ்விரண்டு 
பேரும்‌ முதன்மையான சீஷார்களாய்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 

யூதாசுக்குப்‌ பதில்‌ மறுநியமனம்‌ செய்ய ஒரு மனிதர்‌ 
மட்டுமே தேவைப்பட்டதாலும்‌, இவ்விரு மனிதர்களும்‌ 
தகுதியுள்ளவர்களாய்‌ இருந்ததாலும்‌ இவ்விஷயத்தை தேவனு 
டைய கரங்களில்‌ ஒப்படைப்பதென்று முடிவு செய்யப்‌ 
பட்டது: 


“எல்லாருடைய இருதயங்களையும்‌ அறிந்திருக்கிற 
கர்த்தாவே, யூதாஸ்‌ என்பவன்‌ தனக்குரிய இடத்துக்குப்‌ 
போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும்‌ இந்த 
அப்போஸ்தலப்‌ பட்டத்திலும்‌ பங்கு பெறுவதற்காக, 
இவ்விரண்டு பேரில்‌ தேவரீர்‌ கெரிந்தகொண்டவனை 
எங்களுக்குக்‌ காண்பித்தருளும்‌” என்று அவர்கள்‌ ஜெபம்‌ 
பண்ணினார்கள்‌ (வ. 24, 25). 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ ஜெபம்‌ என்று குறிப்பிடப்படுவது இது 


70 


இரண்டாவது இடமாகும்‌, மேலும்‌ ஜெபத்தின்‌ வார்த்தைகள்‌ 
குறிப்பிடப்படுவது இதுவே முதலாவது இடமாகும்‌. தேவன்‌ 
kardiognosta அதாவது இருதயங்களை அறிந்திருக்கிறவர்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌. “மனுஷன்‌ பார்க்கிறபடி தேவன்‌ 
பார்க்கிறதில்லை; மனுஷன்‌ முகத்தைப்‌ பார்ப்பான்‌; கர்த்தரோ 
இருதயத்தைப்‌ பார்க்கிறார்‌” (1 சாமு. 16:7). 

யூதாஸின்‌ இறுதி அடைவிடம்‌ எதுவென்பதற்கு நுட்பமான 
வழி கையாளப்பட்டிருப்பதைக்‌ கவனியுங்கள்‌: “யூதாஸ்‌ 
என்பவன்‌ தனக்குரிய இடத்துக்குப்‌ போகும்படி இழந்து 
போனான்‌.” “தனக்குரிய இடத்துக்குப்‌ போகும்படி” என்றால்‌ 
“ஒருவர்‌ தனது செயல்களின்‌ விளைவாக போகும்படித்‌ தகுதி 
பெற்ற இடம்‌” என்று பொருளாகும்‌. NIVயில்‌ இது “அவனுக்‌ 
குரிய இடத்துக்குப்‌ போகும்படி” என்றுள்ளது. யூதாஸ்‌ தனது 
அப்போஸ்தல ஊழியத்தை “இழந்துபோனபடியால்‌” (மூல 
வார்த்தையின்படியாக, “விழுந்துபோனபடியால்‌”), யூதாசுக்‌ 
குரிய “சொந்த இடம்‌” எது என்பதில்‌ நியாயமான சந்தேகங்கள்‌ 
எதுவும்‌ இருக்க முடியாது.””அதிகமான வாக்குத்தத்தங்கள்‌ 
பெற்ற அவனது வாழ்க்கையின்‌ முடிவு எவ்வளவு வருத்த 
மளிக்கக்‌ கூடியதாயிருக்கிறது! 

விழுந்துபோன யூதாசுக்குப்‌ பதிலாக அவ்விருவரில்‌ யார்‌ 
மறுநியமனம்‌ செய்யப்பட வேண்டியிருந்தது? அப்போஸ்கலா்‌ 
களின்மேல்‌ இன்னும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ இறங்கி வரா 
இருந்தபடியால்‌, தேவனுடைய தேர்வை அவர்கள்‌ எவ்விதம்‌ 
அறிய வேண்டியிருந்தது? அங்கு பயன்படுத்தப்பட்ட முறை 
புதிராயுள்ளது: “பின்பு, அவர்களைக்‌ குறித்துச்‌ சீட்டுப்‌ 
போட்டார்கள்‌” (வ. 26௮). மூல வசனத்தில்‌ இது “அவர்‌ 
களுக்குச்‌ சீட்டுக்‌ கொடுத்தார்கள்‌”? என்றுள்ளது. சில 
மொழிபெயர்ப்புக்களில்‌ “அவர்கள்‌ சீட்டுப்‌ போட்டார்கள்‌” 
என்றுள்ளது. அது நடத்தப்பட்ட முறைபற்றிய நிச்சயமான 
தகவல்‌ நாம்‌ பெறுவதில்லை,”” ஆனால்‌ அது, இன்றைய 
நாட்களில்‌ நாணயக்கைச்‌ சுண்டிப்பார்ப்பது அல்லது தாயம்‌ 
போட்டுப்பார்ப்பது போன்ற முறைகளுக்கு ஏறக்குறைய 
ஒப்பானதாயிருந்திருக்கலாம்‌. 

அவர்கள்‌ கையாண்ட முறைபற்றி நாம்‌ நிச்சயமாய்‌ அறியா 
விட்டாலும்‌, இரு கருத்துக்கள்‌ வலியுறுத்தப்பட வேண்டி 























71 


யுள்ளது: (1) “அவர்களுடைய சீட்டைக்‌ கொடுத்தார்கள்‌” 
என்பது அங்கிருந்தவர்கள்‌ அவ்விரு நபர்களுக்கும்‌ வாக்குப்‌ 
போட்டனர்‌ என்று பொருள்‌ படாது. அந்த இருவரின்‌ 
இருதயங்களையும்‌ தேவன்‌ மட்டுமே அறிந்திருந்தார்‌; சீஷர்கள்‌ 
அறியவில்லை. (2) “சீட்டுப்‌ போட்டனர்‌” என்பது அங்கிருந்‌ 
தவர்கள்‌ அவ்விஷயத்தை விதி அல்லது வாய்ப்பு என்பதற்கு 
விட்டுவிட்டனர்‌ என்றும்‌ பொருள்‌ படாது; மாறாக முடிவை 





அவர்கள்‌ தேவனுடைய கரங்களில்‌ ஒப்புவித்தனர்‌. 

வேத வாக்கியங்களை அறியும்படிக்கு இயேசுவானவர்‌, 
அப்போஸ்தலர்களுடைய “மனதைத்‌ திறந்த” விஷயமானது 
(லூக்‌. 24:45) யூதாசுக்குப்‌ பதில்‌ மறுநியமனம்‌ செய்ததில்‌ ஒரு 
பங்கு வகித்திருக்கலாம்‌ என்ற சாத்தியக்‌ கூறுபற்றி நான்‌ 
ஏற்கனவே யோசனை கூறியிருந்தேன்‌. ஒருவேளை இயேசுவே, 
இதற்கு அவர்கள்‌ பயன்படுத்த வேண்டிய முறையையும்‌ 
குந்திருக்கலாம்‌, அல்லது அப்போஸ்தலருக்கு அந்த நடைமுறை 
பழக்கமானதினால்‌ அவர்கள்‌ அதைப்‌ பயன்படுத்தியிருக்கலாம்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌” சீட்டுப்‌ போடுதல்‌ என்பது ஒரு 
பொதுவான பழக்கமாய்‌ இருந்தது. இந்த முறைமையானது 
அப்போஸ்தலர்களின்‌ நாட்களிலும்கூட ஆசாரியர்கள்‌ என்ன 
பணி செய்ய வேண்டும்‌ என்று தீர்மானம்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டது (லூக்‌. 1:9). பழைய ஏற்பாடு, “சீட்டு மடியிலே 
போடப்படும்‌; காரிய சித்தியோ கர்த்தரால்‌ வரும்‌” (நீதி. 16:33) 
என்று கூறியது. 

அப்‌. 1ல்‌ சீட்டுப்‌ போடப்பட்டதைப்பற்றி நான்‌ அதிகமாய்‌ 
எதுவும்‌ அறியவில்லை, ஆனால்‌ இதை நான்‌ அறிந்துள்ளேன்‌: 
பரிசுத்த ஆவியானவர்‌ வந்த பிறகு, தேவனுடைய சித்தத்தை 
அறிந்து கொள்வதற்குக்‌ கிறிஸ்தவர்களால்‌ இந்த முறைமை 
ஒருபோதும்‌ மறுபடி பயன்படுத்தப்படவில்லை! இது, “பழைய 
யுகத்தின்‌ கடைசியான செயல்பாடாக இருந்தது” என்று ரிக்‌ 
ஆட்ச்லீ கூறினார்‌. ஆதி சடையில்‌ மூப்பர்களையும்‌, உதவிக்காரர்‌ 
களையும்‌ அவர்கள்‌ இந்த முறைமையின்படி தேர்ந்து கொள்ள 
வில்லை (அப்‌. 6; 1 தீமோ. 3; தத்து 1). உபதேச விஷயங்களை 
அவர்கள்‌ இந்த முறைமையின்படி சரி செய்து கொள்ளவில்லை 








(15:1-31). குழந்தைகள்‌, யார்‌ முதலில்‌ சறுக்குப்‌ பலகையில்‌ 
விளையாடுவது அல்லது யாருக்கு முதல்‌ கேக்‌ துண்டைத்‌ 


72 





தருவது என்பதற்கு சீட்டுப்‌ போட்டுப்‌ பார்ப்பது ஒருவேளை 
சரியாக இருக்கலாம்‌, ஆனால்‌ தேவனுடைய சித்தத்தை அறிந்து 
கொள்வதற்கு இது இன்றைய வழிமுறை அல்ல. தேவனுடைய 
சித்தத்தைத்‌ தீர்மானிக்க, நாம்‌ அவரது ஆவியினால்‌ ஏவப்பட்ட 
வசனங்களிடம்‌ செல்ல வேண்டும்‌. அப்‌. 1ல்‌, “சீட்டுப்‌ போடப்‌ 
பட்டது?” தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, 
தேவனால்‌ அங்கீகரிக்கப்பட்ட தற்காலிகமான ஒரு முறைமை 
யாகும்‌; இந்நாட்களில்‌ இது ஒரு மூட நம்பிக்கையாகும்‌!” 
இவ்விருவரில்‌ தேவன்‌ யாரைக்‌ தெரிந்து கொண்டார்‌? 
“... சீட்டு மத்தியாவின்‌ பேருக்கு விழுந்தது; அப்பொழுது அவன்‌ 
பதினோரு அப்போஸ்தலருடனே சேர்த்துக்‌ கொள்ளப்‌ 
பட்டான்‌” (வ. 26ஆ). தேவன்‌ தமது தெரிவைச்‌ செய்தார்‌.” 








மத்தியா பன்னிரண்டாவது அப்போஸ்தலரானார்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌ மத்தியாவின்‌ பெயர்‌ மறுபடியும்‌ காணப்பட 





வில்லை, ஆனால்‌ நமது பாடத்தில்‌ “அப்போஸ்தலர்கள்‌” என்று 
நாம்‌ படிக்கும்‌ ஒவ்வொரு இடத்திலும்‌ மத்தியா இருந்தார்‌. 
பாரம்பரியத்தின்படி, அவர்‌ எத்தியோப்பியாவுக்கு ஒரு 
ஊழியக்காரராகி, அங்கே வேத சாட்சியாக மரணமடைந் 
தூர்‌.” இது உண்மையாக இருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌, 
மற்ற அப்போஸ்தலர்களைப்‌ போலவே அவரும்‌, “எருச 
லேமிலும்‌, யூதேயா முழுவதிலும்‌, சமாரியாவிலும்‌, பூமியின்‌ 
கடை பரியந்தமும்‌” இயேசுவுக்குச்‌ சாட்சியானார்‌ (அப்‌. 1:8). 

அப்போஸ்தலார்களின்‌ முழுமையான எண்ணிக்கை 
பன்னிரெண்டாக (அப்‌. 6:2) மறுபடியும்‌ பழைய நிலைக்குக்‌ 
கொண்டுவரப்பட்டது. தயாரிப்பு முடிந்தது. ஒவ்வொன்றும்‌ 
ஆயத்தமாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர்‌ வருவதற்கான 
வேளையாயிற்று! 


முடிவுரை 

அப்‌. 2ல்‌ உள்ள மாபெரும்‌ சம்பவங்களுக்கு நடத்திச்‌ செல்ல 
தயாரிப்பு தேவையானதுபோல, தேவன்‌ நம்மைப்‌ பயன்‌ 
படுத்தும்படி, நாம்‌ நமது இருதயங்கள்‌, சிந்தனைகள்‌, மற்றும்‌ 
வாழ்க்கை இவற்றை ஆயத்தம்‌ செய்ய வேண்டியது தேவையா 
யுள்ளது. பாவத்தில்‌ இழந்துபோன உலகம்பற்றிய ஒரு 





73 


கண்ணோக்கம்‌ நமக்குத்‌ தேவை. இழந்துபோனவர்கள்‌ 
இரட்சிக்கப்படும்படியாக எப்பொழுதும்‌ கொழுந்துவிட்டு 
எரியும்‌ ஆர்வம்‌ நமக்குத்‌ தேவை. இதைவிட சீக்கிரமாய்‌ நாம்‌ 
எப்பொழுதும்‌ ஆயத்தம்‌ செய்ய முடியாது; நம்மை ஆயத்தப்‌ 
படுத்துவதைப்‌ பிறகு எப்போதாவது பார்த்துக்‌ கொள்ளலாம்‌ 
என்று அசட்டை செய்யவும்‌ முடியாது. 

நமது வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறது 
என்று நிச்சயித்துக்‌ கொள்வதே நாம்‌ செய்யக்கூடிய மிக 
முக்கியமான தயாரிப்பு ஆகும்‌. நீங்கள்‌ சுவிசேஷத்திற்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டியது தேவையா? தவறு செய்யும்‌ தேவனு 
டைய பிள்ளையாயிருந்து நீங்கள்‌ மறுபடியும்‌ பழைய நிலைக்கு 
வர வேண்டியது தேவையா? அகைச்‌ செய்யாமல்‌ விட்டு 
விடாதீர்கள்‌. 





குறிப்புகள்‌ 

'இந்த புகழ்பெற்ற பிரகடனம்‌ 1947 ஆம்‌ ஆண்டு ஆகஸ்ட்‌ மாதம்‌ 15ம்‌ 
தேதி துவங்கிய நள்ளிரவு 12.00 மணிக்கு சுதந்திர இந்தியத்‌ தலைவர்களால்‌ 
அறிவிக்கப்பட்டது. ஆங்கிலேய அடிமைத்தனத்தில்‌ அநேக ஆண்டுகள்‌ 
அல்லல்பட்ட நம்‌ தேசத்திற்கு, அறவழியில்‌ போராட்டங்கள்‌ நிகழ்த்தி, 
அரும்பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை நமது தலைவர்கள்‌ பெற்றுத்‌ தந்தனர்‌. 
2செலோத்தே என்பவர்கள்‌, ரோம அரசாங்கத்தைக்‌ தூக்கி எறியும்படி 
தங்களை ஒப்புக்‌ கொடுத்த ஒரு குழுவினர்‌ ஆவர்‌. ரோம அரசாங்கத்தில்‌ 
முன்பு வேலை செய்த ஒருவரும்‌ (ஆயக்காரன்‌ மத்தேயு), முன்பு தீவீரவாதி 
(செலோத்தே)யாக இருந்த ஒருவரும்‌ ஒன்றிணைந்து ஊழியம்‌ செய்தது 
என்பது, மக்களை ஐக்கியப்படுத்தும்‌ கர்த்தருடைய வல்லமையைக்‌ 
காட்டுகிறது. “லூக்‌. 24:53ன்‌ அடிப்படையில்‌, “தங்கியிருந்தார்கள்‌” என்பது 
அவர்கள்‌ தங்கள்‌ பொருட்களை வைக்கவும்‌, இரவு நேரங்களில்‌ 
ஓய்வெடுக்கவும்‌, சில வேளை உணவு அருந்தவும்‌ பயன்பட்ட இடமாகும்‌ 
என்பது தெளிவாகும்‌. லூக்‌. 24:53ல்‌, பகல்‌ நேரத்தில்‌ அவர்கள்‌ “நாடோறும்‌ 
தேவாலத்திலே” இருந்ததாகக்‌ குறிப்பிடப்படுகிறது. பொதுவாக 1:14ல்‌ 
குறிப்பிடப்படுபவர்கள்‌ மற்றும்‌ 1:15ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 120 போர்‌ 
ஆகிய அனைவரும்‌ மேல்‌ வீட்டில்‌ தங்கியிருந்ததாக அநுமானிக்கப்படுகிறது, 
ஆனால்‌ வசனம்‌ இதைக்‌ கூறுவதில்லை. மாறாக 1:14ல்‌ அப்போஸ்தலர்கள்‌, 
குறிப்பிட்ட மற்ற சிலருடன்‌ ஜெபித்துக்‌ கொண்டிருந்ததாகக்‌ கூறப்‌ 
படுகிறது. அப்போஸ்தலர்கள்‌ தொடர்ந்து தேவாலயத்தில்‌ இருந்ததால்‌, 
இந்த ஜெபங்கள்‌ தேவாலயத்தில்‌ நடைபெற்றிருக்கலாம்‌. மேலும்‌, அப்‌. 
1:15ல்‌ சொல்லப்படும்‌ கூட்டமானது தேவாலயத்தின்‌ தங்கும்‌ அறை ஒன்றில்‌ 
நடைபெற்றிருக்கலாம்‌. “மற்ற சிலர்‌ இது யோவான்‌ மாற்குவின்‌ 











74 


தாயாருடைய வீடாயிருக்கும்‌ என்று யூகக்கின்றனர்‌ (12:12). “மூன்று 
ஆண்டுகளுக்கு முன்னதாக, இயேசு, பரலோக ராஜ்யம்‌ “சமீபித்திருக்கிறது” 
என்று கூறியிருந்தார்‌, ஆனால்‌ அது இன்னமும்‌ வந்திருக்கவில்லை. “இயேசு, 
“ஐநூறு பேருக்கும்‌ அதிகமான சகோதரருக்கு ஓரே வேளையில்‌ 
குரிசனமானதால்‌” (1 கொரி. 15:6), இந்த 120 பேர்‌, இயேசு கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றியவரா்களில்‌ எஞ்சியிருந்த அனைவருமாகிவிட மாட்டார்கள்‌. 
மற்றவர்கள்‌ அநேகமாக கலிலேயாவில்‌ இருந்திருப்பார்கள்‌. “ஒரு முன்னாள்‌ 
பாரம்பரியத்தின்படி, மரியாள்‌, அப்போஸ்தலராகிய யோவானுடன்‌ 
பின்னாட்களில்‌ எபேசு பட்டணத்திற்குச்‌ சென்று அங்கேயே மரித்தார்கள்‌. 
£1 கொரி. 15:7. யாக்கோபு, இயேசுவின்‌ அரை சகோதரர்‌ ஆவார்‌. அவர்கள்‌ 
ஓரே தாயாரை (மரியாள்‌) உடையவர்களாயிருந்தார்கள்‌, ஆனால்‌ ஒரே 
குகப்பன்‌ அவர்களுக்கில்லை (தேவனே இயேசுவின்‌ தகப்பன்‌; யோசேப்பு, 
யாக்கோபின்‌ தகப்பன்‌). இந்த யாக்கோபு எருசலேம்‌ சபைக்கு “ஒரு 
தூணாக” எண்ணப்பட்டார்‌ (கலா. 2:9), மேலும்‌ அவர்‌ யாக்கோபு எழுதின 
நிருபம்‌ என்பதை எழுதியிருக்கிறார்‌. “சீஷர்கள்‌, இயேசுவிடம்‌ ஜெபிக்கக்‌ 
கற்றுத்‌ தரும்படிக்‌ கேட்டார்கள்‌ (லூக்‌. 11:1), எனவே அவர்கள்‌ 
ஜெபித்திருப்பார்கள்‌ என்று நாம்‌ யூகிக்க முடிகிறது. ஆயினும்‌, கிறிஸ்துவின்‌ 
ஊழிய நாட்களில்‌, அவர்கள்‌ ஜெபம்‌ செய்ததுபற்றிய பதிவேடுகள்‌ எதுவும்‌ 
இல்லை. மாற்‌. 14:38-40ல்‌ இயேசு அவர்களை ஜெபம்‌ செய்யும்படி கேட்டுக்‌ 
கொண்ட போது, அவர்கள்‌ தூங்கி விழுந்தனர்‌! 'இயேசு, அவரை ஏற்றுக்‌ 
கொள்ள மறுக்கிறவர்களை அவருடைய வசனமே நியாயந்தர்க்கும்‌ என்றார்‌ 
(யோவா. 12:48). இது அவர்‌ தமது அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்திய 
சத்திய வசனமாகும்‌ (யோவா. 16:13). 

இராஜ்யம்‌/சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு, அப்போஸ்தலர்கள்‌ 
மரிக்கையில்‌, ஒரு வகையில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ அரியணைகளில்‌ அமர்ந்து 
இயேசுவோடு ஆளுகை செய்யத்‌ தொடங்கினர்‌ - பன்னிரண்டு கோத்திரங்‌ 
களில்‌, கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களை நியாயந்கீர்க்கத்‌ 
தொடங்கினர்‌. அவர்களுக்குப்‌ பதிலாக மாற்று நியமனம்‌ தேவைப்பட 
வில்லை. “சகோதரர்‌” என்ற வார்த்தை இருமுறை - வசனம்‌ 15ல்‌ ஒரு முறை 
மற்றும்‌ வசனம்‌ 16ல்‌ ஒரு முறை - பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்தப்‌ 
புத்தகத்தில்‌ இவ்வார்த்தை இவ்விடங்களில்‌ தான்‌ முதன்முறையாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. வேத வசனங்களின்‌ ஏவுதல்பற்றிய ஒரு 
பலமான வசன பகுதியாக இது விளங்குகிறது. '“சிலர்‌, இயேசுவைக்‌ காட்டிக்‌ 
கொடுப்பது என்ற குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே யூதாஸ்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டான்‌ என்கின்றனர்‌. அப்படியானால்‌ கிறிஸ்துவை மறுகலிப்‌ 
பதற்காகவே பேதுரு தெரிந்து கொள்ளப்பட்டாரா? மற்ற அனைவரும்‌, 
குங்களுக்குள்‌ யார்‌ பெரியவன்‌ என்று வாக்குவாதம்‌ பண்ணுவதற்காகவே 
தெரிந்துகொள்ளப்பட்டார்களா? அவர்கள்‌ எப்படி யிருந்தனர்‌ என்பதற்காக 
அல்ல, மாறாக அவர்கள்‌ எப்படியிருக்கக்‌ கூடும்‌ என்பதற்காகவே 
தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்‌. இயேசு, அவர்களுடைய பலவீனங்களை 
அறிந்திருந்தார்‌, ஆனால்‌ அவர்களுடைய வல்லமைகளையும்‌ அவர்‌ 
பார்த்தார்‌. மற்றவர்களுக்குப்‌ போலவே யூதாஸின்‌ விஷயத்திலும்‌ இது 
உண்மையாகும்‌. யூதாஸ்‌ மாபெரும்‌ வல்லமை உடையவனாய்‌ இருந்தமைக்‌ 
கான ஓவ்வொரு குறிப்பும்‌ நாம்‌ பெற்றுள்ளோம்‌. யூதேயாவிலிருந்து அவன்‌ 





75 


வந்ததினால்‌, கலிலேயாவிலிருந்து (1:11) வந்திருந்த மற்ற அப்போஸ்தலர்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ அவன்‌ அதிகம்‌ கல்வி கற்றவனாயிருந்திருக்கலாம்‌. 
இயேசு அவனுக்குக்‌ காண்பித்த மரியாதையானது, அவர்கள்‌ அனைவருக்கு 
மான பணப்பையை அவன்‌ வைத்திருக்கும்படிப்‌ பொறுப்பை ஒப்படைத்‌ 
இருந்த உண்மையின்‌ மூலம்‌ நிரூபணமாகிறது (யோவா. 12:6; 13:29). 
“அரம்ப முதலே சாத்தானாயிருந்தான்‌” என்ற சொல்‌ தொடரானது, 
தேவனுடைய பிள்ளை கிருபையினின்று விழவே முடியாது என்று 
நம்புகின்ற சிலரால்‌ பயன்படுத்தப்படுகிறது. இயேசு, யூதாஸை “சாத்தான்‌” 
என்று குறிப்பிட்டார்‌ (யோவா. 6:70, 71), ஆனால்‌ அவர்‌ பேதுருவையும்‌ 
“சாத்தான்‌” என்றார்‌ (மாற்‌. 8:33); இவ்விரண்டு விளக்கங்களும்‌ 
அவர்கள்‌, சாத்தான்‌ தங்களைப்‌ பயன்படுத்தும்படி அனுமதித்ததையே 
குறிப்பிடுகின்றது. இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுக்கும்படியான எண்ணத்தை 
சாத்தான்‌, யூதாசின்‌ இருதயத்தில்‌ தூண்டியதாக வேதாகமம்‌ கூறுகிறது, 
“.. சாத்தான்‌ அவனுக்குள்‌ புகுந்தான்‌” (யோவா. 13:2, 22), ஆனால்‌ யூதாஸ்‌ 
“ஆரம்ப முதலே சாத்தானாக இருந்தான்‌” என்று அது கூறுவதில்லை. '*பல 
நவீன மொழிபெயர்ப்புகள்‌ 18 மற்றும்‌ 19 ஆகிய வசனங்களை அடைப்புக்‌ 
குறிகளுக்குள்‌ இட்டு, இந்த விளக்கத்தைச்‌ சுட்டிக்காட்டுகின்றனர்‌. K]Vயில்‌ 
அப்படிப்பட்ட அடைப்புக்‌ குறிகள்‌ இவ்விடத்தில்‌ இல்லை, ஆனால்‌ 
இவ்வசனங்களின்‌ சொற்கள்‌, அவைகளைப்‌ பேதுரு பேசவில்லை என்று 
தெளிவாக்குகின்றன. யூதாசுக்கு என்ன நடந்தது என்று பேதுரு 
அங்கிருந்தவர்களுக்கு விளக்க வேண்டியிருந்திருக்காது. பேதுரு, அரமாயிக்‌ 
மொழியை “அவர்களுடைய பாஷையிலே” என்று ஒரு பொழுதும்‌ 
குறிப்பிட்டு இருக்கமாட்டார்‌. பேதுரு, தனது பிரசங்கத்தைக்‌ கேட்டவர்‌ 
களிடம்‌ “அக்கெல்தமா” என்ற வார்த்தையின்‌ பொருளை விளக்கிக்‌ கூறுவது 
தேவையற்றது. '“வேதாகமம்‌ தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை 
நம்பாதவர்கள்‌ அநேக வேளைகளில்‌ இவ்விரு விபரங்களையும்‌, 
“வேதாகமம்‌ தன்னிலே முரண்படுகிறது” என்று “நிரூபிக்க” பயன்படுத்து 
கின்றனர்‌. எப்படியிருப்பினும்‌, இவ்விரு விபரங்களுமே, ஒன்றில்‌ 
இல்லாததை இன்னொன்று சுருக்கமாய்‌ விளக்குவதாய்‌ அமைந்துள்ளன. 
உதாரணமாக, மத்‌. 27:6, 7ல்‌ ஆசாரியர்கள்‌ அந்த நிலத்தை வாங்கினார்கள்‌ 
என்று சொல்லப்படுகையில்‌, அப்‌. 1ல்‌ யூதாஸ்‌ அந்த நிலத்தைச்‌ 
சம்பாதித்தான்‌ என்று சொல்லுகிறது. இவ்விரு விபரங்களையும்‌ ஒன்று 
கூட்டிப்‌ பார்க்கையில்‌, நாம்‌ பின்வருமாறு காண்கிறோம்‌: யூதாசின்‌ 
பணத்தை கொண்டு ஆசாரியர்கள்‌ அந்த நிலத்தை வாங்கினர்‌; இவ்விதமாக 
அந்த நிலம்‌ சட்டப்‌ பூர்வமாக யூதாசுக்கு சொந்தமாயிற்று. மறுபடியும்‌, மத்‌. 
27:8, அந்த நிலம்‌ இரத்தக்‌ கிரயத்தினால்‌ வாங்கப்பட்டதாயிருந்ததால்‌ 
“இரத்த நிலம்‌” என்று அழைக்கப்பட்டதாகக்‌ கூறுகிறது, அப்‌. 1ல்‌ அந்த 
நிலம்‌ யூதாஸின்‌ இரத்தத்தினால்‌ நனைந்ததால்‌ “இரத்த நிலம்‌” என்று 
அழைக்கப்பட்டதாகக்‌ கூறப்படுகிறது. இவ்விரண்டு விபரங்களையும்‌ ஒன்று 
கூட்டிப்பார்க்கையில்‌, நாம்‌ பின்வருமாறு காண்கின்றோம்‌: அந்த நிலம்‌ 
இரத்த நிலம்‌ என்று அழைக்கப்பட்ட தற்கு இரண்டு காரணங்கள்‌ இருந்தன. 
அவற்றில்‌ ஒன்றை மத்தேயு தருகையில்‌ இன்னொன்றை லூக்கா தருகிறார்‌. 
*குயவனின்‌ நிலம்‌ என்பது மண்‌ பாத்திரங்கள்‌ செய்பவனுக்குச்‌ சொந்தமான 
நிலம்‌ ஆகும்‌. அவன்‌ அந்த நிலத்திலிருக்கும்‌ மண்ணை எடுத்துப்‌ பானைகள்‌ 





76 


செய்யப்‌ பயன்படுத்துவான்‌. ஓரு நிலத்தில்‌ உள்ள மண்‌ அனைத்தும்‌ 
இவ்வாறு எடுக்கப்பட்ட பிறகு அந்த நிலம்‌ அடிப்படையாகப்‌ பயனற்ற 
தாகிவிடுறெது. (இந்நாட்களில்‌ சுரங்கம்‌ வெட்டும்‌ பகுதிகள்‌ உள்ள 
நிலங்களை ஓஒப்பிடவும்‌.) இத்துடன்‌, யூதாசின்‌ சிதைந்த உடலும்‌ 
அந்நிலத்தில்‌ சிதறியதால்‌, அந்நிலத்தின்‌ மதிப்பு மிகவும்‌ குறைந்திருக்கும்‌, 
அதை முப்பது வெள்ளிக்‌ காசுக்கு வாங்கியிருக்க முடியும்‌. இன்றைய 
நாட்களில்‌, வறியவர்களைப்‌ புகைக்குமிடம்‌ “குயவனின்‌ நிலம்‌” என்று 
அமைக்கப்படுகிறது. இச்சொல்‌ வழக்கு மத்தேயு 27:7லிருந்து வருகிறது. 
KJV யில்‌ இது “அவனுடைய ஆயத்துவத்தை” என்றுள்ளது, இது “௫றiskopos” 
அல்லது “௦௭௭5௦௦” என்ற கிரேக்க மூல வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பாகும்‌. 
“அவனுடைய கண்காணிப்பு” என்பது மூலத்தைப்‌ பின்பற்றிய மொழி 
பெயர்ப்பாகும்‌. எளிய ஆங்கில வேதாகமத்தில்‌ “அவனுடைய கண்‌ 
காணிப்புப்‌ பணியை” என்றுள்ளது. “சில கீர்க்கதரிசனங்கள்‌ எதிர்கால 
நிகழ்ச்சிகளை எளிமையாகக்‌ கூறுகின்றன (2:16ஐக்‌ காண்க). மற்றவைகள்‌ 
எடுத்துக்காட்டுகளிலும்‌ மற்றும்‌ நிழலாட்டங்களிலும்‌ எதிர்காலத்தை 
முன்னுரைத்தன (எபி. 8:5; 10:1). எது தீர்க்கதரிசனம்‌ என்றோ, எது 
தீர்க்கதரிசனம்‌ இல்லையென்றோ அல்லது கஇர்க்கதரிசனத்தின்‌ நிறைவேற்றம்‌ 
எது என்றோ விளக்கமளிக்கும்‌ உரிமையை நானோ, நீங்களோ பெற்றிருக்‌ 
கவில்லை. இதற்கு மாறாக, “பரிசுத்த ஆவியானவர்‌ எப்படி விரும்புகின்‌ 
றாரோ அப்படி அவர்‌ தம்மை விளக்கப்படுத்தக்கூடும்‌” (ஆன்ட்டனி லீஆஷ்‌, 
“அப்போஸ்தலர்களின்‌ நடபடிகள்‌,” பாகம்‌ 1, ஜீவனுள்ள வசனத்தின்‌ 
விளக்கவுரை, ௦0. எவரெட்‌ ஃபெர்குஸன்‌ [ஆஸ்டின்‌, டெக்ஸாஸ்‌: ஸ்வீட்‌ 
பப்ளிஷிங்‌ கோ., 1979], 34). 

21 அநேக நாமகரணக்‌ கூட்டங்களில்‌, பன்னிரண்டு அப்போஸ்தலர்‌ 
களின்‌ வாரிசுகளாக தங்களைக்‌ கூறிக்‌ கொள்பவர்கள்‌ இன்றும்‌ உள்ளனர்‌. 
ஆனால்‌ இந்தத்‌ தகுதிகளை அவர்கள்‌ கொண்டிருப்பதில்லை! “மூல 
பாஷையில்‌ வசனம்‌ 1:21ல்‌ பொதுப்பால்‌ பெயர்ச்‌ சொல்லான anthropos 
என்ற சொல்லில்‌ பயன்படுத்தப்பட வில்லை, ஆனால்‌ ௭1௪ என்ற குறிப்புப்‌ 
பெயர்ச்‌ சொல்தான்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது (“ஒரு மனிதர்‌” என்ற சொல்‌ 
“ஒரு மனுஷி” என்ற சொல்லில்‌ இருந்து மாறுபடுகிறது). “இத்தகுதியைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, சாட்சி ஒருவருக்கு “பின்வரும்‌ சந்ததி” யைப்‌ 
பெற்றிருப்பது என்பது முடியாத செயல்‌ ஆகும்‌! இன்று இத்தகுதிகளை 
யுடையவர்கள்‌ ஒருவரும்‌ இல்லையென்று மறுபடியும்‌ சொல்லுகிறோம்‌. 
““பூர்சபா” என்பது மூலத்தில்‌ “சபாவின்‌ மகன்‌” என்று பொருள்படுகிறது. 
ஒருவேளை இந்தப்‌ பெயர்‌ “சபாத்‌(ஓய்வு நாளின்‌)தின்‌ மகன்‌” என்று 
பொருள்‌ படலாம்‌. ஒருவேளை இந்த மனிதர்‌ ஓய்வு நாளன்று பிறந்ததினால்‌ 
இப்பட்டப்‌ பெயர்‌ அவருக்குத்‌ தரப்பட்டிருக்கலாம்‌ இதே பட்டப்‌ பெயர்‌ 
கொண்ட இன்னொரு மனிதர்‌ 15:22ல்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. இது ஒரு 
பொதுவான பட்டப்‌ பெயராக இருந்திருக்கலாம்‌ (அமெரிக்க நாட்டில்‌ 
“$horty” அல்லது “Re” அல்லது இது போன்ற வேறு அநேகம்‌ பெயர்கள்‌ 
நடைமுறையில்‌ உள்ளன); இவ்விரு மனிதர்களும்‌ உறவினர்களாயிருந்தனர்‌ 
என்று நம்புவதற்கு எவ்வித காரணமும்‌ இல்லை. “யோசேப்பு” என்பது 
அவரது எபிரெய பெயராகவும்‌, “யுஸ்து”” என்பது அவரது கிரேக்கப்‌ 
பெயராகவும்‌ இருந்தது. மக்கள்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்களைப்‌ 





77 


பெற்றிருப்பது பொதுவான வழக்கமாயிருந்தது. “யோசேப்பு பர்சபாவைக்‌ 
குறித்துப்‌ பல்வேறு பாரம்பரிய வரலாறுகள்‌ நிலவுகின்றன. ஒன்று, அவர்‌ 
பாம்பின்‌ விஷத்தை அருந்தியும்‌ பாதிக்கப்படாமலிருந்ததாகக்‌ கூறுகிறது. 
இன்னொன்று, அவர்‌ நீரோ இராயனால்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டு, 
பின்னால்‌ விடுவிக்கப்பட்டதாகக்‌ கூறுகிறது. ஆயினும்‌, வேத வசனங்களில்‌ 
அவரைப்பற்றி அதிகமாக ஒன்றும்‌ சொல்லப்படவில்லை. இவரைப்பற்றி, 
லூக்காவின்‌ முழுமையான அடையாளக்‌ குறிப்புகளில்‌ இருந்து, 
பன்னிருவரில்‌ ஒருவராக தேர்வு செய்யப்படாவிட்டாலும்‌, ஆதி சபையில்‌ 
இவர்‌ கீர்த்தி பெற்றவரானார்‌ என்று நாம்‌ முடிவுக்கு வர முடியும்‌. இங்கு 
ஒரு பாடம்‌ உள்ளது: யோசேப்பு பர்சபா அப்போஸ்தலராகக்‌ தெரிவு 
செய்யப்படாதபோது, அவர்‌ கோபமடைந்து வெளியேறிவிடவில்லை! 
“சமீபத்திய ஆண்டுகளில்‌, யூதாஸ்‌ அநேகமாய்‌ இரட்சிக்கப்பட்டிருப்பான்‌ 
என்று எண்ணுவதை விரும்பும்‌ அநேகரை நான்‌ சந்தித்திருக்கிறேன்‌. ஒரு 
நபர்‌, யூதாஸ்‌ காட்டிக்‌ கொடுத்த நிகழ்ச்சி முன்னுரைக்கப்பட்டதால்‌, அவன்‌ 
அதற்குப்‌ பொறுப்பேற்க முடியாது என்று வலியுறுத்தினார்‌. ஆயினும்‌, 
அதிகாரம்‌ 2ல்‌, பேதுரு யூதர்களிடத்தில்‌ இயேசுவின்‌ மரணம்‌ முன்னு 
ரைக்கப்பட்டதென்று கூறினார்‌, இருப்பினும்‌ அவர்களே இன்னமும்‌ 
அதற்குப்‌ பொறுப்பாளிகளாயிருந்தனர்‌. யூதாசைக்‌ குறித்த இயேசுவின்‌ 
கூற்று, அவனது முடிவைப்பற்றிய எஞ்சியுள்ள நமது சந்தேகங்களையும்‌ 
போக்குகிறது. மத்‌. 26:24; யோவா. 17:12ஐக்‌ காண்க. ”₹K]Vயில்‌ 
“அவர்களுடைய சீட்டுகளை அவர்களுக்குக்‌ கொடுத்தார்கள்‌” என்றுள்ளது. 
புதிய நூற்றாண்டு வேதாகமத்தில்‌ “அவர்கள்‌ சீட்டுகளைப்‌ பயன்படுத்தினார்‌” 
என்றுள்ளது. “இந்த முறைமையைப்பற்றி விளக்கவுரையில்‌ அநேக 
ஆலோசனைகள்‌ தரப்பட்டுள்ளன. வெள்ளை மற்றும்‌ கருப்புக்‌ கற்கள்‌ 
கொண்ட முறைகள்‌ பயன்பட்டதாக சிலர்‌ ஆலோசிக்கின்றனர்‌. ஆசாரியர்‌ 
களால்‌ பயன்படுத்தப்பட்ட ஊரிம்‌ மற்றும்‌ தும்மீம்‌ ஆகியவைகளுக்கு 
இணையானவை அங்கு குலுக்கப்பட்டிருக்கலாம்‌ என்று சிலர்‌ ஆலோ?க்‌ 
கின்றனர்‌. இவையாவும்‌ யூகங்களே. எப்படியிருப்பினும்‌, வசனப்பகுதி, 
“அவர்கள்‌ சீட்டுப்‌ போட்டனர்‌” என்று கூறுவதால்‌, ஒரு நபர்‌ “குலுக்கும்‌” 
அல்லது “போடும்‌” எந்த சீட்டு முறைமையையும்‌ நாம்‌ இந்த யூகங்களில்‌ 
இருந்து அநேகமாக நீக்கி விட முடியும்‌. “லேவி. 16:8; எண்‌. 26:56. மேலும்‌ 
யோசுவா 7ம்‌ அதிகாரமானது இந்த முறைமை பயன்பட்ட ஒரு 
சந்தர்ப்பத்தைக்‌ கூறுவதாகலாம்‌. சிலர்‌ பிரதான ஆசாரியர்கள்‌ பயன்படுத்தும்‌ 
ஊரிம்‌, தும்மீம்‌ ஆகியவைகளையும்‌ இதில்‌ உள்ளடக்கக்‌ கூடும்‌. 
தேவனுடைய வசனங்களில்‌ கூறப்படாத சிலவற்றில்‌ நாம்‌ முடிவு 
எடுக்க வேண்டியிருந்தாலும்‌, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள 
அவரால்‌ அங்கீகரிக்கப்பட்ட, பக்குவமுள்ள கிறிஸ்தவரிடம்‌ பேசுதல்‌ அல்லது 
“திறந்த வாசல்களுக்காக”” காத்திருத்தல்‌ (1 கொரி. 16:9) போன்ற 
முறைமைகள்‌ உள்ளன. முக்கியமான முடிவுகளை சந்தர்ப்பத்திற்கு 
விட்டுவிடுவதென்பது, முடிவெடுக்கும்‌ நமது பொறுப்பில்‌ இருந்து தப்பிப்பது 
ஆகும்‌. “மத்தியாவைக்‌ தெரிந்து கொள்ளுவதில்‌ அப்போஸ்தலர்கள்‌ தவறு 
செய்து விட்டதாகச்‌ சிலர்‌ விந்தையான நம்பிக்கை கொண்டுள்ளனர்‌. 
அவர்கள்‌, பவுலைப்‌ பன்னிரண்டாவது அப்போஸ்தலராகும்படி தேவன்‌ 
விரும்பியதாக வலியுறுத்துகின்றனர்‌. ஆயினும்‌ பேதுருவால்‌ முன்‌ வைக்கப்‌ 











78 


பட்ட தகுதியாம்சங்கள்‌ பவுலிடம்‌ இல்லை (இயேசுவின்‌ சீஷராக அவருடன்‌ 
பவுல்‌ பிரயாணம்‌ செய்திருக்கவில்லை). பவுல்‌ (தமது பெரும்பாலான 
நிருபங்களின்‌ தொடக்கத்தில்‌ அவரே வலியுறுத்துவதுபோல) ஒரு அப்போஸ்‌ 
தலராகவே இருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ ஒரு விசேஷித்த அப்போஸ்தலராக - 
புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலராகவே இருந்தார்‌. அப்‌. 1ம்‌ அதிகார 
மானது, அதில்‌ உள்ள சம்பவங்கள்‌ நடந்து முடிந்து குறைந்தது முப்பது 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகு எழுதப்பட்டதாலும்‌, அப்பொழுது பவுல்‌ 
அப்போஸ்தலராகி நீண்ட நாட்கள்‌ ஆகியிருந்தபடியாலும்‌, அப்படிப்பட்ட 
தவறு நேர்ந்திருந்தால்‌ அதைச்‌ சுட்டிக்காட்டுவது லூக்காவுக்கு எளிதாய்‌ 
இருந்திருக்கும்‌. தவறு ஒன்றும்‌ நடக்கவில்லை. மத்தியா “பதினோரு பேரோடு 
சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டான்‌”; அவர்‌, “அவர்களது எண்ணிக்கையில்‌ 
ஒருவரானார்‌”; பன்னிரெண்டில்‌ ஒருவரானார்‌. “இன்னொரு பாரம்பரிய 
வரலாற்றில்‌, அவர்‌ எழுபதில்‌ ஒருவராக இருந்தார்‌ லூக்‌. 10:1) என்னப்‌ 
படுகிறது. அநேகமாக இது உண்மையாய்‌ இருக்கலாம்‌, ஏனெனில்‌ தேர்வு 
செய்யப்பட்டவர்‌ இயேசுவின்‌ ஊழிய நாட்கள்‌ முழுவதிலும்‌ அவரோடு 
கூடப்‌ பயணம்‌ செய்தவராயிருக்க வேண்டும்‌. 





79 


பிரசங்கிப்பதற்கும்‌ போதிப்பதற்கும்‌ 
வேண்டிய உதவிகள்‌ 


ஸ்‌ 
கெத்சமெனே 
தட 


களி ட 
பண்ட . 
சினி 


ஸ்‌ 
2 
க 


வலு 
80% 
8 2 


தப்‌ 


மேல்‌ அறையுடன்‌ ப்பெத்தானியா - 
௩ 

வீடு? ட 

கூடிய வீடு "ரிம்‌... 

கபர்‌ ட்‌ 

பதத 


oy ய்‌ ர்‌ 


ஹின்னோம்‌ பள்ளத்தாக்கு 





எருசலேமின்‌ வரைபடம்‌ 


80 


“எருசடலமில்‌ தொடங்கி?” 
[2:1-15] 


வேகத்தின்‌ அநேக அதிகாரங்கள்‌ அவைகளின்‌ மாபெரும்‌ 
பண்புகளால்‌, அவைகளை விளக்கிக்‌ கூறும்‌ நமது திறமைக்கு 
அறைகூவல்‌ விடுபவையாக உள்ளன. அவைகளில்‌ அதியாகமம்‌ 1, 
ஏசாயா 538, ரோமர்‌ 8, 1 கொரிந்தியர்‌ 15 மற்றும்‌ எபிரெயர்‌ 11 
ஆகியவை சில அதிகாரங்களாகும்‌. அப்‌. 2ம்‌ கூட ஒரு மாபெரும்‌ 
அதிகாரமே ஆகும்‌. ஒரு முழு புத்தகமும்‌, இந்த ஒரு அதிகாரத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டதால்‌, இவ்வதிகாரம்‌ வேதாகமம்‌ 
என்ற சக்கரத்தின்‌ அச்சைப்‌ பொருத்தும்‌ இடம்‌ என்று பெயர்‌ 
பெறத்‌ தகுதியானது. 

கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வந்த முதல்‌ பெந்தெகொஸ்தே 
நாள்பற்றி அப்‌. 2 கூறுகிறது. அந்த விழா நாளன்று (பிறகு அதைத்‌ 
தொடர்ந்து) என்ன நடந்தது என்பதை அது தெளிவாய்க்‌ கூறுகிறது: 
சபை நிலைநாட்டப்பட்டது, முதன்‌ முறையாக சுவிசேஷமானது 
அதன்‌ நிறைவான பண்புகளோடு பிரசங்கிக்கப்பட்டது, மனித 
குலத்தில்‌ ஒரு புதிய இனம்‌ அன்று தொடங்கிற்று - அவர்கள்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ என்று அறியப்பட்டனர்‌ (11:26). தேவனுடைய 
நித்திய திட்டங்கள்‌ மற்றும்‌ கொள்கைகளின்‌ சிகரமாக அந்த நாள்‌ 
விளங்கிற்று (எபே. 3:10, 11). 

அந்த நாளின்‌ நிகழ்ச்சிகளைப்‌ படிக்கையில்‌, நாம்‌ ஏசாயா 
2ல்‌ பயன்படுத்தப்பட்ட சில திறவுகோல்‌ வார்த்தைகளைக்‌ 
கவனிப்போம்‌. அவ்வதிகாரம்‌ மேசியாவின்‌ இராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்‌ 








படுதல்பற்றிப்‌ பேசுகிறது: “கடைசி நாட்களில்‌ கர்த்தருடைய 
ஆலயமாகிய பர்வதம்‌ ... ஸ்தாபிக்கப்பட்டு ...” (வ. 2). “எல்லா ஜாதி 
களும்‌ அதற்கு ஓடி வருவார்கள்‌” (வ. 2) என்று ஏசாயா கூறினார்‌, 
பிறகு “ஏனெனில்‌ சீயோனிலிருந்து வேதமும்‌, எருசலேமிலிருந்து 
கர்த்தருடைய வசனமும்‌ வெளிப்படும்‌” (வ. 3) என்று குறிப்‌ 


பிட்டார்‌. 





இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஏசாயாவின்‌ இந்த விளக்‌ 


81 





கத்தைத்‌ தமது அப்போஸ்தலர்களிடம்‌ பேசும்போது பயன்‌ 
படுத்தினார்‌: 


எழுஇியிருக்கிறபடி, கிறிஸ்து பாடுபடவும்‌, மூன்றாம்‌ நாளில்‌ 
மரித்தோரிலிருந்தெழுந்திருக்கவும்‌ வேண்டியதாயிருந்தது; 
அன்றியும்‌ மனந்திரும்புகலும்‌ பாவமன்னிப்பும்‌ எருசலேம்‌ 
தொடங்கிச்‌ சகல தேசத்தாருக்கும்‌ அவருடைய நாமத்தி 
னாலே பிரசங்கிக்கப்படவும்‌ வேண்டியது (லூக்‌. 24:46, 47).' 


இயேசு தாம்‌ பரத்துக்கேறுவதற்குச்‌ சற்று முன்பு, பரிசுத்த 
ஆவியானவரின்‌ வாக்குத்தத்தத்திற்காக அப்போஸ்தலர்கள்‌ 
எருசலேமில்‌ காத்திருக்கும்படிக்‌ கட்டளையிட்டார்‌ (1:4, 5). 
எருசலேம்‌ தொடங்கி, “பூமியின்‌ கடைசி பரியந்தமும்‌ அவர்கள்‌ 
குமக்குச்‌ சாட்சிகளாயிருக்க வேண்டும்‌” (1:8) என்று அவர்களுக்கு 
வலியுறுத்தினார்‌. இயேசு பரத்துக்கேறிய பிறகு, சீஷர்கள்‌ எருச 
லேமுக்குத்‌ திரும்பி (லூக்‌. 24:52, 53; அப்‌. 1:12, 13) பரிசுத்த 
ஆவியானவர்‌ தங்கள்மேல்‌ பொழியப்படுவதற்காக (2:1-4) அங்கே 
காத்திருந்தனர்‌. 

அப்‌. 11ல்‌ பேதுரு, அப்‌. 2ன்‌ நிகழ்ச்சிகளை, “தொடக்கம்‌” என்று 
வலியுறுத்தினார்‌. கொர்நேலியுவின்‌ வீட்டாருக்கு என்ன நடந்தது 
என்பதை அவர்‌ விளக்குகையில்‌, “நான்‌ பேசத்‌ தொடங்கினபோது, 
பரிசுத்த ஆவியானவர்‌ ஆதியிலே நம்மேல்‌ இறங்கினதுபோலவே, 
அவர்கள்மேலும்‌ இறங்கினார்‌” என்று கூறினார்‌ (வ. 15). அப்‌. 2ன்‌ 
பெந்தெகொஸ்தே நாள்‌, எருசலேமில்‌ ஒரு தொடக்கம்‌ என்பது 
தெளிவு. இப்பாடத்தில்‌ நாம்‌ அப்‌. 2ஐ, ஏசாயா, இயேசு இன்னும்‌ 
மற்றவர்கள்‌ முன்னுரைத்த நிகழ்ச்சிகள்‌ எவ்விதம்‌ நடந்தேறி 
முடிந்தன என்பதைக்‌ காணுவதற்காக ஆய்வு செய்வோம்‌. 

முதலாவதாக, இது நடந்தேறிய காட்சியை நாம்‌ கவனிப்‌ 
போம்‌. பெந்தெகொஸ்தே என்பது யூதர்களின்‌ முக்கியமான 
பண்டிகை தினங்களில்‌ ஒன்றாகும்‌; பஸ்காப்‌ பண்டிகை (ஏப்ரல்‌ 
மாதத்தின்‌ மத்தியில்‌), பெந்தெகொஸ்தே பண்டிகை (ஜுன்‌ மாத 
முற்பகுதியில்‌) மற்றும்‌ கூடாரங்களின்‌ பண்டிகை (அக்டோபர்‌ 
மாதத்தில்‌) ஆகியவை அப்பண்டிகைகள்‌ ஆகும்‌.” 

பழைய ஏற்பாட்டில்‌ பெந்தெகொஸ்தே பண்டிகைக்கு பல 
வகைப்‌ பெயர்கள்‌ இருந்தன: வாரங்களின்‌ பண்டிகை-யாத்‌. 34:22; 
எண்‌. 28:26; உபா. 16:10; 2 நாளா. 8:13 - (ஏனெனில்‌ பஸ்காவுக்கு 





82 


ஏழு வாரங்களுக்குப்‌ பின்‌ இது வந்தது [லேவி. 23:15; உபா. 16:91), 
அறுப்புக்காலப்‌ பண்டிகை (யாத்‌. 23:16) - (ஏனென்றால்‌ அது 
கோதுமை அறுப்பின்‌ முடிவில்‌ கொண்டாடப்பட்டது), மற்றும்‌ 
முதற்‌ பலன்களின்‌ பண்டிகை (யாத்‌. 23:16; எண்‌. 28:26) - 
(ஏனென்றால்‌ அது கோதுமை அறுப்பின்‌ முதற்‌ பலன்களை 
அவர்கள்‌ காணிக்கையாக அளிக்கும்‌ நாள்‌ ஆகும்‌-முக்கியமான 
ஆசரிப்பு, 2 அப்பங்களைப்‌ படைப்பது. யாத்‌. 34:22). மகா 
அலெக்ஸாந்தரின்‌ வெற்றிகளுக்குப்‌ பிறகு, கிரேக்க மொழி 
வெளிநாடுகளில்‌ பரப்பப்பட்டது. இந்தப்‌ பண்டிகை கிரேக்கச்‌ 
சொல்‌ வழக்கான “பெந்தெகொஸ்தே” என்று அறியப்பட்டது, 
இதன்‌ பொருள்‌ “ஐம்பதாவது” என்பதாகும்‌. இது, அப்‌ 
பண்டிகை பஸ்காவுக்கு ஐம்பது நாட்கள்‌ பின்னால்‌ கொண்டா 
டப்பட்டதைக்‌ குறிப்பிடுகிறது.” 

சரீர பலமுள்ள எல்லா யூத ஆண்களும்‌, இப்பண்டிகை 
களுக்கு எருசலேமில்‌ இருக்கவேண்டும்‌ என்று எதிர்ப்பார்க்கப்‌ 
பட்டதால்‌,“ யூதர்கள்‌ உலகெங்கிலுமிருந்து பயணம்‌ செய்து 
அங்கு வந்து கூடுவார்கள்‌. ஆயிரக்காணக்கான யூதர்கள்‌ 
எருசலேமுக்கு வந்து குவியும்‌ நாளாகிய பஸ்காப்‌ பண்டிகை 
நாளை, இயேசுவின்‌ சிலுவை மரண நாளாகக்‌ தேவன்‌ தெரிவு 
செய்திருந்தார்‌. தேவன்‌, அடுத்துவந்த மாபெரும்‌ பண்டிகை 
நாளான பெந்தெகொஸ்தே நாளைத்‌ தமது இராஜ்யத்தை 
நிலைநாட்டவும்‌, உயிர்த்தெழுந்த கார்த்தரைப்பற்றிப்‌ பிரசங்கம்‌ 
செய்யத்‌ தொடங்கவும்‌ தெரிந்தெடுத்திருந்தார்‌! பயணச்‌ 
சூழ்நிலைகள்‌ ஜுன்‌ மாதத்தில்‌ நன்றாக இருந்ததினால்‌, 
பஸ்காவுக்கு வருவதைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமான யூதர்கள்‌ 
பெந்தெகொஸ்தே நாளன்று எருசலேமில்‌ இருந்திருக்கலாம்‌. 

பெந்தெகொஸ்தே நாள்‌ ஒரு இளைப்பாறும்‌ நாளாகவும்‌, 
பெரு விழாவாகவும்‌ இருந்தது. வண்ண மயமான, பல நாடு 
களின்‌ உடைகளையணிந்து பெரிய குழுவாக அவர்கள்‌ விடு 
முறை நாளின்‌ உணர்விலிருந்து, எருசலேம்‌ நகரின்‌ குறுகிய 
வீதிகளில்‌ வலம்‌ வந்து கொண்டிருந்திருப்பார்கள்‌. இரண்டாம்‌ 
அதிகாரம்‌ இப்படிப்பட்ட காட்சியுடன்‌ தொடங்குகின்றது. 




















83 


இராஜ்யம்‌,சபை துவங்குதல்‌ (2:1-4) 

சீயோன்‌ அல்லது எருசலேமில்‌, “கடைசி நாட்களில்‌” 
“கர்த்தருடைய ஆலயம்‌” ஸ்தாபிக்கப்படும்‌ என்று ஏசாயா 
கூறியிருந்தார்‌ (ஏசா. 2:2, 3). பின்னாளில்‌, பவுல்‌, சபையை, 
தேவனுடைய வீடு அல்லது தேவனுடைய வீட்டார்‌ என்று 
அடையாளப்படுத்தினார்‌ (1 தீமோ. 3:15). இயேசு, மத்தேயு 
சுவிசேஷத்தில்‌ இராஜ்யத்தை, சபையென்று அடையாளப்‌ 
படுத்தியிருந்தாலும்‌ (மத்‌. 16:18, 19),“ பூமியில்‌ அவர்‌ வாழ்ந்‌ 
திருந்த நாட்களில்‌ இந்த தெய்வீக நிறுவனத்தை “இராஜ்யம்‌” 
என்றே வழக்கமாகக்‌ கூறினார்‌. இராஜ்யம்‌/சபை “பலத்தோடே 
வரும்‌” (மாற்‌. 9:1) என்று இயேசு வலியுறுத்தினார்‌; தாம்‌ 
பரத்துக்கேறுவதற்குச்‌ சற்று முன்னதாக, அவர்‌ தமது அப்போஸ்‌ 
தலர்களிடம்‌, பரிசுத்த ஆவி வரும்போது அவர்கள்‌ பெலனடை 
வார்கள்‌ (அப்‌. 1:8) என்று கூறினார்‌. அப்‌. 2ல்‌ வல்லமையானது 
நாடக பாணியில்‌ வந்தது: 


பெந்தெகொஸ்தே என்னும்‌ நாள்‌ வந்தபோது, 
அவர்களெல்லாரும்‌ ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே 
வந்திருந்தார்கள்‌, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற 
முழக்கம்போல, வானத்திலிருந்து சடிதியாய்‌ ஒரு முழக்க 
முண்டாகி, அவர்கள்‌ உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும்‌ 
நிரப்பிற்று. அல்லாமலும்‌ அக்கினி மயமான நாவுகள்‌ 
போலப்‌ பிரிந்திருக்கும்‌ நாவுகள்‌” அவர்களுக்குக்‌ காணப்‌ 
பட்டு, அவர்கள்‌ ஒவ்வொருவர்‌ மேலும்‌ வந்து அமர்ந்‌ 
குது.” அவார்களெல்லாரும்‌ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்‌ 
பட்டு, ஆவியானவர்‌ தங்களுக்குத்‌ தந்தருளின வரத்தின்‌ 
படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத்தொடங் 


தினார்கள்‌ (வ. 7-4), 


இது எவ்வளவு ஒரு உணர்வுப்‌ பூர்வமான காட்சியாக 
இருந்திருக்க வேண்டும்‌! “பலத்த காற்று அடிக்கிற முழக்கம்‌ 
போல” ஒரு முழக்கம்‌ கேட்டது. உண்மையில்‌ இது காற்று அல்ல 
- அங்கு காற்று சலனம்‌ அடையவில்லை - ஆனால்‌ செவிடாக்‌ 
கும்‌ காற்றின்‌ ஓசை இருந்தது (ஓக்லஹோமாவில்‌ வளர்ந்ததால்‌, 
நான்‌ ஒரு சூறாவளிக்‌ காற்றின்‌ முழக்கத்தை நினைக்கிறேன்‌). 
புலன்களால்‌ அறியக்கூடிய ஒரு விஷயம்‌ காணப்பட்டது: 


84 





“அக்கினி மயமான நாவுகள்‌ போல” பிளவுபட்ட நாவுகள்‌ 
காணப்பட்டு அவைகளைப்‌ பெறுபவர்களின்‌ தலைகள்‌ மீது 
அமர்ந்தது. உண்மையான நெருப்பு அங்கில்லை - இது 
யோவான்‌ ஸ்நானன்‌ கூறிய “அக்கினி ஸ்நானம்‌” அல்ல''- 
ஆனால்‌ அக்கினி போன்ற தோற்றம்‌ மட்டும்‌ இருந்தது. '” பிறகு 
செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டது: ஆவியானவரால்‌ 
நிரப்பப்பட்டவர்கள்‌ “பல்வேறு பாஷைகளில்‌ பேசத்‌ தொடங்‌ 
கினார்கள்‌.” ௦0/௦2” என்ற கிரேக்க வார்த்தையின்‌ பன்மைச்‌ 
சொல்லே இங்கு “பாஷைகள்‌” என்று மொழி பெயர்க்கப்‌ 
பட்டுள்ளது. இவ்வார்த்தை, பிதற்றலையோ அல்லது பொரு 
ளற்ற பேச்சையோ'” குறிப்பதில்லை, ஆனால்‌ அந்நாளில்‌ 
பேசப்பட்ட மொழிகளைக்‌ குறிக்கிறது: “தங்கள்‌ தங்கள்‌ சொந்த 
பாஷையிலே அவர்கள்‌ பேசுகிறதை அவரவர்கள்‌ கேட்டபடி 
யினாலே”; “நம்மில்‌ அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே 
இவர்கள்‌ பேசக்‌ கேட்கிறோமே” (வ. 6, 8) என்றார்கள்‌.” 
அப்போஸ்தலா்கள்‌ அந்நிய பாஷைகளில்‌ பேசியவைகளின்‌ 
கருத்துபற்றி வசனம்‌ 11 கூறுகிறது: “தேவனுடைய மகத்துவங்‌ 
கள்‌.” இது ஒருவேளை தேவன்‌, இஸ்ரவேலருக்காக, இஸ்ர 
வேலர்‌ மூலமாக நடப்பித்த செயல்களைக்‌ குறிப்பிட்டிருக்கும்‌ 
- மோசே துவங்கி தாவீது வழியாக தீர்க்கதரிசிகள்வரை நடந்த 
வரலாற்றின்‌ ஆய்வாக இருக்கும்‌' (ஒருவேளை மேசியாவைப்‌ 
பற்றிய தீர்க்ககரிசனங்களும்‌ இதில்‌ அடங்கியிருக்கலாம்‌). வேறு 
எந்தத்‌ தலைப்பும்‌, பேதுருவின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்பதற்கு 
மக்களின்‌ மனதை விரைவில்‌ தூண்டியிருக்க முடியாது. 
தேவன்‌ பத்துக்‌ கட்டளைகளைக்‌ கொடுத்தபோது, பூமி 
அதிர்ந்தது, இடி இடித்தது, மின்னல்‌ மின்னியது மற்றும்‌ புகைக்‌ 
காடாய்‌ இருந்தது (யாத்‌. 19:18). தேவன்‌, மனிதனுடனான 
தமது புதிய உடன்படிக்கையைத்‌ தூண்டியதால்‌, மறுபடியும்‌ 
தமது பராக்கிரம வல்லமையினால்‌ கவனத்தை ஈர்த்தார்‌ - சத்தம்‌ 





(காற்றினால்‌), அடையாளம்‌ (அக்கினி போன்றது) மற்றும்‌ 
அறிகுறி (பாஷைகள்‌ பேசுதல்‌) ஆகியவை இருந்தன! 

இயேசு, பரிசுத்த ஆவியானவர்‌ வரும்போது பெலம்‌ வரும்‌ 
என்றும்‌ - பெலம்‌ வரும்போது இராஜ்யம்‌ வரும்‌ என்றும்‌ கூறி 
யிருந்தார்‌. இவ்விதமாக வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட 
இராஜ்யம்‌ அப்‌. 2ல்‌ தனது துவக்கத்தைக்‌ கொண்டுள்ளது! அது 





85 





முதல்‌, இராஜ்யம்‌/சபை இருப்பதாகப்‌ பேசப்பட்டுள்ளது (5:11; 
கொலோ. 1:13; முதலியவைகள்‌). ”” 

அப்‌. 2ல்‌ இராஜ்யம்‌ ஒரு வறண்ட நிலையில்‌ (ஒருவேளை 
சுவையற்ற நிலையில்‌) நிலைநாட்டபட்டது என்று இந்த 
உண்மையை எண்ணிக்கொள்ளும்படி சிலர்‌ சாய்ந்து போக 
லாம்‌. இச்சம்பவம்‌ எவ்வளவு உணர்வுப்‌ பூர்வமானது என்று 
அறிய நீங்கள்‌, உங்களை வாழ்நாளெல்லாம்‌ தேவ பக்தியுள்ள, 
மேசியாவின்‌ இராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படுவதை எதிர்நோக்கி 
யிருக்கும்‌ ஒரு யூதராகக்‌ கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌. 
உங்கள்‌ தகப்பனாரும்கூட அவருடைய வாழ்நாளில்‌ இதைக்‌ 
காணும்படி ஏங்கி, இதற்காக ஜெபம்‌ செய்திருப்பார்‌ ... 
அவருக்கு முன்‌ அவருடைய தகப்பனார்‌ ... அவருக்கு முன்‌ 
அவருடைய தகப்பனார்‌ ... இப்படியே அநேக நூற்றாண்டு 
களாக நடைபெற்றிருக்கும்‌! நமக்கு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ 
வருகை எப்படி உணர்வுப்‌ பூர்வமானதாக உள்ளதோ அதே 
போலவே யூதர்களுக்கு, மேசியாவின்‌ இராஜ்யம்‌ உணர்வுப்‌ 
பூர்வமான விளைவுகளைக்‌ கொண்ட தாயிருந்திருக்கும்‌/ 








அப்போஸ்தலார்களின்‌ வல்லமை 
துவங்குதல்‌ (2:1-13) 


அப்‌. 2ன்‌ முதல்‌ சில வசனங்கள்‌ இராஜ்யம்‌,/சபை 
துவங்குதலைப்பற்றிக்‌ கூறுவதுடன்‌, அப்போஸ்தலர்களின்‌ 
வல்லமை துவங்குவதைப்பற்றியும்‌ கூறுகின்றது. 
இயேசு, தமது அப்போஸ்தலர்கள்‌ பரிசுத்த ஆவியின்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறுவார்கள்‌ என்றும்‌, பரிசுத்த ஆவி அவர்‌ 
களிடம்‌ வரும்போது அவர்கள்‌ “பெலனடை வார்கள்‌” என்றும்‌ 
வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌ (1:5, 8). “ஞானஸ்நானம்‌” என்ற 
வார்த்தையின்‌ மூலப்பொருள்‌ “முழுகுதல்‌” ஆகும்‌. அப்போஸ்‌ 
தலர்கள்‌ ஆவியின்‌ வல்லமையில்‌ முழுக்கப்பட்டனர்‌. அழியக்‌ 
கூடிய மனிதர்கள்மேல்‌ ஆவியானவர்‌ பொழிந்த அற்புத 
வல்லமையை, மாபெரும்‌ அளவில்‌ அன்று அப்போஸ்கலர்கள்‌ 
பெற்றனர்‌. பின்வரும்‌ அதிகாரங்களில்‌, அவர்களின்‌ ஏவுதலான 
பிரசங்கங்களோடும்‌ கூட, அவர்களை நாம்‌ ஏவப்பட்ட 
பிரசங்கியார்களாக மட்டுமல்ல, வியாதியஸ்கர்களைக்‌ 


86 


குணப்படுத்துபவர்களாகவும்‌, அசுத்த ஆவிகளைக்‌ துரத்து 
கிறவர்களாகவும்‌ மற்றும்‌ மரித்தோரைக்‌ கூட உயிர்ப்பிப்பவர்‌ 
களாகவும்‌ காணவிருக்கின்றோம்‌ (5:12-16; 9:36-41). 

சிலர்‌ 1:15ல்‌ குறிப்பிட்டுள்ள 120 பேரும்‌ ஆவியானவரின்‌ 
ஞானஸ்நானத்தைப்‌ பெற்றார்கள்‌ (அதாவது 2:1ல்‌ கூறப்படும்‌ 
“அவர்கள்‌” என்பது 120 பேரைக்‌ குறிக்கிறது) என்று போதிக்‌ 
கின்றனர்‌, ஆனால்‌ இதற்கான ஆதாரம்‌ எதுவும்‌ வசனப்‌ 
பகுதியில்‌ காணப்படவில்லை. பின்வருபவைகளைக்‌ கவனி 
யுங்கள்‌: (1) அப்‌. 1ல்‌ இயேசு பரிசுத்த ஆவியானவரின்‌ ஞானஸ்‌ 
நானத்தை அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே வாக்குத்தத்தம்‌ 
செய்தார்‌ (1:4, 5). (2) “அவர்கள்‌” என்று 2:1ல்‌ கூறப்படும்‌ 
வார்த்தையானது 1:26ல்‌ உள்ள “அப்போஸ்தலர்கள்‌” என்ற 
வார்த்தையின்‌ மாற்றுப்‌ பெயர்ச்‌ சொல்‌ ஆகும்‌ (மூலப்‌ பிரதியில்‌ 
அதிகார்‌ அல்லது வசனப்‌ பகுதிகள்‌ கிடையாது). (3) ஆவியினால்‌ 
நிறையப்‌ பெற்ற அனைவரும்‌ அந்நிய பாஷைகள்‌ பேசினர்‌ 
(2:4), ஆனால்‌ அப்படிப்‌ பேசியவர்கள்‌ யாவரும்‌ கலிலேயர்‌ 
களாய்‌ இருந்தனர்‌ (2:7). எல்லா அப்போஸ்தலர்களும்‌ கலி 
லேயார்களே, ஆனால்‌ 120 பேரும்‌ கலிலேயார்களாகவே இருந்‌ 
இருக்க முடியாது. '” (4) ஆவியானவரால்‌ நிரப்பப்‌ பெற்றவர்கள்‌, 
மதுபானத்தினால்‌ நிறைந்திருந்ததாகக்‌ குற்றம்‌ சாட்டப்‌ 
பட்டனர்‌ (2:13), ஆனால்‌ பேதுரு “பதினொருவரோடுங்‌ கூட 
[அதாவது மற்ற அப்போஸ்கலார்களோடு கூட] எழுந்து நின்று” 
“இவர்கள்‌ வெறிகொண்டவர்களல்ல” (2:15) என்று கூறினார்‌. 
(5) 2:37ல்‌ அப்போஸ்கலர்களிடம்‌ மட்டுமே கேள்வி கேட்கப்‌ 
பட்ட விஷயமானது, அவர்கள்‌ மட்டுமே பேசியிருக்க 
வேண்டும்‌ என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகிறது. (6) ஆவியினாலே 
நிறையப்பெற்றவர்கள்‌ அந்நிய பாஷையில்‌ பேசும்‌ திறமை 
யைப்‌ பெற்றனர்‌ (2:4), ஆனால்‌ அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ 
நூலின்‌ முதல்‌ சில அதிகாரங்களில்‌ (2:43; 4:33; 5:12) அப்போஸ்‌ 
தலர்கள்‌ மட்டுமே அற்புத வரங்களைப்‌ பெற்றிருந்ததாகக்‌ 
கூறப்படுகிறது. ஆகவே, அப்‌. 2:1-4ல்‌ அப்போஸ்தலர்களின்‌ 
வல்லமை துவங்கியதை நாம்‌ காண்பதாக முடிவு செய்கிறோம்‌. 

இந்த வல்லமையின்‌ வெளிப்பாட்டிற்கு அநேக நோக்கங்‌ 
கள்‌ இருந்தன. முதலாவது, அது அப்போஸ்தலார்களை வல்லமை 
யினால்‌ மட்டுமின்றி தைரியத்தினாலும்‌ நிரப்பிற்று. (ஒரு 





87 


வேளை இயேசு, அப்போஸ்தலர்கள்‌ “உலகத்தின்‌ கடைசி 
பரியந்தமும்‌” நற்செய்தியை எடுத்துச்‌ செல்ல முடியும்‌ என்பதை 
நிரூபிக்க விரும்பியிருக்கலாம்‌. “வானத்தின்‌ கீழிருக்கிற சகல 
தேசத்தாரிலுமிருந்து வந்த” பிரதிநிதிகள்‌ அங்கிருந்தனர்‌, 
அப்போஸ்தலர்கள்‌, தாங்கள்‌ தேவனுடைய உதவியினால்‌ 
அவர்களுடன்‌ செய்தித்‌ தொடர்பு கொண்டு, பிரசங்கித்து 
உலகெங்கிலுமிருந்து வந்த அவர்களை மனமாற்ற முடியும்‌ 
என்று கண்டனர்‌!) இரண்டாவதாக, இந்த வல்லமையின்‌ 
வெளிப்பாடு எருசலேமில்‌ இருந்தவர்களின்‌ கவனத்தைக்‌ 
கவர்ந்து, அப்போஸ்தலர்கள்‌ பிரசங்கிக்கப்போகும்‌ சத்தியங்‌ 
களை ஏற்றுக்கொள்ள அவர்கள்‌ இருதயங்களை ஆயத்தம்‌ 
செய்தது. 

வசனம்‌ 2, “பலத்த காற்று அடிக்கிற ... முழக்கமுண்டாகி, 
அவர்கள்‌ உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும்‌ நிரப்பிற்று” 
என்று கூறுகிறது. “வீடு” என்பது “மேல்‌ வீட்டை” (1:13) க்‌ 
குறிக்கும்‌ வாய்ப்புண்டு, ஆனால்‌, அது ஆலயத்தைக்‌ குறிக்கும்‌ 
வாய்ப்பு அதிகமாய்‌ உண்டு.” வாக்குத்தத்தம்‌ நிறைவேறக்‌ 
காத்திருந்த அப்போஸ்தலர்கள்‌, “நாடோறும்‌ கேவாலயத்திலே, 
தேவனைப்‌ புகழ்ந்து துதித்துக்கொண்டிருந்தார்கள்‌” (லூக்‌. 
24:53). காற்று சலனமற்ற” அந்த வேளையிலும்‌ கூட பலத்த 
காற்று அடிக்கும்‌ முழக்கத்தினால்‌ ஆலயத்தை நிரப்பி, அதன்‌ 
மூலமாகக்‌ கூட்டத்தின்‌ கவனத்தை கவரும்‌ இந்த வழியை விடச்‌ 
சிறந்தது வேறு ஒன்றில்லாமலிருக்கலாம்‌. ... அல்லது அந்தப்‌ 
பன்னிருவர்‌ தலைகள்‌ மேலும்‌ அக்கினி மயமான நாவுகள்‌ இறங்‌ 
கியது, அவர்களை அந்தக்‌ கூட்டத்திற்கு முன்பு நிறுத்துவதற்‌ 
கான சிறந்த வழியாக இருந்து, அதைவிட அதற்குச்‌ சிறந்த 
வழியில்லாமல்‌ போயிருக்கலாம்‌. ... அல்லது அந்த மனிதர்களின்‌ 
இருதயங்களை, “தேவனுடைய மகத்துவங்களை” அங்கிருந்‌ 
தவர்களின்‌ ஜென்ம பாஷைகளில்‌ எடுத்துரைக்கச்‌ செய்ய 
அதைக்காட்டிலும்‌ சிறந்த வழி இல்லாமல்‌ போயிருக்கலாம்‌! 

வசனங்கள்‌ 2 முதல்‌ 12 வரை அகைக்‌ கேட்டவர்களிடத்தில்‌ 
ஏற்பட்ட விளைவுகள்‌ என்ன என்று கூறுகின்றது: அவர்கள்‌ 
“கலக்கமடைந்தார்கள்‌” (வ. 6). “எல்லாரும்‌ பிரமித்து ஆச்சரியப்‌ 
பட்டார்கள்‌” (வ. 7). “எல்லாரும்‌ பிரமித்துச்‌ சந்தேகப்‌ 








பட்டார்கள்‌” (வ. 12). 


88 


இந்தப்‌ பகுதியானது, “வானத்தின்‌ கழிருக்கிற சகல தேசத்‌ 
தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள்‌” அப்பொழுது 
எருசலேமிலே வாசம்பண்ணினார்கள்‌” (வ. 5) என்று தொடங்கு 
கின்றது. “வாசம்பண்ணினார்கள்‌” என்றால்‌, அந்த மனிதர்கள்‌ 
எருசலேமில்‌ நிரந்தரமாகத்‌ தங்கியிருக்க வீடுகளைப்‌ பெற்றி 
ருக்க வேண்டும்‌ என்று அவசியமில்லை. அவர்கள்‌ அங்கே 
தங்கியிருந்தனர்‌” என்று எளிமையாகப்‌ பொருள்‌ கொள்ள 
முடியும்‌. பலர்‌, ஆயிரக்கணக்கான மைல்கள்‌ பிரயாணத்தில்‌ 
கடந்து வந்திருந்ததாலும்‌, பஸ்காவிற்கும்‌, பெந்தெகொஸ்தே 
விற்கும்‌ இடையில்‌ இரண்டு மாதங்களுக்குச்‌ சற்று குறைவான 
நாட்கள்‌ இருந்ததாலும்‌, வரும்‌ பிரயாணிகள்‌ பெரும்பாலும்‌ 
இவ்விரு பண்டிகைகளுக்கும்‌ அங்கே தங்கியிருப்பார்கள்‌. 

“அந்த சத்தம்‌ [அநேகமாக காற்றின்‌” சத்தம்‌] உண்டான 
போது, திரளான ஜனங்கள்‌ கூடிவந்து, தங்கள்‌ தங்கள்‌ பாஷையிலே 
அவர்கள்‌ பேசுகிறதை அவரவர்கள்‌ கேட்டபடியினாலே கலக்க 








மடைந்தார்கள்‌” (வ. 6). லூக்கா அளவீட்டு முறைகளை நமக்குத்‌ 
குரவில்லை, ஆனால்‌, அப்போஸ்தலர்கள்‌ அநேகமாகப்‌ புறஜாதி 
யார்களின்‌ மண்டபத்தில்‌ வேறுபட்ட பகுதிகளில்‌ இருந்து 
கொண்டு பேசத்‌ தொடங்கியிருக்க வேண்டும்‌. பன்னிரண்டுக்கும்‌ 
மேற்பட்ட நாடுகளைச்‌ சேர்ந்தவர்கள்‌” அங்கிருந்ததால்‌, 
அப்போஸ்தலர்களில்‌ சிலர்‌ (மற்றும்‌ அநேகமாக அனைவரும்‌) 
ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளில்‌ பேசியிருக்க வேண்டும்‌. 
“எல்லாரும்‌ பிரமித்து ஆச்சரியப்பட்டு, ஒருவரையொருவர்‌ 
பார்த்து: இதோ, பேசுகிற இவர்களெல்லாரும்‌ கலிலேயரல்லவா?” 
(வ. 7) என்றார்கள்‌. கலிலேயர்‌ பேசும்‌ விதம்‌ தனிப்பட்டது” 
என்பதால்‌ அங்கு கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்கள்‌, பேசியது 
கலிலேயர்‌ என்று அறிந்தனர்‌ (அது முரட்டுத்தனமானதும்‌ மற்ற 
யூதார்களுக்கு வசிகரமற்றதாகவும்‌ இருந்தது). கலிலேயா பின்தங்கிய 
கலாச்சாரமுடையதாகவும்‌, படிப்பறியாத மக்கள்‌ நிறைந்த 
பகுதியாகவும்‌ இருந்தது (4:13). கலிலேயாவிலிருந்து வந்த இந்த 
மனிதர்கள்‌ ஒவ்வொரு மொழியிலும்‌ சரளமாகப்‌ பேசியதைக்‌ 
கண்டபோது, கூட்டத்தார்‌ விசேஷமாய்த்‌ திகைத்தனர்‌. 





“அப்படியிருக்க, நம்மில்‌ அவரவர்களுடைய ஜென்ம பாஷை 
களிலே” இவர்கள்‌ பேசக்‌ கேட்கிறோமே, இதெப்படி?” (வ. 8). 
கொடிய உபத்திரவத்தினாலும்‌, பொருளாதாரக்‌ தேவையினாலும்‌, 


89 


யூதர்கள்‌ உலகமெங்கும்‌ சிதறியிருந்தனர்‌. சிதறியிருந்தவர்களில்‌ 
பலர்‌, குறைந்தது மூன்று மொழிகள்‌ பேசினர்‌: யூதர்களின்‌ சொந்த 
மொழி (எபிரெயம்‌ அல்லது அரமாயிக்‌””), கொய்னி” இரேக்கம்‌ 
(அந்நாட்களின்‌ உலகளாவிய மொழி) மற்றும்‌ அவரவர்கள்‌ வாழ்ந்த 
நாட்டின்‌ மொழி ஆகியவைகளே. இதில்‌ கடை சியானதுதான்‌, 
“நம்மில்‌ அவரவர்களுடைய ஜென்ம பாஷை” என்ற விளக்கத்தில்‌ 
குறிப்பிடப்படுகிறது. 

கிழக்கிலிருந்து (பாபிலோன்‌ மற்றும்‌ பெர்ஸியா) மேற்கு 
(வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும்‌ ரோமாபுரி) வரை பரவியிருந்த 
பதினைந்து மாநிலங்கள்‌ அல்லது நாடுகளை லூக்கா இங்கு 
குறிப்பிடுகிறார்‌: 





“பார்த்தரும்‌, மேகரும்‌, எலாமீத்தரும்‌, மெசொப்பொத்தா 
மியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, 
பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும்‌ தேசக்தார்களும்‌, 
சிரேனே பட்டணக்கைச்‌ சுற்றியிருக்கிற லீபியாவின்‌ 
திசைகளிலே குடியிருக்கிறவர்களும்‌ இங்கே சஞ்சரிக்கிற 
ரோமாபுரியாரும்‌, யூதரும்‌, யூத மார்க்கத்தமைந்தவர்களும்‌, 
[யூத மார்க்கத்துக்கு மாறியவர்கள்‌, NI]”' இரேக்கரும்‌, 
அரபியருமாகிய நாம்‌ நம்முடைய பாஷைகளிலே இவர்கள்‌ 
தேவனுடைய மகத்துவங்களைப்‌ பேசக்‌ கேட்கிறோமே 
என்றார்கள்‌.”” எல்லாரும்‌ பிரமித்துச்‌ சந்தேகப்பட்டு, 
இதென்னமாய்‌ முடியுமோ என்று ஒருவரோடொருவர்‌ 


சொல்லிக்‌ கொண்டார்கள்‌” (வ. 9-12).5 


அங்கு கூடியிருந்தவர்களின்‌ இயல்பை, வசனம்‌ 12ல்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள “பிரமிப்பும்‌, மாபெரும்‌ சந்தேகமும்‌” 
விளக்குகின்றது. மனித இயல்பு எதுவோ அதுதான்‌ அங்கி 
ருந்தது, அந்தக்‌ கூட்டத்தில்‌ தேவ நம்பிக்கையற்றவர்கள்‌ சிலரும்‌ 
இருந்தனர்‌. வசனம்‌ 13ல்‌ “மற்றவர்களோ: இவர்கள்‌ இனிய” 
மதுபானத்தினால்‌” நிறைந்திருக்கிறார்களென்று பரியாசம்‌ 
பண்ணினார்கள்‌” என்று நாம்‌ படிக்கிறோம்‌. NIVயில்‌ “சிலர்‌... 
பரியாசம்‌ பண்ணினார்கள்‌” என்றுள்ளது. அவர்கள்‌ கூற்று 
பொருத்தமற்றது. ஆயினும்‌ அந்த வார்த்தைகள்‌, பேதுரு 
தொடர்ந்து கூறியவற்றுக்கு ஒரு விசைப்பலகையாக இருந்தது. 


90 


முடிவுரை 

அப்‌. 2ல்‌ நமது கற்றலை, அடுத்த பாடத்தில்‌ வசனம்‌ 14 முதல்‌ 
36 வரைக்‌ காணப்படும்‌ பேதுருவின்‌ மாபெரும்‌ பிரசங்கத்தைக்‌ 
கற்றுக்கொள்ளும்போது தொடருவோம்‌. 

முடிக்கின்ற இந்த நேரத்தில்‌, பெந்தெகொஸ்தே நாளில்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தவார்களில்‌ எந்த வகையினரைப்‌ போல 
நாம்‌ இருக்கிறோம்‌ என்று நம்மையே கேட்டுக்‌ கொள்வது நலம்‌: 
ஆச்சரியப்பட்டவர்களைப்‌ போலவா, அல்லது பரியாசம்‌ 
செய்தவர்களைப்‌ போலவா? அன்று பரியாசம்‌ செய்தவர்களில்‌ 
யாரேனும்‌ இரட்சிக்கப்பட்டார்களா என்பதில்‌ எனக்குச்‌ 
சந்தேகம்‌ உண்டு. வசனத்தைப்பற்றிய உங்கள்‌ நடக்கையானது 
உங்கள்‌ நித்திய அடைவிடத்தின்‌ விளைவுகளை ஏற்படுத்தும்‌! 


“ பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ * 


அநேக விரிவுரையாளர்கள்‌, அப்‌. 2ல்‌ பாபேலின்‌ சாபங்கள்‌ 
திருப்பப்படுவதாகக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. ஆதி. 11ல்‌ மனித 
குலமானது பல பாஷைகளால்‌ சபிக்கப்பட்டுச்‌ சிதறியது. அப்‌. 
2ல்‌ பல பாஷைகளைக்‌ கொண்ட மனிகா்கள்‌ ஒன்று கூடி வந்து 
ஆசீர்வகிக்கப்பட்டனர்‌. அநேக முரண்பாடுகளை இதில்‌ காண 
முடியும்‌: ஆதி. 11ல்‌ மனிதர்கள்‌ தங்களையே உயர்த்த 
விரும்பினர்‌; அப்‌. 2ல்‌ தேவன்‌ உயர்த்தப்பட்டார்‌. அதி. 11ல்‌ 





மனிதர்கள்‌ ஒருவரையொருவர்‌ புரிந்து கொள்ள முடியாமல்‌ 
போயிற்று; அப்‌. 2ல்‌ புரிந்து கொள்ளுதல்‌ இருந்தது. ஆதி. 17, 
கீழ்ப்படியாமை என்ற பண்புடையதாயிருந்தது; அப்‌. 2, 
ஒப்புக்கொடுத்தல்‌ என்ற பண்புடையதாய்‌ இருந்தது. 
எருசலேமின்‌ அழிவுக்குப்‌ பின்னால்‌, யூதர்கள்‌ பெந்தெ 
கொஸ்தே நாளை, சீனாய்‌ மலையில்‌ மோசே, நியாயப்‌ 
பிரமாணத்தைப்‌ பெற்ற நாளாகக்‌ கொண்டாடினர்‌ (யாத்‌. 20). 
இவ்விரு சம்பவங்களுக்குமிடையில்‌ ஆர்வமிக்க, நல்ல பல 
ஒப்பீடுகளைப்‌ பெற முடியும்‌: பஸ்கா பண்டிகை முடிந்த 
ஐம்பதாம்‌ நாள்‌, மோசே சீனாய்‌ மலையில்‌ நியாயப்பிரமாணத்‌ 
தைக்‌ கொடுத்த நாளானது; இயேசு மரணமடைந்த பஸ்கா 


91 


பண்டிகைக்கு ஐம்பது நாள்‌ கழித்து வந்த நாளில்‌ சுவிசேஷப்‌ 
பிரசங்கம்‌ தொடர்ந்தது. இவ்விரு நிகழ்ச்சிகளிலும்‌, தேவன்‌ 
அற்புத அடையாளங்களுடன்‌ தமது பிரசன்னத்தை வெளிப்‌ 
படுத்தினார்‌. நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்ட போது, 
மூவாயிரம்‌ பேர்‌ மரித்தனர்‌ (யாத்‌. 32:28); சுவிசேஷம்‌ பிரசங்கிக்‌ 
கப்பட்டபோது, மூவாயிரம்‌ பேர்‌ மறுபடியும்‌ பிறந்தனர்‌ (அப்‌. 
2:41). நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்ட போது பயமும்‌, 
நடுக்கமும்‌ இருந்தது (யாத்‌. 19:16); சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்‌ 
பட்டபோது மகிழ்ச்சி இருந்தது (அப்‌. 2:46). பெந்தெகொஸ்தே 
நாள்‌ “முதற்‌ பலன்களின்‌ நாள்‌” என்னப்பட்டது; அப்‌. 2ல்‌ நாம்‌ 
ஆவிக்குரிய விதையாகிய தேவனுடைய வசனத்தின்‌ (லூக்‌. 8:11) 
ஆவிக்குரிய முதற்‌ பலன்களை பெற்றுள்ளோம்‌. இது ஒரு 
ஆர்வமிக்க பாடமாகக்‌ கூடும்‌. மற்ற எல்லாவற்றுடனும்‌, 
எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மீண்ட பிறகு நியாயப்‌ 
பிரமாணத்தைப்‌ பெறுவதற்கு ஏறக்குறைய ஐம்பது நாட்கள்‌ 
காத்திருந்ததையும்‌, பழைய உடன்படிக்கையின்‌ முடிவுக்குப்‌ 
(இயேசு மரித்த போது; கொலோ. 2:14) பிறகு, புதிய 
உடன்படிக்கையானது அப்‌. 2ல்‌ வெளிப்படுத்தப்படுவதற்கு 
ஐம்பது நாட்கள்‌ காத்திருந்ததையும்‌ இணையாக கூற முடியும்‌. 
(இது, ஒருவரின்‌ மரணத்திற்குப்‌ பிறகு அவரது உயிலைப்‌ 
படிப்பதற்கு முன்புள்ள ஆராயும்‌ காலத்தோடு ஓஒப்பிடப்‌ 
படலாம்‌. சட்டப்படி, தனி ஒருவருடைய மரணம்‌ நிகழும்‌ 
போது அவரது உயில்‌ அமுலுக்கு வருகிறது; நடைமுறைப்படி, 
அவரது உயிலின்‌ விபரங்கள்‌ அறிவிக்கப்படுகையில்‌ அது 
அமுலுக்கு வருகிறது.) 








குறிப்புகள்‌ 

'K]Vயில்‌ “எருசலேமில்‌ தொடங்கி? என்றுள்ளது. K]Vயின்‌ 
சொல்லாட்சியே இப்பாடத்தின்‌ தலைப்பாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
22 நாளா. 8:12, 13. பூரிம்‌ பண்டிகை (எஸ்‌. 9:29-32) போன்ற சில “சிறிய” 
பண்டிகைகளும்‌ இருந்தன. “பழைய ஏற்பாட்டில்‌ இப்பண்டிகை 
பெந்தெகொஸ்தே என்று ஒருபோதும்‌ அழைக்கப்படவில்லை. இரண்டு 
ஏற்பாடுகளுக்கு மத்தியில்‌, ஏவப்படாமல்‌ எழுதப்பட்ட புத்தகங்களில்‌ 
ஒன்றான 2 மக்காபேயரில்‌ இப்பெயரால்‌ இது அழைக்கப்படுகிறது. புதிய 


92 


ஏற்பாட்டில்‌ இந்தப்‌ பண்டிகை பெந்தெகொஸ்தே என்று மூன்று முறை 
அழைக்கப்படுகிறது: அப்‌. 2:1; 20:16; 1 கொரி. 16:8. ““ஐந்து” என்பதற்கான 
கிரேக்க வார்த்தை 7௨4௪ என்பதாகும்‌, “ஐம்பது?” என்பதற்கான 
கிரேக்க வார்த்தை ற2112%01/2 என்பதாகும்‌, மற்றும்‌ “ஐம்பதாம்‌?” 
என்பதற்கான கிரேக்க வார்த்தை றe£k௦51௦5 என்பதாகும்‌. அப்‌. 2:1ல்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ள ற21/2%05128 என்ற வார்த்தை, மூல பாஷையில்‌ 
“ம்பதாவதின்‌” என்று பொருள்படுகிறது. “லேவி. 23:16. பின்வந்த 
ஆண்டுகளில்‌, சீனாய்‌ மலையில்‌ நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்பட்டதை 
யும்‌ யூதர்கள்‌ இந்தப்‌ பண்டிகை நாளில்‌ கொண்டாடினார்கள்‌. யாத்‌. 19:1ன்‌ 
படியாக, எகிப்தில்‌ முதல்‌ பஸ்காவை ஆசரித்துப்‌ புறப்பட்ட பிறகு ஏறக்‌ 
குறைய ஐம்பது நாள்‌ கழித்து நியாயப்பிரமாணம்‌ தரப்பட்டது. ஆக பஸ்கா 
மற்றும்‌ பெந்தெகொஸ்தே நாட்களுக்கிடையிலும்‌ ஐம்பது நாட்கள்‌ 
இருந்தன. இன்னும்‌ பின்வந்த ஆண்டுகளில்‌, விலகிச்‌ சென்ற சபையார்‌ 
“விசேஷப்‌ பரிசுத்த நாட்கள்‌” என்று இதைப்‌ பெருகப்‌ பண்ணினர்‌, 
பெந்தெகொஸ்தே நாளை அவர்கள்‌ “White Say” (வெள்ளை ஞாயிறு) 
அல்லது “Whit5யாtide” (வெள்ளை ஞாயிறு அலை) என்று அழைத்தனர்‌. 
அந்நாளில்‌ அவர்கள்‌ வெள்ளை ஆடை உடுத்தி, ஞானஸ்நானம்‌ பெறுவர்‌. 
புதிய ஏற்பாடானது இவ்விதமான ஆசரிப்பு எதையும்‌ அங்கீகரிப்பதில்லை 
(கலா. 4:9-11). “யாத்‌. 34:23; அப்‌. 2ன்‌ காலத்தில்‌, யூதர்கள்‌ பூமியின்‌ முகமெங்‌ 
கும்‌ சிதறியிருந்தனர்‌. யூத மனிதர்‌ ஒருவர்‌ தொண்ணூறு நாட்கள்‌ பிரயாணத்‌ 
துக்குட்பட்ட தூரத்தில்‌ இருந்தால்‌, அவர்‌ இப்பண்டி கைகளுக்கு வரும்படி 
எதிர்பார்க்கப்படுவதாக யூத போதகர்கள்‌ கட்டளையிட்டனர்‌. /ஈ]Vயில்‌ 
“வீடு” என்றுள்ளது; 11458 யில்‌ “வீட்டார்‌” என்றுள்ளது. இன்றைய (Beck) 
மொழி நடையில்‌ உள்ள புதிய ஏற்பாட்டில்‌ “தேவனுடைய குடும்பம்‌” 
என்றுள்ளது. “மத்‌. 16:18, 19ல்‌ இயேசு “இராஜ்யம்‌” மற்றும்‌ “சபை” என்ற 
வார்த்தைகளை ஒன்றுக்கொன்று மாற்றிக்‌ கொள்ளத்‌ தக்க வகையில்‌ 
பயன்படுத்தினார்‌. ”ஈ]Vயில்‌ “0108010020” என்றுள்ளது, இதன்‌ பொருள்‌ 
“பிளவுபட்ட (அல்லது பிரிந்திருக்கும்‌) நாவுகள்‌?” என்பதாகும்‌. மூல 
வசனத்தில்‌ “பிரிந்திருக்கும்‌” என்ற பொருள்‌ உள்ள வார்த்தை உள்ளது. 
KIVயில்‌ “00௩20௦” என்ற பெயர்ச்‌ சொல்லை பெயர்‌ உரிச்‌ சொல்லாக 
வடிவமைக்கப்பட்டு எழுதப்பட்டது. 1145 யில்‌ இவ்வார்த்தை ஒரு வினைச்‌ 
சொல்லாக, அப்போஸ்கலர்களின்மேல்‌ நாவின்‌ செயல்பாடுகள்‌ பகுத்துக்‌ 
கொடுக்கப்பட்டது என்ற பொருளில்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. 
கிரேக்க மொழியில்‌ இவ்விடத்தில்‌ ஈ/௦8:ஈ என்பதன்‌ பன்மைச்‌ சொல்‌ 
உள்ளது. 6/௦554 என்பது வாயில்‌ உள்ள சதையையோ அல்லது அந்த 
சதையால்‌ உற்பத்தி செய்யப்படும்‌ பேச்சையோ குறிக்கக்‌ கூடும்‌. 
இப்பகுதியில்‌ சொல்லாடல்‌ ஒன்றுள்ளது. 1௦2028 (நாவுகள்‌) 
அப்போஸ்தலர்களின்‌ மேல்‌ வந்து இறங்கின; பிறகு அவர்கள்‌ (012065 
(மொழிகள்‌) பேசினர்‌. 

“அத்தினி ஸ்நானம்‌” என்பது துன்மார்க்கருக்கு நரகத்தில்‌ கிடைக்கும்‌ 
தண்டனையைக்‌ குறிக்கிறது. '31117யில்‌ “அக்கினி நாவுகள்‌ போலக்‌ காணப்‌ 
பட்டவைகள்‌” என்றுள்ளது. “விளக்கம்‌ தேவைப்படும்‌ வார்த்தைகள்‌” 
என்பதைக்‌ குறிப்பிடும்‌ “2௦0” என்ற சொல்லுருவில்‌ நாம்‌ இன்றைய 
நாட்களில்‌ இவ்வார்த்தையைப்‌ பயன்படுத்துகின்றோம்‌. அந்நிய 


93 


பாஷைகளில்‌ பேசிய நிகழ்ச்சியானது “பாஷைகளில்‌ பேசுதல்‌” என்று 
அர்த்தம்‌ கொள்ளும்‌ மூல வார்த்தையாகிய 2/0388/21//4 என்று அடிக்கடி 
குறிப்பிடப்படுறெது. “பாஷைகளில்‌ பேசுதல்‌” என்ற ஒரு துணைக்‌ கட்டுரை 
பின்வரும்‌ இதழ்‌ ஒன்றில்‌ பிரசுரமாகும்‌. '“அந்நாட்களில்‌, பல தெய்வங்‌ 
களுக்காகப்‌ பேசுபவர்கள்‌, சில சமயங்களில்‌ பிதற்றுதல்‌ அல்லது பொருளற்ற 
விதத்தில்‌ பேசுதல்‌ இவைகளைச்‌ செய்வார்கள்‌. இது “தேவர்களுடைய 
மொழி” என்றும்‌, தேவர்கள்‌, தங்கள்‌ மூலமாய்ப்‌ பேசுவதாகவும்‌ சொல்லு 
வார்கள்‌. இந்த “புலனுக்கெட்டாத” மதியீனமானது, “மெய்மறந்த பேச்சு” 
என்று குறிப்பிடப்பட்டது. அப்போஸ்தலர்கள்‌ இவ்வாறு செய்யவில்லை. 
இந்நாட்களில்‌ “பாஷைகளில்‌ பேசுவதாக” கூறுவோர்‌ அர்த்தமற்ற 
பிதற்றலையே பேசுகின்றனர்‌. “பாஷைகள்‌” என்ற சொல்வழக்கு வேதாகமம்‌ 
முழுவதிலும்‌, இந்த ஒரு இடத்தில்‌ மட்டுமே “விளக்கப்‌” படுகிறது, 
இச்சொல்வழக்கு அன்று இருந்த உண்மையான மொழிகளையே 
குறிப்பிடுகிறது, மதியீனமான வார்த்தைகளை இது குறிப்பதில்லை. புதிய 
ஏற்பாட்டில்‌ அற்புத விதமாகப்‌ பாஷைகள்‌ பேசுவதாகக்‌ குறிப்பிடும்‌ 
இடங்கள்‌ எல்லாவற்றிலும்‌, “பாஷைகள்‌” என்பது அதற்கான முழுமையான, 
அறிவுக்கேற்ற விளக்கத்தைக்‌ கொண்டவையாயிருக்கின்றன. '* 
உள்ள ஸ்தேவானின்‌ பிரசங்கத்தின்‌ முதல்பகுதி இந்த கருப்பொருளுக்கான 
குறிப்பை நமக்குத்‌ தரக்கூடும்‌. “இதைப்பற்றிய இன்னும்‌ அதிகமான 
விபரங்கள்‌ சொற்பொருள்‌ அகராதியில்‌ “சபை” மற்றும்‌ “இராஜ்யம்‌” என்ற 
பதிவுகளிலும்‌, “இராஜ்யம்‌/சபை நிலைநாட்டப்படுதல்‌” என்ற கட்டுரை 
யிலும்‌ காணலாம்‌. '£ஆவியானவரின்‌ ஞானஸ்நானத்தை 120 பேரும்‌ 
பெற்றுக்‌ கொண்டனர்‌ என்று நிரூபிப்பதற்குத்‌ தரப்படும்‌ விவாதம்‌, 
யோவேல்‌ 2ம்‌ அதிகாரம்‌ பெண்களைப்பற்றிக்‌ குறிப்பிடுகிறது (அப்‌. 2:17, 
18) என்பதும்‌ மற்றும்‌ அப்போஸ்கலர்களில்‌ பெண்கள்‌ யாரும்‌ இல்லை 
என்பதும்தான்‌. இருப்பினும்‌ யோவேல்‌ 2:28-32ல்‌ கூறப்பட்ட 
ஒவ்வொன்றும்‌ அந்த நாளில்‌ நிறைவேறியதாகப்‌ பேதுரு குறிப்பிடவில்லை. 
உதாரணமாக, தரிசனங்களோ அல்லது சொப்பனங்களோ அந்த நாளில்‌ 
காணவில்லை. மாறாக யோவேல்‌ 2ல்‌ கூறப்பட்ட ஆசீர்வாதங்கள்‌ 
நிறைவேறத்‌ தொடங்கும்‌ முதல்‌ நாளாகவே பெந்தெகொஸ்தே நாள்‌ 
இருந்தது. பின்னாட்களில்‌ பெண்களும்‌ அற்புத வல்லமைகளைப்‌ பெற 
முடிந்தது (21:8, 9). “அப்‌. 1ன்‌ பாடத்தில்‌ குறிப்பிட்ட படி, யூதேயாவிலிருந்த 
மார்த்தாள்‌, மரியாள்‌ மற்றும்‌ லாசரு இன்னும்‌ மற்றவர்கள்‌ அப்போஸ்தலர்‌ 
களுடன்‌ கூடியிருந்தனர்‌. ஸ்தேவான்‌, ஆலயத்தை “வீடு” என்பதாக 7:47ல்‌ 
குறிப்பிட்டார்‌. சிலர்‌, “வீடு” என்பது முற்றிலுமாக ஆலயத்தைக்‌ குறிப்பதாக 
இருக்க முடியாதென்று நம்புன்றனர்‌. அவர்கள்‌, ஆலயம்‌ என்பது 
ஒருபோதும்‌ “வீடு” என்று குறிப்பிடப்படவில்லை என்கின்றனர்‌, ஆனால்‌ 
இது உண்மையல்ல (7:47). அப்போஸ்தலர்கள்‌ ஆலயத்தில்‌ அமர அனுமதிக்‌ 
கப்பட்டிருக்க மாட்டார்கள்‌ என்று அவர்கள்‌ கூறுகின்றனர்‌, ஆனால்‌ 
இதுவும்‌ உண்மையல்ல, புறஜாதியாரின்‌ மண்டபத்திற்கு அருகான 
அறைகளில்‌ அவர்கள்‌ அமர்ந்திருக்கக்‌ கூடும்‌. இயேசு ஆலயத்தினுள்‌ சென்ற 
போது, “அவர்‌ உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம்‌ பண்ணினார்‌” 
(யோவா. 8:2). அப்போஸ்தலர்கள்‌ வேறொரு இடத்தில்‌ மேல்‌ வீட்டில்‌ 
அமர்ந்திருக்கையில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ அவர்கள்மேல்‌ வந்து 


அப்‌. 7ல்‌ 





94 


இறங்கியிருந்தால்‌, காட்சியானது சிக்கலுள்ளதாகின்றது: அப்போஸ்தலர்‌ 
கள்‌ அங்கிருந்து ஆலயத்துக்கு நடந்து சென்றிருக்க வேண்டும்‌ (ஏனெனில்‌ 
அங்குதான்‌ போதிய அளவு கூட்டம்‌ இருந்தது) - நடந்து செல்லுகையில்‌ 
என்ன நடந்திருக்கும்‌ என்ற கவலையும்‌ காணப்படும்‌. மாறாக, 2:1-4ன்‌ 
சம்பவங்கள்‌ புறஜாதியாரின்‌ மண்டபத்தில்‌ நடந்திருக்கும்‌ என்று 
கொள்வோமேயானால்‌, காட்சி எளிமையாகிறது: ஆவியானவரால்‌ 
நிறையப்‌ பெற்ற பிரசங்கியார்கள்‌ அங்கு “கலக்கமடைந்து, பிரமித்து, 
சந்தேகப்பட்டிருந்த” கூட்டத்திற்குப்‌ பிரசங்கிக்கச்‌ சென்றனர்‌! 

₹!இந்நாட்களில்‌ நாம்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்து, “ஒலிப்‌ பெருக்கி 
எங்குள்ளது?”” என்று கேட்கலாம்‌, ஆனால்‌ அந்த நாட்களில்‌ மக்கள்‌ 
தொடர்புக்கான மின்‌ சாதனங்கள்‌ இல்லை! “*தேவபக்கியுள்ளவர்கள்‌ 
மட்டுமே நீண்ட தூர, அபாயம்‌ நிறைந்த பயணங்களை மேற்கொண்டு 
அங்கு வந்திருக்க வேண்டும்‌, மற்றும்‌ தேவபக்தியுள்ளர்கள்‌ மட்டுமே 
சுவிசேஷப்‌ பிரசங்கத்தை ஏற்றுக்‌ கொண்டிருப்பார்கள்‌. “தேவபக்கயுள்ள 
அநேக யூதர்கள்‌ தாங்கள்‌ ஓய்வு பெறுகையில்‌, எருசலேமில்‌ நிரந்தரமாகத்‌ 
தங்கும்படி வந்தனர்‌, ஆனால்‌ அது ஒரு பண்டிகை நாளாய்‌ இருந்தபடியால்‌, 
ஓவ்வொரு நாட்டில்‌ இருந்தும்‌ ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள்‌ 
வந்திருந்தனர்‌, “வாசம்‌ பண்ணுதல்‌” என்பது பெரும்பாலும்‌ தற்காலிகமாகத்‌ 
குங்குவதையே குறிப்பிடுகிறது. “““சத்தம்‌” என்பது அப்போஸ்தலர்கள்‌ பல 
மொழிகளில்‌ பேசிய சத்தத்தையும்‌ குறிப்பிடக்‌ கூடும்‌. “வசனங்கள்‌ 9 முதல்‌ 
11 வரையுள்ள பகுதியில்‌ பதினைந்து நாடுகள்‌ பட்டியலிடப்படுகின்றன, 
ஆனால்‌ இவர்கள்‌ யாவரும்‌ பிரதிநிதிகள்‌ மட்டுமே. வசனம்‌ 5ல்‌ “வானத்தின்‌ 
கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த” யூதர்கள்‌ இருந்தனர்‌ எனப்‌ 
படுகிறது. “இயேசுவின்‌ விசாரணையின்போது பேதுரு, அரண்மனை 
முற்றத்தில்‌ காத்திருந்தார்‌, அப்போது அவர்‌ ஒரு கலிலேயர்‌ என்பதை 
ஒவ்வொருவரும்‌ அறிந்தனர்‌ (மாற்‌. 14:70; லூக்‌. 22:59), ஏனெனில்‌ ஒரு 
ஓலிக்குறிப்போடு பேசியதை இது குறிப்பாய்ச்‌ சுட்டிக்காட்டுகிறது (மத்‌. 
26:73). ““மஹென்ம பாஷை” (0121௦0) என்பதற்குரிய கிரேக்க வார்த்தை இங்கு 
பயன்பட்டுள்ளது. “இது “கேட்பதில்‌ அல்ல மாறாக, பேசுவதில்‌ நிகழ்ந்த 
அற்புதம்‌” என்பதைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌ (லூயிஸ்‌ பாஸ்டர்‌, 
அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ விளக்கங்கள்‌, NIV Study Bible 
[கிராண்ட்‌ ரேப்பிட்ஸ்‌, மிச்சிக்கன்‌: ஜோன்டர்வன்‌ வெளியீட்டு நிலையம்‌, 
1985], 1647). ஞானமற்ற பிதற்றல்‌ ஒலிகளை எழுப்புவது அந்நிய பாஷை 
பேசும்‌ அற்புத வரம்‌ என்பதைக்‌ காத்துக்கொள்ளும்‌ சிலர்‌, அப்‌. 2ல்‌, 
கேட்டவர்கள்‌ அந்த ஒலிகளை மொழிபெயர்த்துக்கொண்ட இரண்டாவது 
அற்புதம்‌ ஒன்று நடந்ததாகக்‌ கூறுகின்றனர்‌. இருப்பினும்‌ அப்போஸ்தலர்‌ 
களுக்குத்‌ தரப்பட்ட ஓரே ஒரு வாக்குத்தத்தம்‌ மட்டுமேயிருந்தது; 
அப்போஸ்தலர்கள்மேல்‌ மட்டுமே பரிசுத்த ஆவியானவர்‌ வந்து 
இறங்கினார்‌. 2ூஅரமாயிக்‌ மொழி, எபிரெய மொழியின்‌ மாற்றுருவாக்கம்‌ 
ஆகும்‌. சராசரி யூதர்களால்‌ பேசப்பட்ட மொழி அரமாயிக்‌ ஆகும்‌, ஆனால்‌ 
ஆராதனையில்‌ இம்மொழி பயன்படுத்தப்படுவதைப்‌ பழங்கால யூதர்கள்‌ 
எதிர்த்தனர்‌. “கொய்னி என்றால்‌ “பொதுவான” என்று பொருள்‌; இது 
மக்களின்‌ மொழியாக இருந்தது. புதிய ஏற்பாடு கொய்னி கிரேக்க 
மொழியில்‌ எழுதப்பட்டது. 








95 


“சொற்பொருளகராதியில்‌ “யூத மார்க்கத்தமைந்தவர்‌”” (01௦8013716) 
என்பதில்‌ காண்க. ரோமாபுரியில்‌ யூதர்களின்‌ தொகை அதிகமாயிருந்தது, 
அந்த யூதர்கள்‌ மத ஊழியர்களாயிருந்தனர்‌. அவர்கள்‌ பல புறஜாதியாரை 
மனமாற்றி, யூத மார்க்கத்தமைந்தவர்களாக்கினர்‌. “பாஷைகளில்‌ 
பேசுவதாகக்‌ கூறும்‌ சிலர்‌, அப்‌. 2ல்‌ “பாஷைகள்‌” என்று சொல்லப்படு 
வதானது, தாங்கள்‌ பிதற்றுகின்ற (உண்மையான பாஷைகளின்‌) 
வார்த்தைகள்‌ என்று புரிந்து கொள்கின்றனர்‌. ஆனால்‌ அப்போஸ்தலர்கள்‌ 
அப்படிச்‌ செய்யவில்லை. அது கேட்பவர்களுக்குப்‌ புரியாததாகும்‌. 
அப்போஸ்தலர்கள்‌ சரளாமாக, வித்தியாசமான, கோர்வையாக மற்ற 
மொழிகளில்‌ “தேவனுடைய மகத்துவங்கள்‌” பேசினர்‌. “லாரக்காவினால்‌ 
பட்டியலிடப்பட்ட பகுதிகளை ஒரு வரைபடத்தில்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌. 
அவர்‌ கிழக்கில்‌ இருந்து தொடங்கி மேற்கு நோக்கி வந்து, திடீரென 
கிழக்குக்குத்‌ திரும்பி “அரபு தேசத்தை” குறிப்பதில்‌ ஒரு நோக்கம்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌. துரதிர்ஷ்டவசமாக அந்த நோக்கம்‌ என்னவென்று 
நமக்குத்‌ தெரியவில்லை, அல்லது ஒரு சில நாடுகளைக்‌ கூறிவிட்டு, 
மற்றவைகளை விட்டுவிட்டதற்கான நோக்கமும்‌ நமக்குத்‌ தெரியவில்லை. 
“வானத்தின்‌ கழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து” என்ற கூற்றை உறுதி 
செய்யப்‌ போதுமான அளவு தேசங்களின்‌ பட்டியலை அவர்‌ கொடுத்தாரா 
என்றும்‌ நாம்‌ அறியவில்லை. ““81/யில்‌ “புதிய மதுபானம்‌” என்றுள்ளது, 
ஆனால்‌ ஆண்டின்‌ பிற்பகுதியில்‌ தான்‌ திராட்சைப்‌ பழங்கள்‌ அறுவடை 
யாகும்‌, அநேக மொழி பெயர்ப்புகளில்‌ இது “இனிய மதுபானம்‌” என்றே 
உள்ளது. “அந்த மனிதர்கள்‌ ஏன்‌ அப்படிக்‌ கூறினார்கள்‌ என்று நமக்குத்‌ 
தெரியவில்லை, ஒருவேளை அந்த நேரத்தில்‌ அங்கு பேசப்பட்ட மொழிகள்‌ 
அவர்களுக்குப்‌ புரியாமல்‌ இருந்திருக்கலாம்‌, எனவே அப்போஸ்தலர்கள்‌ 
உளறுகின்றனர்‌ என்று முடிவு செய்திருக்கலாம்‌. உண்மையிலேயே 
அப்போஸ்தலர்கள்‌ மதுபானம்‌ பண்ணியிருந்ததாக அவர்கள்‌ முடிவு 
செய்திருந்தால்‌, அது போதிய அளவு ஆராயாமல்‌ செய்யப்பட்ட முடி 
வாகும்‌. உண்மையிலேயே மொழிகளில்‌ பேசப்பட்ட தென்று அறிந்திருந்‌ 
தும்‌, சிறுமைப்படுத்தும்படி ஏதேனும்‌ கூறுவதற்காக அவர்கள்‌ அப்படிச்‌ 
சொல்லியிருக்க வாய்ப்புண்டு. உலகத்தில்‌ இவ்வித மக்கள்‌ நிறைந்துள்ளனர்‌. 





96 


சுவிசேஷம்‌ 1ரசங்கத்தீன்‌ 
தொடக்கமும்‌ அதன்‌ நீறைவும்‌ 
[2:14-56] 


சில நேரங்களில்‌ நாம்‌, “முதல்‌ சுவிசேஷப்‌ பிரசங்கத்தைப்‌ 
பேதுரு பிரசங்கித்தார்‌” என்று கூறுகிறோம்‌. அந்தக்‌ கூற்று 
குகுதியாக்கப்படத்‌ தேவையாய்‌ உள்ளது. “சுவிசேஷம்‌” (808001) 
என்ற வார்த்தை “நற்செய்தி” என்று பொருள்படும்‌. மத்தேயு, 
மாற்கு, லூக்கா மற்றும்‌ யோவான்‌ ஆகியோரின்‌ நூல்கள்‌ 
“சுவிசேஷ நூல்கள்‌” என்று அறியப்படுகின்றன (மாற்‌. 1:1ஐக்‌ 
கவனிக்கவும்‌); அதாவது, அவைகள்‌ இயேசுவின்‌ வாழ்வு மற்றும்‌ 
ஊழியம்பற்றிய நல்ல செய்திகளைக்‌ கூறுகின்றன. இயேசுவின்‌ 
பிறப்பு “நற்செய்தி” என்று அழைக்கப்பட்டது லூக்‌. 2:10; 
KIVயில்‌ இது “மகிழ்ச்சி அலைகள்‌” என்றுள்ளது). இயேசு தமது 
சொந்த ஊழியத்தை ஆரம்பித்தபோது, அவர்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கித்தார்‌ (லூர்‌. 4:18; மேலும்‌, மத்‌. 11:5; லூக்‌. 7:22; 9:6; 
20:1 இவற்றையும்‌ காணவும்‌), குறிப்பாக அவர்‌ “ராஜ்யத்தின்‌ 
சுவிசேஷத்தை” பிரசங்கித்தார்‌ (மத்‌. 4:23; மேலும்‌ 9:35; 24:14; 
மாற்‌. 1:14, 15 இவற்றையும்‌ காணவும்‌). பரலோக ராஜ்யம்‌ 
“சமீபமாயிற்று”” என்ற நற்செய்தியை அவர்‌ பிரசங்கித்தார்‌ 
(மத்‌. 4:17). 

அப்‌. 2க்கு முன்னதாகவே, “சுவிசேஷம்‌” மற்றும்‌ “சுவிசேஷத்‌ 
தைப்‌ பிரசங்கித்தல்‌” என்பவைகளுக்கு அநேகக்‌ குறிப்புகள்‌ 
காணப்படுவதால்‌, பேதுரு முதன்முதலாக சுவிசேஷத்தை அதன்‌ 
நிறைவுடன்‌ பிரசங்கித்தார்‌ என்று சொல்வது இன்னும்‌ 
சிறந்ததாகும்‌. 1 கொரி. 15:1-4ல்‌ பவுல்‌, சுவிசேஷச்‌ செய்தியின்‌ 
மையப்‌ பகுதியாக கிறிஸ்துவின்‌ மரணம்‌, அடக்கம்‌, உயிர்த்‌ 
தெழுதல்‌ ஆகியவை உள்ளதாகப்‌ போதித்தார்‌. இயேசுவின்‌ 
உயிர்த்தெழுதல்‌ வரைக்கும்‌, இந்த மாபெரும்‌ சத்தியம்‌ அதன்‌ 





97 


முழு நிறைவுடன்‌ போதிக்கப்படக்‌ கூடாதிருந்தது. அப்‌. 
2:14-36ல்‌ பேதுரு இதை முதன்முறையாக நிறைவேற்றினார்‌. 

மத்தேயு 16ல்‌ பேதுரு, கிறிஸ்துவைப்பற்றிய தமது அறிக்கை 
யைச்‌ செய்தபோது, பேதுருவுக்கு இப்பிரசங்கம்‌ செய்ய 
வாய்ப்பளிக்கப்படும்‌ என்று இயேசு வாக்குத்தத்தம்‌ செய்தார்‌. 
பேதுருவை உங்கள்‌ சிந்தனையில்‌ உருவகப்படுத்துங்கள்‌: அவர்‌ 
ஒரு பெரிய மனிதராக இருந்து, தமக்கு முன்‌ உள்ள திறந்த 
வாசலை நோக்கி, நேராக, உயரமாக நின்று, கூட்டம்‌ அமர்ந்‌ 
திருக்கக்‌ காத்திருந்து, எல்லாவற்றிலும்‌ மாபெரும்‌ பிரசங்கத்‌ 
தைப்‌ பிரசங்கிக்கக்‌ காத்திருந்தார்‌. சில வாரங்களுக்கு முன்பு, 
அவர்‌ இயேசுவை மறுதலித்திருந்தார்‌; இப்பொழுதோ, 
அவரைப்பற்றி அறிவிக்கவிருந்தார்‌! 

பேதுருவின்‌ வார்த்தைகளை நீங்கள்‌ பலமுறை கேட்டிருக்க 
லாம்‌, ஆனால்‌ இதுதான்‌ முதல்முறை என்பதுபோல இப்‌ 
பொழுது கேளுங்கள்‌. “முதல்‌ சுவிசேஷப்‌ பிரசங்கம்‌” என்பது 
ஒரு தலை சிறந்த படைப்பாகும்‌; எண்ணிமுடியாத குற்றத்தை, 
எண்ணிமுடியாத கிருபையால்‌ எதிர்‌ கொண்ட செய்தியாக இது 
விளங்குகின்றது. 

அப்போஸ்தலர்கள்‌ மதுபானத்தால்‌ நிறைந்திருந்தனர்‌ என்று 
கூட்டத்தில்‌ இருந்தவர்கள்‌ கூறிய குற்றச்சாட்டை நீக்கிப்‌ 
போடுவதில்‌ ஆரம்பித்தார்‌: 








அப்பொழுது பேதுரு பதினொருவரோடுங்‌ கூட 
நின்று,' அவர்களை நோக்கி, உரக்க சத்தமாய்‌: “யூதர்களே, 
எருசலேமில்‌ வாசம்‌ பண்ணுகிற ஜனங்களே,” நீங்களெல்‌ 
லாரும்‌ அறிந்து கொள்வீர்களாக, என்‌ வார்த்தைகளுக்குச்‌ 
செவி கொடுங்கள்‌. நீங்கள்‌ நினைக்கிறபடி. இவர்கள்‌ வெறி 
கொண்டவர்களல்ல, பொழுது விடிந்து மூன்றாம்‌ மணி 
வேளையாயிருக்கிறதே” (வ. 14, 15). 


“பொழுது விடிந்து மூன்றாம்‌ மணி வேளை” என்பது காலை 
ஒன்பது மணியைக்‌ குறித்தது.” நான்‌ வளர்ந்த இடத்தைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, பேதுருவின்‌ இந்த வாதம்‌ பொருளற்றதாய்‌ 
இருக்கும்‌; அங்கு மனிதர்கள்‌ இரவும்‌, பகலும்‌ எந்நேரமும்‌ 
மதுபானம்‌ பண்ணிக்‌ கொண்டிருப்பார்கள்‌! ஆயினும்‌ பேதுரு 
பேசுவதைக்‌ கேட்டவர்களுக்கு, அந்த வாதம்‌ நியாயமான 


98 


தாகப்‌ பட்டிருக்கும்‌, ஏனெனில்‌ பழைமைவாத யூதர்கள்‌ ஓய்வு 
நாளிலோ அல்லது ஒரு பரிசுத்த நாளிலோ காலை 9 மணிக்கு 
முன்னதாக உண்பதோ, குடிப்பதோ இல்லை.“ 


யோவேலின்‌ தீர்க்கதரிசனம்‌ (2:16-21) 

பிறகு, பேதுரு, அந்தக்‌ கூட்டத்தார்‌ பார்த்தது மற்றும்‌ 
கேட்டது யாவும்‌ சுத்திகரிக்கப்பட்ட மதுபானத்தை ஊற்றிக்‌ 
கொண்டதால்‌ அல்ல மாறாக, தெய்வீக ஆவியானவர்‌ 
பொழியப்பட்டதால்‌ ஏற்பட்ட விளைவாகும்‌ என்று விளக்கி 
னார்‌. அவர்‌ அவர்களிடம்‌, “தீர்க்ககரிசியாயெ யோவேலினால்‌ 
உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. தேவன்‌, கடைசி 
நாட்களில்‌ நான்‌ மாம்சமான யாவர்‌ மேலும்‌ என்‌ ஆவியை 





ஊற்றுவேன்‌ என்கிறார்‌ ...”” (வ. 16, 17) என்று கூறினார்‌. 
பேதுருவின்‌ மேற்கோளானது, யோவேல்‌ 2:28-32” இருந்து 
வருகிறது. பேதுரு முதலில்‌ “கடைசி நாட்களில்‌” என்று 
கூறினார்‌.” யூதர்களின்‌ மனதில்‌, “கடைசி நாட்கள்‌” என்பது 
மேசியாவின்‌ ஆளுகைமை” குறிப்பதாய்‌ இருந்தது. பேதுரு, 
“நூற்றாண்டுகளாய்‌ நீங்கள்‌ எதிர்நோக்கியிருந்த வேளை இது! 
கடை நாட்கள்‌ வந்து விட்டன!” என்றார்‌, பின்னால்‌, எபிரெய 





66 


ஆசிரியர்‌, “... தேவன்‌, இந்தக்‌ கடைசி நாட்களில்‌ குமாரன்‌ 
மூலமாய்த்‌ திருவுளம்‌ பற்றினார்‌” (எபி. 1:1, 2) என்று கூறப்‌ 
போவதாய்‌ இருந்தார்‌.” சிலர்‌ இந்தக்‌ “கடைசி நாட்கள்‌” என்பது 
இனி வருவதாயிருக்றெது” என்று எண்ணுகின்றனர்‌, ஆனால்‌ 
நாம்‌ இப்பொழுதே"! இந்த “கடைசி நாட்களில்‌” வாழ்ந்து 
கொண்டிருக்கிறோம்‌. கிறிஸ்து, மனிதகுலம்‌ முழுமையையும்‌ 
நியாயந்தீர்க்க வருமுன்னதாக, கிறிஸ்துவின்‌ யுகமே கடைசி 
நாட்களாய்‌ இருக்கின்றது! 

யோவேல்‌ தீர்க்கதரிசனத்தின்படி, இந்த “கடைசி” நாட்‌ 
களில்‌ என்ன நடக்க வேண்டியிருந்தது? 


“கடை சி நாட்களில்‌ நான்‌ மாம்சமான யாவர்‌ மேலும்‌ என்‌ 
ஆவியை ஊற்றுவேன்‌,'' அப்பொழுது உங்கள்‌ குமாரரும்‌ 
உங்கள்‌ குமாரத்திகளும்‌ தர்க்ககரிசனஞ்‌ சொல்லுவார்கள்‌; 
உங்கள்‌ வாலிபர்‌ தரிசனங்களை அடைவார்கள்‌; 
உங்கள்‌ மூப்பர்‌ சொப்பனங்களைக்‌ காண்பார்கள்‌; 


99 


என்னுடைய ஊழியக்காரர்‌! மேலும்‌, என்னுடைய 
ஊழியக்காரிகள்மேலும்‌ அந்நாட்களில்‌ என்‌ ஆவியை 
ஊற்றுவேன்‌, அப்பொழுது அவர்கள்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுவார்கள்‌” (வ. 17, 18). 


மல்கியா எழுதுவதை முடித்துத்‌ தனது எழுதுகோலை கீழே 
வைத்தபோது, தீர்க்கதரிசன வரமானது பூமியில்‌ இருந்து 
மறைந்து விட்டதாகவும்‌, மேசியா வரும்‌ “கடைசி நாட்கள்‌” 
வரை அது காணப்பட முடியாதென்றும்‌ யூதர்கள்‌ புரிந்து 
கொண்டிருந்தனர்‌. யோவான்ஸ்நானன்‌ பிரசங்கத்தினால்‌ 
அவர்கள்‌ உணர்வடைந்தனர்‌, ஏனெனில்‌ அதில்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உயிர்ப்பிக்கப்பட்டதை அவர்கள்‌ கண்டனர்‌. யோவான்‌ மற்றும்‌ 
இயேசுவின்‌ ஊழியங்களில்‌ அளவுக்குட்பட்ட நிலையில்‌, சில 
தனிநபர்களிடம்‌ மட்டும்‌ அவர்கள்‌ கண்டது எதுவோ, அது 
விரிவாக்கப்பட்டதாகப்‌ பேதுரு அவர்களிடம்‌ கூறினார்‌. 
காற்றின்‌ முழக்கம்‌, அக்கினியின்‌ தோற்றம்‌ மற்றும்‌ பாஷைகளில்‌ 
பேசுதல்‌ இவை யாவும்‌ ஆவியானவர்‌ பொழியப்பட்டதை 
உயர்த்திப்பிடித்தன! வரப்போகிற நாட்களில்‌'* இந்த அற்புத 
வரங்கள்‌, கடந்த காலத்தில்‌ போல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 
சிலருக்கல்ல, ஆனால்‌ “மாம்சமான யாவர்‌ மேலும்‌” - பால்‌ 
வேறுபாடு,” வயது" அல்லது சமூக அந்தஸ்து'” என்ற எவ்வித 
வேறுபாடுமின்றி - அளிக்கப்படும்‌ என்று யோவேல்‌ 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்திருந்தார்‌. (“மாம்சமான யாவர்‌ மேலும்‌” 
என்பது பூமியிலிருந்த'* ஒவ்வொரு தனிநபரையும்‌ குறிக்க 
வில்லை என்பதை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. “மாம்சமான 
யாவர்‌” என்ற சொல்‌ மனிதகுலத்தின்‌ பிரதிநிதிகளால்‌ ஆன ஒரு 
குழுவைக்‌ குறித்தது.) 

வசனங்கள்‌ 17 மற்றும்‌ 18ல்‌ உள்ள தீர்க்கதரிசனம்‌ என்ற 
வார்த்தைகளை உங்கள்‌ வேதாகமத்தில்‌ அடிக்கோடிடுங்கள்‌. 
தீர்க்கதரிசனம்‌ கூறுதல்‌ என்றால்‌ தேவனுக்காகப்‌ பேசுதல்‌ 
ஆகும்‌. அப்போஸ்தலர்களின்‌ வார்த்தைகளின்‌ முக்கிய அம்சம்‌, 
அவர்கள்‌ அற்புத விதமாக பல பாஷைகளில்‌ பேசினார்கள்‌ 
என்பது அல்ல, ஆனால்‌ அவர்கள்‌ தேவனுக்காகப்‌ பேசினார்கள்‌ 
என்பதே ஆகும்‌! தேவனுடைய ஆவியின்‌ ஏவுதலினாலேயே 
தாமும்‌, மற்ற அப்போஸ்தலர்களும்‌ பேசியதாகப்‌ பேதுரு 
தைரியமாக உறுதிபடக்‌ கூறினார்‌! 

















100 


பேதுரு, கிறிஸ்து மற்றும்‌ உயிர்த்தெழுதல்பற்றிய அவரது 
மாபெரும்‌ பிரசங்கத்தைத்‌ துவக்கத்‌ தயாரானார்‌. அவரது 





உரையின்‌ பொருள்‌ தொடங்குமிடமான வசனம்‌ 22க்குப்‌ 
போகும்படி நான்‌ தூண்டப்படுகிறேன்‌, ஆனால்‌ “வசனங்கள்‌ 
19-21ன்‌ பொருள்‌ என்ன?” என்று குழுவாகச்‌ சேர்ந்து கேட்கும்‌ 
குரல்கள்‌ என்‌ செவியில்‌ ஒலிக்றெது. 


“அல்லாமலும்‌ உயர வானத்திலே அற்புதங்களையும்‌, தாழ 
பூமியிலே இரக்கம்‌, அக்கினி, புகைக்‌ காடாகிய அதிசயங்‌ 
களையும்‌ காட்டுவேன்‌. கர்க்கருடைய பெரிதும்‌ பிரகாசமு 
மான நாள்‌ வருமுன்னே சூரியன்‌ இருளாகவும்‌, சந்திரன்‌ 
இரத்தமாகவும்‌ மாறும்‌. அப்பொழுது கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுகிறவனெவனோ அவன்‌ 
இரட்சிக்கப்படுவான்‌. ” 


யோவேல்‌ தீர்க்கதரிசனத்தின்‌ முழுமையைக்‌ கொடுப்ப 
குற்காகப்‌ பேதுரு இந்த வசனங்களை மேற்கோள்‌ காட்டினார்‌, 
ஆனால்‌ அவைகளை விளக்குவதுபற்றி அவர்‌ கவலைப்பட 
வில்லை, எனவே பேதுருவின்‌ செய்தியைப்‌ புரிந்து கொள்‌ 
வதற்கு, இவ்வசனங்களின்‌ பொருள்‌ முக்கியமற்றதாய்‌ இருந்‌ 
திருக்க வேண்டும்‌. இருப்பினும்‌, நமது ஆர்வத்திற்காக, 
வசனங்கள்‌ 19-21ல்‌ காணப்படும்‌ தேவனால்‌ வெளிப்படுத்தப்‌ 
பட்ட மொழியைச்‌” சற்று கவனிப்போம்‌. இப்படிப்பட்ட 
மொழி நடையானது உள்ளது உள்ளபடியே எடுத்துக்‌ 
கொள்ளப்பட தேவையற்றதாயிருக்க வேண்டும்‌; இது 
அடையாளங்களின்‌ மூலம்‌ போதிக்கின்றது. சூரியன்‌, சந்திரன்‌ 
என்று யோவேல்‌ பயன்படுத்திய இந்த மொழிநடை பழைய 
ஏற்பாடு முழுவதிலும்‌ “தேவன்‌ விசேஷித்த வழியில்‌ ஆசீர்‌ 
வதிக்கும்‌ அல்லது சபிக்கும்‌ செயல்களின்போது” (அந்தோனி லீ 
ஆஷின்‌ “ஜீவனுள்ள வசனத்தின்‌ விளக்கவுரை” என்ற நூலில்‌ 
காணவும்‌.) பயன்‌ படுத்தப்பட்டுள்ளது (ஏசா. 13:6, 10, 11; எசே. 
32:2, 7, 8; ஆமோ. 5:18, 20 ஆகியவற்றைக்‌ காணவும்‌). இப்படிப்‌ 





பட்ட வார்த்தைகள்‌ உலகத்தின்‌ முடிவைக்‌ குறிப்பதற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்பட முடியும்‌.” (அந்த நிகழ்ச்சியில்‌ தேவன்‌ நிச்சய 
மாகவே ஒரு விசேஷித்த வழியில்‌ ஆசீர்வதிக்க அல்லது சபிக்கச்‌ 
செயல்படுவார்‌!) பெரும்பாலும்‌ இவைகள்‌ தேவனுடைய 


101 


திட்டம்‌ மற்றும்‌ நோக்கத்தில்‌ உள்ள வேளைகளின்‌ சூழலையே 
எளிய விதத்தில்‌ குறிப்பிடுகின்றன. 

இந்த எண்ணங்களை நமது சிந்தையில்‌ வைக்கும்போது, 
“வசனம்‌ 19-21ல்‌ உள்ள யோவேலின்‌ வார்த்தைகள்‌ எந்த 
நிகழ்ச்சியைக்‌ குறிக்கின்றன?””' என்று நாம்‌ வியக்கின்றோம்‌. 
அநேகர்‌, இவைகளை கிறிஸ்துவின்‌ மறுவருகை மற்றும்‌ உலகம்‌ 
இல்லாது போகுதல்‌” ஆகியவை நடைபெறும்‌ “கடைசி 
நாட்களின்‌” முடிவைக்‌ குறிப்பதாக எண்ணுகின்றனர்‌. இது 
உண்மையாக இருக்கலாம்‌, ஆனால்‌ இந்த விளக்கத்தைப்பற்றி 
எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது: வசனங்கள்‌ 19 மற்றும்‌ 20ஐத்‌ 
தொடர்ந்து வசனம்‌ 21 வருகிறது: “அப்பொழுது கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுகிறவனெவனே அவன்‌ இரட்சிக்‌ 
கப்படுவான்‌. ” கிறிஸ்து மறுபடியும்‌ வரும்போது, அவருடைய 
நாமத்தைத்‌ தொழுதுகொண்டு இரட்சிக்கப்‌ படுவதென்பது 
மிகவும்‌ தாமதமானதாகிவிடும்‌. ஆகவே, வசனம்‌ 19 மற்றும்‌ 20 
பெந்தெகொஸ்தே நாளைக்‌ குறிக்கிறது, அந்தக்‌ குறிப்பிட்ட 
சம்பவத்தில்‌, தேவன்‌ “வானத்தையும்‌ பூமியையும்‌” அசையச்‌ 
செய்து, முதலாவது சுவிசேஷப்‌ பிரசங்கத்தினால்‌”” சபையை 
நிலவச்‌ செய்தார்‌ என்பதே எனது கருத்தாகும்‌. (அந்தப்‌ 
பிரசங்கத்தின்‌ முடிவில்‌, பேதுரு, “இரட்சிக்கப்படும்படியாக,”* 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுவது எப்படி” 
என்று விளக்கினார்‌.) 














இயேசுவின்‌ தன்மை (2:22-24) 

கும்‌ உரையைக்‌ கேட்டவர்களிடத்தில்‌ பேதுரு, அவர்கள்‌ 
அறிய விரும்பியதை (அவர்கள்‌ பார்த்த மற்றும்‌ கேட்டவை 
களுக்கான ஒரு விளக்கத்தை) க்கூறிய பிறகு, அவர்கள்‌ அறிய 
வேண்டியவற்றைக்‌ கூறினார்‌. இயேசுவைப்பற்றி அவர்‌ பேச 
ஆரம்பித்தபோது அவரது முகத்தில்‌ உண்டான கருத்தூன்றிய 
தன்மையை என்னால்‌ கற்பனை செய்து பார்க்க முடிறெது. 
அவர்‌, “இஸ்ரவேலரே, நான்‌ சொல்லும்‌ வார்த்தைகளைக்‌ 
கேளுங்கள்‌: நீங்கள்‌ அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய”” 
இயேசுவைக்‌ கொண்டு தேவன்‌ உங்களுக்குள்ளே பலத்த 
செய்கைகளையும்‌, அற்புதங்களையும்‌, அடையாளங்களையும்‌” 
நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்‌ 





102 


படுத்தினார்‌ [அங்கீகரித்தார்‌, 817; முறைப்படி ஏற்கச்‌ செய்தார்‌, 
NIV]” (வ. 22). இயேசுவின்‌ செயல்கள்‌ யாவும்‌, “ஒரு மூலையிலே 
நடந்த காரியமல்ல” (26:26); அவர்‌ பலத்த அற்புதங்களைச்‌ 
செய்தார்‌ என்ற உண்மையானது பொதுவாக அறியப்பட்ட 
தாகும்‌ (யோவா. 9:16; 12:37).” இயேசு பூமியில்‌ இருந்தபோது, 
நிக்கொதேமுவால்‌ கூறப்பட்டதே பேதுருவின்‌ கருத்தாக 
இருந்தது: ஒருவனும்‌ “தன்னுடனே தேவன்‌ இராவிட்டால்‌” 
இயேசு செய்த அப்படிப்பட்ட அற்புதங்களைச்‌ செய்ய 
மாட்டான்‌ (யோவா. 3:2)! 








பேதுரு, “உங்களுக்குள்ளே” என்று கூறியபோது, பலஸ்தன 
நாட்டில்‌ தங்கள்‌ இல்லங்களைக்‌ கொண்டிருந்தவார்களை அவர்‌ 
சுட்டிக்காட்டியிருக்கலாம்‌, ஆனால்‌, “நீங்கள்‌ அறிந்திருக்கிற 
படி” என்று அவர்‌ கூறியபோது, அநேகமாக அவர்‌, தமது 
கைகளை அகலமாக அசைத்திருப்பார்‌. சென்றுபோன அம்பது 
நாட்களிலும்‌, எருசலேமில்‌, நசரேயனாகிய இயேசுவின்‌ - 
வாழ்வு, அவரது சிலுவை மரணம்‌ லூர்‌. 24:18), அவரது சரீரம்‌ 
வைக்கப்பட்டிருந்த கல்லறை வெறுமையாய்‌ இருந்தது,” 
மற்றும்‌ அவரது சரீரத்துக்கு என்ன நேர்ந்தது என்பது (மத்‌. 
28:11-15) பற்றிய உரையாடலே சூடான செய்தியாய்‌ இருந்‌ 
திருக்க வேண்டும்‌. அங்கிருந்த ஒவ்வொருவரும்‌, பலஸ்தீன 
நாட்டில்‌ குடியிருக்காதவர்களும்‌ கூட இயேசு என்ற 
பெயரையும்‌” அவர்‌ நிகழ்த்திய ஆதாரப்‌ பூர்வமான அற்புதங்‌ 
களையும்‌ நன்கு அறிந்திருந்தனர்‌. 

பிறகு அவர்கள்‌ அறிந்திராத சிலவற்றைப்‌ பேதுரு கூறினார்‌: 
“அப்படியிருந்தும்‌, தேவன்‌ நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்‌ 
படியேயும்‌, அவருடைய முன்னறிவின்படியேயும்‌ ஒப்புக்‌ 
கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள்‌ பிடித்து, அக்ரெமக்‌ 
காரருடைய (அதாவது ரோமாபுரிப்‌ படைவீரர்களுடைய”) 
கைகளினாலே சிலுவையில்‌ ஆணியடித்துக்‌ கொலை 
செய்தீர்கள்‌”! (வ. 23). அவர்கள்‌ (இயேசுவைப்‌ புறக்கணித்து 
அவரைக்‌ கொலை செய்ய வேண்டும்‌ என்று கோரியவர்களாய்‌ 
இருந்ததால்‌) பேதுருவின்‌ கூற்றின்‌ இந்த நிறைவான பாகத்தை 
வேதனையுடன்‌ உணர்ந்தனர்‌, ஆனால்‌ அவர்‌ குறிப்பிட்ட முதல்‌ 
விபரமானது ஒரு திகைப்புக்குரிய வெளிப்பாடாக இருந்தது: 
இயேசுவின்‌ மரணமானது. “தேவன்‌ நிர்ணயித்திருந்த ஆலோ 


103 


9932 


சனையின்படியேயும்‌, அவருடைய முன்னறிவின்படியேயும்‌ 
நடந்தது! 

இயேசு ரோமருடைய சிலுவையில்‌” மரித்ததே, எந்த ஒரு 
யூதனையும்‌, இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வதைத்‌ 
தடை செய்தது. மோசே, “மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்‌ 
சபிக்கப்பட்டவன்‌” (கலா. 3:13; உபா. 21:23ஓக்‌ காண்க) என்று 
கூறியிருந்தார்‌. மேசியா மகிமையோடும்‌, வல்லமையோடும்‌ 
வருவார்‌ என்பதே யூதர்களின்‌ மனதில்‌ இருந்தது. அவர்‌ 
ஏழ்மையில்‌ வந்து, அடிமையைப்போல்‌ வாழ்ந்து, சிலுவையில்‌ 
மரிக்க மாட்டார்‌. சிலுவையானது, “யூதருக்கு இடறலாய்‌” 
இருந்தது (1 கொரி. 1:23) என்று பவுல்‌ கூறியதில்‌ வியப்பேதும்‌ 
இல்லை. 

எப்படியிருப்பினும்‌, இயேசு தாம்‌ மேசியா என்று உரிமை 
பாராட்டியதைச்‌ சிலுவையானது மதிப்புக்‌ குறைவானதாக்க 
வில்லை, ஆனால்‌ அந்த மதிப்பை அது உயர்த்தியது - ஏனெனில்‌ 
தேவனுடைய திட்டம்‌ முழுவதிலும்‌ சிலுவையானது ஒரு 
பாகமாகவே இருந்துள்ளது என்று பேதுரு அறிவித்தார்‌! பேதுரு 
அநேகமாக இந்தக்‌ கருத்தை, ஏசாயா 53 மற்றும்‌ சங்கதம்‌ 22” 
போன்ற பழைய ஏற்பாட்டு பகுதிகளில்‌ (பாடுகள்படும்‌ 
ஊழியக்காரனைப்பற்றிக்‌ கூறுபவைகளில்‌) உள்ள தீர்க்க 
குரிசனங்களைக்‌ கொண்டு வலியுறுத்தியிருப்பார்‌. 

பேதுரு தமது வியப்புக்குரிய செய்தியை இன்னும்‌ முடிக்கா 
இருந்தார்‌. இயேசுவைப்பற்றிய அடுத்த உண்மையானது 
எல்லாவற்றிலும்‌ அதிக திகைப்புள்ளதாயிருந்தது: “தேவன்‌ 
அவருடைய மரண உபாதிகளின்‌ கட்டை அவிழ்த்து, அவரை 
எழுப்பினார்‌; அவர்‌ மரணத்தினால்‌ கட்டப்பட்டிருக்கக்கூடா 
திருந்தது?” (வ. 24). பஸ்கா மற்றும்‌ பெந்தெகொஸ்தேக்கு 
இடைப்பட்ட நாட்களில்‌, ஆர்வமுள்ள யூதர்கள்‌ அநேகமாக, 
அரிமத்தியாவூர்‌ யோசேப்பின்‌ வெறுமையான கல்லறைக்குச்‌ 
சென்று அதன்‌ இருளுக்குள்‌ எட்டிப்பார்த்திருப்பார்கள்‌. 
அநேகர்‌, “அந்த சரீரத்திற்கு என்னவாயிற்று?” என்று கேள்வி 
கேட்டிருப்பார்கள்‌. “நசரேயனாகிய இயேசு மரணத்திற்குப்‌ 
பின்பு உயிர்த்து விட்டார்‌ என்று கூறிய மனிதர்‌ ஒருவரை 
அறிந்த இன்னொரு மனிதரை எனக்குத்‌ தெரியும்‌” என்பது 
போன்ற வதந்திகள்‌ பரவிக்‌ கொண்டிருந்திருக்கும்‌. பேசப்பட்ட 





104 


மற்றும்‌ பேசப்படாத எல்லா வினாக்களுக்கும்‌ பேதுரு விடை 
யளித்தார்‌: இயேசு உயிர்த்துவிட்டார்‌. இயேசுவுக்கு மரண 
குண்டனை கொடுக்கப்பட்டது, ஆனால்‌ தேவன்‌ அவருக்கு 
முடிவான தீர்ப்பைத்‌ தம்மிடம்‌ வைத்திருந்தார்‌! “தேவன்‌ 
அவரை உயிர்த்தெழப்‌ பண்ணினார்‌!” 
உயிர்த்தெழுதலைப்பற்றி அறிவித்தபோது, பேதுரு ஒரு 
அழகான மொழிநடையைப்‌ பயன்படுத்தினார்‌, அது பெரும்‌ 
பாலான ஆங்கில மொழிபெயர்ப்புக்களில்‌ காணப்படாமல்‌ 








போயிற்று. சொற்களின்‌ வாசகத்தின்படி, பேதுரு இயேசுவை 
தேவன்‌ எழுப்பினதாக, “மரண உபாதிகளின்‌ கட்டை அவிழ்த்த 
தாக” க்‌ கூறினார்‌. “உபாதி” என்று மொழி பெயர்க்கப்பட்டுள்ள 
வார்த்தை, கிரேக்கர்கள்‌ “பிறப்பு (பிரசவ) உபாதி” என்பதற்குப்‌ 
பயன்படுத்தும்‌ சொல்லிலிருந்து வந்ததாகும்‌. இயேசு கல்லறை 
யில்‌ இருந்ததை, ஒரு குழந்தை கருப்பையில்‌ இருப்பதற்கு 
ஒப்பிட்டுப்‌ பேதுரு பேசினார்‌, தாய்‌ அதற்குத்‌ தயாராக 
இருந்தாளா இல்லையா என்பது ஒரு பொருட்டல்ல!” இயேசு 
கல்லறையிலிருந்து வெளியேற நேரம்‌ வந்தபோது, “அவர்‌ 
(மரணத்தின்‌) வல்லமையினால்‌ கட்டப்பட்டிருக்கக்‌ 
கூடாதிருந்தது”! 

“தேவன்‌ அவரை எழுப்பினார்‌” என்பது எவ்வளவு 
உணர்வுப்‌ பூர்வமான வார்த்தைகள்‌! இவ்வார்த்தைகள்‌ 
கிறிஸ்தவத்தின்‌ இதயத்‌ துடிப்பாகும்‌. புதிய ஏற்பாட்டில்‌ 
உயிர்த்தெழுதல்‌ என்பது நூற்றுக்கும்‌ அதிகமான இடங்களில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது! மற்ற எல்லாவற்றிற்கும்‌ மேலாக 
அப்போஸ்தலர்கள்‌ இந்த உயிர்த்தெழுதலுக்குச்‌ சாட்சிகளாக 
இருந்தார்கள்‌ (1:22). அவர்கள்‌ தைரியத்தோடு, இயேசு, 
“தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிரித்தெழுந்த 
தினாலே பலமாய்‌ ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாயிருக்கிறார்‌” 














(ரோமர்‌ 1:5) என்று அறிவித்தனர்‌. உயிர்த்தெழுதலானது, 
அவர்களின்‌ குரல்களுக்கு பலத்தையும்‌, அவர்களின்‌ இருதயங்‌ 
களுக்கு தைரியத்தையும்‌, அவர்களின்‌ கால்களுக்குச்‌ சிறகு 
களையும்‌ அளித்தது. அப்போஸ்தலர்கள்‌, ஒரு மரித்துப்‌ போன 
இரட்சகரில்‌ அல்ல, ஆனால்‌ அவர்களுக்கு உதவி செய்து, 
பலனளித்த உயிரோடுள்ள மீட்பரில்‌ விசுவாசம்‌ கொண்டனர்‌ 





(மத்‌. 28:20). உயிர்த்தெழுந்த கர்த்தருக்காக, தாங்கள்‌ உயிர்‌ 





105 


வாழ்ந்த ஒவ்வொரு நாளிலும்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ அவர்கள்‌ 
இடர்ப்பாடுகள்‌ அடைந்தனர்‌!” 


தாவீதின்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ (2:25-31) 

“தேவன்‌ அவரை எழுப்பினார்‌” என்று பேதுரு கூறியபோது 
அதைக்‌ கேட்டவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, “இது உண்மையாக 
இருக்கக்கூடுமா?”” என்று வியந்திருப்பார்கள்‌. ஒவ்வொரு 
விஷயமும்‌ அக்கேள்வியிலேயே தொங்குவதாய்‌ இருந்தது. 

உயிர்த்தெழுதலை உறுதி செய்வதற்கு, பேதுரு, அது முன்னு 
ரைக்கப்பட்டிருந்தது என்பதைக்‌ காண்பித்துக்‌ தொடங் 
கினார்‌.” குறிப்பாக அவர்‌ சங்கதம்‌ 16ல்‌” இருந்து மேற்கோள்‌ 
காட்டினார்‌: அவரைக்குறித்துத்‌ தாவீது: “கர்த்தரை எப்‌ 
பொழுதும்‌ எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக்‌ கொண்டிருக்‌ 
கிறேன்‌; நான்‌ அசைக்கப்படாதபடி அவர்‌ என்‌ வலது பாரிசத்‌ 
திலே இருக்கிறார்‌” (வ. 25). தாவீதைப்பற்றிக்‌ குறிப்பிட்ட 
போது யூதர்கள்‌ அதை வினயமாய்க்‌ கவனித்திருக்க வேண்டும்‌. 
“இஸ்ரவேலின்‌ சங்கதங்களை இன்பமாய்ப்‌ பாடின” (2 சாமு. 
23:1) அவர்‌ இஸ்ரவேல்‌ மக்களின்‌ மதிப்புக்குரியவராயிருந்தார்‌. 
மேசியா தாவீதின்‌ சந்ததியில்‌, தாவீதின்‌ அரியணை மேல்‌ 
உரிமையுள்ளவராகத்‌ தோன்றுவார்‌ என்று அவர்கள்‌ நம்பினர்‌. 








சங்கீதம்‌ 16ல்‌ தாவீதின்‌ வார்த்தைகளைக்‌ கொண்டு, பேதுரு 
தனது ஆதாரத்தைத்‌ தொடர்ந்தார்‌: 





“அதினாலே என்‌ இருதயம்‌ மகிழ்ந்தது, என்‌ நாவு களி 
கூர்ந்தது, என்‌ மாம்சமும்‌ நம்பிக்கையோடே தங்கி 
யிருக்கும்‌; என்‌ ஆத்துமாவைப்‌* பாதாளத்தில்‌”! விடர்‌. 
உம்முடைய பரிசுத்தர்‌ அழிவைக்‌ காணவொட்டீர்‌; ஜீவ 
மார்க்கங்களை எனக்குத்‌ தெரியப்படுத்தினீர்‌; உம்மு 
டைய சந்நிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால்‌ 
நிரப்புவீர்‌ என்று சொல்லுகிறான்‌” (வ. 26-28). 


“என்‌ ஆத்துமாவைப்‌ பாதாளத்தில்‌ விடீர்‌, உம்முடைய 
பரிசுத்தர்‌ அழிவைக்‌ காணவொட்டீர்‌” என்பவையே திறவு 
கோல்‌ வார்த்தைகளாய்‌ இருந்தன. சங்கீதத்தில்‌, தாவீது 
தன்மைப்‌ பெயர்ச்‌ சொல்லில்‌ பேசினார்‌; இவ்விதமாக அவர்‌ 





தம்மைப்பற்றியே பேசியவர்‌ போலக்‌ காணப்படுகிறார்‌. 


106 


இருப்பினும்‌, யூதார்கள்‌, தாவீது தமக்கும்‌, தமது சந்ததியில்‌ வரப்‌ 
போகிற மேசியாவுக்கும்‌ இருந்த நெருங்கிய தொடர்பு 
காரணமாக, மேசியாவைப்பற்றிப்‌ பேசும்போது, பெரும்‌ 





பாலும்‌ தன்மைப்‌ பெயர்ச்‌ சொல்லையே பயன்படுத்தினார்‌ 
என்று புரிந்து கொண்டிருந்தனர்‌. இங்கு, சங்கீதம்‌ 16ல்‌ தாவீது 
தம்மைப்பற்றியா அல்லது மேசியாவைப்பற்றியா, யாரைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிட்டார்‌ என்பதே வினாவாக இருந்தது. 

“பரிசுத்தர்‌” என்ற வார்த்தையைத்‌ தம்மைக்‌ குறிப்பதற்குத்‌ 
தாவீது எப்போதாவதுதான்‌, அதிலும்‌ விசேஷமாகத்‌ தாம்‌ 
பத்சேபாளிடத்தில்‌ பாவத்திற்குட்பட்ட பின்‌ மிகவும்‌ அரிதாகத்‌ 
தான்‌ பயன்படுத்தியிருப்பார்‌ என்று பேதுரு விவாதித்திருக்க 
முடியும்‌. இருப்பினும்‌ பேதுரு வேறொரு அணுகுமுறையைப்‌ 
பயன்படுத்தினார்‌: “சகோதரரே, கோத்திரத்‌ தலைவனாகிய 
தாவீதைக்‌ குறித்து நான்‌ உங்களுடனே தைரியமாய்ப்‌ 
பேசுகிறதற்கு இடங்கொடுங்கள்‌; அவன்‌ மரணமடைந்து 
அடக்கம்‌ பண்ணப்பட்டான்‌; அவனுடைய கல்லறை இந்நாள்‌ 
வரைக்கும்‌ நம்மிடத்திலிருக்கிறது” (வ. 29). தாவீதின்‌ கல்லறை 
எருசலேமில்‌ அனைவரும்‌ நன்கு காணுமிடத்தில்‌ இருந்தது; அது 
ஒன்றுமட்டுமே நகருக்குள்‌ இருந்த கல்லறையாகும்‌,” மேலும்‌ 
அநேக மக்கள்‌ தினந்தோறும்‌ அதைக்‌ கடந்து சென்றனர்‌. தாவீது 
உயிரோடெழுப்பப்படவில்லை என்பது தெளிவாயிருந்தது. 
ஆகவே சங்கீதம்‌ 16ல்‌, அவர்‌ தம்மைக்‌ குறித்துப்‌ பேசியிருக்க 
முடியாது. அவர்‌ தம்மைக்‌ குறித்துக்‌ குறிப்பிடவில்லை 
யென்றால்‌, உறுதியாகவே அவர்‌ மேசியாவைப்பற்றியே 
குறிப்பிட்டிருக்க வேண்டும்‌. பேதுரு, 








4 


அவன்‌ தீர்க்கதரிசியாயிருந்து:** உன்னுடைய சிங்கா 
சனத்தில்‌ வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன்‌ சந்ததியிலே 
கிறிஸ்துவை எழும்பப்‌ பண்ணுவேன்‌ என்று தேவன்‌ 
குனக்குச்‌ சத்தியம்‌ பண்ணினகை அறிந்தபடியால்‌ 
காவீதுடன்‌ பண்ணப்பட்ட இம்மாபெரும்‌ உடன்படிக்‌ 
கையைப்பற்றிய குறிப்பு 2 சாமு. 7:8-17ல்‌* உள்ளது), 
அவன்‌ கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே 
விடப்படுவதில்லையென்றும்‌, அவருடைய மாம்சம்‌ 
அழிவைக்‌ காண்பதில்லையென்றும்‌ முன்னறிந்து அவர்‌ 
உயிர்த்கெழுகலைக்‌ குறித்து” இப்படிச்‌ சொன்னான்‌ (வ. 
30, 31)” என்றார்‌. 


107 


இப்படியாக, தாவீது, கிறிஸ்து கல்லறையிலேயே இருக்க 
மாட்டார்‌ என்று கீர்க்ககரிசனம்‌ உரைத்ததாகப்‌ பேதுரு நிலை 
நாட்டினார்‌. இந்த சத்தியமானது மரித்தோரிலிருந்து உயிர்த்‌ 
தெழுவதை அவசியப்படுத்தியது! 

தாவீதின்‌ தீர்க்கதரிசனம்‌ உண்மையில்‌ இயேசுவையே 
குறித்தது என்பதை விளக்குவதற்குப்‌ பேதுரு ஆயத்தம்‌ செய்து 
கொண்டிருந்தார்‌. இதை எதிர்நோக்கி, வசனம்‌ 27 மற்றும்‌ 31 
ஆகியவை, கல்லறையில்‌” மூன்று நாட்கள்‌ இருந்த இயேசுவின்‌ 
சரீரத்தைப்பற்றி என்ன சொல்லுகின்றன என்பதைக்‌ கவனியுங்‌ 
கள்‌: “என்‌ ஆத்துமாவைப்‌ பாதாளத்தில்‌ விடீர்‌,”” உம்முடைய 
பரிசுத்தர்‌ அழிவைக்‌ காணவொட்டீர்‌”; “அவருடைய ஆத்துமா 
பாதாளத்தில்‌ விடப்படுவதில்லை, அவருடைய மாம்சம்‌ 
அழிவைக்‌ காண்பதில்லை.” இயேசு சிலுவையின்‌ மீதிருந்த 
போது, மனஸ்தாபப்பட்ட கள்ளனிடம்‌, “இன்றைக்கு நீ என்னு 
டனே கூடப்‌ பரதீசிலிருப்பாய்‌” என்று கூறினார்‌ (லூக்‌. 23:43). 
நாம்‌ “பரதீசு” என்ற சொல்வழக்கு பரலோகம்‌ என்பதைக்‌ 
குறிப்பதாக எண்ணக்கூடும்‌, ஆனால்‌, தமது உயிர்த்தெழு 
தலுக்குப்‌ பிறகு, இயேசு, “நான்‌ இன்னும்‌ என்‌ பிதாவினி 
டத்திற்கு ஏறிப்போகவில்லை” என்று கூறினார்‌ (யோவா. 20:17). 
அப்‌. 2:27, 31 வசனப்பகுதி, இயேசுவும்‌ மனஸ்தாபப்பட்ட 
கள்ளனும்‌ “பரதீசுக்கு” சென்றபோது எங்கிருந்திருப்பார்கள்‌ 
என்பதைப்பற்றிய தகவலை நமக்கு அளிக்கின்றது: இயேசுவின்‌ 
சரீரம்‌ கல்லறையில்‌ வைக்கப்பட்டது, ஆனால்‌ அவரது ஆத்துமா 
பாதாளத்தில்‌ (78888) சென்றது. “பாதாளம்‌” (180௦6) என்ற 
வார்த்தை, மூலபாஷையில்‌ “காணப்படாதது” என்று பொருள்‌ 
படும்‌; அது சரீரத்தை விட்டு நீங்கிய ஆவிகள்‌, நியாயத்‌ 
தீர்ப்புக்காகக்‌ காத்திருக்கும்‌ “காணப்படாத உலகம்‌” என்ற 
இடத்தைக்‌ குறிக்கிறது. ஆகவே, “பரதீசு” என்பது, நியாயத்‌ 
தீர்ப்பு வரையிலும்‌ நீதிமான்கள்‌ சமாதானத்தில்‌ இளைப்‌ 
பாறியிருக்கும்‌ பாதாளத்தின்‌ ஒரு பகுதியைக்‌ குறிக்கின்றது 
(லாசரு என்ற தரித்திரன்‌ மரித்தபிறகு சென்ற இடம்‌ (லூக்‌. 
16:22]). இயேசு மற்றும்‌ மனஸ்தாபப்பட்ட கள்ளன்‌ ஆகி 
யோரின்‌ ஆவிகளும்‌ அவர்கள்‌ மரிக்கும்போது இந்த இடத்‌ 
திற்குத்தான்‌ சென்றன. 

நீங்களும்‌, நானும்‌ மரிக்கும்போது, நமது சரீரங்கள்‌ 











108 


கல்லறைக்கும்‌, நமது ஆவிகள்‌ பாதாளத்திற்கும்‌ செல்லும்‌; 
கடைசி எக்காளத்தின்‌ அழைப்புவரை கல்லறையும்‌, பாதாள 
மும்‌ தங்களது பிடியில்‌ நம்மை இறுகப்பற்றியிருக்கும்‌ (1 கொரி. 
15:52-57). இருப்பினும்‌ ஆவியின்‌ ஏவுதலால்‌ தாவீது, மற்ற 
ஒவ்வொருவருக்கும்‌ நேரக்கூடிய இந்த விஷயமானது” 
கிறிஸ்துவுக்கு நேராது என்று அறிவித்தார்‌. பாதாளமும்‌, 
கல்லறையும்‌ அவரைப்‌ பிடித்துவைக்கக்‌ கூடாதிருந்தது! தேவன்‌ 
அவருடைய ஆத்துமாவைப்‌ பாதாளத்திலோ அல்லது 
அவருடைய சரீரத்தைக்‌ கல்லறையிலோ விடுவதில்லை! 

இயேசு எழுப்பப்பட்டார்‌ என்பதற்கான பேதுருவின்‌ 
நிரூபணத்தைக்‌ காண்பதற்கு முன்னர்‌, இதைக்‌ கவனியுங்கள்‌: 
நீங்களும்‌ நானும்‌ “கிறிஸ்து” என்ற வார்த்தையைக்‌ கேட்கும்‌ 
போது, தானாகவே இயேசுவைப்பற்றி நினைக்கின்றோம்‌. 
பேதுருவுக்கு முந்திச்செல்ல வேண்டாம்‌. இதுவரையிலும்‌ அவர்‌, 
தம்மைக்‌ கேட்டவர்கள்‌ அறிந்தபடி (வ. 22, 24) தேவன்‌, 
இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்‌ என்று கோரினார்‌, 
மற்றும்‌ அவர்கள்‌ எதிர்நோக்கியிருந்த கிறிஸ்துவை உயிர்ப்பிப்‌ 
பதாகத்‌ தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருந்ததை நிரூபித்‌ 
திருந்தார்‌ (வ. 31). இதன்‌ பிறகு, அவர்‌, அவர்கள்‌ அறிந்திருந்த 
இயேசுவும்‌, அவர்கள்‌ எதிர்நோக்கியிருந்த கிறிஸ்துவும்‌ ஒருவரே 
என்று நிரூபிக்க வேண்டியிருந்தது. கிறிஸ்து எழுப்பப்படுவார்‌ 
என்று தாவீது கூறியிருந்தபடியே இயேசு எழுப்பப்பட்டார்‌ 
என்பசைச்‌ சுருக்கமாக நிரூபிக்க முற்பட்டார்‌. 


அப்போஸ்தலர்கள்‌ மேற்கொண்ட 
பணி (2:32) 

பேதுருவின்‌ முதலாவது நிரூபணம்‌, தம்முடைய சொந்த 
மற்றும்‌ அப்போஸ்தலர்களுடைய சாட்சியாகும்‌: “இந்த 
இயேசுவை தேவன்‌ எழுப்பினார்‌; இதற்கு நாங்களெல்லாரும்‌ 
சாட்சிகளாயிருக்கிறோம்‌” (வ. 32). அவர்‌ “நாங்களெல்லாரும்‌ ...” 
என்று கூறியபோது மற்ற பதினோரு பேரைச்‌ சுட்டிக்காட்டித்‌ 
தமது கையை அசைக்திருக்கக்கூடும்‌. பழைய ஏற்பாடு, “இரண்டு 
மூன்று சாட்சிகளுடைய வாக்கொலே காரியம்‌ நிலைப்பட 
வேண்டும்‌” என்று கூறியது (உபா. 19:15). பேதுருவின்‌ 


109 


உரையைக்‌ கேட்டவர்கள்‌ இரண்டு அல்லது மூன்று 
சாட்சிகளைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கவில்லை, ஆனால்‌, 
குற்றம்‌ சொல்லமுடியாத குணநலன்கள்‌ கொண்ட பன்னி 
ரெண்டு மனிதர்களை, கிறிஸ்துவைப்‌ பிரசங்கிப்பதால்‌ (இந்த 
உலகம்‌ இலாபம்‌ என்று நினைக்கின்ற) எந்த இலாபத்தையும்‌ 
பெறாத - எல்லாவற்றையும்‌ இழந்து நின்ற - மனிதர்களைக்‌ 
கண்டனர்‌.” 

பேதுரு, தமது நம்பிக்கையற்றிருந்த நிலையையும்‌, இயேசு 
உண்மையிலேயே கல்லறையிலிருந்து எழுந்தார்‌ என்பதை அவர்‌ 
நம்பச்‌ செய்ய மேற்கொள்ளப்பட்ட அரும்பாட்டையும்‌ கூறி 
இந்தச்‌ சிந்தனையை விவரித்திருக்கலாம்‌. ஒருவேளை மற்ற 
அப்போஸ்தலர்களும்‌ தங்கள்‌ சாட்சியங்களுடன்‌ அதில்‌ 
இணைந்திருக்கலாம்‌. அங்கிருந்தவார்களைச்‌ சுற்றிப்‌ பார்த்து, பல 
முகங்களில்‌ இருந்த சந்தேகக்‌ குறியைக்‌ கண்டு தோமா, “நீங்கள்‌ 
எப்படி உணருகிறீர்கள்‌ என்று துல்லியமாக நான்‌ அறிவேன்‌. 
நான்‌ அங்கிருந்தேன்‌! நானும்‌ கூட நம்ப விரும்பவில்லை. 





ஆனால்‌. நான்‌ மூன்றாண்டு காலமாகப்‌ பின்பற்றிய அவர்‌ என்‌ 
முன்னால்‌ தோன்றினார்‌, அவர்‌ ஆணி துளைத்திருந்த, உலர்ந்த 
இரத்தமுள்ள தமது கரங்களை நீட்டினார்‌, தமது மேலங்கியை 
விலக்கி, அவரது விலாவில்‌ இருந்த கிழிக்கப்பட்ட சதை மற்றும்‌ 
வெளியே காணப்படும்‌ எலும்புகள்‌ உள்ள துளையை நான்‌ 
காணும்படி செய்தார்‌! அவர்‌ பாதத்தில்‌ விழுந்து, “என்‌ 
ஆண்டவரே! என்‌ தேவனே!” என்று கதறுவகைக்‌ தவிர நான்‌ 
ஒன்றும்‌ செய்ய முடியாமல்‌ இருந்தது” என்று கூறியிருப்பார்‌ 
என்பதை என்னால்‌ கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. 


ஆவியானவரின்‌ பிரசன்னம்‌ (2:33) 

அந்தக்‌ கூட்டத்தார்‌ கண்டிருந்த அற்புதமே, பேதுருவின்‌ 
இரண்டாவது நிரூபணமாயிருந்தது: “அவர்‌ தேவனுடைய 
வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பிதா அருளிய வாக்குத்‌ 
தத்தின்படி பரிசுத்த ஆவியைப்பெற்று, நீங்கள்‌ இப்பொழுது 
காண்கிறதும்‌ கேட்கிறதுமாகிய இதைப்‌ பொழிந்தருளினார்‌” 
(வ. 33). 

அவர்கள்‌ காற்றின்‌ முழக்கத்தைக்‌ கேட்டனர்‌, அக்கினி 








110 


நாவுகளைக்‌ கண்டனர்‌, அப்போஸ்தலர்கள்‌, அக்கூட்டத்தார்‌ 
அறிந்திருந்த அனைத்து மொழிகளிலும்‌ பேசிய அற்புதத்தைக்‌ 
கேட்டனர்‌. (பேதுரு, “நீங்கள்‌ இப்பொழுது காண்றெதும்‌ 
கேட்றெதுமாகிய இதை ...” என்று கூறியதால்‌, ஒருவேளை 
அக்கினிப்‌ பிழம்புகள்‌ அப்பொழுதும்‌ அப்போஸ்தலா்களின்‌ 
தலைகள்‌ மேல்‌ விட்டு விட்டு எரிந்து கொண்டிருக்கலாம்‌ என்ற 
யோசனையும்‌ உண்டு.) ஆகவே, இயேசு மரித்தோரிலிருந்து 
எழுந்தார்‌ என்று கூறியபோது, அவர்‌ தேவனுக்காகப்‌ பேசினார்‌ 
என்பதும்‌, தேவ ஆவியானவர்‌ அங்கு பிரசன்னமாயிருந்தார்‌ 
என்பதும்‌ அனைவருக்கும்‌ தெளிவாயிற்று. 





வேத வசனத்தின்‌ நிரூபணம்‌ (2:34-36) 


பேதுரு ஒரு புதிய சிந்தனையை அறிமுகப்படுத்தினார்‌: 
இயேசு தேவனுடைய வலது பாரிசத்துற்கு உயர்த்தப்பட்டார்‌. 





உயிர்த்தெழுதல்‌ என்ற உண்மை நிலை நாட்டப்பட்ட பிறகு, 
“இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்‌ என்றால்‌, அவர்‌ எங்கே?” 
என்பதே அடுத்த வினாவாய்‌ இருக்கும்‌. இயேசு பரலோகத்‌ 
திலிருக்கிறார்‌ என்பதே பேதுருவின்‌ விடையாக இருந்தது; 
அவர்‌ தேவனிடத்திற்கு ஏறிச்‌ சென்றார்‌. 

இது யூதா்களுக்குப்‌ பெரிய மாற்றமுடைய, ஒரு புதிய கருத்‌ 
தாக இருந்ததால்‌, இதுவும்‌ முன்னுரைக்கப்பட்டிருந்தது”்‌ 
என்பகைக்‌ காட்ட, பேதுரு மறுபடியும்‌ தாவீதின்‌ தீர்க்ககரிசனம்‌ 
ஒன்றை மேற்கோள்‌ காட்டினார்‌ (சங்‌. 110:1). அவர்‌, “தாவீது 
பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான்‌ உம்முடைய 
சத்துருக்களை உமக்குப்‌ பாதபடியாக்கிப்‌ போடும்வரைக்கும்‌, 
நீர்‌ என்‌ வலது பாரிசத்தில்‌ உட்காருமென்று கர்த்தர்‌ என்‌ 





ஆண்டவருடனே சொன்னார்‌ என்று அவனே சொல்லியிருக்‌ 
கிறான்‌” என்றார்‌ (வ. 34, 35). உங்களிடத்தில்‌ K]V, வேதாகமம்‌ 
இருந்தால்‌, அதில்‌ இவ்வசன பகுதியில்‌ வரும்‌ முதல்‌ “லாப” 
(கர்த்தர்‌) என்ற சொல்லில்‌ எல்லா எழுத்துக்களும்‌ பெரியவை 
களாக (“LORD”) வும்‌, இரண்டாவது “டா” (ஆண்டவர்‌) என்ற 
சொல்லில்‌ கடை சி மூன்று எழுத்துக்கள்‌ சிறியவைகளாக (1.00) 
வும்‌ இருப்பதைக்‌ கவனியுங்கள்‌. முதல்‌ “LORD” என்பது 
“யெகோவா” (தேவனுடைய பரிசுத்த நாமம்‌) வைக்‌ குறிக்கிறது, 


111 


இரண்டாவது “உல” என்பது “ஆண்டவா்‌””” என்பதற்கான 
பொதுவான வார்த்தையைக்‌ குறிக்கிறது. வேறு வார்த்தைகளில்‌ 
சொல்வதானால்‌, தாவீது, கர்த்தர்‌ அதாவது தேவன்‌) என்‌ 
கர்த்தரிடம்‌ “என்‌ வலது பாரிசத்தில்‌ உட்காரும்‌” என்று சொன்ன 
தாகக்‌ கூறினார்‌. (மொழிபெயர்ப்பாளரின்‌ குறிப்பு: வேதாகமத்‌ 
தின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பில்‌ தேவனுக்கு “கர்த்தர்‌” என்ற 
வார்த்தையும்‌, இயேசு கிறிஸ்துவுக்கு “ஆண்டவர்‌” என்ற 
வார்த்தையும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளதால்‌ நாம்‌ இதை 
இன்னும்‌ சுலபமாய்‌ வேறுபடுத்திக்‌ காண முடிகிறது.) (தேவனு 
டைய வலது பாரிசத்தில்‌ உட்காருவது என்பது அதிகாரமுள்ள 
ஒரு பதவியில்‌, அவரோடு சேர்ந்து அரசாள, இணையாக 
அமருவகைக்‌ குறிக்கின்றது [மத்‌. 28:1௪.) 

பேதுருவின்‌ வாதம்‌ இதற்கு முன்பு அவர்‌ செய்திருந்த 
வாதத்தைப்‌ போலவே இருந்தது: தாவீது இன்னமும்‌ கல்லறை 
யில்‌ இருப்பதால்‌, அவர்‌ தம்முடைய உயிர்த்தெழுதலைப்‌ 
பற்றிக்‌ கூறியிருக்க முடியாது; ஆகையால்‌ இரண்டாவது “1௦1௦” 
(ஆண்டவர்‌) என்ற வார்த்தை மேசியாவைக்‌ குறிப்பிடுவ 
தாகவே இருக்க வேண்டும்‌. தாவீது, கிறிஸ்துவின்‌ பரத்துக்‌ 
கேறுதல்‌ மற்றும்‌ மகிமையடைதல்‌ ஆகெவற்றைப்பற்றியே 
கூறியிருந்தார்‌. 

கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ உட்கார்ந்திருந்த 
தைப்‌ பற்றி பேதுரு பேசும்போது, வசனங்கள்‌ 30 மற்றும்‌ 31ல்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனைக்கு அவர்‌ திரும்பினார்‌: 
“அவன்‌ (தாவீது) கர்க்கதரிசியாயிருந்து: உன்‌ சிங்காசனத்தில்‌ 
வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன்‌ சந்ததியிலே கிறிஸ்துவை 
எழும்பப்‌ பண்ணுவேன்‌ என்று தேவன்‌ தனக்குச்‌ சத்தியம்‌ 
பண்ணினதை அறிந்தபடியால்‌,... முன்னறிந்து, கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து இப்படிச்‌ சொன்னான்‌. 
உயிர்த்தெழுதல்‌ என்பது தன்னில்‌ முடிவடைகிற ஒரு செயல்‌ 
அல்ல, ஆனால்‌ மேசியா, தாவீதின்‌ அரியணையில்‌ அமரு 
வதற்கான ஒரு முன்னுரையே என்பதை, வசனங்கள்‌ 30 மற்றும்‌ 
31 ஆகியவை போதிக்கின்றன. இந்தச்‌ சிந்தனையை வசனங்கள்‌ 
33 மற்றும்‌ 34 உடன்‌ இணையுங்கள்‌. வசனம்‌ 33ல்‌ மேசியாவைப்‌ 
பற்றிய தீர்க்கதரிசனத்தை இயேசு நிறைவேற்றியதாகப்‌ பேதுரு 
அறிவித்தார்‌, ஏனெனில்‌ இயேசு பிதாவின்‌ வலது டாரிசத்திற்கு 

















112 


உயர்த்தப்பட்டிருந்தார்‌. வசனம்‌ 34, அவர்‌ பிதாவின்‌ வலது 
புறத்தில்‌ அமரப்‌ பண்ணப்பட்டார்‌ என்று குறிப்பிடுகிறது. 
இதிலிருந்து, தாவீதின்‌ அரியணையில்‌ அமரப்‌ பண்ணப்‌ 
பட்டவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும்‌ (அதாவது 
தேவனுடைய அரியணையிலும்‌) அமரப்‌ பண்ணப்பட்டார்‌ 
என்ற முடிவுக்கு நாம்‌ வருகிறோம்‌. இயேசுவின்‌ அரியணை 
இந்த பூமியில்‌ அல்ல, மாறாக பரலோகத்தில்‌ உள்ளது 
என்பதைக்‌ கவனியுங்கள்‌. வெளி. 3:21ல்‌, லவோதிக்கேயாவில்‌ 
இருந்த சபையாருக்கு இயேசு, “நான்‌ ஜெயங்கொண்டு என்‌ 
பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்‌ 
குதுபோல....”” என்று கூறினார்‌. இயேசுவின்‌ அரியணை, 
தாவீதின்‌ அரியணையென்றும்‌, தேவனின்‌ அரியணை என்றும்‌ 
அழைக்கப்படுகின்றது ஏன்‌? தாவீதின்‌ வம்சத்தில்‌ வந்த இயேசு, 
உரிமையுள்ள அரசரானபடியால்‌ அது தாவீதின்‌ அரியணை 
என்னப்படுகிறது. தேவன்‌ சகல அதிகாரங்களுக்கும்‌”” மூல 
காரணராயிருக்கிறபடியால்‌, இது தேவனுடைய அரியணை 
யாகவும்‌ இருக்கிறது. 

ஆகவே, கிறிஸ்து இப்போது அரசாளுகிறார்‌,” மற்றும்‌ 
வசனம்‌ 34, 35ன்படி, தேவன்‌, அவருடைய [கிறிஸ்துவினுடைய] 
சத்துருக்களை “[அவருக்கு] பாதபடியாக்கிப்‌ போடும்‌ 
வரைக்கும்‌” அவர்‌ இந்த அரசாளுகையைத்‌ தொடர்ந்து 
செய்வார்‌. இது நமக்கு 1 கொரி. 15:25, 26ஐ நினைவூட்டு 
கின்றது: “எல்லாச்‌ சத்துருக்களையும்‌ தமது பாதத்திற்குக்‌ 
கீழாக்கிப்போடும்‌ வரைக்கும்‌, அவர்‌ ஆளுகைசெய்ய 
வேண்டியது. பரிகரிக்கப்‌ படும்‌ கடை சத்துரு மரணம்‌.” 

நமது வசனப்‌ பகுதியில்‌ 33-35 வரையுள்ளவற்றைச்‌ 
சுருக்கமாகக்‌ காண்போம்‌: உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்‌ 
இற்கு ஏறிச்‌ சென்று, அங்கு இராஜாவாக முடி சூட்டப்பட்ட 
தாகப்‌ பேதுரு அறிவித்தார்‌! பிறகு அவருடைய முடி சூட்டலை 
அறிவிப்பதற்காகப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ அனுப்பப்பட்டார்‌ 
(நீண்ட நாட்களுக்கு முன்பு அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ பற்றிய 
எனது வகுப்பில்‌, 1.37. இராபர்ட்ஸ்‌ அவர்கள்‌, இந்த நிகழ்ச்சியை 
வெஸ்ட்‌ மினிஸ்ட்டர்‌ அபேயில்‌ இங்கிலாந்தின்‌ அரசருக்கு முடி 
சூட்டப்படுவதையும்‌ அதைத்‌ தொடர்ந்து ஒரு செய்தியாளர்‌ 
“நாம்‌ ஒரு புதிய அரசரைப்‌ பெற்றுள்ளோம்‌! அரசர்‌ நீடூழி 








5 








113 


வாழ்க!” என்று அறிவிப்பதற்கு ஓடி வருதலையும்‌ சுட்டிக்‌ 
காட்டி ஒப்பிட்டார்‌.) 

பேதுரு தமது உரையை முடிப்பதற்குத்‌ தயாரானார்‌. 
கிறிஸ்துவைப்பற்றிப்‌ பழைய ஏற்பாட்டில்‌ கூறப்பட்டதை 
அவர்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. இயேசு ஒவ்வொரு கீர்க்க தரிசனத்‌ 
தையும்‌ நிறைவேற்றியதை அவர்‌ நிரூபித்தார்‌. இப்பொழுது 
அவர்‌, இரண்டு சிந்தனைகளை முன்வைக்க தயாரானார்‌. 
விளைவிற்காக சற்றுக்‌ காத்திருந்து, பிறகு இடிமுழக்கம்‌ போன்ற 
குரலில்‌ அவர்‌ பின்வருமாறு பேசியதை என்னால்‌ கற்பனை 
செய்து பார்க்க முடிகிறது: “ஆகையினால்‌, நீங்கள்‌ சிலுவையில்‌ 
அறைந்த இந்த இயேசுவையே தேவன்‌ ஆண்டவரும்‌ 
கிறிஸ்துவுமாக்கினார்‌” என்று இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
யாவரும்‌ நிச்சயமாய்‌ அறியக்கடவர்கள்‌” என்றான்‌ (வ. 36) 

தேவன்‌ இயேசுவை நடத்தின முறையிலிருந்து, யூதர்கள்‌ 
அவரை நடத்தினமுறை எவ்விதம்‌ மாறுபட்டதென்று 
விளக்கப்பட்டது: யூதார்கள்‌ அவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்தனர்‌, 
ஆனால்‌ தேவன்‌ அவரை ஆண்டவரும்‌ கிறிஸ்துவுமாக்கினார்‌! 
தேவன்‌ மனிதகுலம்‌ முழுமைக்கும்‌ - அவர்கள்‌ பல நூற்றாண்டு 
களாக எதிர்நோக்கியிருந்த - மேசியாவாயை “கிறிஸ்து” அவரே 
என்று அறியச்‌ செய்தார்‌! உயிர்த்தெழுதலினால்‌ இயேசுவே 
“கர்த்தர்‌” - அவர்களை ஆளுபவர்‌, அவர்களின்‌ அடைவிடத்தின்‌ 
எஜமானர்‌, அவரே அவர்களின்‌ நம்பிக்கைக்கு உரியவர்‌ என்றும்‌ 
தேவன்‌ உறுதிப்படுத்தினார்‌! 

என்ன ஒரு ஆச்சரியமான பிரசங்கம்‌; என்ன ஒரு 
அற்புதமான முடிவுரை! 


முடிவுரை 

மீண்டும்‌ ஒருமுறை அப்‌. 2ல்‌ நமது எஞ்சியுள்ள பாடங்‌ 
களைத்‌ தயக்கத்தோடு விட்டு வைக்கிறோம்‌. “தொடக்கம்‌” 
என்ற கருத்தானது இந்த அதிகாரம்‌ முழுவதிலும்‌ தொடருகிறது. 
வசனங்கள்‌ 37 முதல்‌ 41 வரை, சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படி தலில்‌ 
தொடக்கத்தை நாம்‌ காண்கிறோம்‌. மனிதர்கள்‌, “நாங்கள்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌?” என்று கதறினார்கள்‌ (வ. 37); 
பேதுரு, “நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவ 
மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே 





114 


ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌” (வ. 38) என்று பதில்‌ 
அளித்தார்‌; மற்றும்‌ “அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்‌ 
கொண்ட வர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌” (வ. 41). பிறகு, 
வசனங்கள்‌ 42 முதல்‌ 47 வரை சபையின்‌ ஜீவியத்‌ தொடக்கம்‌ 
பற்றிக்‌ கூறப்படுகிறது, ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ கிறிஸ்து 
வுக்குள்‌ புதிய வாழ்க்கை வாழ்வது என்பதன்‌ பொருளைக்‌ 
கற்றுக்‌ கொண்டனர்‌. அதிகாரத்தின்‌ முடிவு வரை இம்மன 
வெழுச்சியான நிலை தொடருகிறது. 

ஆயினும்‌, இயேசு கிறிஸ்துவைப்பற்றிய பேதுருவின்‌ 
பிரசங்கமே இவ்வதிகாரத்தின்‌ மையப்பகுதியாக உள்ளது. 
ஜேம்ஸ்‌ 0. பெயர்ட்‌ அவர்கள்‌, பிரசங்கிப்பது என்பது பந்து 
ஒன்றை எறிந்து விளையாடுவது போன்றதாகும்‌ என்றார்‌. 
குறிப்பிட்ட கருத்தைப்‌ பிரசங்கியார்‌ கூறும்‌ ஒவ்வொரு 
முறையும்‌, அது அவர்‌ தம்மைக்‌ கேட்பவர்களிடத்தில்‌ அவர்கள்‌ 
என்ன செய்வார்கள்‌ என்று பார்ப்பதற்காகப்‌ பந்து ஒன்றை வீசி 
எறிவதற்கு ஒப்பாகும்‌. சிலர்‌ அப்பந்து எறியப்பட்டதை 
உணராமல்‌, அது தங்கள்‌ தலையில்‌ மோதும்படி விடுகின்றனர்‌. 
ஒரு சிலர்‌ அதைப்‌ பிடித்து பிரசங்கியாருக்கே திரும்ப எறிந்து 
விடுகின்றனர்‌. பிரசங்கம்‌ என்பது இதுதான்‌. 

இயேசுவைப்பற்றி இதில்‌ நாம்‌ அறிவு சார்ந்த பயிற்சியாக 
எதுவும்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கவில்லை. உங்களை நோக்கி 
நான்‌-நீங்கள்‌ கையாள வேண்டிய கருத்துக்கள்‌ மற்றும்‌ 
கோட்பாடுகள்‌ என்ற - “பந்துகளை எறிந்து கொண்டு” 
இருந்தேன்‌. அவைகளை நீங்கள்‌ என்ன செய்திருக்கிறீர்கள்‌? 
அவைகள்‌ உங்கள்‌ தலைகளில்‌ பறக்கும்படி விட்டுவிட்டீர்‌ 
களா? அவைகளைப்பற்றி ஒன்றும்‌ செய்யாமல்‌ அவைகளைப்‌ 
“பிடித்து” (புரிந்து கொண்டு) மட்டும்‌ வைத்திருக்கிறீர்களா? 
அல்லது சுவிசேஷம்‌ அதன்‌ நிறைவுடன்‌ முதன்முறையாகப்‌ 








பிரசங்கிக்கப்பட்டபோது அதற்கு மூவாயிரம்‌ பேர்‌ பதில்‌ செயல்‌ 
செய்தது போல, அவைகளைக்‌ “திருப்பி எறிய” தயாராய்‌ 
இருக்கிறீர்களா? 


அப்‌. 2:41, அவனுடைய (பேதுருவுடைய) வார்த்தையைச்‌ 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொண்டவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌. அன்றையத்‌ தினம்‌ ஏறக்குறைய மூவாயிரம்‌ போர்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டார்கள்‌”” (௩137) என்று குறிப்பிடு 


112 


கின்றது. இயேசுவைப்பற்றிய செய்தியை நீங்கள்‌ சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொண்டிருந்தால்‌, அவருடைய நாமத்தினால்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறுவதற்கு நீங்கள்‌ தயங்க மாட்டீர்கள்‌. அதே 
நாளில்‌ மூவாயிரம்பேர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌. நீங்கள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறத்‌ தேவை என்றால்‌, இன்றே அதைச்‌ 
செய்யுங்கள்‌! 


* காட்சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ * 


1. அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ நூலை நீங்கள்‌ 
கற்பிக்கையில்‌, மனமாற்றத்தின்‌ மாதிரிகளை வலியுறுத்த நீங்கள்‌ 
விரும்புவீர்கள்‌. திறவுகோல்‌ மாதிரிகளின்‌ இயல்புகளைக்‌ 
காட்டும்‌ வரைபடம்‌ பயன்படுத்துவது இதற்கான ஒரு 
வழிமுறையாகும்‌. 

நான்‌ அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ நூலைக்‌ 
கற்பிக்கையில்‌, அடுத்த பக்கத்தில்‌ உள்ளது போன்ற வரை 
படத்தின்‌ வெறுமையான நகலை மாணவர்களுக்குக்‌ கொடுத்து, 
பாடங்களை நடத்த நடத்த, அவைகளை அவர்களாகவே 
நிறைவு செய்யும்படி கூறுகின்றேன்‌. காலியான கட்டங்களில்‌ 
ஒரு குறியை மட்டும்‌ குறிப்பிடாமல்‌, வசனப்‌ பகுதியில்‌ 
ஒவ்வொரு படியும்‌ நிறைவேற்றப்பட்டதற்குள்ள வார்த்தை 
களை எழுதும்படி அவர்களைக்‌ கேட்டுக்‌ கொள்வேன்‌. 
மனமாற்றத்‌ தின்‌ சம்பவங்களைக்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ ஒவ்வொரு 
முறையும்‌, இந்த வரைபடத்தை நிறைவு செய்ய நாங்கள்‌ 
முயற்சி எடுப்பதுண்டு. பாடத்தின்‌ முடிவில்‌, வரைபடமானது 
அடுத்தபக்கத்தில்‌ கொடுத்துள்ளதுபோலக்‌ காணப்பட 
வேண்டும்‌. 

வரைபடமானது முடிக்கப்பட்ட பிறகு, அதைக்‌ கவனமாய்‌ 
உற்று நோக்க சில நிமிடங்களை நாங்கள்‌ எடுத்துக்‌ கொள்ளு 
கிறோம்‌. இரு உண்மைகளை இதில்‌ சுட்டிக்காட்ட முடியும்‌: 
(1) ஒவ்வொரு மனமாற்ற நிகழ்ச்சியிலும்‌ ஞானஸ்நானம்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. (2) இரட்சிப்பு என்பது ஞானஸ்‌ 
நானத்திற்கு முன்பு உள்ள நிலையாக எந்த ஒரு மனமாற்ற 
நிகழ்ச்சியிலும்‌ காட்டப்படவில்லை. 








116 


2. பேதுருவின்‌ பிரசங்கத்தை மக்கள்‌ ஏற்றுக்‌ கொண்ட 
அல்லது புறக்கணித்த விதத்தைப்‌ பற்றி வகுப்பறையில்‌ 
பேசுகையில்‌ நான்‌ உண்மையான பந்து ஒன்றைப்‌ பயன்படுத்து 
கின்றேன்‌. இன்றைய நாட்களில்‌ வித்தியாசப்பட்ட மக்கள்‌ 
சுவிசேஷத்தை எப்படி ஏற்றுக்‌ கொள்கின்றனர்‌ என்பதை 
விளக்க, அப்பந்தை வகுப்பில்‌ எறிவதுண்டு. (ஒரு மெல்லிய, 
ஸ்பான்ச்‌ பந்தானது ஒருவருக்கும்‌ அடிபடாத நிலையை 
உறுதியாக்கும்‌.) 

3. அப்‌. 2ல்‌ பேதுருவின்‌ பிரசங்கத்தைக்‌ கற்றுக்கொள்ளும்‌ 
போது, பேதுருவின்‌ உரையைக்‌ கேட்டவர்களுக்கு, வசனம்‌ 36ல்‌ 
பேதுருவின்‌ கூற்றைக்‌ கேட்பதற்கு முன்பு வரை, “கிறிஸ்து” 
மற்றும்‌ “இயேசு” என்ற வார்த்தைகள்‌ வித்தியாசப்பட்ட 
பொருளுடையதாயிருந்தன என்பதை வலியுறுத்துங்கள்‌. 
உங்களிடத்தில்‌ எழுதிக்காட்டக்‌ கூடிய கரும்பலகை அல்லது 
அது போன்ற வேறொன்று இருந்தால்‌, நீங்கள்‌ ஒரு வரை 
படத்தைப்‌ பயன்படுத்த முடியும்‌. 22ம்‌ வசனத்திற்கு வரும்‌ 
போது கரும்பலகையின்‌ இடது புறம்‌ “இயேசு” என்ற வார்த்‌ 
தையை எழுதுங்கள்‌. வசனங்கள்‌ 25 முதல்‌ 31 வரை நீங்கள்‌ விவா 
திக்கும்போது “கிறிஸ்து” என்ற வார்த்தையைக்‌ கரும்‌ பலகை 
யின்‌ வலது பக்கம்‌ எழுதுங்கள்‌. வசனங்கள்‌ 32 மற்றும்‌ 33 
ஆகியவை “இயேசு” வுக்கு மறுபடியும்‌ திரும்புகையில்‌, வசனங்‌ 
கள்‌ 34 மற்றும்‌ 35 ஆகியவை மறுபடியும்‌ “கிறிஸ்துவை”ப்‌ பற்றி 
விவாதித்து ஆய்கின்றன. வசனம்‌ 36க்கு நீங்கள்‌ வருகையில்‌ 
இந்த இரு சிந்தனைகளையும்‌ இணையுங்கள்‌: இயேசுவே 
கிறிஸ்து! 





இயேசு கிறிஸ்து 

(வ. 22) (வ. 25-31) 

இயேசு கிறிஸ்து 
(வ. 32, 33) (வ. 34, 35) 


ட இயேசு - வ்‌ 


(வ. 36) 


117 


எழுதவதற்கான கரும்பலகை உங்களிடத்தில்‌ இல்லை 
யென்றால்‌ (அல்லது கரும்பலகையை உபயோகிக்க விரும்ப 
வில்லையென்றால்‌), உங்களின்‌ ஒரு கரத்தை “இயேசு” என்றும்‌ 
இன்னொரு கரத்தை “கிறிஸ்து என்றும்‌ அடையாளப்‌ 
படுத்துங்கள்‌. பேதுரு ஒன்றை அல்லது வேறொன்றைப்பற்றி 
விவாதிக்கின்ற விஷயத்தைக்‌ கூறுகையில்‌ சரியான கரத்தைத்‌ 
தூக்குங்கள்‌. வசனம்‌ 36க்கு நீங்கள்‌ வருகையில்‌, இரு 
கரங்களையும்‌ வலுவாக இணைத்துக்‌ காட்டுங்கள்‌: “இயேசு” 
மற்றும்‌ “கிறிஸ்து” ஆகிய இரண்டும்‌ ஒன்றே! 


80) 


: பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ ₹* 


1. அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ நூலில்‌ உள்ள 
மனமாற்றத்தின்‌ எடுத்துக்‌ காட்டுகளைக்‌ கொண்டு தொடர்‌ 
பிரசங்கங்கள்‌ பிரசங்கிக்கப்பட முடியும்‌. அப்‌. 2ல்‌ யூதர்களின்‌ 
மனமாற்றத்தைப்பற்றிய எனது பிரசங்கப்‌ புறக்குறிப்பு ஒன்று 
“புதிய ஏற்பாட்டின்‌ ஆராய்ச்சி”, இன்றைக்கான சத்தியம்‌ 
(ஜூலை 1993), பக்‌. 12ல்‌ காணப்படுகிறது. பக்கம்‌ 119ல்‌ 
கரப்பட்டுள்ள வரைபடம்‌ போல நான்‌ கம்பளித்‌ துணிப்‌ 
பலகை (18௩௭௦1௦௦௨0) ஓன்றை ஏற்பாடு செய்து இப்பாடத்தை 
விளக்கினேன்‌. பலகையின்‌ மேற்புறம்‌ இடது மூலையில்‌ 
காட்சியை அமைக்கப்‌ பயன்படும்‌ திறவுகோல்‌ வார்த்தைகளை 
வைக்கேன்‌. பேதுரு, கூட்டத்தாருக்குப்‌ பிரசங்கம்‌ செய்வது 
போன்ற ஒரு படம்‌ பலகையின்‌ மத்தியில்‌ உள்ளது. பாடத்தின்‌ 
பிரதான கருத்துக்கள்‌ பலகையின்‌ கீழ்ப்பகுதியில்‌ அட்ட 
வணைப்‌ படுத்தப்பட்டுள்ளன. பேதுருவின்‌ பிரசங்கத்தின்‌ 
எளிய புறக்குறிப்பொன்று வலது பக்க மேல்‌ பகுதியில்‌ உள்ளது. 
இந்த அமைப்பு ஒரு வரைபடம்‌ அல்லது கரும்பலகை அல்லது 
ஒளிப்படக்‌ கருவியின்‌ படத்திரை இவற்றில்‌ கூட காட்டப்பட 
முடியும்‌. 





118 


"12௫.1 மம இடிய 0௦08 oo 





"12 பஞ.(௫ ய) பக டு. பாம (யமா £9 

WUT ரமப. பு FIELD முழார 7092 025/௫. *G 

"12 படுப 209 7-௪ இக/ம மம ந 

பவாய று qo dius --- ரராடுஞிய்ஷரு, :12.ப,2௦(௫21/ 0/1 107 ௨௫/5/சயமயா( :ஐ 
(uo ToS 07௪.பாமஐரம (0570௧௫ '7 

TAINLY WE ராமனாக *I 


சாப்டா ாராரகைழயா ம பாற 000°C :€ ‘DE 





119 


2. அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ நூலில்‌ உள்ள 
மனமாற்றத்தின்‌ எடுத்துக்காட்டுகள்பற்றி மூன்று மாதகால 
வகுப்புகள்‌ அல்லது பாடங்கள்‌ எடுக்க நீங்கள்‌ விரும்பினால்‌, 
அதற்கான பாடத்‌ திட்டம்‌ பின்வருமாறு: 





1. மத்‌. 28:18-20; மாற்‌. 16:15, 16; மற்றும்‌ லூக்‌. 24:45-49ன்‌ பிரதான 
கட்டளை. இது மனமாற்றத்தின்‌ எடுத்துக்காட்டுக்கான 


பின்னணியைக்‌ தரும்‌. 


2. பெந்தெகொஸ்தே நாளில்‌ யூதர்களின்‌ மனமாற்றம்‌ (அப்‌. 2). 

3. சமாரியார்களின்‌ மனமாற்றம்‌ (அப்‌. 8). 

4. மந்திரவாதி சீமோன்‌ (“மந்திரவாதி ஒருவரின்‌ மனமாற்றம்‌”; 
அப்‌. 8). 

5. எத்தியோப்பிய மந்திரியின்‌ மனமாற்றம்‌ (அப்‌. 8). 

6. சவுலின்‌ மனமாற்றம்‌ (அப்‌. 9; 22; 26). 

7. கொர்நேலியுவின்‌ மனமாற்றம்‌ (அப்‌. 10; 11). 

8. லீதியாளின்‌ மனமாற்றம்‌ (அப்‌. 16). 

9. சிறைச்சாலைக்காரரின்‌ மனமாற்றம்‌ (அப்‌. 169. 


10. கொரிந்தியாகளின்‌ மனமாற்றம்‌ (அப்‌. 18). 

11. அப்பொல்லோ: “ஒரு ஊழியக்காரரின்‌ மனமாற்றம்‌” (அப்‌. 18). 
12. பேலிக்ஸின்‌ மனமாற்றமின்மை (அப்‌. 24). 

13. அகிரிப்பாவின்‌ மனமாற்றமின்மை (அப்‌. 25; 26). 


அப்போஸ்கலருடைய நடபடிகள்‌ நூலை நாம்‌ தொடர்ந்து 
கற்றுக்‌ கொள்ளுகையில்‌, மேற்சொன்ன இந்தப்பாடங்களுக்கு 
நான்‌ சுருக்கப்‌ புறக்குறிப்புகளும்‌, காட்சி உதவிகளும்‌ 
அளிப்பேன்‌. அப்பாடக்‌ குறிப்புகள்‌ அநேகமாக உங்களுக்குத்‌ 
தேவைப்படும்‌ குறிப்புகள்‌ யாவற்றையும்‌ தரும்‌. 

3. அப்‌. 2க்கான வேறொரு அணுகுமுறையில்‌ நீங்கள்‌ 
ஆர்வமாயிருந்தால்‌, அநேக அண்டுகளுக்கு முன்பு இவ்வதி 
காரத்தைப்பற்றி, “சபை நிலைநாட்டப்பட்ட நாள்‌” என்ற 
தலைப்பில்‌ ஒரு எடுத்துரைக்கும்‌ பிரசங்கத்தை நான்‌ எழுதி 
னேன்‌. அது, யோவேல்‌ என்ற பெயருடைய பன்னிரெண்டு 
வயதான யூதச்‌ சிறுவன்‌ ஒருவனின்‌ கண்ணோட்டத்தில்‌ அப்‌. 
2ன்‌ நிகழ்ச்சிகளை விளக்குவது போன்று அமைந்துள்ளது. 
இந்தப்‌ பிரசங்கமானது கைப்‌ பிரதி வடிவில்‌, Haun Publishing 
Company, Box 3426, Pasadena, TX 77501, USA என்ற முகவரியில்‌ 





120 


கிடைக்கின்றது. 

4. அப்‌. 2ல்‌ உள்ள மனமாற்ற சம்பவத்தை அணுகும்‌ 
ஆர்வமுள்ள ஒரு முறை என்னவெனில்‌, “97,000 பேர்‌ ஏன்‌ 
இரட்சிக்கப்படவில்லை?” என்பதாகும்‌. யூதர்களின்‌ மூன்று 
முக்கிய பண்டிகை தினங்களில்‌, எருசலேம்‌ மற்றும்‌ அதன்‌ 
சுற்றுப்புறங்களில்‌ உள்ள பகுதிகளின்‌ மக்கள்‌ தொகை மிகவும்‌ 
அதிகமாகி நூறாயிரக்கணக்கான மக்களால்‌ நிறைந்து வழியும்‌ 
(சிலர்‌ இது பத்து இலட்சமாகக்‌ கூட இருக்கும்‌ என்று மதிப்‌ 
பிட்டுள்ளனர்‌). பாதுகாப்பான நிலையிலிருக்க, அக்கூட்டத்தில்‌ 
100,000 பேர்‌ இருந்தனர்‌ என்று மதிப்பிடலாம்‌. மூவாயிரம்‌ போர்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றதால்‌, குறைந்த பட்சம்‌ 97,000 பேர்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறவில்லை என்று பொருளாகிறது! ஏன்‌ 
அவர்கள்‌ பெறவில்லை? மனந்திரும்பின 3000 பேரைப்‌ 
பாருங்கள்‌, பிறகு திரும்பி மனந்திரும்பாதவர்களைப்‌ 
பாருங்கள்‌. உதாரணமாக: 97,000 பேர்‌ பேதுருவின்‌ பிரசங்கத்‌ 
தினால்‌ அசைக்கப்படவில்லை. அவர்கள்‌ இயேசுவே கிறிஸ்து 
என்று விசுவாசிக்கவில்லை. அவர்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌ 
என்பதில்‌ ஆர்வம்‌ காட்டவில்லை. அவர்கள்‌ பேதுருவின்‌ 
வார்த்தையைச்‌ “சந்தோஷமாய்‌” ஏற்றுக்‌ கொள்ளவில்லை 
(யின்‌ மொழி நடை). அவர்கள்‌ மனந்திரும்பவில்லை. 
மாறுபாடுள்ள சந்ததியிலிருந்து விலகிவர அவர்கள்‌ விரும்ப 
வில்லை. இவ்வாறு, அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெறவில்லை, 
இவ்வாறு அவர்கள்‌ இரட்சிக்கப்படவில்லை, இவ்வாறு 
அவர்களைக்‌ தேவன்‌ சபையில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட 
வில்லை. இவ்விதமான செய்தியில்‌, மக்கள்‌ இன்று ஏன்‌ 
சுவிசேஷத்துக்குக்‌ கீழ்ப்படிவதில்லை என்பதற்குப்‌ பல 
காரணங்களை நீங்கள்‌ குறிப்பிட முடியும்‌. 


குறிப்புகள்‌ 

அப்‌. 1:26ல்‌ போலவே இங்கும்‌ “பதினொருவர்‌” என்பது அப்போஸ்‌ 
குலாகளைக்‌ குறிக்கிறது (எல்லா அப்போஸ்தலர்களையும்‌ குறிப்பிடும்போது 
“பன்னிருவர்‌” என்று அவர்கள்‌ அழைக்கப்படுகின்றனர்‌ [6:2]). பிரசங்கத்தின்‌ 
முடிவில்‌ கூட்டத்தினர்‌ எல்லா அப்போஸ்தலர்களையும்‌ பார்த்து (2:37) 
கேட்டபடியால்‌, பேதுரு ஒரு மொழியில்‌ பிரசங்கம்‌ செய்ய, மற்ற 


121 


பதினொருவரும்‌ அதை அங்கிருந்தவர்களின்‌ மொழியில்‌, மொழியாக்கம்‌ 
செய்திருக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. பேதுரு, எல்லாரும்‌ புரிந்து கொள்ளக்‌ 
கூடிய - அநேகமாக கொய்னி கிரேக்க - மொழியில்தான்‌ பேசியிருக்க 
வேண்டும்‌, மற்ற அப்போஸ்தலர்கள்‌ அவரைச்‌ சுற்றி நின்று சாட்சி 
கொடுத்திருப்பார்கள்‌ (பேதுரு பேசுகையில்‌ அவர்கள்‌ சம்மதிக்கும்‌ வகையில்‌ 
குலையை அசைப்பதை என்னால்‌ கற்பனையில்‌ காண முடிகிறது). 40ம்‌ 
வசனத்தையும்‌ (... புத்தி சொன்னான்‌) மற்றும்‌ 41ம்‌ வசனத்தையும்‌ (“அவனு 
டைய வார்த்தையைச்‌ சந்தோஷமாய்‌ ஏற்றுக்‌ கொண்டவர்கள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌) கவனியுங்கள்‌. “எருசலேமில்‌” வாசம்‌ 
பண்ணியவர்கள்‌ என்பது “வானத்தின்‌ கீழிருக்றெ சகல கதேசத்தாரிலுமிருந்து 
வந்த” யூதர்கள்‌ அங்கு தற்காலிகமாகத்‌ தங்கியிருந்ததைக்‌ குறிக்கிறது. 
யூதர்கள்‌ நேரக்‌ கணக்கை சூரிய உதயத்திலிருந்து (சுமார்‌ 6 மணியில்‌ 
இருந்து) தொடங்கினர்‌. சூரிய உதய நேரம்‌ மாறுபடக்‌ கூடும்‌ என்பதால்‌ 
இது சுமார்‌ 9.00 மணியாக இருக்கலாம்‌. “பெந்தெகொஸ்தே போன்ற 
பண்டிகை நாட்களில்‌ அநேகர்‌ காலை பத்து மணி வரை ஒன்றும்‌ 
புசிப்பகோ, குடிப்பதோ கிடையாது, சிலர்‌ நடுப்பகல்‌ வரை புசியாமல்‌, 
குடியாமல்‌ இருப்பார்கள்‌. “பழைய ஏற்பாட்டின்‌ செப்துவஜிந்த்‌ கிரேக்க 
மொழி பெயர்ப்பிலிருந்து பேதுரு மேற்கோள்‌ காட்டினார்‌ (சொற்‌ பொருள்‌ 
அகராதியில்‌ “எழுபதின்மரின்‌ பணி” [Septயagint] யில்‌ பார்க்கவும்‌). பல 
விளக்கவுரையாளர்கள்‌ பேதுருவின்‌ வார்த்தைகளுக்கும்‌, செப்துவஜிந்த்தின்‌ 
வாசகங்களுக்கும்‌ இடையில்‌ உள்ள வேறுபாடுகளைச்‌ சுட்டிக்காட்டுவதில்‌ 
விருப்பமுள்ளவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. அவர்களில்‌ பலர்‌ இரண்டு 
உண்மைகளைக்‌ கவனிக்காது விடுகின்றனர்‌: (1) செப்துவஜிந்த்தின்‌ 
மூலநூலில்‌ உள்ள வாசகங்கள்பற்றி நூறு சதவிகிதம்‌ நாம்‌ முழுமையாய்‌ 
அறியவில்லை. இந்நாளில்‌ நம்மிடம்‌ உள்ள செப்துவஜிந்த்‌ நூல்களில்‌ 
உள்ளவற்றைக்‌ காட்டிலும்‌, பேதுருவின்‌ வார்த்தைகள்‌ மூல நூலுக்கு மிகவும்‌ 
நெருங்கிய பொருளில்‌ பேசப்பட்டிருக்கலாம்‌. (2) பேதுரு, தேவனால்‌ 
ஏவப்பட்டவராக இருந்தார்‌. செப்துவஜிந்த்‌ வாசகங்களில்‌ இருந்து அவரது 
வார்த்தைகள்‌ மாறுபட்ட இடங்களில்‌, அந்த வார்த்தையின்‌ பொருள்பற்றி 
பரிசுத்த ஆவியானவர்‌ ஏவப்பட்ட விளக்கங்களை அளித்துள்ளார்‌. “நமது 
வேதாகமங்களில்‌, யோவேல்‌ 2:28ல்‌, “கடைசி நாட்களில்‌” என்று இல்லை, 
மாறாக “அதற்குப்‌ பின்பு” என்றுள்ளது. ஏசாயா மற்றும்‌ மீகா (ஏசா. 2:2; 
மீகா 4:1) ஆகியோர்‌ பயன்படுத்திய “கடைசி நாட்களில்‌?” என்ற 
வார்த்தைகள்‌ சுட்டிக்காட்டிய கால கட்டத்தையே இதுவும்‌ 
சுட்டிக்காட்டுவது ஆதாரப்பூர்வமானதாகும்‌. ஆவியானவரின்‌ ஏவுதலால்‌, 
பேதுரு தமது உரையில்‌, யோவேல்‌ “கடைசி நாட்களை” ப்பற்றி 
பேசியதாகத்‌ தகவல்‌ அளித்தார்‌. “யூதர்களின்‌ யுகத்தின்‌ “கடைசி நாள்களை” 
ப்பற்றிப்‌ பேதுரு பேசியிருக்க வாய்ப்புள்ளது. ஆயினும்‌, கேட்டவர்களுக்கு 
அவ்வார்த்தைகளின்‌ விளக்கம்‌ மற்றும்‌ அதன்‌ அடிப்படைக்‌ கருத்து இவை 
பொருள்படும்‌ விதம்பற்றி, “கடைசி நாட்கள்‌” என்பது மேசியாவின்‌ 
ஆளுகையைக்‌ குறிக்கிறது என்ற விளக்கம்‌ எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 
£1 கொரி. 10:11; எபி. 9:26; 1 பேது. 1:20; 1 யோவா. 2:18 ஆகியவைகளையும்‌ 
காணவும்‌. “ஆயிரமாண்டு அரசாட்சிக்‌ கொள்கையுடைய பலர்‌, “கடைசி 
நாட்கள்‌” என்ற சொல்வழக்கானது, இயேசு இனி வந்து எருசலேமில்‌ 





122 


ஆயிரமாண்டு ஆளப்போகும்‌ காலம்‌ என்று கற்பனை செய்கின்றனர்‌. 
யோவேலின்‌ கூற்றில்‌ உள்ள வல்லமையிலிருந்து தப்பிக்க, ஆயிரமாண்டு 
அரசாட்சிக்‌ கொள்கை விளக்கக்காரர்கள்‌ மிகவும்‌ சிரமப்படுகின்றனர்‌, 
ஆனால்‌ பேதுரு தெளிவாக, “தர்க்கதரிசியாகிய யோவேலினால்‌ 
உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது” என்று கூறினார்‌. அவர்‌, “இது 
எனக்கு ... நினைவூட்டுகிறது?” அல்லது “இது ... போல்‌ உள்ளது”? 
என்றெல்லாம்‌ கூறாமல்‌, “இது ...” என்று கூறினார்‌. 

“ஞானஸ்நானம்‌ என்பது முழுகுதலாக இருக்க வேண்டும்‌ என்பதில்லை 
என்று நிரூபிக்க வீணான முயற்சி செய்பவர்கள்‌ பலர்‌, வசனம்‌ 33ல்‌ உள்ள 
“பொழிந்தருளினார்‌” என்ற வார்த்தையை, “இது ஞானஸ்நானம்‌ ஊற்றுத 
லாகவும்‌ செய்விக்கப்படலாம்‌ என்பதை நிரூபிக்கிறது” என்பதற்காக 
சந்தர்ப்பவாதம்‌ செய்யப்‌ பயன்படுத்துன்றனர்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 
அப்போஸ்தலர்கள்மீது இறங்கி வந்தமைக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை 
கள்‌ யாவும்‌ - “ஞானஸ்நானம்‌” (1:4), “நிரப்பப்பட்டு” (2:4), “ஆவியை 
ஊற்றுவேன்‌” (2:17) - உருவக நடையில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. பரிசுத்த 
ஆவியானவர்‌ ஒரு நபராக இருக்கின்றவரானதால்‌, அவரை “ஊற்ற” 
முடியாது. யாரேனும்‌ இக்கருத்து பற்றி எனக்கு அறைகூவல்‌ விடுப்பார்‌ 
களென்றால்‌, நான்‌ ஒரு குவளையை எடுத்து அதில்‌ சிறு கல்‌ ஒன்றை 
இடுவேன்‌. அப்‌. 1, மற்றும்‌ 2ல்‌ கூறப்பட்ட வைகளுக்குத்‌ தோராயமான ஒரு 
இணைச்‌ செயலாக, அக்கல்‌ மூழ்கும்‌ வரையில்‌ அக்குவளையைத்‌ 
குண்ணீரினால்‌ நிரப்புவேன்‌. அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ 
பிற்பகுதியில்‌, பேதுரு, பவுல்‌ போன்ற அநேகர்‌ தரிசனங்களைக்‌ கண்டனர்‌ 
(10:17; 16:9). ஒருவேளை இந்த இராத்தரிசனங்கள்‌, ஏவப்பட்ட 
சொப்பனங்களினால்‌ உண்டாயிருக்கலாம்‌ (அப்‌. 27:23). யோவேல்‌ 2:29ல்‌ 
“என்னுடைய” என்ற வார்த்தை இல்லாமல்‌ (1h என்ற ஆங்கில ௨14௦16) 
இருப்பதால்‌, “ஊழியக்காரர்கள்‌”” என்பது அன்றைய அடிமைத்தன 
முறையிலிருந்தவர்களை குறிப்பிட்டிருக்கலாம்‌. வேறு வார்த்தைகளில்‌ 
சொல்வதானால்‌, அநேகமாக இது உலகத்தின்படியான அடிமை வேலை 
செய்து கொண்டிருந்தவர்கள்‌ கிறிஸ்தவர்களானகைக்‌ குறிப்பிடலாம்‌. 
“யோவேல்‌ கூறிய அனைத்தும்‌ பெந்தெகொஸ்தே நாளன்று நடந்தேற 
வில்லை. உதாரணமாக, நாம்‌ அறிந்த வரையில்‌ அன்றைய தினம்‌ 
குரிசனங்களோ (அல்லது) சொப்பனங்களோ காணப்படவில்லை (வ. 175. 
ஆகவே, பெந்தெகொஸ்தேயன்று யோவேல்‌ தீர்க்கதரிசனத்தின்‌ நிறை 
வேற்றம்‌ ஆரம்பம்‌ ஆயிற்று என்று டேதுரு கூறியிருப்பது நிரூபணமாகிறது. 
“மகன்கள்‌” மற்றும்‌ “மகள்கள்‌” (வ. 17), “ஆண்கள்‌ மற்றும்‌ பெண்கள்‌” (வ. 
18) ஆகியோருக்கு வரங்கள்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்டன. பின்னாளில்‌ 
பெண்கள்‌ அற்புத வரங்களைப்‌ பெற்றனர்‌ (அப்‌. 21:9). “வாலிபர்கள்‌” 
மற்றும்‌ “வயது முதிர்ந்தவர்கள்‌” ஆகியோருக்கு வரங்கள்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்டன (வ. 17). “அடிமைகளும்‌ அதில்‌ சேர்க்கப்படலாம்‌ (வ. 18). 
மூல பாஷையில்‌ இது “எல்லா மாம்சத்தின்‌ மேலும்‌” என்றுள்ளது, 
என்றால்‌ மிருகங்கள்‌, மீன்கள்‌ மற்றும்‌ பறவைகளும்‌ இதில்‌ அடங்கியிருக்க 
வேண்டும்‌ (1 கொரி. 15:39)! “பழைய ஏற்பாட்டில்‌ தேவனால்‌ 
வெளிப்படுத்தப்பட்ட மொழிநடைகள்‌ ஏராளமான பகுதிகளில்‌ உள்ளன. 
உதாரணமாக, தானியேல்‌ 7-12ஐப்‌ பாருங்கள்‌. இவ்வகையில்‌ முக்கியமாய்க்‌ 


123 


குறிப்பிடத்தக்க மொழிநடைகள்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ என்ற நூலில்‌ 
உள்ளது. மூல பாஷையில்‌, வெளிப்படுத்தின விசேஷம்‌ என்ற நூலானது, 
“இயேசு கிறிஸ்துவின்‌ வெளிப்பாடு ...” என்று தொடங்குகிறது. “வெளி. 
6:12-14ல்‌ “கோபாக்கினையின்‌ மகாநாளைக்‌” குறிப்பதற்கு இதே 
மொழிநடை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது உலகத்தின்‌ முடிவைக்‌ 
குறிக்றெதென்று நான்‌ எண்ணுகின்றேன்‌. சிலர்‌ இது அநேகமாக ரோமாபுரி 
ராஜ்யத்தின்மேல்‌ வரக்‌ கூடிய ஒரு தற்காலிகமான தீர்ப்பை, குறிப்பதாக 
எண்ணுகின்றனர்‌. 2 பேது. 3:10ல்‌ இதே மொழிநடை பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது, இங்கு நிச்சயமாகவே இது உலகத்தின்‌ முடிவை குறிப்பதா 
யுள்ளது. 

இப்பாடத்தில்‌ குறிப்பிட்டுள்ள இரு நிலைகளுடன்‌, கூடுதலாக 
வேறொரு சாத்தியக்‌ கூறும்‌ உள்ளது. அதாவது: கி.பி. 70ல்‌ எருசலேம்‌ 
அழிக்கப்படுவதை யோவேல்‌ குறிப்பிட்டார்‌. அந்த நாளில்‌ எருசலேமில்‌ 
வாழ்ந்திருந்தவர்களில்‌, “கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது கொள்ப 
வர்கள்‌” (அதாவது கிறிஸ்தவர்கள்‌) அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டனர்‌. 
மத்தேயு 24:15, 16ல்‌ உள்ள கிறிஸ்துவின்‌ கீர்க்கதரிசனத்தால்‌ எச்சரிக்கப்‌ 
பட்டவர்கள்‌, ரோமாபுரிப்‌ படைகள்‌ நெருங்குகையில்‌ நகரை விட்டு 
ஓடிப்போயினர்‌. இந்நிலையானது, வசனப்பகுதியை எவ்விதத்திலும்‌ 
பிணைப்பறுப்பதில்லை. ஆனால்‌ இப்பாடத்தில்‌ குறிப்பிட்டுள்ள 
நிலையையே நான்‌ தெரிவு செய்கிறேன்‌. “யோவேலின்‌ தீர்க்கதரிசனம்‌ 
ஓவ்வொன்றும்‌ அந்த ஒரே நாளில்‌ நடந்தேறவில்லை என்று முன்னரே நாம்‌ 
கவனித்தோம்‌. வசனங்கள்‌ 19-21 உலக முடிவைக்‌ குறிக்கிறது என்ற 
கருத்தானது, யோவேலின்‌ தீர்க்கதரிசனமானது கிறிஸ்தவ யுகத்தின்‌ - 
பெந்தெகொஸ்தேமுதல்‌ உலக முடிவுவரையுள்ள காலத்தின்‌ - முழுமையான 
நிகழ்ச்சி சுருக்கமாக ஆய்கிறது என்பதே இங்கு கண்ணோக்க 
வேண்டியதாகும்‌. “பல விரிவுரையாளர்கள்‌, வசனம்‌ 19 மற்றும்‌ 20ல்‌ 
உருவகம்‌ செய்யப்பட்டுள்ள காட்சிகள்‌ இயேசு சிலுவையில்‌ தொங்கிய 
போது சூரியன்‌ அந்தகாரப்பட்ட நிகழ்ச்சியில்‌, ஒரு வரையரைக்குட்பட்ட 
விதத்தில்‌ ஓத்துப்‌ போவதாகக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. இயேசுவின்‌ மரணத்தின்‌ 
போது நடந்த உலகியல்‌ நிகழ்ச்சிகள்‌, யோவேலின்‌ கீர்க்கதரிசனத்தின்‌ ஒரு 
பகுதி நிறைவேற்றமாயிருந்தது. “கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது 
கொள்வது” என்பது வாய்ப்பயிற்சியை விட மேலானது (மத்‌. 7:21). இதற்கு 
அப்‌. 22:16 ஒரு சிறந்த இணை வசனமாகும்‌, அங்கு அனனியா, சவுலிடம்‌, 
“நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது கொண்டு, ஞானஸ்நானம்‌ 
பெற்று, உன்‌ பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படு”” என்றார்‌. “நசரேயன்‌” 
என்றால்‌ இயேசு, நாசரேத்‌ என்ற நகரில்‌ இருந்து வந்தவர்‌ என்று பொருள்‌ 
(KJV, NIVயில்‌ காணவும்‌). அந்நாட்களில்‌, “இயேசு” என்பது ஒரு பொதுவான 
பெயராய்‌ இருந்தது. பவுல்‌, இயேசுவைக்‌ குறிப்பதற்கு “நசரேயன்‌” என்ற 
மாறுபட்ட சொல்லாக்கத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. “அற்புதங்களை, “பலத்த 
செய்கைகள்‌”, “அற்புதங்கள்‌” மற்றும்‌ “அடையாளங்கள்‌” என்ற மூன்று 
வழிகளில்‌ புதிய ஏற்பாடு குறிப்பிடுகின்றது. “பலத்த செய்கைகள்‌” என்ற 
வார்த்தை “வல்லமை” என்ற மூலப்‌ பொருள்‌ கொண்ட கிரேக்க வார்த்தை 
யிலிருந்து மொழியாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. “பலத்த செய்கைகள்‌” 
என்பது என்ன செய்யப்பட்டது என்பதைக்‌ குறிக்கும்‌. “அற்புதங்கள்‌” 








124 


என்பது, இந்த பலத்த செய்கைகள்‌ மக்கள்மேல்‌ ஏற்படுத்திய விளைவைக்‌ 
குறிக்கும்‌. “அடையாளங்கள்‌” என்பது இந்த பலத்த செய்கைகளின்‌ 
நோக்கத்தைக்‌ குறிக்கும்‌. இவைகளைச்‌ செய்தவர்களோடு தேவன்‌ 
இருந்தார்‌ என்பதற்கு இவைகள்‌ ஒரு அடையாளம்‌ ஆகும்‌ (எபி. 2:4ஐக்‌ 
கவனிக்கவும்‌). “இயேசு, பெயெல்செபூலின்‌ வல்லமையினால்‌ பலத்த 
செய்கைகளைச்‌ செய்ததாகப்‌ பரிசேயர்கள்‌ குற்றம்‌ சாட்டினர்‌ (மத்‌. 12:24), 
ஆனால்‌ அவர்‌ பலத்த செய்கைகள்‌ செய்ததை அவர்களால்‌ மறுக்க 
முடியவில்லை (லூக்‌. 11:15). “பார்க்க விரும்புபவர்கள்‌ யாவரும்‌ எளிதில்‌ 
சென்று சேரும்‌ வண்ணம்‌ அக்கல்லறை இருந்தது (இ.வ. யோவான்‌ 20:5). 
இதை நான்‌ எழுதியபோது, அமெரிக்க நாட்டில்‌ புகழ்‌ பெற்ற 
விளையாட்டு வீரர்‌ ஒருவார்‌ கொலைக்‌ குற்ற விசாரணைக்குட்பட்டிருந்தார்‌. 
அமெரிக்க தேசத்தில்‌ இருந்துகொண்டு, இவரது பெயரையும்‌, இவருக்‌ 
கெதிராய்க்‌ கூறப்பட்ட குற்றத்தையும்‌ அறியாதிருப்பதென்பது அநேகமாக 
முடியவே முடியாததாகும்‌. இதே போலவே, அன்று எருசலேமிலிருந்து 
மக்கள்‌ எல்லாருடைய நாவுகளிலும்‌, எதிர்மறையாகவோ அல்லது 
நேர்மறையாகவோ இயேசு என்ற பெயர்‌ வழங்கிற்று. “மூல வசனத்தில்‌ இது 
“சட்ட மற்ற மனிதர்களின்‌” என்றுள்ளது, இது அநேகமாக தேவனுடைய 
நியாயப்‌ பிரமாணமற்ற (அதாவது புறஜாதி) மக்களைக்‌ குறிப்பதாய்‌ 
உள்ளது. ரோமாபுரி வீரர்கள்தான்‌ இயேசுவைச்‌ சிலுவையில்‌ ஆணி 
யடித்தனர்‌, ஆனால்‌ அவ்வாறு செய்ததில்‌ அவர்கள்‌ யூத மக்களின்‌ விருப்‌ 
பத்தை நிறைவேற்றினர்‌. எனவே பேதுரு, “நீங்கள்‌ (அவரைச்‌) சிலுவையில்‌ 
அணியடித்துக்‌ கொன்றீர்கள்‌” என்று கூற முடிந்தது. 

மறுபடியும்‌ பேதுரு, பலஸ்தீனத்தில்‌ வாழ்ந்தவர்களை இங்கு குறிப்‌ 
பிட்டிருக்கலாம்‌, ஆனால்‌ யூதர்கள்‌ ஒரு நாட்ட வராக இருந்து இயேசுவைப்‌ 
புறக்கணித்தனர்‌ என்ற உண்மையை அவர்‌ வலியுறுத்தினார்‌ (யோவா. 
1:11ஓக்‌ கவனிக்கவும்‌). ஆதலால்‌, எங்கு வாழ்ந்தவர்களாக இருந்தாலும்‌, 
அவர்கள்‌ எல்லாரும்‌ “அவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்த” குற்றத்தைச்‌ 
செய்தவர்கள்‌ ஆவார்கள்‌. “தேவனுடைய முன்னறிவு என்ற கருத்துடைய 
பாடத்தைக்‌ காட்டிலும்‌ வேதாகமத்திலுள்ள மற்ற சில தலைப்புகள்‌ 
அதிகமான அறை கூவல்‌ விடுபவைகளாய்‌ உள்ளன. எல்லாம்‌ அறிந்த, 
நடக்கப்‌ போவகைக்கூட முன்னரே அறிந்திருக்கின்ற தேவன்‌, மனிதனு 
டைய சுயாதீனமான ஓழுக்க நெறிகளில்‌ வேதாகம உபதேசங்களைக்‌ 
கொண்டு எப்படி ஓப்புரவாக முடியும்‌? நான்‌ சொல்ல முடிவதெல்லாம்‌, 
தேவன்‌ ஒவ்வொன்றையும்‌ அறிந்தவராகையால்‌, அவர்‌ என்ன நடக்கும்‌ 
என்று அறிந்துள்ள உண்மையானது, நேற்று நடந்ததை நான்‌ அறிந்துள்ள 
தற்கு அதிகமாக, தனிப்பட்ட கடமைகளை நம்மிடமிருந்து நீக்கி விடாது 
என்பதே. இந்தப்‌ பிரச்சனையில்‌ நாம்‌ தடுமாறுகையில்‌, பேதுருவும்‌, அவரது 
உரையைக்‌ கேட்டவர்களும்‌ இந்த மெய்யுரைபற்றி எந்தப்‌ பிரச்சனையும்‌ 
அடையவில்லை என்பது நிச்சயம்‌ என்ற விஷயத்தைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 
“இயேசு மரித்தபோது, அவரது மரணம்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதல்பற்றி 
அநேகந்தரம்‌ (மாற்‌. 8:31; 9:12, 31; 10:33; லூக்‌. 17:25; 18:31-33) முன்னு 
ரைத்திருந்தும்‌, அவரைப்‌ பின்பற்றியவர்கள்கூட எல்லாம்‌ முடிந்தது என்று 
நினைத்தார்கள்‌. ““பதிவு செய்யப்பட்டுள்ள பேதுருவின்‌ இரண்டாவது 
பிரசங்கத்தில்‌ (இ.வ. 3:18) இயேசு ஒரு பாடுபடும்‌ ஊழியக்காரராக 











125 


(தீர்க்கதரிசிகள்‌ முன்னுரைத்தபடி) இருந்தது வலியுறுத்தப்படுகிறது. அப்‌. 
2:40ல்‌ பேதுரு தமது முதலாவது பிரசங்கத்தில்‌ கூறியதை ஒரு 
தொகுப்புரையாகவே நாம்‌ பெற்றுள்ளோம்‌ என்று குறிப்பிடுகிறது. 
அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ நூலில்‌ தகவல்களை இரண்டாம்‌ தரம்‌ 
தராத ஒருவழி முறையை லூக்கா வழக்கமாக்கியிருந்தார்‌, ஆனால்‌ கூடுதல்‌ 
விபரங்களை பின்னால்‌ தருகிறார்‌. பேதுரு தமது இரண்டாம்‌ பிரசங்கத்தில்‌ 
கூறியிருந்தவற்றில்‌ (அப்‌. 3) அதிகமானவற்றைத்‌ தமது முகல்‌ பிரசங்கத்திலும்‌ 
கூறியிருப்பார்‌, கொர்நேலியுவுக்குக்‌ கூறின பிரசங்கத்தில்‌ இருந்தவை 
களைக்கூட அவர்‌ (அப்‌. 10) கூறியிருப்பார்‌. “”உயிர்க்தெழுதலில்‌ நம்பிக்கை 
யற்றவர்கள்‌ இன்றும்‌ கூட இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ சொல்லியாக 
வேண்டும்‌. கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு, உயர்ந்து விளங்கும்‌ இந்த 
இயக்கத்தின்‌ எதிரிகள்‌ இயேசுவின்‌ சரீரத்தைக்‌ கொண்டு வந்தாலே போதும்‌. 
இதை அவர்களால்‌ செய்ய முடியாது. இயேசுவின்‌ சரீரம்‌ களவாடப்படாத 
படிக்கு, எல்லாவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டன என்பது பொதுவாக யாவரும்‌ அறிந்த ஒன்றாகும்‌. அடுத்த நாள்‌ 
காலையில்‌ அந்தக்‌ கல்லறை வெறுமையாயிருந்தது என்பதும்‌ பொதுவாக 
யாவரும்‌ அறிந்த ஒன்றாகும்‌. அந்த சரீரத்துக்கு என்னவாயிற்று? இயேசுவின்‌ 
சிநேகிதர்கள்‌ அதை எடுத்துச்‌ சென்றிருக்க முடியாது; இயேசுவின்‌ 
விரோதிகளும்‌ அதை எடுத்துச்‌ சென்றிருக்க முடியாது. ஆயினும்‌, அது 
அங்கில்லை. இந்தப்‌ புதிருக்கான விடையைப்‌ பேதுரு அன்றே கூறினார்‌: 
இயேசு தாம்‌ முன்னுரைத்தபடியே உயிர்த்தெழுந்தார்‌. “பிறப்பின்போது 
சிக்கல்கள்‌ இருக்கக்கூடும்‌. ஆனால்‌ சாதாரண சூழ்நிலைகளில்‌, இக்கூற்று 
உண்மையானது. “உயிர்த்தெழுகலுக்கு வேறு ஆதாரம்‌ ஒன்றும்‌ இல்லை 
யென்றாலும்‌, அப்போஸ்கலார்களுடைய வாழ்க்கையில்‌ நிகழ்ந்த அதிசய 
மான மாற்றமே போதுமானதாகும்‌. உயிர்த்தெழுந்த கர்த்தரைப்‌ பார்த்‌ 
திருந்தால்‌ அன்றி, அப்படிப்பட்ட மாற்றம்‌ நிகழ வேறு வழியொன்றையும்‌ 
விளக்க முடியாது. “அப்‌. 3ல்‌, பேதுரு, இந்தப்‌ பிரசங்கத்தில்‌, மோசே, ஏசாயா 
மற்றும்‌ உள்ள தீர்க்ககரிசனங்களிலிருந்து குறிப்புக்களை காட்டினார்‌. இந்த 
முதல்‌ பிரசங்கத்தில்‌ லூக்கா பதிவு செய்திராத மற்ற தீர்க்கதரிசனங்களையும்‌ 
குறிப்பிட்டுப்‌ பேசியிருக்க வாய்ப்புள்ளது. ஆயினும்‌, இந்தப்‌ பிரசங்கத்தின்‌ 
அடிப்படையான வேண்டுகோள்‌ தாவீதின்‌ எழுத்துக்களாகவே இருந்தது. 
“சங்கதம்‌ 16:8-11. பேதுரு செப்துவஜிந்த்திலிருந்து மேற்கோள்‌ காட்டினார்‌, 
ஆகவே, பழைய ஏற்பாட்டின்‌ வாசகங்களிலிருந்து இது சற்று மாறுபடுவதை 
நீங்கள்‌ கவனிப்பீர்கள்‌ (இது எபிரெய மொழியிலிருந்து மொழியாக்கம்‌ 
செய்யப்பட்டது). “மூலவசனத்தில்‌ “ஆத்துமா” என்பதற்கான வழக்கமான 
வார்த்தையாகிய p5௪ என்றுள்ளது. 

“KIVயில்‌ இங்கு துரதிர்ஷ்டவசமான மொழிபெயர்ப்பாயெ “நரகம்‌” 
என்றுள்ளது. மூலப்‌ பிரதியில்‌ இவ்விடத்தில்‌ “02/௪௭” (துன்மார்க்கரின்‌ 
நித்திய அடைவிடம்‌; அதாவது நரகம்‌) என்றில்லை, மாறாக “Hades” 
என்றுள்ளது. சொற்பொருள்‌ அகராதியில்‌ பாதாளம்‌ (118069) மற்றும்‌ நரகம்‌ 
(Hell) என்பவைகளின்‌ கழ்‌ பார்க்கவும்‌. “இது தாவீதுக்கு பயன்படுத்தப்‌ 
படுகிற வழக்கமற்ற ஒரு சொல்‌ வழக்காகும்‌. ஒருவேளை, தாவீது, 
இஸ்ரவேலின்‌ ஆவிக்குரிய பிதாக்களில்‌ ஒருவராயிருந்தார்‌ அல்லது தாவீது 
ஒரு வம்சத்தைத்‌ தோற்றுவித்தவர்‌ என்ற உண்மையைக்‌ குறிப்பதாகப்‌ 














126 


பேதுரு இதை வலியுறுத்தியிருக்கலாம்‌. “1 இரா. 2:10 மற்றும்‌ நெகே. 3:16 
ஆகியவற்றைக்‌ கவனிக்கவும்‌. தாவீதின்‌ கல்லறையில்‌ ஏரோது, வெள்ளைச்‌ 
சலவைக்‌ கற்களினால்‌ ஒரு நினைவுச்‌ சின்னத்தைக்‌ கட்டினார்‌. அது நகரில்‌ 
நன்கு தெரியக்கூடிய இடத்தில்‌ இருந்தது. “பழைய ஏற்பாட்டில்‌ தாவீதின்‌ 
வரலாற்றைப்‌ படிக்கையில்‌ தாவீதின்‌ வாழ்க்கையில்‌ நாம்‌ சுலபமாய்த்‌ 
குவறவிடக்‌ கூடிய வசீகரமான அம்சம்‌ இதுவாகும்‌. 1 சாமு. 16:13ல்‌ 
கர்த்தருடைய ஆவி தாவீதின்‌ மேல்‌ வந்தது தெளிவாக்கப்படுகிறது (2 சாமு. 
23:2யும்‌ காணவும்‌). ஆனால்‌ தாவீதுக்குப்‌ பழைய ஏற்பாட்டில்‌ தீர்க்கதரிசி 
என்ற சொல்‌ பயன்படுத்தப்படவில்லை. ஆயினும்‌, தாவீது ஒரு தீர்க்கதரிசி 
என்பதையும்‌, புதிய ஏற்பாட்டில்‌, வேறு எந்தப்‌ பழைய ஏற்பாட்டு நூலைக்‌ 
காட்டிலும்‌ சங்கீதங்கள்‌ அதிகமாய்‌ மேற்கோள்‌ காட்டப்பட்டன 
என்பதையும்‌ யூதர்கள்‌ புரிந்திருந்தனர்‌. இப்பாடக்‌ கருத்து பற்றி இன்னும்‌ 
அதிகமாய்‌ அறிய, இன்றைக்கான சத்தியம்‌ (ஏப்ரல்‌ 1994), “தீர்க்கதரிசியாக 
தாவீது” என்ற ஆங்கிலப்‌ பிரதியில்‌ “தாவீது 2: இஸ்ரவேலின்‌ மேய்ப்பனாகிய 
அரசன்‌” என்ற தலைப்பில்‌ காண்க. “சங்‌. 192:11ஐயும்‌ காணவும்‌. 2 சாமு. 
சன்‌ வாக்குத்தத்தங்களின்‌ ஒரு பகுதி, சாலமோன்‌ மற்றும்‌ அவருக்குப்‌ 
பின்வந்த தாவீதின்‌ சந்ததியார்கள்‌ தெற்கு இராஜ்யமாயெ யூதாவை 
ஆண்டபோது நிறைவேறியது. இருப்பினும்‌ அதன்‌ முழுமையான 
நிறைவேறுதல்‌ இயேசு (தாவீதின்‌ சந்ததியில்‌ வந்தவர்‌, மத்‌. 1:1-16) 
பரலோகத்திற்கு ஏறி தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ அமர்ந்தபோதுதான்‌ 
(2:33) நிறைவாக நிறைவேறிற்று. “அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ நூலில்‌ 
“இிறிஸ்து”” என்ற வார்த்தை முதன்முறை பயன்படும்‌ இடம்‌ இதுவே. 
“மேசியா” என்ற எபிரெய வார்த்தையின்‌ கிரேக்க வடிவம்‌ “கிறிஸ்து” ஆகும்‌. 
இரு வார்த்தைகளுமே “அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌?” என்று 
பொருள்படும்‌. சொற்பொருள்‌ அகராதியில்‌ “கிறிஸ்து” (C$) என்பதின்‌ 
கீழ்‌ பார்க்கவும்‌. “தாவீது தாம்‌ எழுதிய எல்லா விஷயங்களைப்பற்றியும்‌ 
புரிந்திருக்கத்‌ தேவையில்லை. தீர்க்ககரிசிகள்‌ அநேக வேளைகளில்‌, 
வருடக்கணக்கில்‌ தங்களுக்குப்‌ புரியாதிருந்தவற்றைப்‌ பேசினார்கள்‌, 
பின்னால்‌ அவர்‌ களுடைய வார்த்தைகள்‌ ஏவப்பட்ட ஒரு பேச்சாளர்‌ 
அல்லது எழுத்தாளரால்‌ விளக்கி கூறப்பட்ட போதுதான்‌ அவைகள்‌ புரிந்து 
கொள்ளப்பட்டன. “இயேசுவின்‌ சரீரம்‌ கல்லறைக்குள்‌ ஒரு முழு நாளும்‌, 
மற்ற இரண்டு நாட்களின்‌ பகுதிகளும்‌ இருந்தது. யூதர்களின்‌ கணக்குப்படி. 
இது மூன்று நாட்களாகும்‌. “111௩ போன்ற சில மொழி பெயர்ப்புகளில்‌ “H௨- 
0%” என்ற வார்‌ த்தை “கல்லறை” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, 
ஏனெனில்‌ சங்கீதத்தின்‌ எபிரெய வசனபகுதியில்‌ சங்கதம்‌ 16ல்‌ கல்லறையைக்‌ 
குறிக்கும்‌ “52௦1” என்ற வார்‌ த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறாக 
அவர்கள்‌, கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ கல்லறையில்‌ இருக்காது, அவரது சரீரம்‌ 
அழியாது என்று மட்டுமே தாவீது கூறியிருப்பதாக எண்ணினர்‌. பேதுரு அப்‌. 
2ல்‌ உண்மையில்‌ கூறியிருப்பதை நான்‌ தெரிவு செய்கிறேன்‌. பேதுரு “11௨- 
035” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்தினார்‌. “வேதாகமத்தில்‌ ஒரு சிலர்‌ 
மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டுள்ளனர்‌, ஆனால்‌ கல்லறை மற்றும்‌ 
பாதாளத்தில்‌ இருந்து அவர்கள்‌ “தப்பியது” தற்காலிகமானதே, ஏனெனில்‌ 
அவர்கள்‌ அனைவரும்‌ மறுபடியும்‌ மரித்தனர்‌. இவ்விதமாய்‌ அவர்கள்‌ 
சரீரங்கள்‌ கல்லறையிலும்‌, ஆத்துமாக்கள்‌ பாதாளத்திலும்‌ மறுபடியும்‌ சிறை 





127 


வைக்கப்பட்டன. இயேசு ஒருவரே மறுபடியும்‌ மரியாமலிருக்கும்படி 
உயிர்த்தவர்‌. 

**இந்த உலகத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌, இயேசு அவர்களுக்கு 
விசாரணைகளையும்‌ உபத்திரவங்களையும்‌ வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌ 
(யோவா. 15:18-21). இயேசு முன்னுரைத்திருந்த உபத்திரவம்‌ விரைவில்‌ 
துவங்கவிருந்தது (அப்‌. 4:1-3). அதன்‌ விளைவாகப்‌ பேதுருவின்‌ உரையைக்‌ 
கேட்டவர்களின்‌ முன்பாக நின்றிருந்தவர்களில்‌ ஒருவரைத்‌ தவிர மற்ற 
அனைவரும்‌ தங்கள்‌ விசுவாசத்திற்காக கொலை செய்யப்படப்‌ போகின்ற 
வார்களாய்‌ இருந்தனர்‌. (ஆதிப்‌ பாரம்பரியத்தின்படி, பத்மு தீவுக்கு நாடு 
கடத்தப்பட்ட அப்போஸ்தலர்‌ யோவானைத்‌ தவிர மற்ற அப்போஸ்தலர்‌ 
கள்‌ அனைவரும்‌ வேத சாட்சிகளாக மரித்தனர்‌.) “இதற்குமுன்‌ இயேசு 
தமது விரோதிகளிடம்‌ பேசுகையில்‌ இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்‌ 
(மத்‌. 22:43). இது ஆதிகிறிஸ்தவ எழுத்தாளர்களுக்கு மிகவும்‌ விருப்ப 
மானதாகும்‌ (1 கொரி. 15:25; எபே. 1:20, 22; எபி. 1:13; 5:6-10). “கிரேக்க 
வசனப்பகுதியில்‌ “கர்த்தர்‌” என்று வரும்‌ இரு இடங்களிலும்‌ 6171௦3 
என்ற வார்த்தை பயன்படு த்தப்பட்டுள்ளது. சங்‌. 110:1ல்‌ முதலாவது 
“யொகோவா” அல்லது “யாவே” என்ற வார்த்தையும்‌, பிறகு “அதோனாயி? 
(“கர்த்தர்‌”) என்ற வார்த்தையும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிரேக்க 
மொழிபெயர்ப்பிலிருந்து பேதுரு மேற்கோள்‌ காட்டியிருந்ததாலும்‌, KIV 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ தமது சிந்தையில்‌ இரு 
வித்தியாசமான வார்த்தைகளைக்‌ கொண்டிருந்தார்‌ என்பது சரியானதே 
என்று எண்ணினர்‌. “தாவீதின்‌ சிங்காசனம்‌” என்ற வார்த்தையோ, அல்லது 
அதற்கு இணையான வேறு வார்த்தையோ புதிய ஏற்பாட்டில்‌ மறுபடியும்‌ 
வேறெங்கும்‌ பயன்படுத்தப்படவில்லை. இந்த இடத்திலிருந்து இதற்குப்‌ 
பிறகு நாம்‌ தேவன்‌/இயேசுவின்‌ சிங்காசனம்‌ என்று மட்டுமே படிக்க 
முடிகிறது. “ஆயிரமாண்டு ஆட்சிக்‌ கொள்கைக்காரர்கள்‌, கிறிஸ்து 
மறுபடியும்‌ இந்த பூமிக்கு வந்து, எருசலேமில்‌ ஒரு இராஜ்யத்தை 
நிலைநாட்டி, ஒரு அரியணையில்‌ (“தாவீது அரியணை” என்று அதை 
அவர்கள்‌ அழைக்கின்றனர்‌) ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ வீற்றிருப்பார்‌ என்று 
போதிக்கின்றனர்‌. அவர்கள்‌, இயேசு ஏற்கனவே இராஜ்யத்தை நிலைநாட்டி 
விட்டதையும்‌, அவர்‌ ஏற்கனவே தாவீதின்‌ அரியணையில்‌ வீற்றிருந்து 
அரசாளுவதையும்‌, அவரது அரசாட்சி இப்பூமியின்‌ மீது அல்ல ஆனால்‌ 
பரலோகத்தில்‌ உள்ளது என்பதையும்‌ புரிந்துகொள்ளத்‌ தவறுகின்றனர்‌. 
தேவன்‌ ... கிறிஸ்துவுமாக்கினார்‌”” என்ற வார்த்தைகள்‌, தமது 
உயிர்த்தெழுதலுக்கு முன்பு இயேசு, மேசியாவாக இல்லாதிருந்தார்‌ என்று 
பொருள்படாது. இயேசு தமது உயிர்த்தெழுதலுக்கு முன்பே தாம்‌ மேசியா 
என்பதை ஒப்புக்‌ கொண்டுள்ளார்‌ (மாற்‌. 14:61-62). “தேவன்‌ ... 
கிறிஸ்துவுமாக்கினார்‌” என்ற வார்த்தைகள்‌ மூலம்‌ பேதுரு, மரித்தோரி 
லிருந்து அவரை உயிர்த்தெழுப்பியதனால்‌ (ரோமர்‌ 1:5), மனிதகுலம்‌ 
முழுமைக்கும்‌ அவரே மேசியா என்பதை அறியச்‌ செய்தார்‌. 














128 


(97:28) dn 
(97:22) quo 8௦2009, 
இராப்‌ Pep (81:6) பயம்‌ 
UOPIHTOL oS, 01/09/9050. (9, 
(96 19) மய டு பகர 
01/09, uo (9) 
(62 ௫) «ious 09௩/௪ 1107, 
றழி ௨௦௪ (99 ro) DTEroIGI 
TYLEY PHOLEDTE,, 01/09/9050. (9, 


(ZI 15) உயர 
01/09/9092 (9 


(IF 1௫) பிகரா 
(96 ro) 0120000009), (99 TO) 
ரர பட்டு ghriyaoigoos MTN) 


(6:6) «pro எமக, 
(26 16) 
«UDELL 
Gio ro). ® 
(பணப்‌ (010124) 
மம emp ௫, 


(௪௪௫ ஏய ௫ 


(26 16) 
02 (ஐ. பாமரம LY, 


(cI ro) 
பாற ௫. பாமர 


Woeurole, 


(26 16) 
«LWT 


osha gd | முகபரு 


EPA PIELD ம OPC மு0910 RET TA MIODHEILINIIIE 


97/2 


மகர 
யாகம்‌ 


9 Tie 
உ ப[ரழ(ப012 


சய. 





129 


(8 ௫) வயரு 
01/09, /905.10./(9,, 


(2 19) MSIE 
ராய௱குதரிகுரா 


woo, ‘(IE 19) (9 ௫ பஅவயமராு 


eT, 7100405019, 


(GI ௫) 
«WENO quod), 


(97:07) 
ALTE 
ராரா ப 
(64:07) ரம ப21/222009, :(77:07) 
ரமா. பார, | dro ரச ப, 


(€€ ட) படிய 
படமா. 
ரம role, 


(97:77) 
02௪1 /ராமுழிய்மரு 
109. பாம[8௦ஐ5/097ம0%, 


gl Te 
( ராது, நிதயா, [கயா ஞு 
(re ro) 


«Lior /2127)2 Loe, 


‘(TE 1௫) 


வழியாம்‌ rool bw (SG 


அற ௫ ஈழுபமீஒகயக, 


(67:07) 
oro ep II OI 1/2 
Leorole,, hgoiouue(o 





veo YI osha Dg{iro | (௫௫௫.0 


10 ரயராடடி௰ [ஐடயருபராமரா ௬0910] [மலரா ரய MIODHEILUNYIIE 


130 


மூவாயிரம்‌ போர்‌ 
இரு சிக்கப்பம 1 து எப்ப! 
[2:357-41, 47] 


நமது முந்தைய இரண்டு பாடங்களில்‌, பெந்தெகொஸ்தே 
நாள்‌ அன்று அப்போஸ்தலர்கள்‌ பரிசுத்த ஆவியினால்‌ ஞானஸ்‌ 
நானம்‌ பெற்றபோதும்‌, பேதுரு சுவிசேஷத்தை அதன்‌ நிறைவு 
டன்‌ பிரசங்கித்தபோதும்‌ ஏற்பட்ட மன எழுச்சியை நாம்‌ 
அநுபவித்தோம்‌. அப்‌. 2ல்‌ நாம்‌ நமது படிப்பைத்‌ தொடருகை 
யில்‌, அந்த முக்யெமான வேளையில்‌, யூதர்களின்‌ மனமாற்ற 
மாகிய மூவாயிரம்‌ பேர்‌ இரட்சிக்கப்பட்டதை நோக்கி நமது 
கவனத்தைத்‌ திருப்புவோம்‌. 

நமது முந்தைய பாடத்தில்‌ நாம்‌ படித்த பேதுருவின்‌ திறமை 
வாய்ந்த பிரசங்கமே அவர்களின்‌ மனமாற்றத்திற்குத்‌ திறவு 
கோலாய்‌ இருந்தது. பவுல்‌, “ஆதலால்‌ விசுவாசம்‌ கேள்வியி 
னாலே வரும்‌, கேள்வி கிறிஸ்துவினுடைய (அல்லது கிறிஸ்து 
வைப்பற்றிய') வசனத்தினாலே வரும்‌” (ரோமர்‌ 10:17) என்று 
கூறினார்‌. ஒருவர்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமென்றால்‌, முதலில்‌ 
அவர்‌ இயேசுவைப்பற்றிக்‌” கேள்விப்பட வேண்டும்‌! நமது 








முந்தைய பாடத்தைப்‌ பேதுருவின்‌ பின்வரும்‌ வார்த்தைகள்‌ 
நமது காதுகளில்‌ ரீங்காரமிடுகின்ற வகையில்‌ முடித்தோம்‌: 
“அகையினால்‌, நீங்கள்‌ சிலுவையில்‌ அறைந்த இந்த இயேசு 
வையே தேவன்‌ ஆண்டவரும்‌ கிறிஸ்துவுமாக்கினார்‌ என்று 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ யாவரும்‌ நிச்சயமாய்‌ அறியக்‌ 
கடவர்கள்‌”” (2:36). பேதுருவின்‌ இந்த வார்த்தைகளைக்‌ 
கேட்டவர்கள்‌ உடனே என்ன விதத்தில்‌ பதில்செயல்‌ 
செய்தார்கள்‌? 


131 


கிறிஸ்துவுக்குள்‌ விசுவாசித்தல்‌ (2:37) 

இயேசுவைப்பற்றிய தமது வல்லமையான பிரசங்கத்தைப்‌ 
பேதுரு முடித்தபோது, ஒரு கணம்‌ திகைப்புடன்‌ கூடிய 
மெளனம்‌ அங்கு நிலவியதை என்னால்‌ கற்பனை செய்து 
பார்க்க முடிகின்றது. பிறகு அவரது உரையைக்‌ கேட்டவர்‌ 
களிடமிருந்து துக்கமுள்ள கதறுதல்‌ எழுந்தது. “இதை அவர்கள்‌ 
கேட்டபொழுது,” இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி,* 
பேதுருவையும்‌ மற்ற அப்போஸ்தலரையும்‌ பார்த்து: சகோ 
குரரே, நாங்கள்‌ என்னசெய்யவேண்டும்‌” என்றார்கள்‌” (வ. 37). 
பேதுரு இயேசுவைப்பற்றிச்‌ சற்றுமுன்‌ கூறியிருந்ததை அவர்கள்‌ 
விசுவாசித்தார்கள்‌, இல்லையென்றால்‌ இந்த வகையில்‌ அவர்கள்‌ 
பதில்செயல்‌ செய்திருக்க மாட்டார்கள்‌, இரட்சிப்புக்கு 
விசுவாசம்‌ மிகவும்‌ முக்கியமானதாய்‌ இருக்கிறது (யோவா. 8:24). 

இயேசுவைக்‌ கிறிஸ்து என்று விசுவாசித்து, அவர்கள்‌ 
“நாங்கள்‌ என்னசெய்யவேண்டும்‌?” என்று கதறினார்கள்‌. அவர்‌ 
களின்‌ கேள்வியில்‌ இருந்த வேதனையை நாம்‌ முழுமையாக 
மதிப்பிட முடியாது. அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கை முழுவதும்‌ 
மேசியாவை எதிர்நோக்கியிருந்தனார்‌. மேசியாவை எதிர்பார்த்த 
ஒரு தேசிய ஏக்கம்‌ ஒவ்வொரு ஜெபத்தினாலும்‌, ஜெபக்‌ கூட 
ஆராதனையினாலும்‌ மற்றும்‌ பண்டிகை தினத்தினாலும்‌ 
வெளிப்படுத்தப்பட்டது; அவரே அவர்களின்‌ இரட்சிப்பும்‌, 
நம்பிக்கையுமாய்‌ இருந்தார்‌! பேதுரு, தமது பாடத்தின்‌ 
உச்சத்தை அடைந்தபோது, சத்தியமானது அவர்களின்‌ 
உணர்வுகளைப்‌ பாதித்தது - மேசியா வந்திருந்தார்‌! அவர்கள்‌ 
அவரைப்‌ புறக்கணித்தது மட்டுமல்ல, ஆனால்‌ அவரைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்தும்‌ இருந்தனர்‌! பேதுருவின்‌ உரையைக்‌ 
கேட்டவர்கள்‌ இந்தக்‌ குற்றத்தைத்‌ தெளிவாகப்‌ புரிந்து 
கொண்டபோது தங்கள்‌ இருதயங்களில்‌ சிதைவடைந்தனர்‌. 
அவர்கள்‌ பாவங்களில்‌ எல்லாம்‌ பெரிய பாவத்தைச்‌ செய்திருந்‌ 
தனர்‌! விழாக்‌ கொண்டாட்டமான அந்த நாள்‌ பரிதாபமான 











ஒரு நாளாயிற்று. இவ்விதமாக அவர்கள்‌, “நாங்கள்‌ என்ன 
செய்யவேண்டும்‌?” என்று கதறினார்கள்‌, அவர்களின்‌ எதிர்‌ 
காலம்‌ நம்பிக்கையற்றிருந்ததா? 


132 


கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ (2:38-41) 

யூதர்களின்‌ குற்ற உணர்வை நாம்‌ மதிப்பிட முடியாதது 
போலவே, அவர்களது வினாவிற்குப்‌ பேதுரு பதில்‌ அளித்த 
போது அவர்களின்‌ ஆத்துமாவில்‌ பொங்கி எழுந்த விடுதலை 





உணர்வையும்‌ நாம்‌ முழுமையாக மதிப்பிட முடியாது: “நீங்கள்‌ 
மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்று 
இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ 
பெறுவீர்கள்‌” (2:38). அங்கு நம்பிக்கை இருந்தது! மேசியாவைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்த பாவத்திற்கு அவர்கள்‌ மன்னிப்பைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியும்‌! மேலும்‌, மன்னிப்பிற்கான 
வழிமுறைகள்‌ யாருக்கும்‌ எட்டாத நிலையில்‌ இருக்கவில்லை; 
எல்லாரும்‌ மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ள 
முடியும்‌. மேலும்‌ பேதுரு, “நீங்கள்‌ மனந்திரும்பி, மேசியாவைச்‌ 
சிலுவையிலறைந்த பாவத்திற்கு மன்னிப்புப்‌ பெற ஞானஸ்‌ 
நானம்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌” என்று கூறவில்லை; மாறாக 
“பாவங்கள்‌” என்ற பன்மை வார்த்தையை அவர்‌ பயன்படுத்தி 
யிருந்தார்‌. பேதுருவின்‌ அறிவுரையை அவர்கள்‌ பின்பற்றினால்‌, 
தேவகிருபையானது, அவர்கள்‌ வாழ்க்கையின்‌ எல்லாப்‌ 
பாவங்களையும்‌ மூடும்‌, எண்ணற்ற இரவுகள்‌ அவர்கள்‌ தூக்க 
மின்றியிருந்தமைக்குக்‌ காரணமான எல்லா மீறுதல்களையும்‌ 
மன்னிக்கும்‌! 

பேதுருவின்‌ அறிவுரைகள்‌ கைக்கொள்ள முடியாதவை 
களாயில்லையென்றாலும்‌, அவைகள்‌ சுலபமானவைகளுமல்ல 
என்பதை வலியுறுத்த வேண்டியுள்ளது. பேதுரு, அவர்கள்‌ 
தங்கள்‌ வாழ்க்கையில்‌ 180 பாகை அளவு திரும்பவேண்டும்‌ 
என்று கூறியிருந்தார்‌: அவர்கள்‌ தங்கள்‌ பழைய பாவங்களுள்ள 
வாழ்க்கையிலிருந்து, புதிய ஒரு வாழ்க்கைக்குத்‌ இரும்ப 
வேண்டும்‌, அவர்கள்‌ மோசேயை விட்டு, கிறிஸ்துவைப்‌ பின்‌ 
பற்ற வேண்டும்‌! தங்களுடைய எஞ்சியுள்ள வாழ்‌ நாட்களில்‌ 
விளைவை ஏற்படுத்தும்‌ வகையில்‌ கிறிஸ்துவுக்குத்‌ தங்களை 
ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌! 

முதலில்‌ அவர்கள்‌ “மனந்திரும்ப”” வேண்டும்‌ என்று 
பேதுரு கூறியிருந்தார்‌. கிரேக்க மொழியில்‌, “ஒருவர்‌ தமது 


133 


மனநிலை அல்லது நடக்கையை மாற்றிக்‌ கொள்ளுதல்‌” என்று 
பொருள்படும்‌ ஒரு கூட்டுவார்த்தையிலிருந்து “மனந்திரும்‌ 
புதல்‌” என்ற வார்த்தை மொழியாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. 
மனிதருக்கு இதை நடைமுறைப்‌ படுத்துகையில்‌, வழக்கமாக 
இது, “பாவத்தைக்‌ குறித்து ஒருவருடைய மனநிலையை 
மாற்றிக்‌ கொள்ளுதல்‌” என்று பொருள்படும்‌ - பாவம்‌ 
செய்வதை நிறுத்தி ஒரு புதிய வாழ்க்கை வாழுதல்‌ என்றாகும்‌! 
இது தேவனுக்கேற்ற துக்கத்தினால்‌ கொண்டுவரப்படும்‌ 
(2 கொரி. 7:10), தேவன்‌ காண்பது போல, நாம்‌ பாவத்தைக்‌ 
கண்ணோக்கினால்‌ அது எவ்வளவு பயங்கரமானது என்பதை 
நாம்‌ தெளிவாய்ப்‌ புரிந்து கொள்கிறோம்‌. (பாவத்திற்காக மனம்‌ 
வருந்துதல்‌ மட்டுமே மனந்திரும்புதலாகிவிடாது என்பதைக்‌ 
கவனியுங்கள்‌. பேதுருவின்‌ உரையைக்‌ கேட்டவர்கள்‌ “இருதயத்‌ 
தில்‌ குத்தப்பட்டார்கள்‌” - அவர்கள்‌ செய்திருந்தவற்றிற்கு 
வருந்தினர்‌ என்பது தெளிவு - ஆனாலும்‌ பேதுரு இன்னும்‌, 
அவர்கள்‌ “மனந்திரும்ப” வேண்டும்‌ என்று கூறினார்‌.) உண்மை 
யான மனந்திரும்புதல்‌, வாழ்க்கையில்‌ ஒரு மாற்றத்தை 
உண்டாக்குகிறது. பின்னாளில்‌, பவுல்‌, புறஜாதியார்களிடம்‌, 
“அவர்கள்‌ தேவனிடத்திற்கு மனந்திரும்பிக்‌ குணப்படவும்‌, 
மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளைச்‌ செய்யவும்‌ வேண்டும்‌” 
என்று அறிவித்தார்‌ (26:20). ஒரு புதிய வாழ்க்கைமுறைக்கு 
அழைப்பதால்‌, மனந்திரும்புதல்‌ என்பது கடினமானதாகும்‌! 
அடுத்து, அவர்கள்‌ “ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌” என்று 
பேதுரு கூறினார்‌. “ஞானஸ்நானம்‌ பெறுதல்‌” என்பது மூல 
பாஷையில்‌ “முழுகுதல்‌”” என்று பொருள்படுகிறது. இது 
இவ்வசனப்‌ பகுதியில்‌ “தண்ணீரில்‌ முழுக்கப்படுதல்‌”” என்று 
பொருள்படுகிறது. பேதுருவின்‌ உரையைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தவர்களுக்கு தண்ணீருக்குள்‌ முழுகுதல்‌ என்பது 
ஒன்றும்‌ புதியதல்ல. சடங்காச்சாரமான கழுவுதல்களை 
அவர்கள்‌ அறிந்திருந்தனர்‌.” மேலும்‌, சில ஆண்டுகளுக்கு முன்பு, 
யோவான்ஸ்நானன்‌, யோர்தான்‌ நதியில்‌ (மத்‌. 3:6; யோவா. 
3:23) மக்களை முழுகப்‌ பண்ணி அதினால்‌ ஒரு கலக்கத்தை 
ஏற்படுத்தினார்‌. ஆயினும்‌, பேதுருவின்‌ கட்டளை அநேக புதிய 
கருத்துக்களை உள்ளடக்கியிருந்தது: முதலாவது, அவர்கள்‌, 
“இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினால்‌” ஞானஸ்நானம்‌ பெற 








134 


வேண்டியிருந்தது. (பேதுரு, “இயேசு” என்ற பெயரை 
“இிறிஸ்து”” என்ற பட்டத்தோடு இணைத்தார்‌.) “ஒருவருடைய 
பெயர்‌ அந்தப்‌ பெயரையுடையவரைப்பற்றிய அனைக்கையும்‌ 
தெரியப்‌ படுத்துகிறது” என்று அந்தோனி லீ ஆஷ்‌ “ஜீவனுள்ள 
வசனத்தின்‌ விளக்கம்‌” என்ற நூலில்‌ கூறுகிறார்‌. அவரது 
வல்லமை மற்றும்‌ அவரது ஆள்தன்மை ஆகியவற்றை அது 
தெரியப்படுத்துகிறது. '” சொல்லுக்குச்‌ சொல்‌ சரியாக, இவர்கள்‌ 
“இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே அல்லது நாமத்தின்‌ மேல்‌” 
ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌.'' இது, அவர்கள்‌ இயேசுவை 
கிறிஸ்து என்றும்‌, தங்கள்‌ வாழ்க்கையின்‌ ஆண்டவர்‌ என்றும்‌ 
ஏற்றுக்கொண்ட கைக்‌ குறிக்கும்‌. 

“இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே” என்ற சொற்றொட 
ரானது, சில வழியில்‌, அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெறுவதற்கு 
முன்பே இயேசுவின்மேல்‌ அவர்கள்‌ கொண்ட விசுவாசத்தை 
ஒப்புக்‌ கொள்வதைக்‌ குறிக்கின்றது.” இதற்கு முன்பு, பேதுரு, 
“கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுகிறவனெ 
வனோ (அல்லது வேண்டிக்கொள்கிறவனெவனோ”) அவன்‌ 
இரட்சிக்கப்படுவான்‌” (வ. 21) என்ற யோவேலின்‌ முன்னு 
ரைத்தலைக்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. FF. புரூஸ்‌ அவர்கள்‌, இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ “கொடுக்கப்‌ 
படுவது என்பது - அவருடைய அதிகாரத்தினால்‌ மட்டுமல்ல, 
ஆனால்‌ ஞானஸ்நானம்‌ பெறுபவர்‌ அவருடைய நாமத்தினால்‌ 
வேண்டிக்கொள்வதாலும்‌ அல்லது அவருடைய நாமத்தை 
அறிக்கையிடுவதாலும்‌ தரப்படுகிறது” என்று குறிப்பிட்டார்‌ 
(இ.வ. 22:16). இன்னொரு விளக்கவுரையாளரான 1. ஹோவர்ட்‌ 
மார்ஷல்‌ அவர்கள்‌, இயேசுவின்‌ “நாமத்தினால்‌” ஞானஸ்நானம்‌ 
பெறுகையில்‌, “ஒருவர்‌ இயேசுவில்‌ உள்ள நம்பிக்கையான ஒரு 
கடமையில்‌ பிரவேசிக்கிறார்‌ என்ற சிந்தனையையும்‌, இது 
ஞானஸ்நானத்தின்போது இயேசுவைக்‌ கர்த்தரென்று அறிக்கை 
செய்வதோடு இணையாக உள்ளது” என்றும்‌ ஆலோசித்‌ 
துள்ளார்‌. பேதுருவின்‌ உரையைக்‌ கேட்டவர்கள்‌ “இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே” அல்லது “இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்தின்மேல்‌” ஞானஸ்நானம்‌ பெற்ற போது, அவர்கள்‌ 
தங்களையே அவருக்கென்று ஒப்புக்‌ கொடுத்தனர்‌!” 

ஞானஸ்நானம்‌ பெறும்படியான பேதுருவின்‌ கட்டளை 











135 


யில்‌ இருந்த இரண்டாவது வித்தியாசம்‌, “பரிசுத்த ஆவியான 
வரின்‌ ஞானஸ்நானம்‌” பற்றிய வாக்குத்தத்தம்‌ ஆகும்‌. “பரிசுத்த 
ஆவியின்‌ வரம்‌” என்பது பலவகைப்‌ பொருள்‌ தரக்கூடிய ஒரு 
பொதுவான சொற்றொடர்‌ ஆகும்‌. அற்புத வல்லமைகளை 
மக்கள்‌ பெற்றுக்கொள்ளும்படி, அப்போஸ்தலர்கள்‌ அவர்‌ 
களின்‌ தலைகளின்மேல்‌ கைகளை வைக்க தரப்பட்ட 





வரமானது “தேவனுடைய வரம்‌” என்று 8:20ல்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின்‌ ஞானஸ்நானம்‌, 10:46ல்‌ 
“பரிசுத்த ஆவியின்‌ வரம்‌?” (11:17ஐயும்‌ காண்க) என்று 
அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின்‌ இன்னொரு இடத்தில்‌ 
“பரிசுத்த ஆவியின்‌ வரங்கள்‌” என்பது ஏவப்பட்டு, சுவிசேஷத்‌ 
தைப்‌ பிரசங்கித்தவர்களுக்குத்‌ தரப்பட்ட அற்புத வரங்கள்‌ 
என்று குறிப்பிடப்பட்டுள்ளது (எபி. 2:4). அப்போஸ்தலர்கள்‌ 
கைகளை வைத்த போது பொழியப்பட்ட, அற்புதங்கள்‌ 
செய்யும்‌ வல்லமையானது ஆவியானவரால்‌ தரப்பட்ட 
“வரங்கள்‌” என்று அழைக்கப்பட்டது (1 கொரி. 12:4, 9, 28, 30, 
31; ரோமர்‌ 12:6ஐயும்‌ காணவும்‌). 

பிறகு, 2:38ல்‌ “பரிசுத்த ஆவியின்‌ வரம்‌” என்பது எதைக்‌ 
குறிப்பிடுகிறது? மூலபாஷையிலும்‌, ஆங்கில மொழியாக்‌ 
கத்திலும்‌ இது “பரிசுத்த ஆவியானவரால்‌ கொடுக்கப்படும்‌ 
வரத்தை” அல்லது “பரிசுத்த ஆவியானவராலான வரத்தை” 
அர்த்தப்படுத்துவதாய்‌ உள்ளது. இது கூறப்பட்ட சந்தர்ப்பமே 
இதன்‌ பொருளை முடிவு செய்ய வேண்டும்‌. (1) இந்த வரம்‌, 
தண்ணீர்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்‌ அனைவருக்கும்‌ வாக்குத்‌ 
தத்தம்‌ செய்யப்பட்ட ஒரு உலகளாவிய வரம்‌ ஆகும்‌. பரிசுத்த 
ஆவியின்‌ ஞானஸ்நானமோ அல்லது மக்கள்‌ மீது கைகளை 
வைக்கும்‌ வல்லமையோ உலகளாவிய வரங்கள்‌ அல்ல, எனவே 
இவ்விடத்தில்‌ அந்த வரங்களைக்‌ குறிப்பிட்டுக்‌ கூறியிருக்க 
முடியாது. (2) இந்த வரம்‌ ஒரு அற்புத வரம்‌ அல்ல. “பரிசுத்த 
ஆவியின்‌ வரத்தை” அன்றைய தினம்‌ மூவாயிரம்‌ பேர்‌ 
பெற்றிருந்தாலும்‌, அதன்‌ பிறகும்‌ கூட அநேக ஆண்டுகள்‌ 
வரையிலும்‌ அப்போஸ்தலார்களைக்‌ தவிர வேறு ஒருவரும்‌ 
அற்புதங்கள்‌ செய்ததாகக்‌ கூறப்படவில்லை.'” ஆகவே, இவ்‌ 
வசனம்‌, “பரிசுத்த ஆவியின்‌ வரங்களாகிய (பன்மை)” அற்புதங்‌ 
கள்‌ செய்யும்‌ வரத்தைக்‌ குறிப்பிடுவதில்லை. (3) இது பாவ 








126 


மன்னிப்பின்‌ (அல்லது இரட்சிப்பின்‌) வரம்‌ அல்ல, ஏனெனில்‌, 
பரிசுத்த ஆவியின்‌ வரத்துடன்‌ பாவமன்னிப்பின்‌ வரமும்‌ 
தரப்பட்டது (2:38). (4) இவ்வரம்‌ “இளைப்பாறுகலின்‌ காலங்‌ 
களுடன்‌” சில வழியில்‌ தொடர்புள்ளதாய்‌ இருக்கெது (பின்‌ 
னால்‌ நாம்‌ இதைப்பற்றி 2:38 மற்றும்‌ 3:19 ஆகியவைகளைப்‌ 
பக்கம்‌ பக்கம்‌ வைத்துப்‌ பார்க்கப்‌ போகின்றோம்‌). (5) சில 





அதிகாரங்களுக்குப்‌ பின்னால்‌, தேவன்‌, “தமக்குக்‌ கீழ்ப்படிறெ 
வர்களுக்கு” பரிசுத்த ஆவியைத்‌ தந்தருளுவதாகப்‌ பேதுரு 
கூறினார்‌ (5:32). பரிசுத்த ஆவியானவரே ஒரு வரமாக இருக்க 
முடியும்‌. (6) புதிய ஏற்பாட்டின்‌ எஞ்சியுள்ள பகுதியில்‌, பரிசுத்த 
ஆவியானவர்‌ எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும்‌ இருந்து 
(அவர்களுக்குள்‌ “வாசம்‌ பண்ணி”) அவர்கள்‌ தேவனுடைய 
பிள்ளைகள்‌ என்பதை உறுதி செய்து, இந்த உலகத்தை ஜெயிக்க 
அவர்களுக்கு உதவி செய்கிறார்‌ (ரோமர்‌ 8:9, 13, 16, 17, 26 
1 கொரி. 6:19, 20; கலா. 4:6, 7; எபே. 1:13, 14). இந்த சாட்சியைக்‌ 
கவனிக்கையில்‌, ௪.௪. புரூஸ்‌ அவர்களைப்‌ போலவே, “பரிசுத்த 
ஆவியின்‌ வரம்‌ என்பது, உயர்த்தப்பட்ட கர்த்தரால்‌, பிதா 
வானவரின்‌ அதிகாரத்தின்‌ கீழ்‌ அருளப்பட்ட பரிசுத்த 
ஆவியானவரே” என்று நாம்‌ முடிவு செய்கிறோம்‌. 

பேதுருவின்‌ உரையைக்‌ கேட்டவர்களுக்கு, அந்த நேரத்தில்‌ 
இது என்ன அர்த்தமுடையதாயிருந்திருக்கும்‌? தேவத்துவத்தில்‌ 
மூன்றாவது நபரான பரிசுத்த ஆவியானவரின்‌ உபதேசம்‌ 
பழைய ஏற்பாட்டில்‌ குறிப்புகளாகத்‌ தரப்பட்டிருந்தது, ஆனால்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ பெரும்பாலானவற்றை நாம்‌ கற்றுக்‌ 
கொள்கிறோம்‌. யோவேலை, பேதுரு மேற்கோள்‌ காட்டுகை 
யில்‌, “என்‌ ஆவியை” (2:17, 18) அதாவது தேவனுடைய ஆவியை 
என்ற வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்பட்டன. வசனங்கள்‌ 33 
மற்றும்‌ 38ல்‌ பேதுரு “பரிசுத்த ஆவியை” என்ற சொற்றொ 
டரைப்‌ பயன்படுத்தியபோது, அகைக்‌ கேட்டவர்கள்‌ அநேக 
மாக பரிசுத்த ஆவியானவரை தேவத்துவத்தில்‌ ஒரு நபராக 
எண்ணாமல்‌, மாறாக தேவனுடைய சொந்த ஆவி” என்றே 
எண்ணியிருப்பார்கள்‌. வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதானால்‌, 
அவர்கள்‌, தாங்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெறுகையில்‌ தேவனே 
அவர்களது வாழ்வில்‌ வந்து சேருவதாகப்‌ பேதுருவின்‌ வார்த்தை 
களை பொருள்‌ கொண்டிருப்பார்கள்‌. அந்த வாக்குத்தத்தத்தில்‌ 




















137 


அடங்கியுள்ள யாவற்றையும்‌ அவர்கள்‌ புரிந்துகொள்ள 
முடியாமல்‌ போயிருக்கும்‌, ஆனால்‌ அந்த வார்த்தைகள்‌ 
அவர்களுக்கு ஏற்படுத்திய சிலிர்ப்பைக்‌ கற்பனை செய்வது 
கடினம்‌. அவர்கள்‌ மேசியாவைச்‌ சிலுவையில்‌ அறைந்ததினால்‌ 
தேவன்‌ அவர்களைக்‌ கைவிடுவதற்குப்‌ பதிலாக, மனந்திரும்பி 
ஞானஸ்நானம்‌ பெறும்போது-முன்‌ எப்போதும்‌ தமது 
ஜனங்களுடன்‌ தேவன்‌ இருந்திராதபடி - அவர்களோடு என்றும்‌ 
இருப்பார்‌! 

பேதுரு தமது உரையைக்‌ கேட்டவர்களுக்கு முன்பாக 
தேர்ந்தெடுக்கும்‌ வாய்ப்பு ஒன்றை வைத்தார்‌: அவர்கள்‌ 
தொடர்ந்து இயேசுவை மேசியா என்பதை ஏற்க மறுத்து, 
அவருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ போகவும்‌ முடியும்‌. அது அவர்கள்‌ 
முடிவாக இருந்தால்‌, எண்ண முடியாத அவர்களுடைய 
பாவங்கள்‌ எப்பொழுதும்‌ மன்னிக்கப்படாமல்‌, தேவன்‌ 





அவர்களை விட்டுத்‌ தமது முகத்தைத்‌ திருப்பிக்கொள்ளக்‌ 
கூடும்‌.'” மாறாக, அவர்கள்‌ மனந்திரும்பி, தண்ணீர்‌ ஞானஸ்‌ 
நானம்‌ மூலமாகவும்‌, தங்கள்‌ வாழ்க்கையை ஒப்புக்‌ கொடுப்‌ 
பதன்‌ மூலமாகவும்‌ இயேசுவின்‌ பக்கம்‌ திரும்பி வரக்கூடும்‌. 
இதை அவர்கள்‌ செய்தால்‌, அவர்களின்‌ எல்லாப்‌ பாவங்களும்‌ 
மன்னிக்கப்பட்டு, தேவன்‌ மறுபடியும்‌ அவர்களோடிருப்பார்‌. 

அவர்கள்‌ தேவனுடைய கிருபையைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்படி பேதுரு வேண்டிக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌: 
“வாக்குத்தத்தமானது தூரத்திலுள்ள யாவருக்கும்‌ உண்டா 
யிருக்கிறது” (2:39). '* “வாக்குத்தத்தம்‌” என்பது, தேவனுடைய 
நல்ல ஈவுகளிலும்‌ அதனுடன்‌ இணைந்த சகல ஆசீர்வாதங்‌ 
களிலும்‌ மறுபடியும்‌ எடுத்துக்‌ கட்டப்படுவகைக்‌ குறித்தது. 
இந்த வாக்குத்தத்தம்‌ “உங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌” நீட்டிக்கப்‌ 
பட்டுள்ளது என்பது அதன்‌ தொடர்ச்சியான இயல்பைச்‌ 
சுட்டிக்காட்டியது.'” “தூரத்திலுள்ள யாவருக்கும்‌” வாக்குத்‌ 
குத்தம்‌ நீட்டிக்கப்பட்டதென்பது இதன்‌ உலகளாவிய 
இயல்டைச்சுட்டிக்காட்டியது. இது யாவருக்குமானது (ஆனால்‌ 
பேதுரு இதைப்‌ புரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதம்‌ நடைபெற 
வேண்டியிருந்தது”). 

“இன்னும்‌ அநேக வார்த்தைகளாலும்‌” சாட்சி கூறி, மாறு 
பாடுள்ள (நேர்மையற்ற அல்லது வஞ்சகமான”) இந்தச்‌ சந்ததியை 














138 


விட்டு விலகி உங்களை இரட்சித்துக்‌ கொள்ளுங்கள்‌ என்றும்‌ புத்தி 
சொன்னான்‌” (2:40). “(மாறுபாடுள்ள) இந்தச்‌ சந்ததி” என்பது 
இயேசுவைப்‌ புறக்கணித்திருந்த யூத நாட்டவரைக்‌ குறித்தது.” 
மறுபடியும்‌ அவர்களுக்குத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ சந்தர்ப்பம்‌ ஒன்று 
குரப்பட்டது: அவர்கள்‌ “மாறுபாடுள்ள சந்ததி” யோடிருந்து 
கொண்டு தேவனால்‌ புறக்கணிக்கப்பட்ட வர்களாயிருக்க முடியும்‌ 
அல்லது அந்த நேர்மையற்ற குழுவிலிருந்து வெளியே வந்து 
தேவனால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட முடியும்‌.” முடிவு அவர்களு 
டையதாய்‌ இருந்தது. “இரட்சித்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்பது மூல 
பாஷையில்‌ அவசரமான ஒரு நிலையாக உணர்த்தப்பட்டுள்ளது; 
அது கீழ்ப்படிவதற்கான கட்டளையாயிருந்தது; அவர்கள்‌ அதைச்‌ 
செய்ய வேண்டியிருந்தது.” 

அந்தக்‌ கூட்டமானது தங்கள்‌ பாவம்‌ நிரூபிக்கப்பட்டதால்‌, 
“நாங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” என்று கதறிய உண்மை 
யானது, பேதுரு அவர்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்று 
கூறியதை, செய்திருப்பதற்கான உத்தரவாதம்‌ ஆகாது. பாவம்‌ 
நிரூபிக்கப்பட்ட தனிநபர்கள்‌, அவர்கள்‌ மேற்கொள்ள 
வேண்டிய வாக்குறுதியைப்பற்றி கூறப்பட்ட போது, அந்த 
விலையைச்‌ செலுத்த விரும்பாததை நாம்‌ பார்த்திருக்கின்‌ 
றோம்‌. ஆகவே அடுத்த வசனத்தைப்‌ படிக்கையில்‌ எவ்விதமான 
ஒரு சிலிர்ப்பு உண்டாகிறது!: “அவனுடைய வார்த்தையைச்‌ 
சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொண்டவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌ (கண்ணீரில்‌ மூழ்குதல்‌ பெற்றார்கள்‌)””” (2:41௮). 
மூவாயிரம்‌ போர்‌ இயேசுவுக்கு “ஆம்‌” என்றும்‌ தங்கள்‌ பழைய 
வாழ்க்கை வழிக்கு “இல்லை” என்றும்‌ கூறினார்கள்‌! 

அந்த மூவாயிரம்‌ பேருக்கோ அல்லது பின்னாளில்‌ 
கிறிஸ்தவர்களாக முடிவு செய்தவர்களுக்கோ, ஞானஸ்நானம்‌ 
பெறும்படியான கட்டளையில்‌ பிரச்சனை எதுவும்‌ இருக்க 
வில்லை. புரூஸ்‌ அவர்கள்‌, “ஞானஸ்நானம்‌ பெறாத விசுவாசி 
என்ற கருத்து புதிய ஏற்பாட்டில்‌ ஆதரிக்கப்படுவதாகக்‌ 
காணப்படவில்லை” என்று குறிப்பிட்டார்‌. இருப்பினும்‌, 








இன்றைய நாட்களில்‌ ஞானஸ்நானத்தின்‌ கட்டளைப்பற்றிச்‌ 
சிலர்‌ இடறல்‌ அடைகின்றனர்‌. கத்தோலிக்க சபையானது, 
ஞானஸ்நானத்தை ஒரு திருவருட்‌ சாதனம்‌ என்றும்‌, 
அந்தச்‌ சடங்கை நிறைவேற்றுவதால்‌ மட்டுமே ஒருவர்‌ 


139 


ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவதாகவும்‌ போதிக்கின்றபடியினால்‌, 
சில மறுப்புக்‌ கொள்கைக்காரர்கள்‌ (புரொட்டஸ்டன்டுகள்‌) 
இக்கருத்தின்‌ நேர்‌ எதிர்ப்புறத்திற்குத்‌ தாவிச்‌ சென்று, ஞானஸ்‌ 
நானத்தில்‌ எவ்விதமான ஆசீர்வாதமும்‌ இணைக்கப்படவில்லை 
என்கின்றனர்‌. “அது செய்வதற்கேற்ற ஒரு நல்ல செயல்தான்‌. 
ஆனால்‌ உள்ளான சுத்தத்தைக்‌ குறிக்கும்‌ ஒரு புறம்பான 
அடையாளமே தவிர வேறில்லை” என்று அவர்கள்‌ கூறுகின்ற 
னர்‌. அநேக மார்க்கக்‌ குழுவினர்‌, தங்களது நாமகரணக்‌ 
கூட்டத்தினுள்‌ நுழைய, ஞானஸ்நானத்தை ஒரு நிபந்தனையாக 
வைத்துள்ளனர்‌, ஆனால்‌ இது தேவனுடைய இரட்சிப்பின்‌ 
திட்டத்தில்‌ எந்தப்‌ பங்கும்‌ வகிப்பதில்லை என்று வலியுறுத்து 
கின்றனர்‌. இதற்கு நேர்மாறாக, இயேசு தமது பிரதான 
கட்டளையைக்‌ கொடுத்தபோது, ஒருவர்‌ இரட்சிக்கப்பட 











விரும்பினால்‌, அவர்‌ விசுவாசித்து ஞானஸ்நானம்‌ பெற 
வேண்டும்‌ என்று கூறினார்‌ (மாற்‌. 16:16). இந்தக்‌ கட்டளையை 
நிறைவேற்றுவதில்‌, பரிசுத்த ஆவியானவரால்‌ வழிநடத்தப்‌ 
பட்ட பேதுரு, தமது உரையைக்‌ கேட்டவர்களிடத்தில்‌, 
“உங்கள்‌ பாவமன்னிப்புக்கென்று”” (2:38) ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்ளுங்கள்‌ என்று கூறினார்‌. 

“உங்கள்‌ பாவமன்னிப்புக்கென்று” என்ற 2:38ன்‌ வார்த்தை 
களின்‌ வலிமையிலிருந்து தப்பிப்பதற்கென்று அநேக முயற்சி 
“என்று” என்ற வார்த்தை 
“ஏனென்றால்‌” அல்லது “இதற்காக” எனப்பொருள்படுகிறது 
என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது என்று வாரன்‌ 
94. வயர்ஸ்ப்‌ கூறுகிறார்‌. இந்த விளக்கத்தின்படி பார்த்தால்‌, 
பெந்தெகொஸ்தே நாளன்று யூதர்கள்‌ ஏற்கனவே பாவ 
மன்னிப்புப்‌ பெற்றிருந்ததால்‌, ஞானஸ்நானம்‌ பெறவேண்டி 
யிருந்தது என்றாகிறது. மேம்போக்காகப்‌ பார்த்தால்கூட இந்த 
விளக்கம்‌ வினோதமாய்க்‌ காணப்படுகிறது: இருதயத்தில்‌ 
குத்தப்பட்ட மக்கள்‌ பாவமன்னிப்புக்காகக்‌ கதறியபோது, 
அவர்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்பதைப்‌ பேதுரு, 


கள்‌ மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 


அவர்கள்‌ மன்னிக்கப்‌ பட்ட பிறகு கூறினார்‌?! 

“என்று” என்ற ஆங்கில வார்த்தை “ஏனென்றால்‌” என்று 
பொருள்படுவது உண்மையே. ஆயினும்‌, “என்று” என்ற இந்த 
வார்த்தை மொழியாக்கம்‌ செய்யப்பட்ட கிரேக்க வார்த்தை 


140 


யானது இவ்வளவு குழப்பமுடையதாய்‌ இல்லை. கிரேக்க 
வார்த்தையான ௦015 என்ற முன்னிடைச்‌ சொல்லானது, அடிப்‌ 
படையாக “இதற்கு” அல்லது “இதற்காக” என்று பொருள்‌ 
படுகிறது. ஒருவர்‌ கிரேக்க மொழியின்‌ முன்னிடைச்‌ சொற்‌ 
களைக்‌ கற்கும்போது, அவைகளின்‌ அடிப்படைச்‌ செயலைக்‌ 
கற்க, அவைகள்‌ ஒரு முழுவட்ட வாக்யெத்துடன்‌ கொண்டுள்ள 
தொடர்பை அறிவதே பொதுவான வழியாகும்‌. ௪/9 என்பதன்‌ 
செயல்பாடு, வட்டத்திற்குள்‌ நுழையும்‌ அம்புக்‌ குறியாக 
விளக்கப்பட்டுள்ளது. D.F. 11005௦॥னின்‌, “Teach Yourself New Testa- 
ment Greek” என்ற நூலி ல்‌, ௪6 என்பதன்‌ செயல்பாட்டைக்‌ குறிக்க 





ஒரு நகைச்சுவையான விளக்கம்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது: 
சிங்கத்தின்‌ வாய்க்குள்‌ சென்று கொண்டிருக்கும்‌ ஒரு மனிதனின்‌ 
உடலின்‌ கீழ்ப்பாதி மட்டும்‌ சிங்கத்திற்கு வெளியே உள்ளது! இதே 
நூலில்‌, 215 (101௦) என்பது ஒரு நிகழ்ச்சியோடு மட்டுமே 
பயன்படுத்தப்பட முடியும்‌, ஏனெனில்‌ இங்கு நிகழ்ச்சி என்பது 
உள்‌ நோக்கி “நகருவகைக்‌ குறிக்கின்றது” என்று குறிப்பிட்டுள்ளது. 
இவ்வாறாக, ௪5 என்ற 2:38ன்‌ வார்‌ த்தை “நோக்கி நகருதல்‌” என்ற 
பொருளைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ வார்த்தையாக மொழியாக்கம்‌ 
செய்யப்படுவது, மொழியாக்கம்‌ செய்பவர்களிடம்‌ 





பொதுவாகக்‌ காணப்படுவகேயாகும்‌. எடுத்துக்காட்டாக, ASV 
மொழிபெயர்ப்பில்‌: “உங்கள்‌ பாவ மன்னிப்புக்கென்று”” 
உள்ளது. வேறொரு மொழிபெயர்ப்பில்‌, “உங்கள்‌ 
” என உள்ளது. மற்றவைகளில்‌, 
5931 மற்றும்‌ 


9932 என 


என 





பாவமன்னிப்பிற்குள்ளாக 
“உங்கள்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதற்காக 
“இதனால்‌ உங்கள்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்படியாக 
உள்ளன. 

“பாவமன்னிப்புக்கென்று” என்ற 2:38ன்‌ சொற்றொடர்‌ 
எந்த கிரேக்க சொற்றொடரில்‌ இருந்து மொழியாக்கம்‌ செய்யப்‌ 
பட்டது என்பதைப்‌ புரிந்து கொள்வதற்கான வழிகளில்‌ ஒன்று, 
இதே சொற்றோடர்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள வேறு சில வசனப்‌ 








பகுதிகளை ஆராய்ந்து பார்ப்பதாகும்‌.மேல்‌ வீட்டில்‌, வரப்‌ 
போகின்ற காரியங்கள்‌ குறித்து இயேசு தமது சீஷர்களை 
ஆயத்தப்படுத்திய வேளையில்‌, பாத்திரத்தை எடுத்து அவார்‌ 
களுக்குக்‌ கொடுத்து, “இது பாவமன்னிப்புண்டாகும்படி 
அநேகருக்காகச்‌ சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய எனது 











141 


இரத்தமாயிருக்கிறது”” என்றார்‌ (மத்‌. 26:27, 28). இயேசு 
உயிர்த்தெழுந்த பின்பு, மறுபடியும்‌ வரப்போகிறவைகளைப்‌ 
பற்றி பேசும்போது, மனந்திரும்புதலும்‌, “பாவமன்னிப்பும்‌ 
எருசலேம்‌ தொடங்கிச்‌ சகல கேசத்தாருக்கும்‌ அவருடைய 
நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும்‌ வேண்டியது” என்று 
கூறினார்‌ (லூக்‌. 24:47). இந்த மாபெரும்‌ சம்பவமானது அப்‌. 
2ல்‌ பேதுரு “நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவ 
மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே 
ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌” என்று கூறியபோது 
நிறைவேறிற்று (2:38). மேற்கண்ட ஒவ்வொரு வசனப்‌ 
பகுதியிலும்‌ ௪5 என்ற முன்னிடைச்‌ சொல்லைத்‌ தொடர்ந்து 
“பாவமன்னிப்பு?” என்பதற்கான கிரேக்க வார்த்தைகள்‌ 
வருகின்றன. இவ்வசன பகுதிகள்‌ ஒவ்வொன்றிலும்‌, ஆங்கிலம்‌ 
மற்றும்‌ கிரேக்க மொழிகளில்‌ ஒரே விதமான சொற்றொடர்‌ 
வருகின்றது. 

குற்றவியல்‌ நீதிமன்ற வழக்குகளில்‌, அடிக்கடி, குற்றம்‌ 
சாட்டப்பட்டவரின்‌ கைரேகையானது, குற்றவாளி ஒருவரின்‌ 
கைரேகையோடு ஒப்பிட்டுக்‌ காட்டப்படுகிறது. இவ்விரண்‌ 
டையும்‌ ஜுரி ஒருவர்‌ ஒப்பிட்டுப்‌ பார்ப்பார்‌. நாமும்‌ கூட 
இங்கு, இம்மூன்று வசனங்களில்‌ உள்ள கிரேக்கச்‌ சொற்றொ 
டரை ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக வைத்துப்‌ பார்ப்போம்‌. கொய்னி 





கிரேக்க மொழி உங்களுக்குப்‌ பரிச்சயம்‌ இல்லாவிட்டாலும்‌ 
கூட, அடிப்படையில்‌ அவை யாவும்‌ ஒன்றாயிருப்பதை நீங்கள்‌ 
காண முடியும்‌: 





மத்‌. 26:28: இயேசுவின்‌ இரத்தம்‌ சிந்தப்பட்டது 
816 000800 OUOPTLOV 
(பாவமன்னிப்புண்டாகும்படி). 


லூக்கா 24:47: மனந்திரும்புதல்‌ பிரசங்கிக்கப்பட வேண்டும்‌ 
816 000800 OUOPTLOV 
(பாவமன்னிப்புண்டாகும்படி). 
அப்‌. 2:38: மனந்திரும்புதலும்‌ ஞானஸ்நானமும்‌ 
816 000800 TOV OWOPTLOV VLV 


(உங்கள்‌ பாவமன்னிப்புக்கென்று).”* 


142 


வேதாகம விளக்கத்தில்‌, “வேறு வழியில்‌ வற்புறுத்தப்‌ 
பட்டாலன்றி, ஒரு வசனப்பகுதியை அதன்‌ வழக்கமான, 
சாதாரணமான, இயல்பான பொருளில்‌ விளக்குவது” என்பது 
அடிப்படைக்‌ கொள்கையாய்‌ உள்ளது. இவ்விடத்தில்‌, 2:38ன்‌ 
“வழக்கமான, சாதாரணமான, இயல்பான பொருள்‌” பாவ 
மன்னிப்புப்‌ பெறுவதற்கு மனந்திரும்புதலும்‌ ஞானஸ்நானம்‌ 
பெறுவதும்‌ அவசியம்‌ என்ற நோக்கத்தை உணர்த்துவதே 
யாகும்‌. இவ்வசனப்பகுதியை வேறு ஒரு வகையில்‌ விளக்க 
மளிக்க “வற்புறுத்தும்‌” ஒரே காரணி தேவனுடைய இரட்சிப்‌ 
பின்‌ திட்டத்தில்‌ ஞானஸ்நானம்‌ எந்தப்‌ பங்கும்‌ வகிப்பதில்லை 
என்ற ஒருதலைப்‌ பட்சமான இறையியல்‌ கொள்கையே ஆகும்‌. 

தேவனுடைய திட்டத்திலிருந்து ஞானஸ்நானத்தை 
நீக்கவிட அநேக சமயங்களில்‌ செய்யப்படுகின்ற முயற்சியில்‌ 
கூறப்படும்‌ மற்ற கூற்றுகளையும்‌ இங்கு குறிப்பிடலாம்‌,” 
ஆனால்‌ இப்பொருளின்‌ மீது நாம்‌ போதுமான அளவு 
நேரத்தைச்‌ செலவிட்டு விட்டோம்‌. பேதுரு தம்‌ உரையைக்‌ 
கேட்டவர்களிடத்தில்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்படி கட்டளை 
யிட்டபோது - இந்நாட்களில்‌ சிலர்‌ செய்வதற்கு மாறாக - 
அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ தேவையா இல்லையா என்று 
குயங்கவோ, குயுக்கியாகப்‌ பேசவோ அல்லது அதைப்பற்றி 
விவாதம்‌ செய்யவோ முற்படவில்லை. மாறாக (K]Vயின்‌ 





மொழிநடையில்‌), “அவனுடைய வார்த்தையைச்‌ சந்தோஷ 
மாய்‌ ஏற்றுக்கொண்டவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌” - 
எல்லாருமாக மூவாயிரம்‌ போர்‌ ஆவார்கள்‌! 


கிறிஸ்துவுக்கு உடனே கீழ்ப்படிதல்‌ 
(2:41) 

வசனம்‌ 41ன்‌ நிறைவுப்‌ பகுதியை இன்னும்‌ நாம்‌ கவனிக்க 
வில்லை: “... அன்றையத்‌ தினம்‌ ஏறக்குறைய மூவாயிரம்‌ பேர்‌ 
சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள்‌.” என்ன செய்ய வேண்டும்‌ 
என்று கற்றுக்‌ கொண்டபோது, உடனே அதை அவர்கள்‌ 
செய்தனர்‌! அவர்களுடைய ஆத்துமா இடுக்கணில்‌ இருந்தது; 
நித்தியமானது அந்தரத்தில்‌ ஊசலாடிற்று. கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌ அன்றைய நாளின்‌ சூரியன்‌ மறைய அவர்கள்‌ 





143 


விடவில்லை! என்ன செய்ய வேண்டும்‌ என்று அறியும்போது, 
எப்பொழுதுமே அதைத்‌ தாமதப்படுத்தாகீர்கள்‌! 





கிறிஸ்துவின்‌ சபையில்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்படுதல்‌ (2:41, 47) 

வசனம்‌ 41 விட்டு வருவதற்கு முன்பு, ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்களுக்கு என்னவாயிற்று என்பதை நாம்‌ அடிக்‌ 
கோடிட வேண்டியது தேவை: “... அன்றையத்‌ தினம்‌ ஏறக்‌ 
குறைய மூவாயிரம்‌ பேர்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டார்கள்‌.”” 
வசனம்‌ 47, “இரட்சிக்கப்படுகிறவர்களைக்‌ கர்த்தர்‌ அநுதினமும்‌ 
சபையில்‌ சேர்த்துக்கொண்டு வந்தார்‌” என்று கூறுகிறது. 
K]Vயானது தனது குறிப்பை மேற்கத்திய வசனத்திலிருந்து 
எடுத்துள்ளது, அதில்‌ “இரட்சிக்கப்படுறெவர்களைக்‌ கர்த்தர்‌ 
அநுதினமும்‌ சபையிலே (06 hமாch) சேர்த்துக்‌ கொண்டு வந்தார்‌” 
என்றுள்ளது. “The church” என்ற வார்த்தை பெரும்பான்மை 
யான மொழிபெயர்ப்புகள்‌ பயன்படுத்தும்‌ வசனப்‌ பகுதியில்‌ 





காணப்படுவதில்லை, ஆனால்‌ பொருளுரைக்கும்‌ சந்தர்ப்ப 
மானது இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்ட 
இடம்‌ அதுதான்‌ என்பதை உறுதி செய்கின்றது. சைமன்‌ 
3. கிஸ்ட்மேக்கர்‌ என்ற விளக்கவுரையாளர்‌, “லூக்கா இந்தப்‌ 
பகுதியை, புதிதாக மனமாறியவர்களைக்‌ கர்த்தர்‌ சபையிலே (the 
church) சேர்த்துக்கொண்டு வந்தார்‌ என்று கூறி முடிக்கிறார்‌” 
என்று எளிமையாகக்‌ கூறினார்‌. 

இயேசுவைப்பற்றிய தமது அறிக்கையைப்‌ பேதுரு செய்த 
போது (மத்‌. 16:16), இயேசு, அவருக்கு “பரலோக ராஜ்யத்தின்‌ 
திறவுகோல்களை” வாக்குத்தத்தம்‌ செய்தார்‌ (மத்‌. 16:19). 
அதாவது, மக்கள்‌ நுழையும்படி அனுமதிக்க, இராஜ்யம்‌, 
சபையின்‌ கதவைப்‌ பேதுருவே முதலாவதாகத்‌ திறப்பார்‌. 
இதுவே பெந்தெகொஸ்தே நாளன்று நிகழ்ந்தது. சபைக்குள்‌ 
நுழைவதற்கான நிபந்தனைகளைப்‌ பேதுரு அளித்தார்‌, 
கிருபையுள்ள தேவனின்‌ இந்த அழைப்பை மூவாயிரம்‌ பேர்‌ 
ஏற்றனர்‌! ஞானஸ்நானம்‌ பெற்றபோது அவர்கள்‌ இரட்சிக்கப்‌ 





பட்டனர்‌; இரட்சிக்கப்பட்ட போது, அவர்களைத்‌ தேவன்‌ 





சபையில்‌ (the church) சேர்த்தார்‌! 


144 


வசனங்கள்‌ 41 மற்றும்‌ 47ல்‌ இருந்து அநேக முக்கியமான 
சத்தியங்களைப்‌ பெறமுடியும்‌. முதலாவது, சபை என்பதற்குரிய 
எளிமையான (ஆனால்‌ ஆழ்ந்த அறிவுள்ள) ஒரு விளக்கத்தைப்‌ 
பெறுகிறோம்‌: இரட்சிக்கப்பட்டவர்களின்‌ குழுமமே சபை (the 
church) ஆகும்‌ - அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌! சபை உறுப்பினராவதும்‌, இரட்சிக்‌ 
கப்படுவதும்‌ இரு மாறுபட்ட விஷயங்கள்‌” என்று மக்கள்‌ 
அடிக்கடி பேசுகின்றனர்‌. இங்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட இரு 
வசனங்களின்படி, இவ்விரண்டும்‌ ஒன்றாகவே உள்ளது! 

மேலும்‌, இவ்வசனங்கள்‌, நாம்‌ சபையில்‌ “சேருகிறோம்‌” 
என்று போதிப்பதில்லை; மாறாக, கர்த்தர்‌ நம்மைச்‌ சபையில்‌ 
(the church) “சேர்க்கிறார்‌” என்றே போதிக்கின்றன. இது 
வெறுமனே சொற்பொருளாய்வு பற்றிய ஒரு வினாவாக 
மட்டுமே உள்ளதா? இல்லை, மிகவும்‌ முக்கியமான வேதாகமக்‌ 
கொள்கையொன்று இங்கு உறுதியாகப்‌ பதியப்பட்டுள்ளது. 
ஒரு நிறுவனத்தில்‌ நான்‌ “சேருகையில்‌::, நான்‌ அதைச்‌ 
செய்கிறேன்‌. சில தகுதிப்பாடுகளை நிறைவேற்றி, அந்நிறு 
வனத்தின்‌ ஒரு பகுதியாகும்‌ உரிமையை நான்‌ ஈட்டிக்‌ கொள்‌ 
கிறேன்‌. ஆயினும்‌, கர்த்தருடைய சபையின்‌ ஒரு பாகமாகும்‌ 
உரிமையை நான்‌ ஈட்ட முடியாது. சபை (the chuாch) என்பது 
இரட்சிக்கப்பட்ட வர்களின்‌ குழுமமாக உள்ளது. என்னை 
நானே இரட்சித்துக்கொள்ள முடியாதாகையால்‌, அந்தக்‌ 
குழுமத்தில்‌ என்னை நானே ஒரு உறுப்பினராகச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ள முடியாது. தமது கிருபையினால்‌ என்னை இரட்சிக்‌ 
கின்றவரே என்னை அந்தக்‌ குழுமத்தின்‌ ஒரு பாகமாக்கு 
கின்றார்‌.” (இச்சிந்தனையை நான்‌ விரும்புகிறேன்‌: தேவன்‌ 
சேர்க்கிறார்‌; நாம்‌ வரவேற்கிறோம்‌!) 

வசனங்கள்‌ 41 மற்றும்‌ 47ல்‌ இருந்து மற்ற சத்தியங்களையும்‌ 
யூகி த்துணர முடியும்‌, ஆனால்‌ வசனத்தின்படி நாம்‌ ஞானஸ்‌ 
நானம்‌ பெறும்போது, ஆவிக்குரிய ஒரு ஐக்கிய நிலையான சபை 
(the church) என்ற ஐக்கியத்தில்‌ நாம்‌ ஒரு பாகமாகிறோம்‌ 
என்பதை நான்‌ வலியுறுத்த விரும்புகின்றேன்‌! ஆவிக்குரிய 
விதத்தில்‌ நாம்‌ “தனியராக” இருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ 
விரும்புவதில்லை. விரைவிலேயோ அல்லது தாமதமாகவோ 
மற்றவர்களின்‌ உதவியும்‌, பலப்படுத்துதலும்‌ நமக்குத்‌ தேவைப்‌ 


145 


படும்‌. சபையை நிலைநாட்டுவதில்‌, தனக்குள்‌ உதவி செய்யும்‌ 
ஒரு குழுவைக்‌ தேவன்‌ தந்துள்ளார்‌!” 
இரட்சிக்கப்படுவதற்கு, நாம்‌ கடந்த காலம்‌, நிகழ்காலம்‌ 
மற்றும்‌ எதிர்காலத்தில்‌ உள்ளவைகளைப்பற்றிச்‌ செயல்பட 
வேண்டியுள்ளது: அழுத்துகின்ற குற்றத்துடன்‌ உள்ள கடந்த 
காலப்‌ பாவங்கள்‌ நம்மிடம்‌ உள்ளன; எதிர்காலத்தில்‌ நமக்குப்‌ 





பலம்‌ இருக்குமா இல்லையா என்பதில்‌ நமக்கு வியப்பு 
உண்டாகின்றது; நிகழ்காலத்தில்‌ நம்மை வெற்றி கொள்ளவல்ல 
ஆவிக்குரிய சவால்கள்‌ நமக்கு உள்ளன. தேவன்‌ ஓவ்வொரு 
தேவையையும்‌ முன்னரே கண்டுள்ளார்‌. பாவத்திற்காக 
வருந்திய விசுவாசிகளாய்‌ நாம்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்போது, 
நமது கடந்த காலப்பாவம்‌ ஓவ்வொன்றையும்‌ தேவன்‌ 
மன்னித்து, உதவி செய்ய அக்கறையாய்‌ இருக்கிறார்‌ (2:38); 
எதிர்காலத்தில்‌ நாம்‌ பெலப்பட, தேவன்‌ தமது ஆவியானவரை 
நமக்கு அளித்து அதன்மூலம்‌ உதவி செய்ய, நம்மேல்‌ அவர்‌ 
அக்கறையுள்ளவராய்‌ இருக்கிறார்‌ (2:38); சபை (the chமாch) என்ற 
அன்புள்ள குடும்பத்தில்‌ நம்மை ஒரு பாகமாக்குவதன்‌ மூலம்‌ 
நமது நிகழ்காலத்தில்‌ அக்கறையாயிருந்து, நமக்கு அவர்‌ உதவி 
செய்கிறார்‌ (2:41, 47).” 


முடிவுரை 

பெந்தெகொஸ்தே அன்று கூடியிருந்த கூட்டத்தில்‌ இரண்டு 
குழுக்கள்‌ இருந்தன: இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொண்ட 
வார்கள்‌ மற்றும்‌ ஏற்றுக்‌ கொள்ளாதவர்கள்‌; தங்கள்‌ வாழ்வை 
இயேசுவுக்கு ஒப்புக்கொடுக்க விரும்பியவர்கள்‌ மற்றும்‌ அதை 
விரும்பாதவர்கள்‌; வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, 
இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ மற்றும்‌ இழந்து போகப்பட்ட வர்கள்‌! 
நீங்கள்‌ இயேசுவைக்‌ கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்றீர்களா? 
உங்கள்‌ பாவமன்னிப்பிற்கென்று இயேசுவின்‌ நாமத்தினாலே 
ஞானஸ்நானம்‌ பெற்றிருக்கின்றீர்களா? தேவன்‌ உங்களை 
இயேசு கிறிஸ்துவின்‌ சபையில்‌ சேர்த்துள்ளாரா? இல்லை 
யென்றால்‌, நீங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளாத, விருப்பமற்ற, இழந்து 
போகப்பட்ட குழுவில்‌ நின்று கொண்டிருக்கிறீர்கள்‌! ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌, விருப்பமுள்ள, இரட்சிக்கப்படுகின்ற குழுவில்‌ 
சேரச்‌ சற்றும்‌ தயங்காதீர்கள்‌! 


146 


4: காட்சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ * 


வகுப்பறையில்‌ நான்‌ “மனந்திரும்புதல்‌” என்ற வார்த்தை 
யைப்பற்றிப்‌ பேசும்போது, மாணவர்கள்‌ எதை அந்த 
வார்த்தையின்‌ பொருள்‌ என்று எண்ணுகின்றனர்‌ என்று நான்‌ 
அடிக்கடி கேட்பதுண்டு. அநேகர்‌, “பாவத்திற்காக வருந்துதல்‌” 
அல்லது “ஒருவர்‌ தம்‌ வாழ்க்கையை மாற்றிக்‌ கொள்ளுதல்‌” 
என்ற விளக்கங்களைப்‌ பயன்படுத்துவார்கள்‌. நான்‌ 





கரும்பலகையில்‌ பின்வரும்‌ வரைபடத்தை வரைவேன்‌: 


பாவத்திற்கான ௮ மனந்திரும்புதல்‌ - வாழ்க்கையில்‌ 


தேவனுக்கேற்ற (பாவத்தைப்பற்றிய மாற்றம்‌ 
துக்கம்‌ ஒருவருடைய 
சிந்தனை அல்லது 


நடக்கையில்‌ ஏற்படும்‌ 
மாற்றம்‌) 


பாவத்திற்கான மனம்‌ வருந்துதல்‌ என்பது மனந்திரும்புதல்‌ 
அல்ல என்று கண்டிப்பாய்ப்‌ பேசி நான்‌ விளக்குவதுண்டு, 
மாறாக அது மனந்திரும்புதலை உண்டாக்குவதாக உள்ளது. 
பின்பு நான்‌, வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌ மனந்திரும்புதல்‌ 
அல்ல என்றும்‌ கண்டிப்பாய்ப்‌ பேசி விளக்குவதுண்டு, மாறாக 
அது மனந்திரும்புவதால்‌ ஏற்பட்ட விளைவாகும்‌. இவ்விரண்‌ 
டுக்கும்‌ நடுவாக உள்ளதே மனந்திரும்புதல்‌ ஆகும்‌; “சிந்தனை 
அல்லது நடக்கையில்‌ (பாவத்தைப்‌ பற்றி)” உண்டாகும்‌ ஒரு 
மாற்றமே மனந்திரும்புதல்‌ ஆகும்‌; இவைகள்‌ யாவையும்‌ கூறி, 
இவ்வரைபடம்‌ முழுவதையும்‌ சுற்றி ஒரு வட்டம்‌ வரைந்து 
அதை “மனந்திரும்புங்கள்‌” என்று பெயரிட்டு, அதன்மூலம்‌ 
தேவன்‌ நம்மை மனந்திரும்பும்படிக்‌ கட்டளையிடும்போது 
லூக்‌. 13:3; முதலியன) நமது இருதயங்கள்‌ மற்றும்‌ நமது 
வாழ்க்கையில்‌ இம்மூன்றும்‌ நடைபெற வேண்டும்‌ என்றே தமது 
சிந்தையில்‌ எண்ணம்‌ கொண்டுள்ளார்‌ என்பதை நான்‌ 
வலியுறுத்துவது உண்டு! 





147 


னர்‌ 
பந்தரும்‌” 
ம்‌ 














பாவத்திற்கான -) மனந்திரும்புதல்‌ - வாழ்க்கையில்‌ 
தேவனுக்கேற்ற (பாவத்தைப்பற்றிய மாற்றம்‌ 
துக்கம்‌ ஒருவருடைய 
சிந்தனை அல்லது 
நடக்கையில்‌ ஏற்படும்‌ 
மாற்றம்‌) 


குற்றவியல்‌ நீதிமன்றத்தில்‌ ஒரு குற்றவாளியின்‌ கைரேகைப்‌ 
பதிவுகளை ஒப்பிட்டுப்‌ பார்த்தல்‌ என்ற விளக்கம்‌ காட்சியாகக்‌ 
காட்டப்படலாம்‌. ஒரு பெரிய அட்டையில்‌, இரு பெருவிரல்‌ 
ரேகைகளைப்‌ பெரிதாக்கிப்‌ பிரதியெடுக்கலாம்‌ (உங்களிடத்தில்‌ 
ஜெராக்ஸ்‌ இயந்திரம்‌ இருக்குமென்றால்‌, ஒரு மை அட்டையைப்‌ 
பயன்படுத்தி உங்கள்‌ பெருவிரல்‌ ஒன்றின்‌ இரு ரேகைப்‌ பதிவுகளை 
அதன்‌ மூலம்‌ எடுத்து, அந்த ரேகையை ஜெராக்ஸ்‌ இயந்திரத்தின்‌ 
உதவியால்‌ பெரிதாக்கிக்‌ கொள்ளலாம்‌). இரண்டாவது அட்டை 
யொன்றில்‌ இங்கு குறிப்பிடப்பட்ட மூன்று வசனங்களின்‌ (மத்‌. 
26:28; அப்‌. 2:38; லூக்‌. 24:47) கிரேக்க வாசகங்களைப்‌ பிரதி 
எடுத்துக்‌ கொள்ளவும்‌, அவ்வசனப்‌ பகுதி, வகுப்பில்‌ உள்ள 
அனைவரும்‌ படிக்கும்படி பெரியதாக இருத்தல்‌ வேண்டும்‌. 





குறிப்புகள்‌ 

'எட்கர்‌]. குட்ஸ்பீட்‌, புதிய ஏற்பாடு: ஒரு அமெரிக்க மொழி பெயர்ப்பு. 
RSVயில்‌ “கிறிஸ்துவின்‌ பிரசங்கத்தினால்‌” என்றுள்ளது. “மூவாயிரம்‌ பேர்‌ 
இரட்சிக்கப்பட்டது எப்படி! என்பது முழு அதிகாரத்திற்குமான 
கருப்பொருளாகப்‌ பயன்படுத்தப்பட்டால்‌, “கிறிஸ்துவைப்‌ பற்றிக்‌ 
கேள்விப்படுதல்‌” என்பது முதல்‌ கருத்தாக இருக்க முடியும்‌ (2:14-36). 
*வேதவசனமானது, “அவர்கள்‌ ஆவியானவரால்‌ நேரடிக்‌ கிரியையைப்‌ 
பெற்றபோது, இருதயத்திலே குத்தப்பட்டார்கள்‌” என்று கூறுவதில்லை, 
ஆனால்‌ இதற்கு மாறாக, “இதை அவர்கள்‌ கேட்டபொழுது இருதயத்திலே 
குத்தப்பட்டவர்களாகி” என்று கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர்‌ தமது 
பட்டயத்தை (வசனம்‌, எபே. 6:17) அப்போஸ்தலா்களின்‌ பிரசங்கத்தின்‌ 
மூலம்‌ பயன்படுத்தினார்‌. “அமெரிக்க நாட்டில்‌ “இருதயம்‌ குத்தப்பட்டது” 
என்ற பொதுவான சொற்றொடர்‌ உண்டு NIயிலும்‌ இதுவே உள்ளது). “தனி 





148 


ஒரு நபரின்‌ சுய விருப்பத்தைப்‌ பாதிக்காத வகையில்‌ தேவன்‌ எப்படிச்‌ சிலவற்றை 
முன்னறிந்து, முன்னுரைக்க முடியும்‌ என்ற வினாவினால்‌ நாம்‌ இடறலடை கிறோம்‌. 
நம்மைப்போலவே யூதர்கள்‌ இவ்விதமாய்‌ இடறலடையவில்லை என்பது உறுதி. 
“தேவன்‌ நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும்‌, அவருடைய முன்னறிவின்‌ 
படியேயும்‌”” (வ. 23). இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டதாகப்‌ பேதுரு 
கூறியிருந்தார்‌, ஆனால்‌ இது எவ்விதத்திலும்‌ அச்செயலைச்‌ செய்த குற்றத்திலிருந்து 
குங்களை விடுவிக்கவில்லையென்பதைப்‌ பேதுருவின்‌ உரையை கேட்டவர்கள்‌ 
புரிந்திருந்தனர்‌ (வ. 37). (அப்படியிருந்திருப்பின்‌, பேதுரு, “நீங்கள்‌ ஒன்றும்‌ செய்யத்‌ 
தேவையில்லை, ஏனெனில்‌ இவ்விஷயத்தில்‌ நீங்கள்‌ தோந்துகொள்ளும்‌ வாய்ப்பைப்‌ 
பெறவில்லை” என்று பதில்‌ கூறியிருக்கலாம்‌.) ““இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ யாவரும்‌” 
“இயேசுவைச்‌ சிலுவையில்‌ அறைந்தனர்‌” என்று பேதுரு கூறுவதைக்‌ கவனியுங்கள்‌. 
இதில்‌ கடைக்‌ கூற்றை (வசனத்தில்‌ முதல்‌ பகுதியாக வருவது) எருசலேமிலும்‌ அதன்‌ 
சுற்றுப்புறங்களிலும்‌ வசித்தவர்களைச்‌ சுட்டிக்காட்டி பேதுரு கூறியதாயிருக்கலாம்‌; 
இருப்பினும்‌, “இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌” என்று அவர்‌ கூறுவது, அவர்கள்‌ யாவரும்‌ 
இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்‌ கொள்ள மறுத்ததைக்‌ காட்டுகிறது. 
அப்போஸ்தலர்கள்‌ கட்டளையிட்டது தண்ணீர்‌ ஞானஸ்நானமே (10:47, 
48). “எடுத்துக்காட்டாக, யூதமார்க்கத்தமைந்தவர்களாக விரும்பும்‌ 
புறஜாதியார்‌, தேவைப்படும்‌ மற்ற செயல்களோடு கூட, முறைப்படியான 
சடங்காச்சாரத்தின்‌ போது, தங்களைக்‌ தாங்களே முழுக்கிக்‌ கொள்ள 
வேண்டியதாகவும்‌ இருந்தது. “இயேசு கிறிஸ்து” என்ற சொல்‌ வழக்கை 
இயேசு ஒருமுறை பயன்படுத்தியிருந்தார்‌ (யோவா. 17:3); இதைத்‌ தவிர, 
வேதாகமத்தில்‌ இவ்விடத்தில்‌ தான்‌ இது முதல்‌ முறையாகக்‌ காணப்‌ 
படுகிறது. “பெரும்பாலும்‌ நாம்‌ “இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே” 
ஞானஸ்நானம்‌ பெறுவது என்பது “அவரது அதிகாரத்தினால்‌” பெறுவது 
என்று கூறுகிறோம்‌. கிறிஸ்துவின்‌ “நாமம்‌” என்பது அவரது வல்லமை அல்லது 
அதிகாரத்தையும்‌ உள்ளடக்கியுள்ளது (4:7ல்‌ “வல்லமை” மற்றும்‌ “அதிகாரம்‌” 
ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றத்‌ தக்கவகையில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டிருப்பதைக்‌ கவனியுங்கள்‌). அவரது நாமத்தில்‌ அவரது அதிகாரக்கைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமானவை அடங்கியுள்ளன; அது அவரைப்பற்றிய 
யாவற்றையும்‌ உள்ளடக்கியுள்ளது. 

சில முற்காலக்‌ கைப்பிரதிகளில்‌ ௪ (“உள்‌”) என்றுள்ளது, ஆனால்‌ 
அதிகமானவைகளில்‌ ர்‌ (“மேல்‌” அல்லது “மீது”) என்றுள்ளது. இந்நாளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ நிலையான கிரேக்க வசனத்தில்‌ சர்‌ என்றே உள்ளது. 
பேதுருவால்‌ விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்பதன்‌ மூலம்‌, அவர்கள்‌ 
பற்றுறுதியில்‌ ஒரு மாற்றத்தை சுட்டிக்காட்டினர்‌, ஆனால்‌ வசனம்‌ 21ல்‌ 
உள்ள “தொழுது கொள்ளுதல்‌ [வேண்டிக்‌ கொள்ளுதல்‌” மற்றும்‌ வசனம்‌ 
38ல்‌ உள்ள “நாமத்தினாலே” ஆகியவை அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெறுமுன்பு, வாயினால்‌ அறிக்கையிடுவதை அதிக மதிப்புள்ளதாக்கு 
கின்றன. 8ம்‌ அதிகாரத்தைப்‌ படிக்கும்‌ போது நாம்‌ பார்க்கப்‌ போவதன்படி, 
முற்காலத்திய சபையில்‌ ஞானஸ்நானம்‌ பெறுமுன்‌ அறிக்கை செய்வது 
வழக்கமாயிருந்தது. “தொழுது கொள்ளுதல்‌” என்ற வார்த்தை கிரேக்க 
மொழியில்‌ “ஒருவரிடம்‌ மன்றாடிக்‌ கேட்டல்‌” என்ற பொருளுள்ள 
வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவ்வசனப்பகுதியில்‌ 
இது நடுத்தரக்‌ குரலொலியில்‌ உள்ளது; நடுத்தரக்‌ குரலொலி “வேண்டிக்‌ 
கேட்டுக்‌ கொள்ளுதல்‌” என்ற பொருளைத்‌ தருகிறது. மார்ஷல்‌ ஆங்கில 








149 


மொழியாக்கம்‌, 20ம்‌ நூற்றாண்டு புதிய ஏற்பாடு மற்றும்‌ பெருக்கப்பட்ட 
(Amplified) வேதாகமம்‌ ஆகியவற்றில்‌ இது “வேண்டிக்‌ கேட்டுக்‌ கொள்ளுதல்‌” 
என்றே மொழியாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. '*ஞானஸ்நானம்‌ 
பெறுபவர்கள்‌ “வெறுமனே ஒரு கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிவது மட்டுமல்ல” 
மாறாக வாழ்க்கை முழுவதும்‌ இயேசுவைப்‌ பின்பற்ற தங்களை ஒப்புக்‌ 
கொடுக்கின்றனர்‌ என்பதை உணர வேண்டியது முக்கியம்‌!'”அந்த சமயத்தில்‌ 
அப்போஸ்கலர்கள்‌, ஏழு பேர்கள்‌ மீது தங்கள்‌ கைகளை வைத்து அற்புதங்கள்‌ 
செய்யும்‌ வல்லமையைக்‌ கொடுத்திருந்தனர்‌ (6:6, 8; 8:6). இயேசு தமது 
சீஷார்களிடம்‌ பரிசுத்த ஆவியானவரைப்‌ பற்றிப்‌ பேசியிருந்தார்‌, ஆனால்‌ 
பொது மக்களிடம்‌ பரிசுத்த ஆவியானவரைப்‌ பற்றி சிறிதளவு போதனையே 
கொடுக்கப்பட்டி ருந்தது. “பேதுரு தமது உரையைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்‌ 
தவர்கள்‌, இழந்து போகப்பட்ட நிலையில்‌ இருந்தனர்‌ என்பதைத்‌ 
தெளிவாக்கினார்‌. '“தேவன்‌ சுவிசேஷப்‌ பிரசங்கத்தினாலே மக்களை 
அழைக்கின்றார்‌ (2 தெச. 2:14). “உங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌”” என்ற 
சொற்றொடரில்‌ சிலர்‌ குழந்தை ஞானஸ்நானத்தைக்‌ காண முயலுகின்றனர்‌. 
ஆயினும்‌ மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ பெறுபவர்கள்‌ மட்டுமே பாவ 
மன்னிப்பையும்‌, பரிசுத்த ஆவியை வரமாகவும்‌ பெற முடியும்‌ என்பதே 
வாக்குத்தத்தம்‌ ஆகும்‌. குழந்தையிடம்‌, மனந்திரும்பப்‌ பாவங்களும்‌ இல்லை, 
அதனால்‌ மனந்திரும்பவும்‌ முடியாது. “உங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌” என்பது 
இது ஓரே தடவைக்கான வாக்குத்தத்தம்‌ அல்ல மாறாக எதிர்காலத்‌ 
குலைமுறைகளையும்‌ உள்ளடக்கியது என்றே குறிப்பிடுகிறது. “அப்‌. 10ல்‌ 
வானத்திலிருந்து இறங்கி வந்த துப்பட்டி போன்ற கூடுதான்‌ அந்தத்‌ தரிசனம்‌ 
ஆகும்‌. இந்த தருணத்தில்‌ பேதுரு “தூரத்திலுள்ள யாவருக்கும்‌” என்பது 
எங்குமுள்ள யூதர்களைக்‌ குறிப்பதாகவே எண்ணியிருக்கக்‌ கூடும்‌. 
இச்சொற்றொடர்‌ புறஜாதிகளையும்‌ உள்ளடக்கும்‌ என்ற எண்ணம்‌ அவரது 
சிந்தையில்‌ இருந்திருக்குமென்றால்‌, புறஜாதியார்கள்‌ யூதமார்க்கத்தமையும்‌ 
வரை தேவன்‌ அவர்களை அழைக்க மாட்டார்‌ என்றும்‌ அவர்‌ எண்ணியிருக்க 
வாய்ப்பு உண்டு. 

"பேதுருவின்‌ பிரசங்கத்தின்‌ சுருக்கமே இங்கு தரப்பட்டுள்ளது. 
இங்குள்ள கிரேக்க வார்த்தை “நேர்மையற்ற” என்ற பொருள்‌ தருகிறது 
(லூக்‌. 3:4ல்‌ இது கோணலான சாலையைக்‌ குறிக்கப்‌ பயன்பட்டுள்ளது). பிலி. 
2:15லும்‌ இது பயன்பட்டு, “கோணல்‌?” என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ளது. (கிரேக்க மொழியில்‌ “மாறுபாடான” என்ற வார்த்தையுடன்‌ 
இது இணைக்கப்பட்டுள்ளது; இரு வார்த்தைகளும்‌ நெருங்கிய 
தொடர்புள்ளவையாகும்‌.) “மூலத்தில்‌ “பயபக்தியுடன்‌ சாட்சி சொன்னான்‌” 
என்று பொருள்படும்‌. வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதென்றால்‌, 
இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ தெய்வீகம்பற்றி அப்‌. 2ல்‌ பதிவு 
செய்யாத கூடுதல்‌ ஆதாரங்களை அவர்‌ வழங்கினார்‌. இந்நூலில்‌ உள்ள 
பேதுருவின்‌ மற்ற பிரசங்கங்களில்‌ உள்ள சாட்சியம்‌ இங்கு கூடுதலாகக்‌ 
கொடுக்கப்பட்டவைகள்‌ பற்றிக்‌ குறிப்பு தருகின்றன. 2*“மாறுபாடுள்ள” 
அல்லது “கோணலான” வார்த்தையின்‌ தொடர்பு யாதெனில்‌, அவர்கள்‌ 
நேர்மையான இருதயம்‌ உள்ளவர்களானால்‌, இயேசுவை மறுதலிக்க 
மாட்டார்கள்‌ மாறாக ஏற்றுக்கொள்வார்கள்‌ என்பதே ஆகும்‌! “மாறு 
பாடுள்ள சந்ததியிலிருந்து இரட்சித்துக்‌ கொள்வது” என்றால்‌ அதன்‌ 





150 


துன்மார்க்கத்திலிருந்து அல்லது அகன்‌ முடிவிலிருந்து காத்துக்‌ கொள்வது 
என்று பொருள்‌ ஆகும்‌. இது, நாற்பதாண்டுகளுக்குப்‌ பின்பு ஏற்பட்ட 
எருசலேமின்‌ அழிவைக்‌ குறிக்கிறது என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. கிறிஸ்துவின்‌ 
வசனங்களினால்‌ (மத்‌. 24) எச்சரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்‌, ரோமானியர்கள்‌ 
நெருங்கி வந்தபோது நகரத்தை விட்டு ஓடி, யூதர்களுக்கு நேரிட்ட 
மரணமாகிய முடிவினின்று தங்களைக்‌ காத்துக்‌ கொண்டனர்‌ என்பது 
உண்மையே. ஆயினும்‌ பேதுரு இகைக்காட்டிலும்‌ முக்கியமான ஒன்றைத்‌ 
தன்‌ சிந்தையில்‌ வைத்திருந்தார்‌: “இந்த மாறுபாடான சந்ததிக்கு நித்தியமும்‌ 
நரகத்தில்‌ இருக்கும்படியாக - ஏற்படப்‌ போகும்‌ முடிவிலிருந்து உங்களை 
இரட்சித்துக்‌ கொள்ளுங்கள்‌”! “*“இரட்‌்சிக்கப்படுதல்‌” என்று செயப்பாட்டு 
வினையில்‌ கூறப்படுவதால்‌, சிலர்‌ இதை, நாம்‌ பேசாமல்‌ உட்கார்ந்திருக்க 
வேண்டும்‌, தேவனே எல்லாவற்றையும்‌ செய்வார்‌ என்று குறிப்பிட்டு 
வலியுறுத்தக்கூடும்‌. ஆனால்‌ அந்த மூவாயிரம்‌ பேரின்‌ பதில்‌ செய்கை 
யிலிருந்து அவர்கள்‌ சிலவற்றைச்‌ செய்ய வேண்டும்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொண்டது தெளிவாகிறது. KV மற்றும்‌ NIVயில்‌ குமிழிலும்‌ கூட) “உங்களை 
இரட்சித்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்றிருப்பது இக்கட்டளையின்‌ வலிவைக்‌ 
கூறுவதாய்‌ உள்ளது. “முழுகுதலுக்குப்‌ பதில்‌ தெளித்தலை முன்வைப்போர்‌, 
அந்த நாளில்‌ மூவாயிரம்‌ பேரை முழுக்காட்டுவதற்குப்‌ போதுமான வசதிகள்‌ 
எருசலேமில்‌ இருந்திருக்க முடியாது என்று சில சமயங்களில்‌ கூறுகின்றனர்‌; 
ஆகவே ஞானஸ்நானம்‌ என்பது முழுகுதல்‌ அல்ல மாறாக தெளித்தலே என்று 
அவர்கள்‌ வாதிடுகின்றனர்‌. ].W. மெக்கார்வி அவர்கள்‌, எருசலேம்‌ நகரில்‌ 
ஏராளமான குளங்கள்‌ இருந்ததாகவும்‌, அவைகள்‌ முழுகுவதற்கு ஏற்றவை 
களாக இருந்ததால்‌, அந்த நாளில்‌ மூவாயிரம்‌ பேர்‌ முழுகுதல்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றதில்‌ எந்த பிரச்சனையும்‌ ஏற்பட்டிருக்காது என்றும்‌ குறிப்பிட்டார்‌ 
(0.97. மெக்கார்வி, அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ புதிய விளக்கவுரை, 
பாகம்‌ 1 [டிலைட்‌, அர்க்கன்ஸாஸ்‌: சுவிசேஷ வெளிச்ச வெளியீடு கோ., 1.0.], 
42-45ஐக்‌ காண்க). “மூல பாஷையில்‌ “மனந்திரும்பி?” என்பதற்கான 
வார்த்தை முன்னிலை பன்மையிலும்‌, “ஞானஸ்நானம்‌ பெறுங்கள்‌” 
என்பதற்கான வார்த்தை படர்க்கை ஒருமையிலும்‌ இருப்பதாகச்‌ சிலர்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. “அதலால்‌, இவ்விரு கட்டளைகளும்‌ தனித்தனி 
யானவை என்றும்‌, ஓரே நோக்கத்தைக்‌ கொண்டவை அல்ல” என்றும்‌ 
அவர்கள்‌ முடிவு செய்கின்றனர்‌. “பாவத்திலிருந்து மனந்திரும்பும்‌ போது 
அதன்‌ விளைவாகப்‌ பாவமன்னிப்பு உண்டாகிறதென்றும்‌, அதன்‌ பிறகு 
ஞானஸ்நானம்‌ பெறுவதும்‌, பெறாததும்‌ அவரவர்‌ விருப்பம்‌. ஒருவர்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற முடிவு செய்தால்‌ அது ஒரு வெளிப்படையான 
அடையாளச்‌ செயலே தவிர வேறு ஒன்றும்‌ இல்லை” என்றும்‌ அவர்கள்‌ 
முடிவு செய்கின்றனர்‌. ஆயினும்‌, அப்‌. 2:38ன்‌ வாக்கிய அமைப்பானது 
கிரேக்க மற்றும்‌ ஆங்கில மொழிகளில்‌ பொதுவானதாகவே உள்ளது, அது 
இவ்விரண்டு கட்டளைகளும்‌ மாறுபட்ட நோக்கங்களுக்கானவை என்று 
சுட்டிக்காட்டுவதில்லை. பேதுருவின்‌ உரையைக்‌ கேட்டவர்கள்‌, தாங்கள்‌ 
செய்திருந்த பாவத்தைக்‌ குறித்து தேவன்‌ என்ன செய்ய நினைத்தார்‌ என்று 
அறிய விரும்பினர்‌ - அப்பொழுது பேதுரு, அவர்களது பாவங்கள்‌ 
மன்னிக்கப்படுவதற்கு, அவர்கள்‌ மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ பெறும்படி 
கட்டளையிட்டார்‌. அவர்கள்‌ விரும்பிய பாவமன்னிப்பானது, பேதுரு 














151 


அவர்களின்‌ ஞானஸ்நானத்திற்கான கட்டளை கொடுக்கும்‌ வரையில்‌ 
குறிப்பிடப்படவில்லை. இவ்விவாதம்‌ பற்றி இன்னும்‌ படித்தறிய, ஜிம்மி 
ஆலன்‌, நடபடிகளின்‌ ஆய்வு, தொகுதி 1 (சியார்ஸி, அர்க்கன்ஸாஸ்‌: இதே 
எழுத்தாளர்‌, 1986), 35-87ல்‌ காண்க. “நமது கர்த்தரும்‌ இரட்சகருமாயெ 
இயேசு கிறிஸ்துவின்‌ புதிய ஏற்பாடு (ஜான்‌ ப்ரோடஸ்‌, மற்றும்‌ 
மற்றவர்களால்‌ மொழியாக்கம்‌ செய்யப்பட்டது) என்ற நூலில்‌ இதே 
மொழியாக்கம்‌ உள்ளது. 7.8. ராத்தர்ஹாம்‌, வலுப்படுத்தப்பட்ட புதிய 
ஏற்பாடு: ஒரு புதிய மொழியாக்கம்‌. 

எட்கர்‌]. குட்ஸ்பீட்‌, புதிய ஏற்பாட்டு: அமெரிக்க மொழியாக்கம்‌. “27.8. 
பிலிப்ஸ்‌. நவீன ஆங்கிலத்தில்‌ புதிய ஏற்பாடு, சார்லஸ்‌ 8. வில்லியமின்‌ 
மொழியாக்கம்‌ (புதிய ஏற்பாடு: மக்களின்‌ மொழியிலான ஒரு மொழி 
யாக்கம்‌) என்ற நூலிலும்‌ இதே போன்ற வார்த்தைகள்‌ உள்ளன. “இந்த வசன 
பகுதிகளுக்டையில்‌ முரண்பாடுள்ளதாக சிலர்‌ நம்பலாம்‌: “நமது 
பாவங்களிலிருந்து எது நம்மை இரட்சிக்கின்றது?: கிறிஸ்துவின்‌ இரத்தமா? 
அல்லது மனிதரின்‌ கீழ்ப்படிதலா?” இவ்வசன பகுதிகள்‌ முரண்பாடுள்ள 
வையல்ல, ஆனால்‌ ஒன்றையொன்று நிறைவு செய்பவைகளாகும்‌: மத்‌. 
26:28ல்‌ எது - கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ - நமது பாவங்களிலிருந்து நம்மைக்‌ 
கழுவுறெது என்று கூறுகிறது. லூக்கா 24:47 மற்றும்‌ அப்‌. 2:38 ஆகியவை, 
எப்பொழுது - நாம்‌ மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ பெறும்போது - அந்த 
இரத்தம்‌ நமது பாவங்களைக்‌ கழுவி நம்மை சுத்திகரிக்கின்றது என்று 
கூறுகிறது. ““நீங்கள்‌ K]V அல்லது NIV யைப்‌ பயன்படுத்தினால்‌, இந்த 
ஒப்பீட்டில்‌ மத்‌. 26:28 மற்றும்‌ அப்‌. 2:38 ஆகியவைகளை மட்டும்‌ 
பயன்படுத்த விரும்பலாம்‌, ஏனெனில்‌ KJV மற்றும்‌ NIV ஆகியவைகளில்‌ 
லூக்‌. 24:47ல்‌ உள்ள கிரேக்கச்‌ சொற்றொடரை “மற்றும்‌ பாவமன்னிப்பு” 
என்பதற்குப்‌ பதில்‌ “பாவமன்னிப்பிற்காக” என்று மொழியாக்கம்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளன. “இரட்சிப்பு விசுவாசத்தினாலேயே வருகிறது, கிரியைகளி 
னால்‌ அல்ல” (எபே. 2:8, 9; ரோமர்‌ 4) என்பதே ஞானஸ்நானத்திற்கு எதிரான 
பொதுவான விவாதமாய்‌ உள்ளது, மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ என்பது ஒரு 
“கிரியை” அதலால்‌ இரட்சிப்பில்‌ அது எப்பங்கும்‌ வகிக்க முடியாது என்பது 
விவாதமாய்‌ உள்ளது. இந்த விவாதமானது, தகுதியின்‌ சியைகளுக்கும்‌, 
கீழ்ப்படிதலின்‌ கிரியைகளுக்குமிடையே பாகுபடுத்திப்‌ பார்க்கத்‌ 
குவறிவிடுகிறது. வசன பகுதிகள்‌ எல்லாவற்றிலும்‌, நாம்‌ கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லையென்றால்‌, நாம்‌ இரட்சிக்கப்பட முடியாது என்பது 
வலியுறுத்தப்படுகிறது (மத்‌. 7:21; எபி. 5:9). நான்‌ அறிந்த வரையில்‌ நாம்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறும்போது நமது இரட்சிப்பை ஈட்டிக்‌ கொள்ளுகிறோம்‌ 
என்று கூறுபவர்‌ ஒருவரும்‌ இல்லை. மாறாக தேவன்‌ நமக்குக்‌ கூறியவை 
களைச்‌ செய்வதன்‌ மூலம்‌, தேவனுடைய கிருபையைப்‌ பெற நம்மைத்‌ 
குகுதிப்படுத்துகிறோம்‌. “ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌” என்பது 
செயப்பாட்டு வினையில்‌ உள்ளதே அன்றி செய்வினைச்‌ சொற்றொடராக 
இல்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கதாகும்‌. ஞானஸ்நானம்‌ (முழுகுதல்‌) 
பெற நம்மை ஒப்படைக்கும்‌ போது நாம்‌ உண்மையில்‌ குறைவான “திரியை” 
யே செய்கிறோம்‌, இகைக்காட்டிலும்‌ அதிகமான கிரியைகளை இயேசுவின்‌ 
நாமத்தைக்‌ கேள்விப்படுதல்‌, விசுவாசித்தல்‌, மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ 
அறிக்கையிடுதல்‌ ஆகியவற்றில்‌ செய்கிறோம்‌. “K]Vயில்‌ அவர்களுடன்‌” 





152 


(மா them) என்பது சாய்வெழுத்துக்களில்‌ (இவ்வார்த்தை மொழியாக்கம்‌ 
செய்தவர்களால்‌ கூட்டப்பட்டது என்பதைச்‌ சுட்டிக்காட்டுவது) 
இவ்விடத்தில்‌ நுழைக்கப்பட்டுள்ளது; NIVயில்‌ “அவர்களின்‌ எண்ணிக்கை 
யுடன்‌” என்ற வார்த்தைகள்‌ (அவைகள்‌ மூல வசனத்தில்‌ இல்லாத போதும்‌) 
எழுதப்பட்டுள்ளன. “சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டனர்‌” என்ற வார்த்தை, 
ஏற்கனவே யாரேனும்‌ இருந்தார்களா என்ற குறிப்பு எதுவுமின்றி, 
எளிமையாக, மூவாயிரம்‌ பேர்‌ அன்றைய தினம்‌ சபையில்‌ சேர்க்கப்‌ 
பட்டைக்‌ குறிப்பிட இயலும்‌. ஆயினும்‌ “சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டனர்‌” 
என்ற வார்த்தை வழக்கமாக “உடன்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டனர்‌” என்றே 
பொருள்படுகிறது. ஒருவேளை வசனம்‌ 41ல்‌, இது மூவாயிரம்‌ போர்‌ 
“அப்போஸ்கலர்களுடன்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டனர்‌” என்று சுட்டிக்‌ 
காட்டுவதாக இருக்கலாம்‌. “பொதுவாக, நாமகரணக்‌ கூட்டங்களைச்‌ 
சிந்தனையில்‌ வைத்திருப்போர்‌ இப்படிப்‌ பேசுகின்றனர்‌. இரட்சிக்கப்பட்ட 
ஒருவர்‌ எந்த நாமகரணக்‌ கூட்டத்திலும்‌ உறுப்பினராகாதிருக்கலாம்‌, ஆனால்‌ 
இரட்சிக்கப்படாமல்‌ இருக்கிற ஒருவர்‌ கர்த்தருடைய சபையின்‌ 
உறுப்பினராக இருக்க முடியாது. “உலகளாவிய சபை மற்றும்‌ உள்ளூர்‌ சபை 
இவற்றிற்கிடையேயான வேறுபாடு இவ்விடத்தில்‌ காட்டப்பட வேண்டும்‌. 
உலகளாவிய சபையில்‌ கர்த்தர்‌ என்னை சேர்த்த பிறகு, தேவனுடைய 
மக்களால்‌ ஆன விசுவாசம்‌ நிறைந்த சபையொன்றில்‌ “என்னை இணைத்துக்‌ 
கொள்வது” எனக்குத்‌ தேவை. இதைப்பற்றிய ஒரு முழுமையான 
கலந்துரையாடல்‌ அப்‌. 9:26க்கான குறிப்புகளில்‌ காணப்படும்‌. “தற்சமயம்‌ 
உபயோகத்தில்‌ உள்ள சொற்றொடர்கள்‌ எதையாவது சேர்த்துக்‌ 
கொள்ளவும்‌: “ஒரு உதவும்‌ அமைப்பு”, “உட்கட்டப்பட்ட ஆவிக்குரிய ஒரு 
வலைப்பின்னல்‌.” “நமது ஆவிக்குரிய தேவைகளுக்காக தேவன்‌ முன்னறிந்து, 
அளித்துள்ள வழிகள்‌ இவை மட்டுமல்ல, ஆனால்‌ தேவன்‌ நமக்கு 
அளித்துள்ள மூன்று முக்கியமான வழிகள்‌ இவைகளேயாகும்‌, இவை யாவும்‌ 
அப்‌. 2ல்‌ காணப்படுகின்றன. 








153 


நான்‌ அங்கும்‌ வக்க்க 
விரும்பும்‌ சபை (2௧௮2-4 7] 


கடந்த பாடத்தில்‌ நாம்‌, பெந்தெகொஸ்தே நாளன்று 
மூவாயிரம்‌ பேர்‌ வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஞானஸ்நானம்‌ 
பெற்றதைக்‌ கவனித்தோம்‌. விசுவாசித்து, ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்வதென்பது, கிறிஸ்துவுடனான நமது உறவின்‌ 
தொடக்கமே ஆகும்‌: அதன்‌ பிறகு நாம்‌ கிறிஸ்துவுடன்‌ நடக்க 
வேண்டியது தேவை. இவ்வதிகாரத்தின்‌ நிறைவு வசனங்கள்‌ 
(வ. 42-47), “கிறிஸ்துவுக்குள்‌ குழந்தைகளாய்‌” (1 கொரி. 3:1) 
இருந்த அவர்கள்‌, நடக்க கற்றுக்‌ கொண்டது எப்படி என்பதைக்‌ 
கூறுகின்றன. 

இவ்வசனங்களைக்‌ கற்றுக்‌ கொள்ளுகையில்‌, நாம்‌ ஒரு 
அசாதாரணமான சடையின்‌-கர்த்தருக்கென்று அக்கினியாய்‌ 
இருந்த புதிய கிறிஸ்தவர்களால்‌ ஆன ஒரு சபையின்‌ வடிவத்‌ 
தைக்‌ காணுகிறோம்‌. அந்த ஐக்கியத்தின்‌ ஒரு பாகமாய்‌ இருப்‌ 
பதை நான்‌ எவ்வளவாய்‌ விரும்புகிறேன்‌! இந்தத்‌ தனிச்சிறப்பு 
வாய்ந்த குழுவின்‌ அநேக பண்புகளைக்‌ குறிப்பிட முடியும்‌. அது 
ஒரு கற்றுக்கொள்ளும்‌ சபையாக, ஒரு ஐக்கியமுள்ள சபையாக, 
ஒரு ஜெபிக்கும்‌ சபையாக, ஒரு செயல்படும்‌ சபையாக மற்றும்‌ 
ஒரு வளரும்‌ சபையாக இருந்தது. “நான்‌ அங்கம்‌ வகிக்க 
விரும்புகின்ற ஒரு சபையின்‌” இந்த ஐந்து பண்புகளை நான்‌ 
இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன்‌. 








ஒரு ஆராதிக்கும்‌ சபை (2:42) 

(ஆங்கில வேதாகமத்தில்‌) வசனம்‌ 42ன்‌ தொடக்கத்தில்‌ “வ” 
என்ற வார்த்தை, இவ்வசனத்தை இதற்கு முன்‌ உள்ளவற்றோடு 
பிணைப்பகைக்‌ கவனியுங்கள்‌.' அந்த மூவாயிரம்‌ பேரும்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்ற உடனே, புதிய கிறிஸ்தவர்களாக 
உடனடியாக செயல்படத்‌ தொடங்கினர்‌, மற்றும்‌ சரீரத்தின்‌ 





154 


உறுப்பினர்களாக உடனே ஆயினார்‌. அவர்கள்‌ என்ன 
செய்தனர்‌? வசனம்‌ 42, பின்வரும்‌ சுருக்கத்தை அளிக்கின்றது: 
“அவர்கள்‌ அப்போஸ்தலருடைய உபகதேசத்திலும்‌,” அந்நியோந்‌ 
நியத்திலும்‌, அப்பம்‌ பிட்குதலிலும்‌, ஜெபம்‌ பண்ணுகலிலும்‌ 
உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌. ” 

சபை நிலைநாட்டப்பட்ட போது, உடனடியாக அதற்கு 
அறிவுரைகளின்‌ தொகுப்பு” எதுவும்‌ வழங்கப்படவில்லை. 
மாறாக, சபையின்‌ உறுப்பினர்கள்‌ தனிப்பட்ட முறையில்‌ எதை 








விசுவாசிக்க வேண்டும்‌, மற்றும்‌ அவர்கள்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌” என்று போதிப்பதற்கு அப்போஸ்தலார்களை ஆரம்ப 
கட்டத்தில்‌ தேவன்‌ கொடுத்திருந்தார்‌. இயேசு, தமது 
அப்போஸ்தலா்களுக்கு, அவர்கள்‌ மக்களை ஞானஸ்நானப்‌ 





படுத்திய பிறகு, அவர்‌ கட்டளையிட்டயாவையும்‌ அவர்‌ 
களுக்கு உபதேசம்‌ செய்யும்படிக்‌ கட்டளையிட்டிருந்தார்‌ 
(மத்‌. 28:19, 20). இகைச்‌ செய்வதில்‌ அவர்கள்‌ மகிழ்வடைந்த 
னர்‌, மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌, அவர்களுடைய 
போதனையைக்‌ கேட்பதில்‌ மகிழ்வடைந்தனர்‌. அந்தப்‌ புதிய 
கிறிஸ்தவர்கள்‌, வாழ்க்கையின்‌ புதிய வழியைப்பற்றிக்‌ கற்றுக்‌ 
கொள்ள ஆவலாயிருந்தனர்‌. இவ்விதமாய்‌ அவர்கள்‌ தேவனுக்‌ 
காகப்‌ பேசுபவர்களின்‌ போதனையை கவனிக்கத்‌ தொடர்ந்து 
தங்களை ஒப்புக்‌ கொடுத்தனர்‌.” இன்றைய நாட்களில்‌ அதே 
போதனையானது “புதிய ஏற்பாட்டின்‌ நூல்களில்‌ கடைக்‌ 
கின்றது” என்று லூயிஸ்‌ பாஸ்ட்டர்‌ விளக்குகிறார்‌. அந்தக்‌ 
கிறிஸ்தவர்களைப்‌ போலவே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து 
கொள்ள, நாம்‌ ஆவலுள்ளவர்களாய்‌ இருக்கின்றோமா? 
உண்மையாகவே நாம்‌ வசனத்தைப்‌ படிக்கவும்‌, கற்கவும்‌ 
நம்மை ஒப்புக்‌ கொடுக்கின்றோமா? அதை நாம்‌ தொடர்ந்து 
செய்கின்றோமா? 

“உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌”” என்ற வார்த்தை 
களானவை வசனம்‌ 42ல்‌ கூறப்பட்டுள்ள நான்கு செயல்‌ 
பாடுகளுக்கும்‌ பயன்படுபவைகளாகும்‌. அடுத்து, புதிய 
கிறிஸ்தவர்கள்‌ “ஐக்கியத்தில்‌” உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌. 
“ஐக்கியம்‌” என்ற வார்த்தை 6௦01௦௭/௭ என்ற ஒரு சிறப்பான 





கிரேக்க வார்த்தையின்‌ மொழியாக்கமாகும்‌. £௦01௦௭/௭ என்பதன்‌ 
மூலப்பொருள்‌, “பொதுவாகப்‌ பெற்றிருத்தல்‌” என்பதாகும்‌. சில 


155 


சமயம்‌ இது “பகிர்ந்து கொள்ளுதல்‌” என்றும்‌ மொழியாக்கம்‌ 
செய்யப்‌ படுகின்றது. நாம்‌ ஒரு பொதுப்‌ பிணைப்பைப்‌ பகிர்ந்து 
கொள்ளுகிறவார்களை இவ்வார்த்கையால்‌ குறிப்பிட முடியும்‌. 
ஆகையால்‌, நாம்‌ தேவனோடும்‌, கிறிஸ்துவோடும்‌, பரிசுத்த 
ஆவியானவரோடும்‌” மற்றும்‌ உள்ள கிறிஸ்தவர்களோடும்‌ 
ஐக்கியம்‌ கொண்டுள்ளதாகப்‌ படிக்கின்றோம்‌ (1 யோவா. 1:7). 
Koinonia என்ற வார்த்தையை நமது பொதுப்‌ பிணைப்பிற்கான 
ஒரு விளக்கமாகவும்‌ குறிப்பிட முடியும்‌. இந்த வார்த்தை புதிய 
ஏற்பா ட்டில்‌ 1 கொரி. 10:16ல்‌ (K]1V) ஐக்கியம்‌” மற்றும்‌ ரோமர்‌ 
15:26ல்‌ “பொருள்‌ சகாயம்‌” (இ.வ. 2 கொரி. 9:13) என்பவை 
உட்படப்‌ பலவகையில்‌ மொழியாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. 











வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌ கர்த்தருடைய பந்தியில்‌ பங்கேற்பது 
மற்றும்‌ கொடுப்பது ஆகியவற்றில்‌ ஈடுபடுகையில்‌, நாம்‌ நமது 
பொதுவான விசுவாசத்தை விளக்கப்படுத்துகிறோம்‌.” 

Koinonia என்ற வார்த்தை, புதிய ஏற்பாட்டில்‌ பொருளாதார 
ஐக்கியத்தைக்‌ குறிக்க அடிக்கடி பயன்படுத்தப்படுவதாலும்‌, 
வசனம்‌ 44ல்‌ ஆதி கிறிஸ்தவர்கள்‌ “சகலத்தையும்‌ பொதுவாய்‌ 
வைத்து அநுபவித்தார்கள்‌” என்று கூறப்படுவதாலும்‌, கற்றறிந்‌ 
தவர்கள்‌ சிலர்‌ இவ்விடத்தில்‌, பணம்‌ தொடர்பான ஐக்கியமே 
அடிப்படைக்‌ கருத்தாக உள்ளது என்று நம்புகின்றனர்‌. 
இவ்வசனத்தில்‌ உள்ள ௦4௭74௭ என்ற வார்த்தையானது சில 
மொழிபெயர்ப்புகளில்‌ “கொடுத்தல்‌” அல்லது அதற்குச்‌ சமமான 
வார்த்தைகளாகக்‌ கூட மொழியாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. '? 





இந்தச்‌ சொல்‌ விளக்கத்தைப்பற்றி இன்னும்‌ சற்று விரிவாக 
எண்ணிப்‌ பார்ப்பது அநேகமாக மிகவும்‌ நல்லது; உலகப்‌ 





பொருட்களைப்‌ பகிர்ந்து கொள்வது இதில்‌ உள்ளடங்கி 
யுள்ளது, ஆனால்‌ இது இயேசுவுக்குள்ளாக உள்ள கிறிஸ்தவர்‌ 
களின்‌ முழு நிறைவான புதிய வாழ்க்கையையும்‌ தன்னகத்தே 
கொண்டுள்ளது. புதிய ஆங்கில வேதாகமம்‌ இக்கருத்தைப்‌ 
பின்வருமாறு விளக்குகின்றது: “பொது வாழ்வைப்‌ பகிர்ந்து 
கொள்ளும்படி ... அவர்கள்‌ தொடர்ந்து கூடினர்‌.” அவர்களைப்‌ 
போன்றே நாமும்‌ மீண்டும்‌ ஒருமுறை கேட்டுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. நமது ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கும்‌ 
நமது சகோதர சகோதரிகளைப்பற்றி அறிந்து கொள்வதற்கும்‌ 
நாம்‌ நம்மை ஒப்புக்‌ கொடுத்துள்ளோமா? 





126 


மூன்றாவதாக, புதிய கிறிஸ்தவர்கள்‌ “அப்பம்‌ பிட்குதலில்‌ 
உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌.” “அப்பம்‌ பிட்குதல்‌” என்பது 
கர்த்தருடைய இராப்போஜனக்கைக்‌ குறிப்பிட முடியும்‌ (20:7; 
1 கொரி. 10:16)'' அல்லது ஒரு பொது விருந்தைக்‌ குறிப்பிட 
முடியும்‌ (2:46). இவ்விடத்தின்‌ சந்தர்ப்பப்‌ பொருள்‌, லூக்கா, 
கர்த்தருடைய இராப்போஜனத்தைப்பற்றியே பேசுகிறார்‌ 
என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றது.'ூ பின்வரும்‌ பகுதி 
யொன்றில்‌, ஆதிசடையார்‌ வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌ அப்பம்‌ 
பிட்கும்படிக்‌ கூடி வந்தனர்‌ என்று நாம்‌ கவனிக்கவிருக்கிறோம்‌ 
(அப்‌. 20:7). உறுதியாகவே, இந்தப்‌ பழக்கமானது உடனடி 
யாகத்‌ தொடங்கிற்று, கிறிஸ்துவுக்குள்ளான இக்குழந்தைகள்‌ 
வாரத்தின்‌ முதல்‌ நாள்தோறும்‌ விசுவாச நிறைவோடு இந்தப்‌ 
பந்தியில்‌ கலந்து கொள்வதில்‌ உறுதியாய்‌ தரித்திருந்தனர்‌. 
இந்நாட்களில்‌ சிலர்‌ கர்த்தருடைய மரணத்தை ஒழுங்கின்றி 
நினைவு கூருவதை நான்‌ கவனிக்கையில்‌, அப்பம்‌ பிட்குதலில்‌ 
உறுதியாய்த்‌ தரித்திருந்த ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும்‌ என்று 
ஏங்குகின்றேன்‌! 

வசனம்‌ 42ல்‌ நிறைவாகக்‌ கூறப்பட்ட விஷயம்‌ ஜெபம்‌ 
ஆகும்‌: “அவர்கள்‌ ஜெபம்‌ பண்ணுவதில்‌ உறுதியாய்த்‌ தரித்‌ 
இருந்தனர்‌.” சபையானது ஜெப சூழ்நிலையில்‌ தொடங்கியது, 
அது ஜெப சூழ்நிலையிலேயே தொடர்ந்து இருந்தது. 
ஆகிகிறிஸ்தவர்கள்‌ ஒவ்வொரு நாளும்‌ ஜெபத்தில்‌ கர்த்தரைச்‌ 
சந்தித்ததால்‌, ஒவ்வொரு நாளும்‌ வாழ்க்கையில்‌ ஏற்பட்ட 
சவால்களை அவர்களால்‌ சந்திக்க முடிந்தது. 

வசனம்‌ 42ல்‌ நான்‌ பார்க்கும்‌ கருப்பொருள்‌, ஆராதனையின்‌ 
கருப்பொருள்‌ ஆகும்‌. மக்கள்‌ ஞானஸ்நானப்படுத்தப்பட்‌! 
போது, தேவனை ஆராதிப்பதில்‌ அவர்கள்‌ “உறுதியாய்த்‌ 
குரித்திருந்தார்கள்‌”! இவ்விடத்தில்‌ நமக்கு ஒரு பாடம்‌ உள்ளது: 
ஆராதனை என்பது கர்த்தருக்கு நம்மை ஒப்புக்‌ கொடுத்தலை 
விளக்கும்‌ மையப்‌ பகுதியாகும்‌, அது கிறிஸ்தவ வளர்ச்சியின்‌ 
இருதயமாகவும்‌, தேவனுக்கு நாம்‌ விசுவாசத்தோடு நிலைநிற்ற 
லின்‌ முக்யெ அம்சமாகவும்‌ விளங்குகின்றது! இது இணைந்து 
செய்த ஆராதனையாக இருந்தது என்பதையும்‌ கவனியுங்கள்‌. 
கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்கள்‌, சகோதரிகள்‌ யாவரும்‌ 
இணைந்து ஆராதித்தனர்‌. ஒருவருக்கொருவரும்‌, தேவனு 














157 


டனும்‌ நெருங்கி வளருவதற்கு, ஒன்று சேர்ந்து ஆராதிப்பதைக்‌ 
காட்டிலும்‌ முக்கியமானது வேறெதுவும்‌ இல்லை. 
பெந்தெகொஸ்தே நாளானது வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌ வந்தது 
என்பதால்‌, மூவாயிரம்‌ ஆத்துமாக்களும்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றவுடனே, எருசலேமில்‌ அந்தப்‌ புதிய சபையார்‌, தேவனு 
டைய வசனம்‌ போதிக்கப்படுவதை கேட்பதற்கும்‌, ஒன்று 
சேர்ந்து ஜெபிப்பதற்கும்‌, தங்களது அன்பான இரட்சகருடைய 
மரணத்தை நினைவு கூருவதற்கும்‌ அதே நாளில்‌ கூடியிருப்‌ 
பார்கள்‌ என்பதே எனது யூகம்‌ ஆகும்‌! தேவனே, எங்கள்‌ 
ஆராதனை நேரத்தில்‌ ஒன்றுகூட வேண்டும்‌ என்ற இதே 
உணர்வை நாங்கள்‌ பெற உதவி செய்யும்‌! 











ஒரு ஆழ்ந்த மரியாதைக்குரிய சபை 
(2:43) 

பெந்தெகொஸ்தே நாளன்று ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொண்ட மூவாயிரம்‌ பேர்களைப்பற்றிய அந்தச்‌ சுருக்கமான 
கூற்றுக்குப்பின்பு, வசனம்‌ 43 முதல்‌ 47 வரை,” சபையின்‌ ஆரம்ப 
நிலை வாழ்வுபற்றி லூக்கா, விரல்‌ நுனி வரைபடம்‌ ஒன்றைத்‌ 
குருகிறார்‌. அவர்‌ இதை, “எல்லாருக்கும்‌ பயமுண்டாயிற்று [அல்லது 
ஆழ்ந்த மரியாதையுண்டாயிற்று'*], அப்போஸ்தலர்களாலே 
அநேக அற்புதங்களும்‌ அடையாளங்களும்‌ செய்யப்பட்டன?” 
(வ. 43) என்று கூறித்‌ தொடங்கினார்‌. “அற்புதங்களும்‌ அடையாளங்‌ 
களும்‌” என்பது அப்போஸ்தலர்களால்‌ செய்யப்பட்ட பலத்த 
செய்கைகளைக்‌ குறிக்கின்றது.'*£ அப்போஸ்தலர்கள்‌ சுவிசேஷத்‌ 
தைப்‌ பிரசங்கிக்கச்‌ செல்லும்‌ போது, அடையாளங்கள்‌” அவர்களுக்‌ 
குத்‌ துணைபோகும்‌ (மாற்‌. 16:17, 18) என்பதை இயேசு வாக்குத்‌ 
தத்தம்‌ செய்திருந்தார்‌; இது அவ்வாக்குத்தத்தம்‌ நிறைவேறுதலின்‌ 
ஆரம்பம்‌ ஆகும்‌. பின்னால்‌ நாம்‌, அவர்கள்‌ நிகழ்த்திய பலத்த 
செயல்களில்‌ சிலவற்றைப்‌ படிப்போம்‌.” இருப்பினும்‌, இவ்விடத்‌ 
இல்‌, அது ஒரு ஆழ்ந்த மரியாதை நிரம்பிய காலம்‌ என்று நமக்குக்‌ 
கூறப்படுகிறது. 





ஒரு சுயநலமற்ற சபை (2:44, 45) 
வசனம்‌ 42ல்‌ குறிப்பிடப்பட்ட ஐக்கியத்திற்கு வலுவான 





158 


தொரு எடுத்துக்காட்டு, வசனங்கள்‌ 44 மற்றும்‌ 45ல்‌ தரப்‌ 
படுகிறது: “விசுவாசிகளெல்லாரும்‌ ஒருமித்திருந்து, சகலத்‌ 
தையும்‌ பொதுவாய்‌ வைத்து அநுபவித்தார்கள்‌. காணியாட்சி 
களையும்‌ ஆஸ்திகளையும்‌ விற்று, ஒவ்வொருவனுக்கும்‌ தேவை 
யானதற்குத்‌ தக்கதாக அவைகளில்‌ எல்லாருக்கும்‌ பகிர்ந்து 
கொடுத்தார்கள்‌.” 

இதற்கு முன்பு உலகம்‌ இப்படிப்பட்ட தொன்றை என்றும்‌ 
கண்டிருக்கவில்லை! சடையிலிருந்த அநேகர்‌ சில நாட்களுக்கு 
முன்பு ஒருவருக்கொருவர்‌ அந்நியராயிருந்தனர்‌. அவர்கள்‌ 
மாறுபட்ட பின்னணி மற்றும்‌ கலாச்சாரத்திலிருந்து வந்தவர்‌ 
கள்‌. அப்படியிருந்தும்‌, உடனடியாக அவர்கள்‌ ஒருவர்‌ 
மீதொருவர்‌ அக்கறையுள்ளவர்களாகி, பலவீனர்‌ மற்றும்‌ 
உதவியற்றவர்கள்‌ மீது விசேஷே கவனம்‌ செலுத்தினர்‌! நியாயப்‌ 
பிரமாணம்‌, உதவி தேவைப்படுபவர்கள்மேல்‌ அக்கறை 
கொள்ளும்படி போதித்திருப்பினும்‌, யூதர்கள்‌ அவர்களைப்‌ 
புறக்கணித்திருந்தனர்‌. குறைவுள்ளோர்களைப்பற்றிப்‌ புறஜாதி 
யார்‌ ஒருபோதும்‌ கவலைப்பட்டதில்லை. இயேசுவைப்‌ 
பின்பற்றியவர்கள்‌, முழு சமூகத்தினரின்‌ இருதயங்களில்‌ ஆழப்‌ 
பதிந்ததில்‌ வியப்பெதுவும்‌ இல்லை (2:47). 

வசனங்கள்‌ 44 மற்றும்‌ 42 ஆகியவை கிளர்ச்சியூட்டும்‌ 
மற்றும்‌ அறைகூவல்‌ விடுக்கும்‌ வசனங்கள்‌ ஆகும்‌. துரதிர்ஷ்ட 
வசமாக, இவைகள்‌ தகாத வகையிலோ அல்லது தவறான 
வகையிலோ பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வசனங்களைச்‌ 
சிலர்‌, “கிறிஸ்தவப்‌ பொதுவுடைமைக்‌ கொள்கையின்‌ ஒரு 
எடுத்துக்காட்டு” என்று அழைத்துள்ளனர்‌. கற்பனைச்‌ சமு 
தாயத்தை” உருவாக்க விரும்பும்‌ மனிதர்கள்‌, தங்கள்‌ முயற்சி 
களை நியாயப்படுத்த இவ்வாறு கூறியுள்ளனர்‌. சமயத்‌ தலைவர்‌ 
கள்‌, தங்களைப்‌ பின்பற்றுவோர்‌ தங்களிடம்‌ உள்ள எல்லாச்‌ 





சொத்துக்களையும்‌ விற்று, அதன்‌ வரவுகள்‌ யாவற்றையும்‌ 
அவர்களிடம்‌ ஓப்படைத்துவிடும்படி வலியுறுத்துவதற்கு 
இவ்வசனங்களைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. லூக்கா இவ்விடத்‌ 
தில்‌ என்ன கூறினார்‌ என்பதையும்‌, என்ன கூறவில்லை 
என்பதையும்‌ நாம்‌ புரிந்துகொள்வது தேவை. 

முதலாவதாக, சபையின்‌ உறுப்பினர்‌ தமக்குச்‌ சொந்தமான 
யாவற்றையும்‌ விற்று, அதைப்‌ பொதுநிதி ஒன்றில்‌ போட்டு விட 





159 


வேண்டுமென்று லூக்கா கூறவில்லை. “சகலத்தையும்‌ 
பொதுவாய்‌ வைத்து அநுபவித்தார்கள்‌” என்ற வார்த்தைகளை 
மட்டும்‌ பார்த்தால்‌ நாம்‌ அப்படித்தான்‌ எண்ணக்கூடும்‌. '” 
வசனம்‌ 45ன்‌ சிந்தனையை NASB எவ்விதம்‌ விளக்கப்படுத்து 
கிறது என்று பாருங்கள்‌: “அவர்கள்‌ தங்கள்‌ காணியாட்சி 
களையும்‌, ஆஸ்திகளையும்‌ விற்கத்‌ தொடங்கி, அவைகளை ... 
பகிர்ந்து கொண்டனர்‌.” பின்பு வசனம்‌ 46ஐக்‌ கவனியுங்கள்‌: 
“சபை உறுப்பினர்கள்‌ யாவரும்‌ “வீடுகள்தோறும்‌” அப்பம்‌ 
பிட்டனர்‌.” எல்லா கிறிஸ்தவர்களும்‌ உடனடியாக அவர்கள்‌ 
வீடுகளை விற்றிருந்தால்‌, யாருடைய வீடுகளில்‌ அவர்கள்‌ ஒன்று 
கூடியிருப்பார்கள்‌? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப்‌ பின்‌, 
அதிகாரம்‌ 4 மற்றும்‌ 5ல்‌, ஆஸ்திகளை விற்கும்‌ நடைமுறை 
யானது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதற்கும்‌ 
பின்னால்‌ கூட, எருசலேமில்‌ இருந்த கிறிஸ்தவர்கள்‌ “மரியாளு 
டைய வீட்டில்‌” ஜெபம்‌ செய்யக்‌ கூடினார்கள்‌ (12:12). 
அப்பெண்மணி அப்பொழுதும்‌ கூட தமது வீட்டின்‌ உரிமை 
யாளராய்‌ இருந்தார்கள்‌. எருசலேமிலிருந்த கிறிஸ்தவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ உடனடியாகப்‌ புறப்பட்டுச்‌ சென்று பொது 
நிதியில்‌ போடுவதற்கென்று தங்களிடம்‌ உள்ளவற்றையெல்‌ 
லாம்‌ விற்று விடவில்லை. 

மறுபடியும்‌ லூக்கா, புதிய கிறிஸ்தவ “சமுதாயத்தில்‌” 
உறுப்பினராவதற்கு எல்லா சொத்துக்களையும்‌ நன்கொடை 
யாகக்‌ கொடுக்க வேண்டியது அவசியம்‌ என்று அப்போஸ்‌ 
குலர்கள்‌ நிர்ப்பந்தம்‌ செய்ததாகக்‌ கூறவில்லை. 5ம்‌ அதிகாரத்‌ 
தில்‌, அனனியாவும்‌, சப்பீராளும்‌ தங்கள்‌ சொத்துக்களை விற்ற 
அனைத்துப்‌ பணத்தையும்‌ கொண்டு வந்ததாக நடித்தபோது, 
பேதுரு, அனனியாவிடம்‌: “... நிலத்தின்‌ ரெயத்தில்‌ ஒரு பங்கை 
வஞ்சித்து வைத்து, பரிசுத்த ஆவியினிடத்தில்‌ பொய்‌ 
சொல்லும்படி, சாத்தான்‌ உன்‌ இருதயத்தை நிரப்பினதென்ன? 
அதை விற்குமுன்னே அது உன்னுடையதாயிருக்கவில்லையோ? 
அதை விற்றபின்பும்‌ அதின்‌ கிரயம்‌ உன்‌ வசத்திலிருக்க 
வில்லையோ?” (5:3, 4) என்று கேட்டார்‌. 

வேறு வார்த்தைகளில்‌ சொல்லுவதானால்‌, அவர்கள்‌ 
நிலத்தை விற்குமுன்பு அதைத்‌ தங்கள்‌ இஷ்டப்படிச்‌ செய்ய 
நிலம்‌ அவர்கள்‌ வசம்‌ இருந்தது மற்றும்‌ அவர்கள்‌ நிலத்தை விற்ற 


160 


பின்பும்‌, அதன்‌ கிரயப்பணம்‌ அதைத்‌ தங்கள்‌ இஷ்டப்படிச்‌ 
செய்யும்படி அவர்கள்‌ வசம்‌ இருந்தது. முழுக்கிரயத்‌ தொகை 
யையும்‌ கொண்டுவரத்‌ தவறியது அவர்களின்‌ பாவமல்ல; 
முழுவதையும்‌ கொண்டுவந்ததாக நடித்ததே அவர்கள்‌ செய்த 
பாவமாகும்‌.” கிறிஸ்தவ ஐக்கியத்தில்‌ ஒரு பாகமாயிருக்க 
ஒவ்வொரு உறுப்பினரும்‌ தம்மிடம்‌ உள்ள யாவற்றையும்‌ 
நன்கொடையாகக்‌ தந்துவிட வேண்டும்‌ என்று எவ்விடத்திலும்‌ 
நமக்குச்‌ சுட்டிக்காட்டப்படவில்லை;”” இவ்விதம்‌ நடைபெற 
வில்லை என்பதற்கு அநேக சான்றுகள்‌ உள்ளன. 
மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்‌ தங்களின்‌ சொத்துக்‌ 
களை விற்பது என்பது நிச்சயமாகவே இந்தக்‌ கிறிஸ்தவர்களின்‌ 
சுயவிருப்பத்தைப்‌ பொறுத்ததாகவே இருந்தது. பர்ட்டன்‌ 
காஃப்மனின்‌ விளக்கவுரையை நான்‌ விரும்புகிறேன்‌: “இது 
நடபடிகளின்‌ பொதுவுடைமைக்‌ கொள்கை செயல்பாடு 





என்பதாக அழைக்கப்படுமானால்‌ இவ்விஷயமானது 
ஏ. இந்நாட்களில்‌ உலகப்‌ பொதுவுடைமைக்‌ கொள்கையுடன்‌ 
நேரடியான அதே தொடர்புடையதாக, அதாவது கள்வன்‌ 
ஒருவனின்‌ கையில்‌ உள்ள துப்பாக்கியும்‌ காணிக்கைக்‌ தட்டும்‌, 
சமமானவையாகவே இருக்கும்‌. ” 

கிறிஸ்தவர்கள்‌ உடனடியாக எல்லாவற்றையும்‌ விற்று 
விட்டனர்‌ என்றோ அல்லது அவர்களுடைய யாவற்றையும்‌ 
விற்றுவிடும்படி நிர்ப்பந்திக்கப்பட்டனர்‌ என்றோ கூறவில்லை 
யென்றால்‌, இவ்விடத்தில்‌ லூக்கா கூறியதுதான்‌ என்ன? 
முதலாவதாக, புதிய கிறிஸ்தவர்கள்‌ ஒரு விசேஷித்த அறை 
கூவலைச்‌ சந்திக்க வேண்டியிருந்தது என்று அவர்‌ கூறினார்‌. 
நாகரிக உலகின்‌ எல்லா பகுதிகளிலுமிருந்து யூதர்கள்‌ 
பெந்தெகொஸ்தே பண்டிகைக்கு வந்திருந்தனர்‌. இவர்களில்‌ 
பலர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ 
இல்லாவிடினும்‌ அநேகர்‌ அப்பகுதியிலேயே இருந்தனர்‌.” 
அவர்கள்‌ எவ்வளவு தொகை கொண்டு வந்திருந்தாலும்‌ அது 
விரைவில்‌ செலவழிந்து போயிருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
எருசலேமில்‌ வியாபாரம்‌ செய்ய ஒரு வரையறைக்குட்பட்ட 
வாய்ப்புகளே இருந்திருக்கும்‌. ஒருவேளை பலருக்குப்‌ 
பொருளாதார உதவி தேவைப்பட்டிருக்கும்‌.?* இது ஒரு 
திட்டமிட்ட சூழ்நிலை அல்ல, மாறாக தானாக எழுந்த 














161 


ஒன்றாகும்‌. வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதானால்‌, “ஓவ்‌ 
வொருவரும்‌ தமது தகுதிக்குத்‌ தக்காற்போன்று கொடுக்கவும்‌, 
தமது தேவைக்குத்‌ தக்காற்போன்று பெற்று கொள்ளவுமான 
ஒரு முழுமையான சமுதாயத்தை'' உருவாக்குவதற்காக 
கிறிஸ்தவர்களின்‌ குழு ஒன்று இணைந்து முடிவு செய்யவில்லை. 
எருசலேமில்‌, ஆரம்ப வருடங்களில்‌ எழுந்த சூழ்நிலையானது 
ஒரு தனிவகைப்பட்டதாகும்‌; அதைத்‌ தொடர்ந்து வந்த 
வருடங்களில்‌ வேறு எவ்விடத்திலும்‌ இது போன்று சூழ்நிலை 
உண்டாகவில்லை. எருசலேமிலிருந்து சபை சிதறியபோது, 
இதே வழிமுறையில்‌, தேவைப்பட்ட உறுப்பினர்களுக்குக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ உதவி புரிந்ததாக நாம்‌ மறுபடியும்‌ எவ்விடத்‌ 
திலும்‌ படிக்கவில்லை. 

இது, இவ்விடத்தில்‌ நாம்‌ கற்றுக்கொள்ளப்‌ பாடம்‌ ஒன்றும்‌ 
இல்லை என்று பொருள்படாது. இந்தப்‌ பதிவு பாதுகாத்து 
வைக்கப்பட்டிருப்பதிலிருந்து, அவர்களின்‌ செயல்மூலம்‌ 
சிலவற்றை நாம்‌ கற்றுக்கொள்ளும்படி தேவன்‌ விரும்புறொர்‌ 
என்பதைத்‌ தெளிவாக்குகின்றது: நமது சகோதரர்‌ தேவையி 
லிருக்கும்போது,” நாம்‌ - நம்மிடம்‌ உள்ளவைகளை விற்று விட 
நேர்ந்தாலும்‌ - அவருக்கு உதவி செய்யத்‌ தயாராக இருக்க 
வேண்டும்‌! 

மறுபடியும்‌ வசனம்‌ 44ல்‌ லூக்கா: “விசுவாசிகளெல்லாரும்‌ 
ஒருமித்திருந்து, சகலத்தையும்‌ பொதுவாய்‌ வைத்து அநுபவித்‌ 
தார்கள்‌.” “சகலத்தையும்‌ பொதுவாய்‌ வைத்து” என்பது 
அவர்கள்‌ உடனடியாகத்‌ தங்கள்‌ சொத்துக்களையெல்லாம்‌ 
விற்று தங்கள்‌ வருவாய்‌ அனைத்தையும்‌ அளித்தனர்‌ என்று 
பொருள்படாது என்பதை நாம்‌ கவனித்தோம்‌. பிறகு இது 
எதைக்‌ குறிக்கிறது? இச்சொற்றொடரானது அதி கிறிஸ்தவர்‌ 
களின்‌ அடிப்படையான நடவடிக்கையை விளக்குகிறதென்று 
நான்‌ ஆலோசிக்கிறேன்‌. தங்களுடைய உரிமைப்‌ பொருள்‌ 
எதுவும்‌ தங்களுடையதல்லவென்றும்‌, அவை யாவும்‌ தேவனு 
டையவைகள்‌ என்றும்‌ அவர்கள்‌ புரிந்துகொண்டனர்‌ (சங்‌. 
50:10-12); அவர்கள்‌ தேவனுடைய உரிமைப்‌ பொருட்களின்‌ 
உக்கிராணக்காரர்களாக மட்டுமே இருந்தனர்‌ (1 கொரி. 4:2). 
கிறிஸ்துவுக்குள்ளான அவர்களின்‌ சகோதர சகோதரிகளுடன்‌ 
ஒரு பொதுவாழ்வை (“ஐக்கியத்தை”) அவர்கள்‌ பெற்றிருந்த 

















162 





தால்‌, அவர்களின்‌ உரிமைப்‌ பொருட்களும்‌ பொதுவான 
வையே என்று அவர்கள்‌ எண்ணியது இயல்பானதே. 
தேவைப்படும்‌ வகையில்‌ தங்கள்‌ உடைமைகளைப்‌ பயன்‌ 
படுத்த அவர்கள்‌ தயாராக இருந்தனர்‌. அவர்களின்‌ சகோதரர்‌ 
களுக்குத்‌ தேவைகள்‌ இருந்ததால்‌, அவர்கள்‌ தங்கள்‌ உடைமை 
களை (எவ்வகையிலும்‌ அவைகள்‌ பிதாவுக்குச்‌ சொந்தமான 
வைகள்‌) அவர்களின்‌ தேவைகளைச்‌ சந்திப்பதற்காக விற்றனர்‌. 

நமக்கான இதன்‌ பயன்பாடு 1 யோவா. 3:17ல்‌ உள்ளது: 
“ஒருவன்‌ இவ்வுலக ஆஸ்தியுடைவனாயிருந்து, தன்‌ சகோத 
ரனுக்குக்‌ குறைச்சலுண்டென்று கண்டு, தன்‌ இருதயத்தை 
அவனுக்கு அடைத்துக்‌ கொண்டால்‌, அவனுக்குள்‌ தேவ அன்பு 
நிலைகொள்ளுறெதெப்படி ?”** இவ்வினாவிற்கான விடை 
தெளிவாயுள்ளது: எனது சகோதரனுக்கு உண்மையான தேவை 
இருந்து, என்னிடத்தில்‌ அவருக்கு உதவி செய்யத்‌ தகுதியும்‌ 
இருந்து, நான்‌ அதைச்‌ செய்யாமற்போனால்‌, தேவ அன்பு 





என்னில்‌ நிலை கொள்ளாது! தேவனே, எங்கள்‌ சகோகர 
சகோதரிகளின்‌ தேவைகளைப்பற்றிய உணர்வை நாங்கள்‌ 
அடையவும்‌, அவர்களுக்கு - அதற்கு எங்கள்‌ சொந்த தியாகம்‌?” 
தேவைப்பட்டாலும்‌ - உதவி செய்ய எங்களுக்கு உதவும்‌! 


ஒரு மகிழ்ச்சியான சபை (2:46, 47) 


ஆதி கிறிஸ்தவர்களின்‌ ஆரம்ப நிலை வரைபடத்தை 
வசனங்கள்‌ 46 மற்றும்‌ 47 ஆகியவை நிறைவு செய்கின்றன: 


அவர்கள்‌ ஒருமனப்பட்டவர்களாய்‌?* தேவாலயத்தில்‌ 
அநுதினமும்‌ தரித்திருந்து, வீடுகள்கோறும்‌”” அப்பம்‌ பிட்டு” 
மகிழ்ச்சியோடும்‌ கபடமில்லாக இருதயத்தோடும்‌”' போஜனம்‌ 
பண்ணி, தேவனைத்‌ துதித்து, ஜனங்களெல்லாரிடத்திலும்‌ 
குயவு பெற்றிருந்தார்கள்‌. இரட்சிக்கப்படுகிறவர்களைக்‌ 
கர்த்தர்‌ அநுதினமும்‌ சபையிலே சேர்த்துக்கொண்டு வந்தார்‌. 


நான்‌ சிறு பையனாயிருந்த நாள்‌ முதற்கொண்டே, 
“இரட்சிக்கப்படவேண்டுமென்றால்‌, ஒருவர்‌ புதன்கிழமை 
இரவு” வரவேண்டுமா?” என்ற வினாவைப்பற்றிய விவாதத்‌ 
தைக்‌ கேட்டிருக்கிறேன்‌. ஆதி கிறிஸ்தவர்கள்‌, இவ்வினா 


163 


பொருத்தமற்றது என்று எண்ணியிருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
அநுதினமும்‌ தங்கள்‌ சக கிறிஸ்தவர்களைச்‌ சந்தித்தனர்‌! 
அவர்கள்‌ நாள்தோறும்‌ தேவாலயத்தில்‌ சந்தித்தனர்‌, அதுவே 
அவர்கள்‌ யாவரும்‌ கூடி வரக்கூடிய அளவு பெரிய இடமாகவும்‌, 
“அப்போஸ்தலருடைய உபதேசத்தில்‌” தரித்திருக்கும்‌ இடமா 
கவும்‌ இருந்தது (2:42). அவர்கள்‌ தங்கள்‌ சகோதர சகோதரி 
களுடன்‌ நெருங்கிப்‌ பழகவும்‌, ஒருவர்‌ ஒருவருடைய உணவு 
களை ௬௫ பார்க்கவும்‌” நாள்தோறும்‌ அவர்கள்‌ வீடுகளிலும்‌ 
கூடினர்‌. மேலும்‌ அவர்கள்‌, “மகிழ்ச்சியோடு ஒன்றாய்‌ 
உணவருந்துவதில்‌” சந்தோஷப்பட்டனர்‌; தேவனுடைய 
கிருபையினால்‌ அவர்கள்‌ நரக அக்கினிகளில்‌ இருந்து 
பிரித்தெடுக்கப்பட்டிருந்தனர்‌. சந்தோஷம்‌ அவர்களின்‌ 
இருதயங்களில்‌ நிறைந்திருந்தது! மற்றவர்களும்‌ இதே 
சந்தோஷத்தினால்‌ நிறையும்படி ஈர்க்கப்படுவது இயல்பாகும்‌; 
வேறு விதமாய்‌ செய்தால்‌ அதுவே இயல்பற்றதாகும்‌. (அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ நீடிய பொறுமையோடு மட்டுமல்ல, 
ஒருவர்‌ ஒருவரின்‌ மூலம்‌ மகிழ்ச்சியும்‌ அடைந்தனர்‌!) 

நமது பாவங்களறச்‌ சுத்திகரிக்கப்பட்டபோது உண்டான 
மனவெழுச்சிகளை மறக்குமளவுக்கு (2 பேது. 1:9) நம்மில்‌ சிலர்‌ 
நீண்டகாலக்‌ கிறிஸ்தவர்களாய்‌ இருக்கிறோம்‌, மற்றும்‌ அந்த 
மகிழ்ச்சிபற்றிய விசேஷித்த உணர்வை நம்மில்‌ சிலர்‌ இழந்து 
விட்டோம்‌. நாம்‌ தாவீதுடன்‌ சேர்ந்து, “உமது இரட்சணியத்‌ 
தின்‌ சந்தோஷத்தைத்‌ திரும்பவும்‌ எனக்குத்‌ தாரும்‌” (சங்‌. 51:12) 
என்று ஜெபிக்கத்‌ தேவைப்படலாம்‌. 





ஒரு பகிர்ந்துகொள்ளும்‌ சபை (2:46, 47) 

ஆதி கிறிஸ்தவர்களின்‌ ஐக்கியம்‌ மற்றும்‌ உணர்வுகள்‌ 
மேலோங்கிய நிலை ஒருபொழுதும்‌ கவனிக்கப்படாது விடப்‌ 
படவில்லை. இயேசு, “நீங்கள்‌ ஒருவரிலொருவர்‌ அன்புள்ளவர்‌ 
களாயிருந்தால்‌, அதனால்‌ நீங்கள்‌ என்னுடைய சீஷர்களென்று 
எல்லாரும்‌ அறிந்துகொள்வார்கள்‌” (யோவா. 13:35) என்று 
கூறியிருந்தார்‌. இரண்டாம்‌ அதிகாரத்தின்‌ இந்த நிறைவு 
வசனத்தை வாசிக்கையில்‌ நாம்‌ வியப்படைவதில்லை: 
“அவர்கள்‌ ... ஜனங்களெல்லாரிடத்திலும்‌ தயவு பெற்றிருந்தார்‌ 


164 


கள்‌. இரட்சிக்கப்படுகிறவர்களைக்‌ கர்த்தர்‌ அநுதினமும்‌ 
சபையிலே சேர்த்துக்கொண்டு வந்தார்‌” (2:46, 47). “அநுதின 
மும்‌” என்ற சொற்றொடரானது, கிறிஸ்தவர்கள்‌ ஒருமனப்‌ 
பட்டவர்களாய்‌ தரித்திருந்ததற்கும்‌ (2:46) மற்றும்‌ மக்கள்‌ 
நாள்தோறும்‌ அவர்களுடன்‌ சேர்த்துக்கொள்ளப்பட்ட தற்கும்‌ 
(2:47) ஆகிய இவ்விரண்டு உண்மைகளையும்‌ குறிப்பிடப்‌ 
பயன்பட்டுள்ளது, ஏதோ தற்செயலானதல்ல. கிறிஸ்தவர்கள்‌, 
கர்த்தருடனும்‌, ஒருவரொருவருடனும்‌ வலிய உறவினால்‌ 
பிணைக்கப்பட்டிருந்தது மற்ற மக்களை வசீகரித்தது! 

இந்நாட்களில்‌, நடைபாதைகளிலும்‌, பிரசங்க மேடை 
களிலும்‌ எண்ணற்ற வார்த்தைகள்‌ பெருக்கெடுத்து, “சபையை 
வளரச்‌ செய்வது எப்படி?” என்று வலியுறுத்துகின்றன. 
தேவனுக்குப்‌ பிரியமான வகையில்‌ சபையை வளரச்‌ 
செய்வதை” நடைமுறைப்படுத்துவது எப்படி என்று நாம்‌ 
அறிய விரும்பினால்‌, அப்‌. 2:42-47ல்‌ வலுவான பாடத்தைப்‌ 
படிப்பதைத்‌ தவிர சிறந்த வழி எதுவும்‌ இல்லை! 


முடிவுரை 

அப்‌. 2:42-47ல்‌ விவரிக்கப்பட்டுள்ளது போன்ற ஒரு 
சபையில்‌ நாம்‌ ஒரு பாகமாய்‌ இருப்பது அற்புதமானதாய்‌ 
இருக்காதா? நீங்கள்‌ வேகமாய்த்‌ தலையசைத்து ஆமோதிப்‌ 
பதற்கு முன்‌, நாம்‌ என்னவாயிருக்க வேண்டும்‌ என்பதை 
ஒவ்வொருவரும்‌ விரும்பினோமென்றால்‌, இப்படிப்பட்ட ஒரு 
சபையில்‌ நாம்‌ ஒரு பாகமாயிருக்க முடியும்‌ என்பதையும்‌ 
கூறுகிறேன்‌: ஆராதனை, பயபக்தி, சுயநலமின்மை, மகிழ்ச்சி 
மற்றும்‌ பகிர்ந்துகொள்ளுதல்‌. வேதாகமம்‌, நம்மையே நாம்‌ 
பார்க்க உதவும்‌ கண்ணாடியே தவிர, மற்றவர்களை ஆய்வு 





செய்ய நம்மை அனுமதிக்கும்‌ உருப்பெருக்கி அல்ல என்பதை 
நினைவில்‌ வையுங்கள்‌. “நான்‌ அங்கம்‌ வகிக்க விரும்பும்‌ 
சபையில்‌” இணையத்‌ தகுதியுள்ள கிறிஸ்தவனாகும்படிக்கு 
தேவன்‌ எனக்கு உதவி செய்வாராக. 

அப்‌. 2ல்‌ நமது பாடத்தை நாம்‌ அணுகியபோது, நான்‌, 
“வேதாகமத்தின்‌ சில அதிகாரங்கள்‌ அவைகளின்‌ மாபெரும்‌ 
பண்புகளால்‌, அவைகளை விளக்கிக்‌ கூறும்‌ நமது திறமைக்குச்‌ 


165 


13 


சவால்‌ விடுபவைகளாக உள்ளன” மற்றும்‌ “அப்‌. 2 அப்படிப்‌ 
பட்ட ஒரு அதிகாரமாகும்‌” என்று குறிப்பிட்டேன்‌. இவ்வதி 
காரத்தின்‌ சத்தியங்களை வெளிப்படையாக எடுத்து வைக்கக்‌ 
கடும்‌ முயற்சி எடுத்துள்ளேன்‌, ஆனாலும்‌ நாம்‌ முடிவுக்கு வரும்‌ 
இவ்வேளையில்‌, வேத வசனத்தின்‌ அச்சாணி போன்ற இப்‌ 





பகுதியில்‌ அடங்கியுள்ளவைகளைச்‌ சற்றே கொட்டிருக்கிறேன்‌ 
என்று நான்‌ ஒப்புக்கொள்ள வேண்டும்‌. இது நமது வாழ்க்கை 
யின்‌ எஞ்சியுள்ள பகுதியில்‌ நாம்‌ யாவரும்‌ கற்றுப்‌ பயனடையும்‌ 
அதிகாரமாகும்‌. 

அப்‌. 2ன்‌ இப்பாடங்களில்‌ நான்‌ பெற்றுள்ள ஒரே நம்பிக்கை 
என்னவென்றால்‌, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்‌ 
கிறார்‌ (கலா. 3:1) என்பதே. இயேசு சிலுவையிலறையப்‌ 
பட்டார்‌, உயிர்த்தெழுந்தார்‌ மற்றும்‌ தேவனுடைய வலது 
பாரிசத்தில்‌ அரியணையேற்றார்‌ என்று நாம்‌ கண்டோம்‌; பிறகு, 
இயேசு கிறிஸ்து மூவாயிரம்‌ பேரால்‌ விசுவாசிக்கப்பட்டு, 
அவர்கள்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிந்தனர்‌; நிறைவாக, ஆதி கிறிஸ்‌ 
தவர்களின்‌ வாழ்வில்‌ இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்‌ 
பட்டார்‌. நமது அன்றாட வாழ்க்கையிலும்‌ நாம்‌ யாவரும்‌ 
இயேசுவை மேன்மைப்படுத்த தேவன்‌ நமக்கு உதவுவாராக. 


ஃ: பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ ₹* 


“ஒரு மாபெரும்‌ கூட்டத்தைப்‌ பெறுவது எப்படி?” என்று 
சுவிசேஷக்‌ கூட்டங்களில்‌ பிரசங்கிக்க அப்‌. 2ஐ நான்‌ அடிக்கடி 





பயன்படுத்தியுள்ளேன்‌. மாபெரும்‌ கூட்டம்‌ ஒன்றைப்‌ 
பெறுவதற்கு, உங்களுக்கு (1) மாபெரும்‌ தயாரிப்பு (Preparation) 
(இவ்விடத்தில்‌ அப்‌. 1ஐ நான்‌ மறுகண்ணோட்டம்‌ செய்வேன்‌); 
(2) மாபெரும்‌ விளம்பரம்‌ (01101௫) (தேவன்‌ ஒவ்வொருவரின்‌ 
கவனத்தையும்‌ பெற்றார்‌); (3) மாபெரும்‌ பிரசங்கம்‌ (Preaching) 
(பேதுருவைப்போல இயேசுவைப்‌ பிரசங்கித்தல்‌); மற்றும்‌ 
(4) மாபெரும்‌ அறிந்துணரும்‌ பண்பு (Perception) (நாம்‌ 
மாபெரும்‌ விளைவுகளைப்‌ பெறுவதற்கு நேர்மையுடன்‌ 
கேட்பவர்கள்‌ தேவை) ஆகியவை தேவை. (“மாபெரும்‌ 
ஊதியம்‌” [றவ ௦11] என்ற வார்த்தைகளை உங்களுக்கு ஐந்தாவது 


166 


“ஓ” தேவையெனில்‌ பயன்படுத்தலாம்‌). இந்த கருத்துக்கள்‌ 
ஒவ்வொன்றும்‌ அக்கூட்டத்திற்கு இதுவரை நாம்‌ என்ன 
தயாரிப்புகள்‌ செய்துள்ளோம்‌, இனி செய்வதற்கு எஞ்சியுள்ள 
தென்ன என்று பேச எனக்கு வாய்ப்பளிக்கின்றன. 

மார்க்கத்‌ தலைவர்கள்‌ 2:44, 45ஐத்‌ தவறாகப்‌ பயன்‌ 
படுத்துவதற்கு மாறாக போராடவும்‌, சபையானது சுயநல 
மற்றதாய்‌, தேவையில்‌ இருப்போருக்கு உதவுவதாய்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பதை முயற்சிப்பதற்காகவும்‌ ஆதி சடையார்‌ 
சகலத்தையும்‌ பொதுவாக வைத்து அநுபவித்தார்கள்‌ என்ற 
கருத்தின்‌ அடிப்படையில்‌ அரிய பாடம்‌ ஒன்றைத்‌ தயாரிக்க 
முடியும்‌. இப்பாடமானது 2:44, 45ல்‌ தொடங்க, பின்பு 4:32-35க்‌ 








குச்‌ செல்வதாய்‌ இருக்கலாம்‌. 

“அநுதினமும்‌”” என்ற சொற்றோடர்‌ 2:46, 47ல்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளது. அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ நூலில்‌ 
இருந்து “அன்றாட சமயம்‌” என்ற பிரசங்கம்‌ செய்வதற்கான 


தொடக்க இடமாக இது இருக்க முடியும்‌: அவர்கள்‌ அநு 
தினமும்‌ சந்தித்தனர்‌ (2:46), அநுதினமும்‌ வேத வாக்கியங்களை 
ஆராய்ந்து பார்த்தனர்‌ (17:11), அநுதினமும்‌ போஷித்தனர்‌ (6:1), 
அநுதினமும்‌ ஆத்தும ஆதாயம்‌ செய்தனர்‌ (2:47) மற்றும்‌ 
அநுதினமும்‌ எண்ணிக்கையில்‌ பெருகினர்‌ (2:47; 16:5). 


குறிப்புகள்‌ 

வசனம்‌ 41ன்‌ ஒரு பகுதியாகவே வசனம்‌ 42 உள்ளது; வேறு 
வார்த்தைகளில்‌ சொல்வதானால்‌, வசனம்‌ 41ன்‌ சிந்தனைகளை இது 
தொடருகின்றது. 2K]Vயில்‌ அப்போஸ்தலருடைய உபதேசத்தில்‌” 
என்றுள்ளது. “உபதேசம்‌” என்று மொழியாக்கம்‌ செய்யப்பட்ட கிரேக்க 
வார்த்தையானது “உபதேசமான” அல்லது “நடைமுறையான போதகம்‌” 
என்று பொருள்படும்‌. “இதற்குப்பின்‌ முப்பதாண்டுகள்‌ வரை புதிய 
ஏற்பாட்டின்‌ கடைசி நூல்‌ முழுமையடையாதிருந்தது. “அப்போஸ்‌ தலர்கள்‌ 
மட்டுமே போதித்துக்‌ கொண்டிருந்தனர்‌ என்பது இதில்‌ இணைந்துள்ளது, 
இது அப்போஸ்தலர்கள்‌ மட்டுமே பரிசுத்த ஆவியின்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றனர்‌ என்பதற்கு மற்றொரு நிரூபணமாகும்‌. “அப்போஸ்தலருடைய 
உபதேசத்தில்‌ தரித்திருந்தார்கள்‌?” என்ற சொற்றொடர்‌ அவர்கள்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ கூறியபடி செய்வதில்‌ ஆவலுடன்‌ இருந்தார்கள்‌ 
என்பதைக்‌ குறிப்பிடுவதில்‌ சந்தேகம்‌ எதுவும்‌ இல்லை. ஏனெனில்‌ 
இவ்வதிகாரத்தின்‌ எஞ்சியுள்ள பகுதியில்‌ அவர்களின்‌ செயல்பாடுகள்‌ 








167 


வலியுறுத்தப்படுகின்றன, நான்‌ இவ்விடத்தில்‌ கற்றுக்‌ கொள்ளுதல்‌ என்ற 
கருத்தை வலியுறுத்தத்‌ தேர்ந்து கொண்டுள்ளேன்‌. “கலா. 6:6; எபி. 13:16 
(NASB). இதனோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை 2 கொரி. 8:23 மற்றும்‌ 
பிலேமோன்‌ 17ல்‌ “கூட்டாளி” என்று மொழியாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. 
71 யோவா. 1:3; 1 கொரி. 1:9; 2 கொரி. 13:14. “கர்த்தருடைய 
இராப்போஜனத்தை “ஐக்கியப்‌ பந்தி” என்று குறிப்பிட, நாம்‌ இவ்வசனப்‌ 
பகுதியைப்‌ பயன்படுத்துகின்றோம்‌, 11458 யில்‌ இது “பகிர்ந்து கொள்ளுதல்‌” 
என்று மொழியாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. ”இது கிறிஸ்துவில்‌ நமது 
ஐக்கியத்தை வெளிப்படுத்தும்‌ வேறொரு வகை அதாவது பொது விருந்தைப்‌ 
பகிர்ந்து கொள்ளுதல்‌ ஆகும்‌ (அப்‌. 2:46ஐக்‌ கவனிக்கவும்‌). ஒரு 
சகோதரனிடமிருந்து “ஐக்கியத்தை நீக்கிக்‌ கொள்ளும்போது” அவருடன்‌ 
இனி உண்ணக்கூடாது என்று நமக்குக்‌ கூறப்பட்டுள்ளது (1 கொரி. 5:11). 
சபையின்‌ உறுப்பினர்கள்‌ இணைந்து உண்ணுவதை “ஐக்கியம்‌” என்று 
குறிப்பிடுகையில்‌, இது வசனத்தைத்‌ தவறாகப்‌ பயன்படுத்தவதாகாது. 
துரதிருஷ்டவசமாக சில சபைகளில்‌, “ஐக்கியம்‌” என்ற வார்த்தை இவ்வித 
நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்‌ பயன்படுத்தப்படுகிறது; இது சரியானதல்ல. 
ஜீவனுள்ள வார்த்தைகள்‌ மொழியாக்கம்‌, இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ புதிய 
ஏற்பாடு. 

“அப்பம்‌ பிட்குதலிலும்‌” என்று கர்த்தருடைய இராப்போஜனத்தைப்‌ 
பற்றிய இவ்வுண்மையான குறிப்பு இருப்பதால்‌, இது, சிலரால்‌ பந்தியில்‌ 
கலந்து கொள்வோர்‌ அப்பத்தில்‌ மட்டும்‌ பங்கேற்க வேண்டும்‌ (குருக்கள்‌ 
திராட்ச ரசம்‌ குடித்துக்‌ கொள்வர்‌) என்று “நிரூபிக்க” ப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. பொது விருந்து என்னும்‌ போது அங்கு அப்பம்‌ மட்டும்‌ இருப்ப 
தில்லை என்பது எவ்வளவு உண்மையோ, அந்த அளவிற்கு கர்த்தருடைய 
இராப்போஜனத்தில்‌ அப்பம்‌ மட்டும்‌ இருப்பதில்லை என்பதை 
இச்சொற்றொடர்‌ உணர்த்துகின்றது. இங்கு முழுச்‌ செயல்பாட்டையும்‌ 
குறிக்கின்ற ஒரு பொதுவான உருவகச்‌ சொல்‌ பயன்படுத்தப்படுகிறது. நாம்‌ 
புளிப்பில்லாத அப்பத்திலும்‌, திராட்ச இரசத்திலும்‌ பங்கேற்க வேண்டும்‌ 
என்று இயேசு கட்டளையிட்டார்‌ (1 கொரி. 11:23-26). “கேட்டு கவனித்தல்‌ 
மற்றும்‌ ஜெபித்தல்‌ ஆகியவை ஆராதனைக்குரிய முக்கியத்துவம்‌ 
பெற்றுள்ளன. வசனம்‌ 43ல்‌ புதிய பத்தியொன்று தொடங்கி வசனம்‌ 47 
வரை தொடர்கிறது. *]1Vயில்‌ “பயம்‌” என்றுள்ளது, இது மூல பாஷையி ன்‌ 
சொல்லு க்கு சொல்‌ தருவிக்கப்பட்டதாகும்‌, ஆனால்‌ “பயம்‌” என்பது 
இவ்விடத்தில்‌ ஆழ்ந்த மரியாதை, பெரும்‌ வியப்பு, பெரும்‌ மதிப்பு என்ற 
பொருளில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. '“இச்சமயத்தில்‌ அப்போஸ்தலர்கள்‌ 
மட்டுமே அற்புதங்கள்‌ செய்ததாகக்‌ கூறப்படுகிறது; வேறு யாரும்‌ 
இன்னமும்‌ அற்புத வல்லமை பெற்றிருக்கவில்லை. '*2:22ன்‌ விவாதத்தைக்‌ 
காணவும்‌. நோயாளிகளைக்‌ குணப்படுத்துதல்‌ (அதிகாரங்கள்‌ 3 மற்றும்‌ 5), 
அசுத்த ஆவிகளைத்‌ துரத்துதல்‌ (5:16), மரித்தோரைக்கூட எழுப்புதல்‌ 
(9:36-41)! “கடந்த காலத்தில்‌ இவ்விதமான பல முயற்சிகள்‌ மேற்‌ 
கொள்ளப்பட்டன. அனைத்தும்‌ தோல்வியுற்றன. “வசனம்‌ 45க்கு K]Vயில்‌ 
இறந்த கால வினைச்‌ சொல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது, அது பின்வரும்‌ 
கருத்தைப்‌ பலப்படுத்துகிறது: “அவர்கள்‌ தங்கள்‌ உடைமைகளை விற்றனர்‌, 
மற்றும்‌ அவைகளை எல்லா மனிதர்களுக்கும்‌ பகிர்ந்தளித்தனர்‌ ...” மூல 





168 


பாஷையில்‌ இது 2௦15! (இறந்த கால) வினைச்‌ சொல்லாயிராமல்‌, மாறாக, 
இறந்த காலத்தில்‌ தொடங்கி நிகழ்காலத்தில்‌ நடந்து கொண்டிருப்பதைக்‌ 
குறிக்கும்‌ முழு நிறைவேற்ற வினைச்‌ சொல்லாக உள்ளது. 20'NASBயில்‌ 
“தொடங்கினர்‌” என்ற வார்த்தை மொழியாக்கம்‌ செய்தவர்களால்‌ 
குரப்பட்டகைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ சாய்வெழுத்துக்களில்‌ உள்ளது. 
பொருள்‌ நிலைநிறுத்தும்‌ வகையில்‌ இவ்விடத்தில்‌ இச்சொல்‌ தரப்பட்டது 
சரியானதென்றே நான்‌ நம்புகிறேன்‌. “ஒருவேளை பர்னபா பெற்றுக்‌ 
கொண்ட அங்கிகரிப்பை அவர்களும்‌ பெற விரும்பியிருக்கலாம்‌ (4:36, 37). 
“ஒருமுறை இயேசு, ஐசுவரியவானும்‌, இளைஞனுமாயிருந்த ஒரு 
தலைவனிடம்‌, அவனுக்குள்ளதையெல்லாம்‌ விற்று ஏழைகளுக்குக்‌ 
கொடுத்துவிட்டு, பின்பு வந்து தம்மைப்‌ பின்பற்றும்படி அறைகூவல்‌ 
விடுத்தார்‌ (லூக்‌. 18:18-25). ஆயினும்‌ இது ஒரு தனிப்பட்ட இளைஞனிடம்‌ 
விடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட அறைகூவல்‌ தானே தவிர, இது 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்‌ அனைவருக்கும்‌ விடப்பட்ட அறைகூவல்‌ அல்ல. 
மதத்‌ தலைவர்கள்‌, அவர்களைப்‌ பின்பற்றுவோர்‌, தங்களின்‌ எல்லா 
உடைமைகளையும்‌ கையளிக்க வேண்டும்‌ என்று வலியுறுத்த 
இந்நிகழ்ச்சியைப்‌ பயன்படுத்தினால்‌, இயேசு அவைகளை ஏழைகளுக்குக்‌ 
கொடுக்கும்படி கூறினாரே தவிர இவர்களிடம்‌ கொடுக்கும்படி கூறவில்லை 
என்று குறிப்பிட நான்‌ விரும்புவேன்‌! “புதிய கிறிஸ்தவர்கள்‌ (அனைவரும்‌ 
இல்லையென்றாலும்‌) பலர்‌ எருசலேமிலேயே இருந்திருக்க வேண்டும்‌ 
என்பது உறுதி, ஏனெனில்‌ அப்‌. 8:1-4 வசனப்பகுதியானது, சவுல்‌ 
உபத்திரவப்படுத்தி சபையைச்‌ சிதறடிக்கும்‌ வரையில்‌ சுவிசேஷமானது 
சுற்றுப்புறப்‌ பகுதிகளில்‌ பரவவில்லை என்பதைத்‌ தெளிவாக்குறெது. 
“பின்வரும்‌ அதிகாரங்களில்‌ “தேவையில்‌ இருந்த” இரண்டு குழுக்கள்‌ 
மட்டும்‌ குறிப்பாகக்‌ கூறப்படுகின்றன: அப்போஸ்தலர்கள்‌, தங்கள்‌ நேரம்‌ 
முழுவதையும்‌ பிரசங்கிப்பதிலும்‌, போதிப்பதிலும்‌ பயன்படுத்தியதால்‌, 
அவர்களுக்குச்‌ சொந்தமான எந்தப்‌ பணமும்‌ இருக்கவில்லை (அப்‌. 3:6 ௮), 
மற்றும்‌ விதவைகள்‌ (அப்‌. 6:1) இருப்பினும்‌, மற்றவர்களுக்கும்‌ தேவைகள்‌ 
இருந்தனவென்று நாம்‌ யூகிக்கலாம்‌ (இ.வ. அப்‌. 11:29). “வசனபகுதியில்‌ 
உள்ள வார்த்தை “தேவை” என்பதேயன்றி “விருப்பம்‌” என்பதல்ல. ஒரு 
சகோதரனுக்கு (வரையறைக்குட்பட்ட நிலையில்‌) அடிப்படைத்‌ தேவை 
களுக்கு உதவி செய்யும்‌ பொறுப்பு எனக்குள்ளது; ஆனால்‌ அவர்‌ விரும்புகிற 
ஒவ்வொன்றும்‌ பெறுறைதை நிச்சயப்படுத்திக்கொள்ளும்‌ பொறுப்பு 
எனக்கில்லை. “கலா. 6:10இவ்விடத்தில்‌ பயன்படும்‌ இன்னொரு 
வசனமாகும்‌: “ஆகையால்‌ நமக்குக்‌ கடைக்கும்‌ சமயத்திற்குத்‌ தக்கதாக, 
யாவருக்கும்‌, விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும்‌, நன்மை 
செய்யக்‌ கடவோம்‌.” “அப்‌. 2:44, 45ல்‌ மறைமுகமாகக்‌ குறிப்பிடப்படும்‌ 
கொள்கையானது 1 யோவா 3:17ல்‌ ஒரு தகுதியாகவே வலியுறுத்தி 
கூறப்படுகிறது: நாம்‌ நமது சகோதரர்களின்‌ தேவைகளைச்‌ சந்திக்க 
வேண்டும்‌, ஆனால்‌ அது அவரை வேலையற்று சோம்பித்திரியும்படி செய்து 
விடக்கூடாது (இ.வ. 2 தெச. 3:10). “சபையின்‌ இயல்பாக ஏக சிந்தனையைக்‌ 
குறிப்பிட லூக்கா பயன்படுத்தும்‌ அநேக குறிப்புகளில்‌ இதுவும்‌ ஒன்றாகும்‌. 
இப்பண்பை வளர்க்க நாம்‌ முயற்சி செய்ய வேண்டும்‌. “பொதுக்கூட்டம்‌ 
கூடும்‌ இடம்‌ (ஆலயம்‌ போன்ற இடங்கள்‌) மற்றும்‌ தனிப்‌ பட்ட வீடுகள்‌ 


169 


(ரோமர்‌ 16:5; 1 கொரி. 16:19; கொலோ. 4:15; பிலே. 2) உட்படப்‌ 
பலவகைப்பட்ட இடங்களில்‌ அதி சபையார்‌ கூடியுள்ளனர்‌. நாம்‌ அறிந்த 
வரையில்‌, சபையார்‌ ஆராதிக்க கட்டிடங்கள்‌ கட்டப்படுவதற்கு முன்‌ 
அநேக ஆண்டுகள்‌ இவ்விதமாகவே நிலை இருந்தது. “சபைக்‌ கட்டிடம்‌” 
ஒரு மதிப்புள்ள கருவியாக இருக்க முடியும்‌, ஆனால்‌ கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு இது இன்றியமையாதது என்று ஒருபொழுதும்‌ நாம்‌ எண்ணக்‌ 
கூடாது. “]Vயில்‌ இது “ம!” என்றுள்ளது, ஆனால்‌ இது “உண்ணத்தக்க 
மாமிசம்‌” என்று பொருள்படாது. “Ke!” என்ற ஆங்கில வார்த்தை 





உணவுக்குப்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாகும்‌. NKJVயில்‌ 
மொழி நடை புதுப்பிக்கப்பட்டு, “உணவு” (1000) என்றுள்ளது. 
“கபூடமில்லாத?” என்று மொழியாக்கம்‌ செய்யப்பட்ட திரேக்க 
வார்த்தையானது “ஏக மனது?” அல்லது “எளிமை” என்ற கருத்தைத்‌ 
தருவதாய்‌ உள்ளது. “ஞாயிற்றுக்கிமமைகளுக்கிடையில்‌ ஒரு முழு வாரம்‌ 
இருப்பதா ல்‌, பல அமெரிக்க சபைகளில்‌, வழக்கமாகப்‌ புதன்கழமை களில்‌ 
ஒரு இடைநாள்‌ வேத வகுப்பு நடைபெறுவதுண்டு. இவ்விடை நாள்‌ வகுப்பு 
பற்றி வேதத்தில்‌ குறிப்பிட்டுக்‌ கூறப்படவில்லையென்றாலும்‌, அநேக 
சுட்டிக்காட்டுதல்கள்‌ (இங்குள்ள வேத வசனப்பகுதி போன்றவை) உள்ளன. 
ஆதி கிறிஸ்தவர்கள்‌ தங்களால்‌ முடிந்தபோதெல்லாம்‌ - வாரத்தின்‌ முதல்‌ 
நாள்‌ மட்டுமல்லாது - ஆவிக்குரிய ஐக்கியம்‌, தேவனுடைய வசனத்தைக்‌ 
கற்றல்‌, தேவனை ஆராதித்தல்‌, கிறிஸ்தவ ஆராதனைக்குப்‌ பயிற்சியளித்தல்‌ 
முதலியவைகளுக்காகக்‌ கூடி வந்தனர்‌. (தேவனால்‌ கட்டளையிடப்பட்ட) 
கர்த்தருடைய நாளின்‌ கூட்டத்தைத்தவிர, இக்கூட்டங்களுக்கான நேர 
அட்டவணை தயாரித்தல்‌ - உறுப்பினர்களின்‌ ஆவிக்குரிய தேவைகளை 
நிறைவு செய்தல்‌ ஆகியவை அந்தந்த சபையின்‌ முன்னோடிகளால்‌ 
செய்யப்பட வேண்டும்‌. “பல விரிவுரையாளர்கள்‌, ஆதி (யூத) கிறிஸ்தவர்கள்‌ 
ஆலயத்தில்‌ யூதர்களின்‌ ஆராதனையில்‌ தொடர்ந்து பங்கேற்றதாகக்‌ 
கருதுகின்றனர்‌ - ஒருவேளை கி.பி. 70ல்‌ ஆலயம்‌ அழிக்கப்படும்வரை இது 
தொடர்ந்திருக்கலாம்‌ என்று அவர்கள்‌ எண்ணுகின்றனர்‌ - ஆனால்‌ 
வசனத்தில்‌ இம்முடிவுக்கான ஆதாரம்‌ ஒன்றும்‌ இல்லை. கிறிஸ்தவ 
யுகத்திற்கான தேவனுடைய சித்தம்‌ உடனடியாக வெளிப்படுத்தப்பட 
வில்லை என்பது உண்மையே, ஆனாலும்‌ கிறிஸ்தவர்கள்‌ எப்படி ஆராதிக்க 
வேண்டும்‌ என்று வசனம்‌ 42ல்‌ முதலாவது வெளிப்படுத்தப்பட்டது. வசனம்‌ 
47ல்‌ “தேவனைத்‌ துதித்து” என்று குறிப்பிட்டுள்ளதும்‌ உண்மையே, ஆனால்‌ 
இது, இந்த கிறிஸ்தவர்கள்‌ எங்கு (ஆலயம்‌ அல்லது அவர்களின்‌ வீடுகள்‌) 
அதைச்‌ செய்தனர்‌ என்பதைக்‌ கூறாமல்‌ எப்படிச்‌ செய்தனர்‌ என்றே 
கூறுகிறது. யூதர்களின்‌ துதித்தலோடு இதை வரைமுறைப்படுத்தக்கூடிய 
சொல்விளக்கம்‌ எதுவும்‌ இல்லை. அப்‌. 5:12ல்‌ “எல்லாரும்‌ ஒருமனப்பட்டுச்‌ 
சாலமோனுடைய மண்டபத்தில்‌ இருந்தார்கள்‌” என்று குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. சாலோமோனின்‌ மண்டபம்‌, புறஜாதியாரின்‌ முற்றத்தில்‌ 
இருந்தது. ஆலயத்தில்‌ யூதர்களின்‌ ஆராதனை நடந்த பகுதியில்‌ இது 
இருக்கவில்லை. “இந்த “அப்பம்‌ பிடுதல்‌” அன்றாடம்‌ செய்யப்பட்டதாலும்‌, 
கர்த்தருடைய இராப்போஜனம்‌ வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌ மட்டுமே 
அருந்தக்‌ கூடியதாலும்‌, இங்கு இச்சொற்றொடர்‌ பொதுவான ஒரு 
உணவையே குறிப்பிட வேண்டும்‌. ஒன்றாக உணவருந்துதல்‌ என்பது 








170 


கிறிஸ்தவ ஐக்கியத்தின்‌ முக்கியமான வெளிப்பாடு ஆகும்‌. இந்த ஐக்கிய 
விருந்துகள்‌ “அன்பின்‌ விருந்து” (யூதா 12) என்று அழைக்கப்பட்டன. “ஒரு 
சபையின்‌ உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கை அதிகமாவதால்‌ மட்டுமே அதன்‌ 
“வளர்ச்சி” தேவனைப்‌ பிரியப்படுத்தும்‌ என்று பொருள்படாது. 
தேவனுக்குப்‌ பிரியமான வளர்ச்சியானது சத்தியத்தை விட்டுக்கொடுத்தலை 
ஈடுபடுத்தாது. எண்ணிக்கையில்‌ மட்டுமல்ல, ஆவியிலும்‌ நாம்‌ 
வளர வேண்டுமென்று தேவன்‌ விரும்புகிறார்‌, ஆனால்‌ தேவனுக்கு 
உண்மையாயிருத்தல்‌ என்பது எண்ணிக்கை வளர்ச்சிக்கு முன்னோடுவதாக 
உள்ளது. புற்றுநோய்க்‌ கட்டியும்‌ ஒரு வளர்ச்சிதான்‌, ஆனால்‌ அது 
ஆரோக்கியமற்ற, உயிர்‌ வாழ்வைப்‌ பயமுறுத்தும்‌ ஒரு வளர்ச்சியாகும்‌. 


171 


குணமாக்கும்‌ ஒரு நீகழ்ச்சி 
[5:1-11) 


பெந்தெகொஸ்தே நாளில்‌ இருந்து எவ்வளவு காலம்‌ 
கடந்திருந்தது என்று நாம்‌ அறியவில்லை. ஆதி சபையாரின்‌ 
செயல்பாடுகள்‌ பற்றிய சுருக்கக்‌ குறிப்பு லூக்காவால்‌ 2ம்‌ 
அதிகாரத்தின்‌ முடிவில்‌ தரப்பட்டுள்ளது. அது ஒருவேளை சில 
நாட்கள்‌, வாரங்கள்‌ அல்லது மாதங்களைக்கூட உள்ளடக்கி 
யிருக்கலாம்‌. இப்போது இவ்வரலாற்றில்‌ சிறிது இடை 
வேளைக்குப்‌ பிறகு நடைபெற்ற கிளர்வூட்டும்‌ ஒரு குண 
மாக்கும்‌ சம்பவத்தைக்‌ காண்கின்றோம்‌. அப்‌. 2ல்‌ லூக்கா, 
“அப்போஸ்தலார்களாலே அநேக அற்புதங்களும்‌ அடையாளங்‌ 
களும்‌ செய்யப்பட்டன” என்று சுட்டிக்காட்டினார்‌ (வ. 43). 
அப்‌. 3ல்‌, அந்த அற்புதங்களில்‌ ஒன்று - இது யூதமார்க்கத்‌ 
தலைவர்களிடம்‌ எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தியதால்‌ 
பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது நிச்சயம்‌-விவரிக்கப்‌ 
படுகின்றது. இவ்விடத்தில்‌, கிறிஸ்தவர்கள்‌ “ஜனங்களெல்லா 
ரிடத்திலும்‌ தயவு பெற்றிருந்தார்கள்‌” (2:47). இங்கு சூழ்நிலை 
மாறியது. இயேசுவால்‌, யோவான்‌ 15:20ல்‌ முன்னுரைக்கப்‌ 
பட்ட உபத்திரவம்‌ தொடங்கியது. 


உதவுபவர்கள்‌ (3:1) 

அதிகாரம்‌ 3, “ஜெபவேளையாகிய ஒன்பதாம்‌ மணி 
நேரத்திலே [மாலை சுமார்‌ 3.00 மணி, பேதுருவும்‌ யோவானும்‌ 
தேவாலயத்துக்குப்‌ போனார்கள்‌” (வ. 1) என்று தொடங்கு 
கின்றது. பேதுரும்‌, யோவானும்‌ மீன்‌ பிடிப்பதில்‌ கூட்டாளி 
களாய்‌ இருந்தவர்கள்‌ (லூக்‌. 5:10), பிறகு அவர்கள்‌ இயேசுவைப்‌ 
பின்பற்றினார்கள்‌, நிறைவாக அவர்கள்‌ இயேசுவின்‌ நெருங்கிய 
வட்டத்துக்குள்ளான சீஷர்களாயினர்‌ (மத்‌. 17:1). கடைசி 
பஸ்காவை புசிக்க அவர்கள்‌ இருவரும்‌ இணைந்து ஆயத்தம்‌ 


172 


செய்தனர்‌ (லூக்‌. 22:8); வெறுமையாயிருந்த கல்லறையைக்‌ 
காண்பதற்கு இந்த இரண்டு பேரும்‌ இணைந்து ஓடினர்‌ 
(யோவா. 20:3, 4). இப்பொழுது இவ்விரு நண்பர்களும்‌ ஒன்றா 
யிணைந்து தேவாலயத்திற்குச்‌ சென்றுகொண்டி ருந்தனர்‌. 
பேதுருவும்‌ யோவானும்‌ “ஜெபவேளையில்‌” தேவாலயத்‌ 
திற்குச்‌ சென்றதால்‌, அவர்கள்‌ ஜெபம்‌ செய்வது என்ற ஒரு 
குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே அங்கு சென்றதாகப்‌ பல 
விளக்கவுரையாளர்கள்‌ யூகிக்கின்றனர்‌. அவர்கள்‌ ஒருவேளை 
அதற்காகச்‌ சென்றிருக்கலாம்‌; ஆயினும்‌ வசனப்பகுதியில்‌ 
இம்முடிவுக்குத்‌ தேவையான எதுவும்‌ இல்லை.' அப்போஸ்தலர்‌ 
களும்‌, மற்ற கிறிஸ்தவர்களும்‌ அநுதினமும்‌ தேவாலயத்தில்‌ 
கூடினர்‌ (2:46) - அவர்கள்‌ புறஜாதியாரின்‌ மண்டபத்தில்‌ 
கூடினர்‌ (5:12) - ஏனென்றால்‌ (1) அவர்கள்‌ அனைவரும்‌ 
கூடிவரக்கூடிய” பெரிய இடமாக அந்நகரில்‌ அது ஒன்று 
மட்டுமே இருந்தது (2) இயேசுவைப்பற்றிக்‌ கேள்விப்படத்‌ 
தேவையுள்ள மக்கள்‌ கூடும்‌ இடமாக அது இருந்தது. பேதுருவும்‌ 
யோவானு ம்‌ இச்சம்பவத்தில்‌ ஆலயத்திற்கு சென்றது ஏன்‌ 
என்பதை முடிவு செய்ய, அவர்கள்‌ அங்கு சென்றபோது என்ன 
செய்தனர்‌ என்று நாம்‌ கேட்பது தேவை. இயேசுவைப்பற்றிப்‌ 
பிரசங்கிக்க அவர்களுக்கு வாய்ப்புத்‌ தரக்கூடிய வகையில்‌, 
அங்கு அவர்கள்‌ ஒரு மனிதனைக்‌ குணமாக்கினர்‌. ஆகவே 
பேதுருவும்‌ யோவானும்‌ அங்கு கூடியிருந்த மக்களுக்கு, 
இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிப்பதை அடிப்படையான 
நோக்கமாகக்‌ கொண்டு தேவாலயத்திற்குச்‌ சென்றனர்‌ என்பதே 
பெரும்பாலும்‌ உண்மையாயிருக்கும்‌ (5:20, 21ஐக்‌ காண்க). 
அது அவர்களின்‌ அடிப்படை நோக்கமாய்‌ இருந்தால்‌, 
அவர்கள்‌ ஏன்‌ “ஜெபவேளையாகிய ஒன்பதாம்‌ மணி நேரத்தில்‌” 
அங்கு செல்ல வேண்டும்‌? அந்த நேரத்தில்‌ தேவாலயத்தில்‌ மிகப்‌ 
பெரிய கூட்டம்‌ ஒன்று இருக்கும்‌ என்று அவர்கள்‌ அறிந்திருந்த 
படியால்‌ அந்நேரத்தை அவர்கள்‌ தேர்ந்து கொண்டனர்‌. ஒரு 
நாளில்‌ மூன்று முறைகள்‌ யூதர்கள்‌ யாவரும்‌ பெண்களின்‌ 
மண்டபத்தில்‌” ஜெபம்‌ செய்வதற்காக* ஒன்று கூடினர்‌. 
இம்மூன்று முறைகளில்‌ ஒன்று பிற்பகல்‌ 3.00 மணியாகும்‌. 








173 


உதவியற்றவர்‌ (3:2) 
பேதுருவும்‌ யோவானும்‌ தேவாலயத்திற்குச்‌ செல்லுகையில்‌, 
வேறு ஒருவார்‌ அங்கு ஏற்கனவே இருந்தார்‌, தேவாலய 
வளாகத்தில்‌ ஒவ்வொரு நாளின்‌ ஓவ்வொரு நிமிடமும்‌ அவர்‌ 
இருந்தார்‌ - ஜெபம்‌ செய்வதற்காக அல்ல, ஆனால்‌ உயிர்‌ 
வாழ்வதற்காக. 


அப்பொழுது தன்‌ தாயின்‌ வயிற்றிலிருந்து சப்பாணியாய்ப்‌ 
பிறந்த ஒரு மனுஷனைச்‌ சுமந்து கொண்டு வந்தார்கள்‌; 
தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில்‌” பிச்சை” 





கேட்கும்படி, நாடோறும்‌ அவனை அலங்கார வாசல்‌ என்னப்‌ 
பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள்‌ (வ. 2). 


“தேவாலயம்‌” என்ற சொல்வழக்கு, அதன்‌ முழுமையான 
அல்லது முழுமையின்‌ சில பகுதிகளைக்‌ குறிக்கப்‌ பயன்பட்டது, 
எனவே இம்மனிதர்‌ எவ்விடத்தில்‌ அமர்த்தப்பட்டிருந்தார்‌ 
என்பதை நாம்‌ உறுதியாய்‌ அறிய முடியவில்லை. உறுதியாய்க்‌ 
கூறவேண்டுமென்றால்‌, அவ்வளாகத்தின்‌ மையப்பகுதியி 
லிருந்த பரிசுத்த கட்டிடம்‌ - பரிசுத்த ஸ்தலமும்‌ மகாபரிசுத்த 
ஸ்கலமும்‌ உள்ள கட்டிடம்‌ - மட்டும்‌ தேவாலயமாக இருந்தது, 
இருப்பினும்‌, தேவாலயப்‌ பகுதியின்‌ பரிசுத்த பாகம்‌ முழுமை 
யும்‌ - பெண்களின்‌ மண்டபம்‌ மற்றும்‌ இஸ்ரவேலர்களின்‌ 
மண்டபம்‌ முழுமையும்‌ - தேவாலயம்‌ என்று குறிப்பிடப்‌ 





பட்டது. மேலும்‌, தேவாலயத்தின்‌ முழு அமைப்பையும்‌ - 
புறஜாதியாரின்‌ மண்ட பத்தையும்‌ சேர்த்து - தேவாலயம்‌ என்று 





பொதுவாக அழைக்கப்பட்டது. அநேகமாக இவ்விடத்தில்‌ 
தேவாலயத்தின்‌ பரிசுத்தமான பகுதியே குறிப்பிடப்பட்டிருக்க 
வேண்டும்‌, மக்கள்‌ ஜெபம்‌ செய்யக்‌ கூடும்‌ இடமாகிய” 
பெண்களின்‌ மண்ட பத்தின்‌ அருகில்‌ “அலங்கார வாசல்‌” என்று 
அமைக்கப்பட்ட வாசலினருகே இப்பிச்சைக்காரர்‌ அமர 
வைக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 

பழங்கால ஆதாரங்களின்படி, தேவாலயத்தின்‌ பரிசுத்த 
பகுதிக்குள்‌ வழி நடத்த, ஒன்பது வாயில்கள்‌ இருந்தன. 
அவைகளில்‌ எட்டு வாயில்களின்‌ உயரம்‌ 45 அடிகளாகும்‌; 
பெண்களின்‌ மண்டபத்துக்குச்‌ செல்லும்‌ பிரதான வாயில்‌ 75 


174 


அடிகள்‌ உயரமுள்ளதாகும்‌. பழங்கால எழுத்துக்களில்‌ 
நிக்கானோர்‌ வாயில்‌ என்னப்பட்ட இது கொரிந்துப்‌ பட்டணத்‌ 
தின்‌ வெண்கலத்தால்‌ ஆனது. அதில்‌ இருந்த கலை நுணுக்கம்‌ 
நிறைந்த வேலைப்பாடுகள்‌ யாவும்‌ அதை “வெள்ளியினால்‌ 
தகடு அடித்துப்‌ பொன்னில்‌ பதிய வைக்கப்‌ பெற்ற மற்ற 
வாயில்களைக்‌ காட்டிலும்‌ உயர்வானதாகக்‌ காட்டிற்று” என்று 
ஜோசிஃபஸின்‌ எழுத்துக்களிலிருந்து, FF. புரூஸ்‌ விளக்குகிறார்‌. 
இந்த வாயில்‌ கிழக்கு நோக்கி இருந்தது; காலைச்‌ சூரியனின்‌ 
கதிர்கள்‌ வெண்கலத்தில்‌ பட்டு அக்கினி போன்று அழகாக 
மின்னிற்று. கற்றறிந்த அநேக அறிஞர்கள்‌, இது “அலங்கார 
வாசல்‌” என்று அழைக்கப்பட்ட தாக நம்புகின்றனர்‌. 

இந்த வாயிலின்‌ அருகே, “தன்‌ தாயின்‌ வயிற்றிலிருந்து 
சப்பாணியாய்ப்‌ பிறந்த” மனிதர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. இந்த 
மனிதர்‌ பிறந்தபோது, அவரது கால்களும்‌, கரடுகளும்‌ முழு 
வளர்ச்சியைப்‌ பெற்றிருக்கவில்லை.” அவரால்‌ நிற்கவோ 
அல்லது நடக்கவோ முடியாதிருந்தது. இந்நாட்களில்‌ உள்ள 
மருத்துவத்‌ தொழில்நுட்பங்கள்‌ அந்நாட்களில்‌ கிடையாது. 
ஒருவர்‌ சப்பாணியாகப்‌ பிறந்தால்‌, அவர்‌ சப்பாணியாகவே 
இருந்தார்‌. மேலும்‌, ஒருவர்‌ நடக்க முடியாதிருந்தால்‌, அவரால்‌ 
வேலை செய்யவும்‌ முடியாதிருந்தது.” 

இந்நிகழ்ச்சியைச்‌ சரியானபடி உணர, இந்த மனிதரை 
நீங்கள்‌ உங்கள்‌ சிந்தனையில்‌ (மனதில்‌) காண வேண்டியது 
அவசியம்‌. அந்த மனிதர்‌ “நாற்பது வயதுக்கு மேற்பட்டவரா 
யிருந்தார்‌” (4:22); அநேகமாக அவர்‌ ஐம்பது அல்லது அறுபது 
வயதானவர்‌ போல்‌ காணப்பட்டார்‌. அவருடைய நாற்பது 








ஆண்டுகளிலும்‌ பயன்பட்டிராத அந்தக்‌ கால்களைப்‌ பாருங்‌ 
கள்‌. அதன்‌ தசைகள்‌ வளர்ச்சியடையாமல்‌ இருந்திருக்கும்‌; 
எளிதில்‌ உடையக்கூடிய எலும்புகளின்மேல்‌ சுருக்கம்‌ கொண்ட 
தோல்‌ மூடியிருந்திருக்கும்‌. இந்நாட்களைப்‌ போலவே, 
அந்நாட்களிலும்‌ பிச்சையெடுப்பவர்கள்‌ தங்களது உடலில்‌ 
ஊனமுற்ற பகுஇயைப்‌ முக்கியமாகக்‌ காண்பித்து அதன்‌ மூலம்‌ 
இரக்கத்தை வெளிக்‌ கொண்டுவர முயற்சித்தனர்‌. இந்த மனிதர்‌ 
ஒருவேளை, கிழிந்த உடையணிந்து, தமது உலர்ந்துபோன 
கால்களை, நடந்து செல்பவர்கள்‌ பார்க்கும்படி வெளிப்படுத்தி 
யிருக்கலாம்‌. 


175 


இந்த குறிப்பிட்ட நாளில்‌, இந்த குறிப்பிட்ட மனிதரைப்‌ 
பேதுருவும்‌ யோவானும்‌ குணப்படுத்தியது தற்செயலானதல்ல. 
அப்போஸ்தலர்களிடம்‌ திடீரென்று ஏற்பட்ட மனவெழுச்சி 
யின்‌ விளைவாக குணமாக்குதல்‌ நடைபெற்றிருக்கவில்லை. 
பேதுருவும்‌, யோவானும்‌ இதற்குமுன்‌ நூற்றுக்‌ கணக்கான 
முறைகள்‌ இம்மனிதரைக்‌ கடந்து சென்றிருந்தனர்‌; 
இந்த மனிதரை அவர்கள்‌ வேறு சில சந்தர்ப்பங்களில்‌ குணமாக்‌ 
கியிருக்கலாம்‌. அவர்கள்‌ இந்தக்‌ குறிப்பிட்ட பிச்சைக்‌ காரரை 
(அப்பகுதியில்‌ பிச்சைக்காரர்களின்‌ கூட்டம்‌ நிறைந்‌ திருந்தது) 
இந்தக்‌ குறி ப்பிட்ட சந்தர்ப்பத்தில்‌ குணமாக்கக்‌ குறிப்பிட்ட 
சில காரணங்கள்‌ இருந்தன: (1) அந்த மனிதர்‌ அநேக ஆண்டு 
களாக அங்கிருந்ததால்‌ ஒவ்வொருவரும்‌ அவரை அறிந்திருந்த 
னர்‌ (3:10, 16). (2) அவருக்கு நேர்ந்திருந்த துன்பமானது, அவர்‌ 
குணமான பின்பு உண்மையிலே அற்புதம்‌ நடந்தது என்று 
சந்தேகத்திற்கு இடமின்றி நம்பும்படியான இயல்புள்ளதாய்‌ 
இருந்தது (4:16). (3) மிக விரைவில்‌ ஒரு மக்கள்‌ கூட்டத்தைக்‌ 
கூட்டி, அவர்களை இயேசுவே கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளச்‌ 
செய்வதற்கு இதைவிட வேறு வழியில்லா திருந்தது." 

அந்தப்‌ பிச்சைக்காரருக்கு மற்ற ஆயிரக்கணக்கான நாட்‌ 
களைப்‌ போலவே அந்த நாளும்‌ தொடங்கியிருக்கும்‌ என்பதில்‌ 
சந்தேகம்‌ இல்லை. அவருடைய அந்த நாளை ஆயத்தம்‌ 
செய்வது அவருக்கு ஒன்றும்‌ கடினமாய்‌ இருந்திருக்காது: அவர்‌ 
அதிகாலையில்‌ விழித்திருந்திருப்பார்‌'' மற்றும்‌ தம்முடைய 
பழைய, அழுக்கான, நாற்றம்‌ பிடித்த கந்தலாடைக்குள்‌ 
கஷ்டப்பட்டுக்‌ கொண்டு-வயிற்றில்‌ எழுந்த பசியின்‌ வலியை 





பொருட்படுத்தாமல்‌ இருக்க முயற்சித்திருப்டார்‌.' காலியான 
பணப்பை ஒன்றையும்‌, காளான்‌ பிடித்த ரொட்டித்‌ துண்டு 
ஒன்றையும்‌ தனது அங்கியில்‌ எடுத்து வைத்துக்‌ கொண்டு, 
கைப்பிடி நிறையப்‌ புழுதியை அழுக்கான தரையிலிருந்து 
எடுத்து அகைத்‌ தன்‌ முகம்‌, கால்கள்‌ மற்றும்‌ கைகளின்‌ பின்புறம்‌ 
ஆகியவற்றில்‌ பூசிக்‌ கொண்டார்‌.'” அவரை ஆலயத்திற்குத்‌ 
தூக்கிக்கொண்டு செல்ல ஆட்கள்‌ வந்தபோது அவர்‌ ஏறக்‌ 
குறைய இவைகளை முடித்திருந்தார்‌.'” அவர்கள்‌ அவரைத்‌ 
தூக்கிக்‌ கொண்டு குறுகலான வீதிகளின்‌ வழியே சென்று, 
பரபரப்பாயுள்ள புறஜாதியாரின்‌ மண்டபத்தருகில்‌ வழக்க 


176 


மான இடத்தில்‌ அவரைப்‌ போட்டுவிட்டுச்‌ சென்றனர்‌. அவர்‌ 
குமது ஊனமுற்ற கால்களை நன்கு தெரியும்படி அமைத்துக்‌ 
கொண்டு, தனது முகத்தில்‌ ஒரு பரிதாபத்தை உண்டாக்கிக்‌ 
கொண்டு, அழுக்கான தன்‌ கைகளை நீட்டிக்‌ கொண்டு “பிச்சை 











போடுங்கள்‌! பிச்சைக்காரனுக்குப்‌ பிச்சை போடுங்கள்‌” என்று 
கூவ ஆரம்பித்தார்‌. அது அவருடைய இன்னொரு தெளிவற்ற 
நம்பிக்கையற்ற நாளாக இருந்தது. விரைவில்‌ அவர்‌ இயேசுவின்‌ 
திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்கள்‌ ஆகியவற்றில்‌ ஒரு பங்காகப்‌ 
போவதால்‌ - அது மற்ற எல்லா நாட்களிலும்‌ வித்தியாசமான 
தாகும்‌ என்பதை அவர்‌ அறிந்திருக்க முடியாதிருந்தது. 


நம்பிக்கையால்‌ நிறைந்தவர்‌ (3:3-6௮) 

அது மாலைப்‌ பலி செலுத்தும்‌ நேரமாய்‌ இருந்தது. அந்தப்‌ 
பிச்சைக்காரரின்‌ அங்கியிலிருந்த கிழிந்துபோன பணப்டை 
இன்னமும்‌ இலேசாகவே இருந்தது. '” ஜெபத்திற்கு வருபவர்கள்‌ 
தாராள குணம்‌ இல்லாதவர்களாயிருந்தால்‌, அது இன்னுமொரு 
நீண்ட, பசியுள்ள, உறக்கமற்ற இரவாகப்‌ போடறது. நன்கு 
அறியப்பட்ட இரு மனிதர்கள்‌ நெருங்கி வந்தனர்‌: “தேவாலயத்‌ 
தில்‌ பிரவேசிக்கப்போறெ பேதுருவையும்‌ யோவானையும்‌ 








அவன்‌ கண்டு பிச்சை கேட்டான்‌” (3:3). பிறகு, வழக்கமற்ற 
ஒன்று நடைபெற்றது. பேதுருவும்‌ யோவானும்‌ அவனை உற்றுப்‌ 
பார்த்து: “எங்களை நோக்கிப்பார்‌” என்றார்கள்‌ (வ. 4). 
பொதுவாக, அங்கு கடந்து செல்கின்ற வர்கள்‌ அம்மனிதரை 
உற்றுப்பார்ப்பதில்லை; அவர்‌ இருக்கும்‌ திசையில்‌ ஒரு 
ஓரப்பார்வை பார்ப்பார்கள்‌, அவ்வளவுதான்‌. பிச்சை 
கொடுத்தவர்கள்‌ கூட அவ்விடத்தில்‌ காலம்‌ தாழ்த்து வதில்லை; 
அவருடைய உள்ளங்‌ கைகளில்‌ ஒரு சிறு நாணயத்தை 
வைத்துவிட்டு வேகமாய்ச்‌ சென்று விடுவர்‌. இதனாலேயே 





இவரும்‌ கடந்து செல்பவர்கள்‌ யாவரையும்‌ உற்றுப்‌ 
பார்ப்பதில்லை, அவரது கண்கள்‌ ஓரிடத்தில்‌ நில்லாமல்‌, 
கொடுப்பவர்களாகக்‌ காணக்கூடியவர்களைத்‌ தேடிக்கொண் 
டிருக்கும்‌. இருப்பினும்‌, இவ்விரு மனிதர்களும்‌ அவருக்கு 
முன்னால்‌ நின்று கொண்டு, அவரை உற்றுப்பார்த்து, “எங்களை 
நோக்கிப்பார்‌” என்றனர்‌. 





177 


“அவன்‌ (பிச்சைக்காரன்‌) அவர்களிடத்தில்‌ ஏதாகிலும்‌ 
கிடைக்குமென்றெண்ணி, அவர்களை நோக்கிப்‌ பார்த்தான்‌” 
(வ. 5). அன்று அவருக்கு இராவுணவில்லாமல்‌ போகாது! 
அப்பொழுது பேதுரு: “வெள்ளியும்‌ பொன்னும்‌ என்னிடத்தில்‌ 
இல்லை””” (வ. 6௮) என்றார்‌. இப்பொழுது அந்தப்‌ பிச்சைக்‌ 
காரர்‌ நம்பிக்கையிழந்திருக்க வேண்டும்‌. அவர்களின்‌ வழக்க 
மற்ற செயல்பாடு, கணிசமான தொகையொன்றைப்‌ பெறும்‌ 
ஒரு நம்பிக்கையை அவருக்குள்‌ எழுப்பியிருந்தது; இப்போதோ 
அவர்களும்‌ அவரைப்‌ போன்றே ஏழைகள்‌ என்று கூறப்‌ 
பட்டது! 





அந்தச்‌ சப்பாணி பணத்தையே எதிர்பார்த்தார்‌, குணமடை 
வதையல்ல என்பதை கவனியுங்கள்‌. இந்நிகழ்ச்சிக்கு முன்ன 
தாக இவர்‌ இயேசுவில்‌ விசுவாசம்‌ கொண்டவராக அல்லது 
“குணமாவதற்கான” குறைந்த அளவு விசுவாசம்‌ உள்ளவராக 
இருந்தார்‌ என்பதற்கான குறிப்புகள்‌ எதுவும்‌ வசனப்பகுதியில்‌ 
காணப்படவில்லை. இதற்குப்‌ பின்வரும்‌ பேதுருவின்‌ 
பிரசங்கத்தில்‌, “அவருடைய நாமத்தைப்பற்றும்‌ விசுவாசத்தினா 
லேயே [அதாவது இயேசுவின்‌ நாமம்‌] (3:16) அம்மனிதர்‌ 





குணமாக்கப்பட்டதாகப்‌ பேதுரு குறிப்பிட்டார்‌, ஆனால்‌ அது 
அப்போஸ்கலா்களின்‌ விசுவாசம்கானே தவிர, குணமாக்கப்‌ 
பட்ட அந்த மனிதனுடைய விசுவாசம்‌ அல்ல என்று நாம்‌ 
காணப்போகின்றோம்‌. பின்னாளில்‌ இதே நிலையிலிருந்த 
வேறொரு மனிதரைப்‌ பவுல்‌ குணமாக்கியபோது, 
குணப்படுத்தப்பட்டவரிடம்‌ விசுவாசம்‌ இருந்ததாக வேத 
வசனம்‌ நமக்குக்‌ கூறுகின்றது (இ.வ. (14:9), * ஆனால்‌ அப்‌. 3ல்‌ 
இவ்விதமான கூற்று எதுவும்‌ இல்லை. இந்த விஷயத்தை நான்‌ 
இவ்வளவு வலியுறுத்துவதற்கு வலுவான காரணம்‌ ஒன்றுள்ளது: 
இந்நாட்களில்‌ “குணமாக்கும்‌ வரம்‌ பெற்றவர்கள்‌” என்று 
தங்களை அழைத்துக்‌ கொள்பவர்கள்‌, எவ்வித மாறுபாடுமின்றி, 





குணமடைகல்‌ தேவைப்படுவோர்‌ மீது, “அவருக்குப்‌ 
போதுமான விசுவாசம்‌ இல்லை” என்று பழி சுமத்தி 
விடுகிறார்கள்‌.'” புதிய ஏற்பாட்டில்‌ அற்புத வல்லமை 
பெற்றவர்களிடம்‌ விசுவாசம்‌ அவசியமாயிருந்தது (மாற்‌. 16:17, 





18) ஆனால்‌ அந்த அற்புத வல்லமையினால்‌ பயனடையத்‌ 
தேவையானவரிடம்‌ விசுவாசம்‌ இருக்கவேண்டும்‌ என்பது 


178 


அவசியமல்ல.” அப்‌. 3ல்‌ அந்த சப்பாணியிடம்‌ விசுவாசம்‌ 
இருந்தது என்று குறிப்பிடப்படவில்லை. அவர்‌ பணத்தையே 
எதிர்பார்த்தார்‌, குணமாக்குதலை அல்ல - பேதுரு “வெள்ளியும்‌ 
பொன்னும்‌ என்னிடத்தில்‌ இல்லை” என்றபோது அவரது 
எதிர்பார்ப்பு சிதறியது. 





குணமாக்குதல்‌ (3:6௮ -8௮அ) 

ஆயினும்‌ பேதுரு இன்னும்‌ தனது கூற்றை முடிக்கவில்லை: 
என்னிடத்திலுள்ளதை உனக்குத்‌ தருகிறேன்‌. ...” (வ. வ. 
உங்களிடமும்‌ என்னிடமும்‌ கூட வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
இல்லாமல்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ தேவனுடைய ஊழியத்தில்‌ 
பயன்படுத்த வேறு எதையாவது நாம்‌ எப்பொழுதும்‌ பெற்றிருப்‌ 
போம்‌: திறமைகள்‌, நேரம்‌ மற்றும்‌ பெலம்‌ முதலியன. தேவன்‌ 
நம்மிடம்‌ “உள்ளவைகளை” பயன்படுத்தும்படி கேட்கின்றார்‌. 
இந்த நிகழ்ச்சியில்‌ பேதுரு, வெள்ளி மற்றும்‌ பொன்னைப்‌ 
பார்க்கிலும்‌ அதிக மதிப்புள்ளதை வைத்திருந்தார்‌. அவர்‌ 
தொடர்ந்து: “நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே நீ எழுந்து நட!” என்றார்‌. குணப்படுத்தும்‌ 
நிகழ்ச்சிகளில்‌ முதன்முதலாக இயேசு கிறிஸ்துவின்‌ நாமம்‌ 
பயன்படுத்தப்பட்டது இங்குதான்‌ பதிவாகி உள்ளது, ஆனால்‌ 
இது நிறைவானதாய்‌ இருக்காது.” 

“இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே” என்ற சொற்றொடர்‌ 
ஏதோ ஒரு மாயமந்திரச்‌ சொல்லைப்‌ போன்று அப்போஸ்தலர்‌ 














களால்‌ பயன்படுத்தப்படவில்லை என்பதைத்‌ தெளிவாகப்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌.” “இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தி 
னாலே” குணப்படுத்துவது என்பது, குணப்படுத்துதலுக்கு 
முழுப்பொறுப்பும்‌ இயேசுவுக்குரியது என்பதை உறுதிப்‌ 
படுத்துவதேயன்றி வேறில்லை! திமிர்வாதக்காரன்‌ ஒருவனிடம்‌, 
இயேசு “நீ எழுந்து, உன்‌ படுக்கையை எடுத்துக்‌ கொண்டு, 
உன்‌ வீட்டுக்குப்‌ போ?” என்று கூறியபோது பேதுருவும்‌ 
யோவானும்‌ அங்கிருந்தனர்‌ (மாற்‌. 2:11). அந்த மனிதன்‌ 
எழுந்து, தனது படுக்கையை எடுத்துக்‌ கொண்டு, கதவுக்கு 
வெளியே நடந்து சென்றபோது, எல்லாருடைய ஆச்சரியப்‌ 








பார்வையையும்‌ அவர்கள்‌ கண்டிருந்தனர்‌. குணமாக்கும்‌ 


179 


வல்லமை இன்னமும்‌ இயேசுவுக்கிருந்தது என்பதில்‌ அவர்‌ 
களுக்குச்‌ சந்தேகமில்லை. 

அந்தப்‌ பிச்சைக்காரர்‌ இயேசுவைப்பற்றி நிச்சயமாய்க்‌ 
கேள்விப்பட்டி ருக்க வேண்டும்‌,” ஆனால்‌ தர்க்கத்திற்குரியதான 
அப்பெயர்‌ தான்‌ நடப்பதுடன்‌ எவ்வகையில்‌ தொடர்புள்ளது 
என்ற கருத்து அநேகமாக அவரிடம்‌ இருந்திருக்காது, பேதுரு 
குன்னைக்‌ கேலி செய்வதாக அம்மனிதன்‌ நினைத்திருக்கக்‌ 
கூடும்‌. அவனால்‌ நடக்க முடியுமென்றால்‌, இருபது வருடங்‌ 
களாகப்‌ பிறரிடம்‌ பணத்திற்காகக்‌ கெஞ்சி தனது சுய மதிப்பை 
ஏன்‌ இழந்துகொண்டிருக்க வேண்டும்‌? 

அம்மனிதர்‌ அசையாதிருந்தபோது, பேதுரு “வலது 
கையினால்‌ அவனைப்‌ பிடித்துக்‌ தூக்கிவிட்டான்‌; உடனே 
அவனுடைய கால்களும்‌, கரடுகளும்‌ பெலன்‌ கொண்டது” 





(வ. 7). இனிவரும்‌ வருடங்களில்‌ அம்மனிதர்‌ நிச்சயமாகவே, 
தனது பாதங்கள்‌ மற்றும்‌ கரடுகளில்‌, தனது கால்கள்‌ மற்றும்‌ 
இடுப்புப்‌ பகுதிகளில்‌ பலம்‌ பாய்ந்து ஓடிய அந்நிகழ்ச்சியை 
நினைவில்‌ வைத்திருப்பார்‌. 

மீண்டும்‌ ஒருமுறை நீங்கள்‌ இக்காட்சியைக்‌ காணும்படி 
நான்‌ விரும்புகிறேன்‌. ஊனமுற்ற அந்தக்‌ கால்களையும்‌ 
கரடுகளையும்‌, அந்த நோய்பற்றி, மெலிந்துபோன கால்களை 
யும்‌ நினைவுக்குக்‌ கொண்டுவாருங்கள்‌. அவை உங்கள்‌ 
கண்களுக்கு முன்பாகவே நேராக்கப்பட்டு, நிரப்பப்படுவதைக்‌ 
காணுங்கள்‌! தேவன்‌ அதன்‌ எலும்பமைப்பை நிறைவு செய்து, 
தசை மற்றும்‌ தசை நார்களைக்‌ கட்டி, அழிந்துபோன இரத்தக்‌ 
குழாய்களை மறுபடியும்‌ புதுப்பித்து, இறந்து கிடந்த நரம்பு 
முனைகளை மறுபடியும்‌ உயிர்ப்பு நிலைக்குக்‌ கொண்டுவந்து, 
உறைந்து கிடந்த இணைப்புக்களை அசையும்‌ நிலைக்கு 
ஏற்படுத்தி - இவை யாவும்‌ ஒரு கணப்பொழுதில்‌ நடந்து 
முடிந்தது! அனைவரும்‌ பார்க்கக்கூடிய வகையில்‌ இவ்வற்புகம்‌ 
நடந்தது! யாருமே மறுக்கக்‌ கூடாத அற்புதமாக இது இருந்தது! 

சதை மற்றும்‌ எலும்புகளைக்‌ குணப்படுத்துவதற்கும்‌ 
மேலானதாக இந்த அற்புதம்‌ இருந்தது. அந்தப்‌ பிச்சைக்காரன்‌ 
குனது சரீரத்தில்‌ பலம்‌ பாய்வதை உணர்ந்தபோது, இதற்குமுன்‌ 
செய்யாத ஒன்றைச்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌: “அவன்‌ 
குதித்தெழுந்து, நின்று” நடந்தான்‌; நடந்து, குதித்து, தேவனைத்‌ 











180 


துதித்துக்கொண்டு, அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள்‌ 
பிரவேசித்தான்‌” (வ. 8). அவனுடைய கால்களும்‌ கரடுகளும்‌ 
பலம்‌ கொண்டதைப்‌ போன்றே, அம்மனிதன்‌ உடனடியாக 
நடக்க முடிந்ததும்‌, குதிக்க முடிந்ததும்‌ அற்புதமாகவே 
இருந்தது. நான்‌ ஒரு குழந்தையாக இருந்தபொழுது, நான்‌ 
நடக்கக்‌ கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது; அதற்குச்‌ சற்றுக்‌ 
காலம்‌ வேண்டியிருந்தது. பின்பு நான்‌ குதிக்க கற்றுக்‌ 
கொண்டேன்‌. இதற்குமுன்‌ நடந்தேயிராத இம்மனிதன்‌ 
உடனடியாக நடக்கவும்‌, குதிக்கவும்‌ முடிந்தது. யாரேனும்‌ 
ஒருவருக்கு பாதம்‌ அல்லது கால்களில்‌ படுகாயம்‌ ஏதேனும்‌ 
ஏற்பட்டுவிட்டால்‌, அந்தப்‌ பிரச்சனையானது சரி செய்யப்‌ 
பட்ட பிறகு, மறுபடியும்‌ நடக்கக்‌ கற்றுக்கொள்ளும்‌ பயிற்சிச்‌ 
சிகிச்சை அவசியமாகிறது. இந்தப்‌ பிச்சைக்காரனுக்கு எந்த ஒரு 
பயிற்சிச்‌ சிகிச்சையும்‌ தேவைப்படவில்லை. தேவன்‌, நடத்தல்‌ 





என்ற சிக்கலான பணிக்குரிய மற்றும்‌ குதித்தல்‌ என்ற மிக 
சிக்கலான பணிக்குரிய கட்டளைகள்‌ யாவற்றையும்‌ நூற்றுக்‌ 
கணக்கான தசைகளுக்குள்‌ அனுப்பும்படி இம்மனிதனின்‌ 
மூளையில்‌ எல்லா சைகைகளையும்‌ ஊன்றி வைத்தார்‌. பிற்பாடு 
ஆலோசனை சங்கத்தார்‌, “எருசலேமில்‌ வாசம்‌ பண்ணுகிற 
எல்லாருக்கும்‌ தெரிந்திருக்கிறபடி வெளியரங்க மான அற்புகம்‌ 
இவர்களால்‌ செய்யப்பட்டதே, அதை நாம்‌ இல்லையென்று 
சொல்லக்கூடாது” என்று கூறியதில்‌ வியப்பேதுமில்லை (4:16)! 

அப்போஸ்தலர்களைப்‌ போலவே இன்றைய நாட்களில்‌ 
சிலர்‌ குணப்படுத்துவதாகக்‌ கூறிக்‌ கொள்கின்றனர்‌. சில வகை 
வியாதிகளை அவர்கள்‌ குணப்படுத்த முடியும்‌ என்பதில்‌ எனக்கு 
ஐயம்‌ எதுவும்‌ இல்லை. மருத்துவர்கள்‌, அநேக வியாதிகள்‌ 
மனதிலேயே ஆரம்பிப்பதாகக்‌ கூறுகின்றனர்‌, மனம்‌ சார்ந்த 
என்பதற்குரிய வார்த்தையான “psychosomatic” என்பது “மனம்‌” 
என்பதற்குரிய கிரேக்க வார்த்தையான (£.௨/௪£) மற்றும்‌ உடல்‌ 
என்பதற்குரிய கிரேக்க வார்த்தையான ($0) ஆகியவற்றின்‌ 
இணைப்பாக உள்ளது. ஒரு வியாதி மனம்‌ சார்ந்தது என்னும்‌ 
போது, அது “முழுவதும்‌ தலையில்‌ (சிந்தனையில்‌) தான்‌ 
உள்ளது.” உடலில்‌ எதுவும்‌ இல்லை என்று பொருளாகாது. 
மனம்‌ சார்ந்த வியாதி என்னும்போது, மனம்‌ பாதிக்கப்பட்டால்‌ 








உடலும்‌, உடல்‌ பாதிக்கப்பட்டால்‌ மனமும்‌ வியாதிப்படு 


181 


வதைக்‌ குறிக்கின்றது. நாம்‌ உடல்‌ வியாதியாய்‌ இருக்கும்‌ 
பொழுது மனமானது மிக சுலபமாக சோர்வடைவது உண்மை 
யல்லவா? நாம்‌ மனரீதியாக சோர்வடையும்போது, நமது உடல்‌ 
பாதிக்கப்படுவதும்‌ உண்மையல்லவா? - இது தலைவலியி 
லிருந்து வயிற்றுக்கோளாறு வரை பலவிதமான பிரச்சனைகளை 
ஏற்படுத்திவிடுகின்றது அல்லவா? அநேகர்‌ உணர்ந்திருப்பதைக்‌ 
காட்டிலும்‌, சரீரத்தின்‌ மேல்‌ மனதின்‌ ஆதிக்கம்‌, பெலமுள்ள 
தாய்‌ இருக்கிறது. மனம்‌ பாதிக்கப்பட்டதால்‌ பார்வையிழந்த, 
செவித்திறன்‌ இழந்த, உடல்‌ ஊனமுற்ற மற்றும்‌ பக்கவாதம்‌ கூட 


வந்த, பல நிரூபணமான சம்பவங்கள்‌ உள்ளன. மனம்‌ சார்ந்த 





பிரச்சனையால்‌ ஒருவர்‌ நோயுற்று இருக்கையில்‌, அவரிடத்தில்‌ 
குணம்‌ பெறக்கூடிய சக்தியுண்டென்று யாரேனும்‌ அவரை 
நம்பவைத்துவிட்டால்‌ அவர்‌ குணமாக்கப்‌ பட முடியும்‌. 
(இப்படிப்பட்ட குணமாக்குதலில்‌, குணம்‌ பெறுபவரிடம்‌ 
உள்ள விசுவாசமே முக்கியமானதாகும்‌.) குணப்படுத்துவோர்‌ 
என்று தங்களை அழைத்துக்‌ கொள்வோர்‌, சில வியாதிகளைக்‌ 
குணப்படுத்துவதில்‌ எனக்கு எந்த சந்தேகமும்‌ இல்லையென்று 
மறுபடியும்‌ நான்‌ கூறுகிறேன்‌. 

அன்று அப்போஸ்தலர்கள்‌ குணமளித்ததுபோல்‌ இன்று 
இவர்கள்‌ குணமளிக்க முடியுமா என்பதுதான்‌ என்னுடைய 
சந்தேகம்‌ ஆகும்‌! “குணமளிக்கும்‌ ஆராதனை” நிகழ்ச்சிகளுக்குச்‌ 
சென்றிருக்கிறேன்‌, மற்றும்‌ அநேக முறை அப்படிப்பட்‌! 
நிகழ்ச்சிகளைத்‌ தொலைக்‌ காட்சியில்‌ கண்டிருக்கிறேன்‌. 
அலங்கார வாசல்‌ அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியைத்‌ 
தூரத்திலாவது ஒத்துப்‌ போகக்கூடிய ஏதொன்றையும்‌ 
இவைகளில்‌ நான்‌ காண வில்லை, மேடைகளுக்கு முன்னால்‌ 
தங்கள்‌ ஊன்று கோல்களை வைத்துவிட்டுத்‌ தள்ளாடி 
நடப்பவர்களைப்‌ பார்த்துள்ளேன்‌ ... தங்கள்‌ சக்கர நாற்காலி 
களில்‌ இருந்து எழுந்து சற்று கால்களைத்‌ தூக்குபவர்களைப்‌ 
பார்த்துள்ளேன்‌ ... ஆனால்‌ உலர்ந்துபோன கால்கள்‌ என்‌ 
கண்களுக்கு முன்பாக நிரப்பப்பட்டதை நான்‌ ஒருபோதும்‌ 
கண்டதில்லை. ... இதற்கு முன்‌ என்றுமே நடந்திராதவர்‌ 
நடப்பதையும்‌ குதிப்பதையும்‌ நான்‌ ஒருபோதும்‌ கண்டதில்லை. 
இதைக்‌ குறித்துக்‌ கொள்ளுங்கள்‌: இன்றும்‌ தேவன்‌ நமது 
வாழ்க்கையில்‌ செயலாற்றுகின்றார்‌, ஆனால்‌ புதிய ஏற்பாடு 











182 


எழுதப்பட்டுக்‌ கொண்டிருந்த காலங்களில்‌ அவரது 
செயல்முறைகளிலிருந்து, இன்றைய நாட்களில்‌ அவரது 
செயல்முறைகள்‌ மாறுபட்டுள்ளன. தேவன்‌ இன்றும்‌ நாம்‌ 
நலமடைய உதவுகின்றார்‌, ஆனால்‌ இந்த சப்பாணியைக்‌ 
குணப்படுத்தும்போது செய்ததுபோல்‌ இன்று அவர்‌ இயற்கை 
விதிகளை அந்தரத்தில்‌ தொங்கவிட்டுச்‌ செய்வதில்லை. அன்று 
தேவன்‌ அப்போஸ்தலா்களுக்குக்‌ கொடுத்திருந்த அதே 
வல்லமை இன்று எவரிடமும்‌ இல்லை!” 





சந்தோஷமானவர்‌ (3:8ஆ-11) 

மறுபடியும்‌ நாம்‌ இந்நிகழ்ச்சிக்குத்‌ திரும்புவோம்‌: குணப்‌ 
படுத்தப்பட்ட அந்த சப்பாணி, பேதுருவும்‌, யோவானும்‌ நாம்‌ 
பேசிக்கொண்டி ருந்த இந்த வல்லமையைப்‌ பெற்றிருந்தது பற்றி 
பெரும்‌ மகிழ்ச்சியடைந்தான்‌. மதிப்புப்‌ பார்ப்பதென்பது 
யாவும்‌ தூக்கியெறியப்பட்டது; நாற்பதிற்குப்‌ பதில்‌ நான்கு 
வயதானவன்போல அவன்‌ தாவிக்‌ குதித்தோடினான்‌. வசனம்‌ 
8ல்‌, அவன்‌ புதிதாய்க்‌ கண்ட சுகத்திற்காக “தேவனைத்‌ 
துதித்தான்‌”” என்று குறிப்பிட்டுள்ளது; தனது சுகத்தின்‌ 
உண்மைப்‌ பிறப்பிடத்தை அவன்‌ அடையாளம்‌ கண்டு 











கொண்டான்‌. பேதுருவும்‌ யோவானும்‌ பெண்களின்‌ மண்ட 
பத்திற்குச்‌ சென்றபோது, அவன்‌ அவர்களைவிட்டு தனியே 
தங்கிவிடவில்லை. “தேவனைத்‌ துதித்துக்கொண்டு, அவர்களு 
டனே கூட தேவாலயத்திற்குள்‌ பிரவேசித்தான்‌” (வ. 8ஆ). 
ஜெபம்‌ செய்ய அங்கு கூடியிருந்தவர்கள்‌ யாவரும்‌ வியப்புற்‌ 
றிருக்க வேண்டும்‌. எதிர்வரும்‌ ஞாயிறு காலை ஆராதனை 
நேரத்தில்‌, யாரோ ஒருவர்‌ மேடைக்கு ஓடிவந்து, மூளைக்‌ 
கோளாறு உள்ளவர்‌ போல குதிக்கவும்‌, தாவவும்‌ செய்து, 
“தேவனுக்கு நன்றி” என்று கத்திக்கொண்டிருந்தால்‌ எப்படி 
யிருக்கும்‌ என்று கற்பனை செய்து பாருங்கள்‌. குணமாக்கப்‌ 
பட்ட பிச்சைக்காரன்‌ பெண்களின்‌ மண்டபத்தில்‌ இவ்வாறு 








செய்தபோது, அங்கு உணர்வுகள்‌ கிளர்ந்து எழுந்த நிலை 
யொன்று ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. முதலாவது, மக்கள்‌ அங்கு 
திகைத்திருக்க வேண்டும்‌: “பரிசுத்தமான இந்த ஆராதனையில்‌ 
இடையூறு செய்ய பண்பற்ற இவனுக்கு எவ்வளவு தைரியம்‌ 


183 


இருக்க வேண்டும்‌!” என்று முதலில்‌ எண்ணியிருப்பார்கள்‌, 
ஆயினும்‌ விரைவிலேயே அவர்களின்‌ எரிச்சல்‌ வியப்பாக 
மாறியது: 


அவன்‌ நடக்கிறகையும்‌, தேவனைக்‌ துதிக்கிறகையும்‌, 
ஜனங்களெல்லாரும்‌ கண்டு:”” தேவாலயத்தின்‌ அலங்கார 
வாசலண்டையிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன்‌ 
இவன்தான்‌ என்று அறிந்து, அவனுக்குச்‌ சம்பவித்தைக்‌ 
குறித்து மிகவும்‌ ஆச்சரியப்பட்டுப்‌ பிரமித்தார்கள்‌ 
(வ. 9, 10). 





வசனம்‌ 11, அந்தப்‌ பிச்சைக்காரன்‌ “பேதுருவையும்‌ 
யோவானையும்‌ பற்றிக்கொண்டிருந்ததாக” கூறுகிறது, அவன்‌ 
அப்போஸ்தலர்களைப்‌ பற்றிக்கொண்டு, எல்லாரும்‌ கேட்கும்‌ 
படி: “நான்‌ எப்பொழுதும்‌ அமருமிடத்தில்‌ அமர்ந்து, பிச்சை 
கேட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌. இம்மனிதர்கள்‌ வந்து என்னை 





எழுந்து நட என்று சொன்னார்கள்‌. பிறகு இம்மனிதர்‌ என்னைத்‌ 
தூக்கி விட்டார்‌ - தேவன்‌ என்னை குணமாக்கினார்‌! பாருங்கள்‌!” 
என்று உரக்கப்‌ பேசுவதை என்னால்‌ காண முடிறெது. 

காற்றில்‌ அவன்‌ உயரக்‌ குதித்துக்‌ கீழே வந்தபோது, 
சிரிப்பலைகள்‌ ஒவ்வொரு காதிலும்‌ வந்து மோதியபோது, அந்த 
அற்புதம்‌ நடந்திருந்ததை ஒருவரும்‌ சந்தேகிக்க முடியவில்லை. 
அக்கூட்டத்தார்‌, பேதுரு, யோவான்‌ மற்றும்‌ அந்தப்‌ பிச்சைக்‌ 
காரன்‌ ஆகியோரிடம்‌ பல கேள்விகளைக்‌ கேட்டுக்‌ 
கூக்குரலிட்டதை நான்‌ கேட்க முடிறெது. அங்கு நடந்ததைப்‌ 
பற்றிய செய்தி தேவாலயத்தின்‌ மற்ற பகுதிகளுக்கும்‌ பரவியது,” 
கூட்டம்‌ இன்னும்‌ அதிகமாயிற்று, பெண்கள்‌ மண்டபம்‌ 
முழுவதும்‌ நிரம்பிற்று. நிறைவாகப்‌ பேதுரு தனது கைகளை 
உயர்த்தி அனைவரும்‌ தன்னைப்‌ பின்பற்றி வரும்படி சைகை 
செய்தார்‌. அவர்‌ அவர்களை புறஜாதியாரின்‌ மண்டபத்திற்கு 
அழைத்துச்‌ சென்றார்‌, அங்கு அவர்‌ பேசுவதைக்‌ கேட்பதற் 
கேற்ற வகையில்‌ இடமிருந்தது.” “குணமாக்கப்பட்ட சப்பாணி 
பேதுருவையும்‌ யோவானையும்‌”' பற்றிக்கொண்டிருக்கையில்‌, 
ஜனங்களெல்லாரும்‌ பிரமித்து (பார்க்ளே, “முற்றிலும்‌ 
திகைப்படைந்த நிலையில்‌ இருந்தனர்‌ என்கிறார்‌), சாலமோன்‌ 
மண்டபம்‌” என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு 





184 


ஓடி வந்தார்கள்‌” (வ. 11). 

புறஜாதியாரின்‌ முற்றத்தின்‌ கிழக்குச்‌ சுவரின்‌ உட்பகுதியில்‌ 
சாலமோனின்‌ மண்டபம்‌ இருந்தது. அது 600 அடி நீளமும்‌ 60 
அடி அகலமும்‌ உள்ளது. அது இரு வரிசைகளில்‌ அமைந்த 27 
அடி உயரம்‌ உள்ள தூண்களைக்‌ கொண்டிருந்தது, அதன்‌ மேற்‌ 
கூரை கேதுரு மரத்தினால்‌ ஆனது.” இயேசு இவ்விடத்தில்‌ 
ஊழியம்‌ செய்திருந்தார்‌ (யோவா. 10:23), ஆதி கிறிஸ்தவர்கள்‌ 
கூடுவதற்கு ஒரு நன்கறியப்பட்ட இடமாக இது விளங்கிற்று 
(5:12). இங்கு அனைவராலும்‌ பார்க்க மற்றும்‌ கேட்க முடிந்த 
ஒரிடத்தில்‌ பேதுரு நிற்க முடிந்தது. 

யோவான்‌ ஸ்நானன்‌ முதல்‌ எல்லா செய்தியாளர்களுக்கும்‌, 
“சப்பாணிகள்‌ நடக்கிறார்கள்‌” (லூக்‌. 7:22; மத்‌. 11:5) என்பதை 
வைத்து மேசியா வந்திருந்தார்‌ என்பதை அறிய முடியும்‌ என்று 
கூறப்பட்டு இருந்தது. மேசியாவின்‌ காலத்தைப்பற்றி ஏசாயா 
த ர்க்கதரிசி எழுதும்போது, “அப்பொழுது முடவன்‌ மானைப்‌ 
போல்‌ குதிப்பான்‌” (ஏசா. 35:6) என்று கூறினார்‌. சாலமோன்‌ 
மண்டபத்தில்‌ கூடியிருந்தவர்கள்‌ இந்த தீர்க்கதரிசனம்‌ 
கண்களுக்கு முன்பாக நிறைவேறியதைக்‌ கண்டனர்‌. பேதுரு 
அவர்களின்‌ முழு கவனத்தையும்‌ பெற்றார்‌;”” அவருடைய 
பிரசங்கத்திற்கு அவர்கள்‌ தயாரானார்கள்‌. 


முடிவுரை 

நமது அடுத்த பாடத்தில்‌ நாம்‌ பேதுருவின்‌ பிரசங்கத்தைக்‌ 
கற்போம்‌, ஆனால்‌ இப்போது இதை நிறைவு செய்து, இதை 
நமக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும்‌. முன்னதாக, அந்தப்‌ 
பிச்சைக்காரனை விளக்க, நான்‌ உருவக நடையைக்‌ கையாண்‌ 





டேன்‌. உங்கள்‌ பதில்செயல்‌ என்னவாயிருந்தது? நீங்கள்‌ 
இன்னும்‌ கிறிஸ்தவராகாதிருந்தால்‌, “சரீரப்பிரகாரமாக 
அம்மனிதன்‌ ஊனமுற்றவனாயிருந்ததுபோல ஆவிக்குரிய 
முறையில்‌ நான்‌ ஊனமுற்றவனாய்‌ இருக்கிறேன்‌” என்ற 
எண்ணம்‌ உங்கள்‌ சிந்தையில்‌ தோன்றியதா? அம்மனிதன்‌ 
குணமாக்கப்பட்டதை நான்‌ விவரித்தபோது, “நான்‌ கூட 
எழுந்து நின்று நடப்பதற்குக்‌ கர்த்தருடைய உதவி எனக்குத்‌ 
தேவைப்படுகிறது” என்று நீங்கள்‌ உணர்ந்தீர்களா? (3:26). 


185 


கர்த்தர்‌ நமக்கு ஆவிக்குரிய சுகத்தைக்‌ கொடுக்கத்‌ தயாராய்‌ 
இருக்கையில்‌, இந்த சப்பாணியைப்‌ போலவே நம்மில்‌ அநேகர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ “சில்லறைக்‌ காசுகளைக்‌” கேட்பவர்களாய்‌ 
இருக்கிறோம்‌. குணமாக்கும்‌ வல்லமை இன்றும்‌ இயேசுவின்‌ 
நாமத்தில்‌ உண்டு. அவருடைய பரிசுத்த நாமத்தை இன்னும்‌ 
நீங்கள்‌ அறிக்கையிடாமல்‌, அவருடைய நாமத்திலே ஞானஸ்‌ 
நானம்‌ பெறாமலிருந்தால்‌, இதுவே அதற்கான நேரம்‌ ஆகும்‌. 
அந்தப்‌ பிச்சைக்காரன்‌ செய்தது போலவே நீங்களும்‌ இன்றே 
“சந்தோஷத்தால்‌ குதித்து” தேவனை துதிக்க முடியும்‌! 





Sh, ச்‌ 


* காட்சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ * 


அநேக ஆண்டுகளுக்கு முன்‌, “விசுவாச குணம்‌ அளிப்பவர்‌” 
என்பவர்‌ ஒருவர்‌ தமது முகவரிகளின்‌ பட்டியலில்‌ எனது 
முகவரியைப்‌ பெற்றிருந்தார்‌. பல மாதங்களாக அவரிடமிருந்து 
ஆரோக்கியம்‌ மற்றும்‌ ஐசுவரியத்தைக்‌ தரும்‌ என்று கூறப்பட்ட 
பல பொருட்கள்‌ எனக்கு அனுப்பப்பட்டன. அநேக 
மாயமந்திரப்‌ பொருட்களுடன்‌, குணமாக்‌ கும்‌ ஒரு துணி, 
குணமாக்கும்‌ எண்ணெய்‌, ஒரு ஜெபிக்கும்‌ துணி மற்றும்‌ 
ஜெபிக்கும்‌ மெழுகுவர்த்தி ஆகியவற்றை நான்‌ பெற்றேன்‌. 
இவைகளில்‌ எனது “விருப்பத்திற்குரியதாய்‌” இருந்தது, ஒரு 
கரத்தின்‌ அச்சு பதிக்கப்பட்ட ஒரு தொப்பியாகும்‌. அத்துடன்‌ 
இணைந்து வந்த கடிதத்தில்‌, “குணப்படுத்துபவர்‌” தமது 
கைகளை அத்தொப்பி மீது வைத்திருந்ததாகவும்‌, ஆகவே 
அத்தொப்பியை நான்‌ என்‌ தலை மீது வைத்தால்‌, அது 
“குணப்படுத்துபவரே” என்‌ தலை மீது கைகளை வைப்பதற்கு 
ஒப்பாயிருக்கும்‌ என்றும்‌ எழுதப்பட்டிருந்தது! இந்த ஆதாரங்‌ 
களைக்‌ கொண்டு, நான்‌ அப்போஸ்தலார்களின்‌ செயல்‌ 
பாட்டிற்கும்‌, இந்நாட்களில்‌ “குணம்‌ அளிப்பவர்‌” என்று 
கூறுவோர்களின்‌ செயல்பாட்டிற்கும்‌ உ ள்ள முரண்பாட்டை 




















விளக்குவதுண்டு. உங்கள்‌ பகுதியில்‌ “குணமாக்குபவர்கள்‌”” 
பயன்படுத்தும்‌ இவ்விதப்‌ பொருட்களை நீங்கள்‌ காண 
முடியும்‌. 


186 


* பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ * 


இந்நாட்களில்‌ நடப்பதாகக்‌ கூறப்படும்‌ அற்புதங்கள்‌ 
என்பவைகளை வேதாகமத்தின்‌ அற்புதங்களோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்ப்பதே இவ்விவாதத்திற்கு மிகவும்‌ பயனுள்ள வழியாகும்‌. 
இகைச்‌ செய்ய அப்‌. 3 உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறது. அப்‌. 
3ல்‌ உள்ள எடுத்துக்காட்டை, இன்றைய நாட்களில்‌ 
குணமாக்கும்‌ நிகழ்ச்சிகளுடன்‌ மாறுபாடாய்‌ ஒப்பிட்டுப்‌ 
பிரசங்கிக்க நீங்கள்‌ விரும்பலாம்‌. உங்கள்‌ பாடம்‌ 3:1-11ஐ 





மையமாகக்‌ கொண்டு இருக்கும்‌, ஆனால்‌ அப்‌. 3 மற்றும்‌ 4ல்‌ 
இருந்து மற்ற சில வசனங்களின்‌ விபரங்களையும்‌ நீங்கள்‌ 
சேர்த்துக்‌ கொள்ள வேண்டியிருக்கும்‌ (3:12, 16; 4:7-10, 14, 15, 
22; முதலியன). 


குறிப்புகள்‌ 

'முந்திய இதழில்‌, “நான்‌ அங்கம்‌ வடிக்க விரும்பும்‌ ஒரு சபை” என்ற 
பாடத்தின்‌ அடிக்குறிப்பில்‌, யூதகிறிஸ்தவார்கள்‌ தேவாலயத்தில்‌ ஆராதித்‌ 
குதைப்பற்றி நாம்‌ கலந்துரையாடியிருந்தோம்‌. தேவன்‌ தமது சித்தத்தை 
உடனடியாக வெளிப்படுத்தியிருக்கவில்லை என்பது உண்மையாயிருப்‌ 
பினும்‌, ஆதி கிறிஸ்தவர்கள்‌ அறியாமலிருந்தவை ஏராளமாயிருந்தன 
என்றாலும்‌, கிறிஸ்தவர்கள்‌ எப்படி ஆராதிக்க வேண்டும்‌ என்பது முதன்‌ 
முதலில்‌ வெளிப்படுத்தப்பட்ட வைகளில்‌ ஒன்றாய்‌ இருந்தது (2:42). அப்‌. 2 
அல்லது 3ல்‌ வேறு எந்த வசனப்பகுதியும்‌, யூதர்களின்‌ முறைமையினின்று 
தனிப்பட்ட தொரு ஆராதனையை அதி கிறிஸ்தவர்கள்‌ பின்பற்றினர்‌ என்று 
கூறுவதில்லை. எவ்வாறாயினும்‌, கி.பி. 70ல்‌ தேவாலயத்தின்‌ அழிவானது 
எஞ்சியிருந்த அவர்களின்‌ (தேவாலயத்துடனான) இணைவை உடைத்‌ 
திருந்தது. 2தேவாலயமானது 6,00,000 சதுர அடிப்‌ பரப்பளவைக்‌ கொண்ட 
பகுதியாய்‌ இருந்ததாக சில அதிகாரப்பூர்வமான தகவல்கள்‌ தெரிவிக்‌ 
கின்றன. “தேவாலய வளாகத்தின்‌ பரிசுத்த பாகத்தில்‌, பெண்களின்‌ 
மண்டபமே அளவில்‌ பெரியதாகவும்‌, யூத ஆண்கள்‌ மற்றும்‌ பெண்கள்‌ 
யாவரும்‌ ஜெபிக்கக்‌ கூடும்‌ இடமாகவும்‌ இருந்தது. அது ஏறக்குறைய 
இருநூறு சதுர அடிகள்‌ பரப்பளவுடையதாகு ம்‌. (இப்பாடத்தின்‌ 
முற்பகுதியில்‌ உள்ள தேவாலயத்தைப்பற்றிய அனைத்து குறிப்புகளையும்‌ 
விளங்கிக்‌ கொள்ள ஆலயத்தின்‌ வரை படத்தைப்‌ பார்க்கவும்‌). “சங்‌. 55:17ல்‌ 
தாவீது “அந்தி சந்தி மத்தியான?” வேளைகளில்‌ ஜெபித்ததாகக்‌ 
குறிப்பிட்டுள்ளது. தானியேல்‌ “தினம்‌ மூன்று வேளை” ஜெபித்தார்‌ 
(தானி. 6:10) இதில்‌ அந்திப்பலியின்‌ நேரமாகிய வேளையும்‌ ஒன்று ஆகும்‌ 
(தானி. 9:21). ஆசாரியர்கள்‌ ஒருநாளில்‌ இரண்டு தரம்‌ ஒரு ஆட்டுக்‌ 





187 


குட்டியைப்‌ பலி செலுத்தினர்‌ (யாக்‌. 29:38-43), காலையும்‌ மாலையும்‌ தூபம்‌ 
காட்டுதலும்‌ நடைபெற்றது (யாத்‌. 30:1-10). பலி செலுத்துதலும்‌, 
தூடங்காட்டுதலும்‌ ஒரே நேரத்தில்‌ நடைபெற்றிருக்க வேண்டும்‌, இவைகள்‌ 
நடக்கும்போது மக்கள்‌ யாவரும்‌ ஜெபிப்பதற்கென்று தேவாலயத்தில்‌ 
கூடியிருப்பார்கள்‌ (லூக்‌. 1:8-10). இது, யூதர்கள்‌ இவைகளை மட்டுமே 
ஜெபிப்பதற்கான நேரம்‌ என்று கருதினர்‌ என்பதாகப்‌ பொருள்‌ 
படுவதில்லை, குறிப்பிட்ட நேரங்களில்‌ ஜெபிப்பதன்‌ மதிப்பையும்‌ மற்றும்‌ 
சில நேரங்களில்‌ ஜெபிப்பதையும்‌ அவர்கள்‌ அறிந்திருந்தனர்‌. “அந்நாட்களில்‌ 
பிச்சை எடுப்பதற்கு மூன்று முக்கிய இடங்கள்‌ இருந்தன: (1) ஐசுவரியவான்‌ 
களின்‌ வாசல்கள்‌ அருகே (லாசரு செய்ததுபோல), (2) முக்கிய சாலைகளில்‌ 
(யர்த்திமேயு செய்ததுபோல), அல்லது (3) ஆராதனை செய்யும்‌ இடங்களின்‌ 
அருகே (இம்மனிதன்‌ செய்ததுபோல). யூத மார்க்கத்தில்‌ தர்மம்‌ செய்வது 
என்பது புகழ்ச்சிக்குரிய ஒரு செயலாகும்‌, ஆகவே ஆராதனைக்குச்‌ 
செல்கின்ற மற்றும்‌ அங்கிருந்து திரும்புகின்ற யாவரும்‌ தர்மம்‌ செய்வதைத்‌ 
கங்கள்‌ முக்கிய சிந்தனையாகக்‌ கொண்டிருப்பார்கள்‌. £“பிச்சை” என்பது 
பிரதிபலன்‌ கருதாத உதவியாகும்‌. 111/யி ல்‌ வசனம்‌ 3ல்‌, “அவன்‌ 
அவர்களிடத்தில்‌ பணம்‌ கேட்டான்‌” என்றுள்ளது. “அந்தப்‌ பிச்சை க்காரன்‌ 
(பரிசுத்த ஸ்தலமும்‌ மகாபரிசுத்த ஸ்தலமும்‌ அடங்கிய) தேவாலயத்தின்‌ 
பகுதிக்கு அருகில்‌ அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டான்‌, தேவாலயத்தின்‌ 
முழுப்‌ பகுதியையும்‌ உள்ளடக்கிய வெளிப்புறச்‌ சுவர்‌ அருகில்‌ உள்ள 
இடமோ பிச்சையெடுக்க ஏற்ற இடமாயிருக்கவில்லை. மாறாக, 
பெண்களின்‌ மண்டபத்திற்குச்‌ செல்லுமிடம்‌ பிச்சையெடுக்க ஏற்ற 
இடமாகும்‌. “அவனது பிரச்சனை “அவனது பாதங்கள்‌ மற்றும்‌ 
இணைப்புகளில்‌” இருந்ததாக வசனம்‌ 7ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. அவனு 
டைய மூட்டு இணைப்புகள்‌ வளர்ச்சி பெறொததே அவனுடைய பிரச்சனை 
என்று சிலர்‌ எண்ணுகின்றனர்‌. “மேசை வேலைகள்‌ அந்நாட்களில்‌ 
இருந்ததில்லை. என்னைத்‌ தவறாகப்‌ புரிந்து கொள்ளாதீர்கள்‌. பேதுரு 
மற்றும்‌ யோவானிடத்திலிருந்த இரக்க குணம்‌ மற்றும்‌ தயாள குணம்‌ 
ஆகியவற்றை நான்‌ குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால்‌ நூற்றுக்கணக்கான 
உடல்‌ ஊனமுற்ற பிச்சைக்காரர்கள்‌ குணப்படுத்தப்பட்டிருக்கலாம்‌. 
இக்குறிப்பிட்ட நிகழ்ச்சியில்‌ இக்குறிப்பிட்ட மனிதனைத்‌ தெரிந்து 
கொண்டதற்கு, ஏகேனும்‌ சிறப்பான காரணம்‌ இருக்க வேண்டும்‌. 
குறைந்தது காலை 8.30 மணிக்காவது அவன்‌ தேவாலயத்தில்‌ இருக்க 
வேண்டும்‌. முதலாம்‌ “ஜெபவேளை” காலை 9.00 மணியாக இருந்தது. சில 
பிச்சைக்காரர்கள்‌ அநேக வருடங்களுக்குப்‌ பிறகு வளம்‌ பெற்று விடுகின்ற 
னர்‌, ஆனால்‌ இந்த மனிதன்‌ அப்படியாகவில்லை. அவன்‌ குணமடைந்த 
போது, அவன்‌ அதத மகிழ்ச்சியடைந்தான்‌, அவன்‌ குணமாக்கப்பட்டதன்‌ 
மூலம்‌ பிழைக்க லாபமுள்ளதாயிருந்த வழி அற்றுப்‌ போடப்படவில்லை 
யென்பதை இது சுட்டிக்காட்டுகின்றது. இரக்கம்‌ பெறுவதற்காக எவ்வளவு 
பரிதாபமாய்‌ தோன்ற முடியுமோ அவ்வளவுக்கு மாறுவது என்பது 
பிச்சைக்காரர்களின்‌ நடைமுறை வழக்கம்‌ ஆகும்‌. '“இந்தச்‌ சப்பாணி 
மனிதனை ஓவ்வொரு நாளும்‌ தேவாலயத்திற்குத்‌ தூக்கிச்‌ சென்றது யார்‌ 
என்று நமக்குக்‌ கூறப்படவில்லை. ஒருவேளை அது அவனது நண்பர்களாய்‌ 
இருக்கலாம்‌. ஒருவேளை பிச்சையெடுக்கும்‌ இடங்களுக்குப்‌ பிச்சைக்காரர்‌ 





188 


களைத்‌ தூக்கிச்‌ செல்வதன்‌ மூலம்‌ பிழைப்பு நடத்துகன்றவர்களாய்‌ 
இருக்கலாம்‌. ஒவ்வொரு நாளின்‌ முடிவிலும்‌, பிச்சைக்காரர்‌ தாம்‌ பெறுவதில்‌ 
ஒரு குறிப்பிட்ட சகவிகிதத்தை இந்த நபர்களுக்குத்‌ தந்தனர்‌. “பேதுரு 
மற்றும்‌ யோவானிடத்தில்‌ ஒரு தர்மப்‌ பணத்தை அவன்‌ எதிர்பார்த்த வகை 
இதன்‌ மூலம்‌ ஆலோசிக்கப்படுகிறது. '“பிச்சைக்காரார்கள்‌ பொதுவாக 
சேமிப்பு வைத்திருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும்‌ கிடைப்பதை வைத்தே 
அவர்கள்‌ அந்நாளை ஓட்டுகின்றனர்‌. அப்போஸ்தலர்கள்‌ “ஜெபம்‌ 
பண்ணுவதிலும்‌ தேவ வசனத்தைப்‌ போதிக்கிற ஊழியத்திலும்‌”” 
தங்களை ஓப்புக்கொடுத்திருந்தபடியால்‌ (6:4) அவர்கள்‌ உயிர்‌ வாழத்‌ 
தேவையானவற்றை ஈட்ட நேரமின்றியிருந்தனர்‌. மற்ற உறுப்பினர்களால்‌ 
உதவி பெற்றவர்களுடன்‌ அவர்களும்‌ இருந்தனர்‌ (2:45). அப்‌. 3 மற்றும்‌ 
அப்‌. 14ல்‌ வரும்‌ நிகழ்ச்சிகள்‌ ஒன்றுபோலத்‌ தோன்றுவதால்‌, விளக்கவுரை 
யாளர்கள்‌ இவ்விரண்டையும்‌ ஒன்று என்று கூறுவதற்கு வாய்ப்புண்டு. 
ஆயினும்‌ இவ்விரு நிகழ்ச்சிகளும்‌ முற்றிலும்‌ வேறுபட்ட விபரங்களுடன்‌ 
கூடிய வெவ்வேறு நிகழ்ச்சிகள்‌ ஆகும்‌. 'அற்புதமான குணமாகுதலை 
மிகவும்‌ விரும்பிக்‌ கேட்கும்‌ மனிகனிடத்தில்‌ பெரும்பாலும்‌ விசுவாசம்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌, மத பொய்‌ கலைஞர்கள்‌ தங்கள்‌ சொந்த மாய்மாலத்தை 
மறைப்பதற்காக வேண்டி, வியாதியுள்ள மனிதன்‌ குணம்‌ பெறாதமைக்கு 
அவனிடத்தில்‌ விசுவாசமின்மையே காரணம்‌ என்கின்றனர்‌. “சில 
வேளைகளில்‌ அற்புதத்தைப்‌ பெறுபவர்‌ பக்கம்‌ உள்ள விசுவாசம்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது; சில வேளைகளில்‌ இது குறிப்பிடப்படவில்லை. 
சில வேளைகளில்‌ அற்புதத்தைப்‌ பெறுவரிடம்‌ விசுவாசமே இருந்ததில்லை 
என்பதற்கான சான்றும்‌ உள்ளது. கொற்காளிடம்‌ எவ்வளவு விசுவாசம்‌ 
இருந்தது (அப்‌. 9)? 

2'இவ்விடத்தில்‌ பேதுருவின்‌ உறுதிமொழியானது, கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே அப்போஸ்தலர்களால்‌ குணமாக்கப்படும்‌ சம்பவங்களில்‌ 
இதுதான்‌ முதலாவது என்று வெளிப்படுத்துவதில்லை; ஆனால்‌ பதிவு 
செய்யப்பட்ட சம்பவங்களில்‌ இதுதான்‌ முதலாவதாக உள்ளது. 
யூதேயாவின்‌ ஏழு மந்திரவாதிகள்‌ இதுபோல நினைத்துத்‌ தவறு செய்தது, 
அவர்கள்‌ சாலையில்‌ நிர்வாணமாக ஓடுவதில்‌ முடிந்தது (19:13-16). “அவன்‌, 
இயேசு ஆலயத்திற்கு வந்திருந்த அநேக நாட்களில்‌ அங்கிருந்திருக்கக்‌ கூடும்‌, 
பெந்தெகொஸ்தே நாளின்‌ நிகழ்ச்சிகள்‌ இங்கு குறிப்பிடவில்லை. “இது 
மருத்துவராயெ லூக்கா தருகின்ற மருத்துவமனைக்‌ குறி ப்புகள்‌ ஆகும்‌. 
இரயில்‌ “அவன்‌ தன்‌ பாதங்களால்‌ குதித்தான்‌” என்றுள்ளது. 2*Psuche 
என்பது “ஆ த்துமா” என்பதற்குப்‌ பொதுவான கிரேக்க வார்த்தையாகும்‌, 
ஆனால்‌ இவ்வார்த்தை “psychology” என்பதில்‌ (மனதைப்பற்றிய கல்வி) 
உள்ளது போல “மனதிற்கு?” பயன்படுத்தப்பட்டுள்ளது. ““சிலருக்கு 
இவ்விதமான கூற்றுகள்‌, தேவன்‌ புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌ 
இருந்ததுபோல அவ்வளவு வல்லமையுள்ளவராய்‌ இப்போது இருப்ப 
இல்லை என்றோ அல்லது புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌ இருந்த 
முக்கியமான சிலவற்றை நாம்‌ இன்று இழந்துள்ளோம்‌ என்றோ கூறுவதாகத்‌ 
தோன்றுகின்றன. ஆதி கிறிஸ்தவர்களின்‌ அன்றாட வாழ்க்கையில்‌ 
அற்புதங்களின்‌ அவசியம்‌ அதிகமாய்க்‌ கூறப்பட்டுள்ளது. அற்புதங்கள்‌ 
செய்யும்‌ வல்லமையிருந்ததால்‌ அவர்கள்‌ சிறந்த மனிதர்கள்‌ ஆகிவிடவில்லை 








169 


அல்லது அது அவர்களைப்‌ பரலோகம்‌ செல்ல ஆயத்தப்படுத்தவில்லை 
(1 கொரி. நிருபத்தைக்‌ காணவும்‌). மேலும்‌ சரீர சுகத்தின்‌ முக்கியத்துவம்‌ 
மிகைப்படுத்தப்பட்டது. நம்மில்‌ யாரும்‌ சுகவீனமாயிருப்பதை விரும்ப 
மாட்டோம்‌, ஆனால்‌ சுகவீனத்திலும்‌ மதிப்பிருக்கக்‌ கூடும்‌ (சங்‌. 119:71). 
ஆனால்‌ ஆவிக்குரிய சுகமே உண்மையில்‌ மிகவும்‌ முக்கியமானது என்பதை 
நாம்‌ எப்பொழுதும்‌ நினைவில்‌ வைத்திருக்க வேண்டும்‌. இன்று, 
கிறிஸ்தவத்தில்‌ நிரந்தர மதிப்பீடுள்ள ஒவ்வொன்றையும்‌ நாம்‌ இன்னும்‌ 
பெற்றுள்ளோம்‌. “317யில்‌ “அவர்கள்‌ அவனை அடையாளம்‌ 
கண்டுகொண்டனர்‌” என்றுள்ளது. “நாம்‌ 4:1-4ல்‌ காண்கிறபடி, யூதத்‌ 
தலைவர்களுக்கும்‌ செய்தி பரவிற்று. “இவை யாவும்‌ எங்கு நடந்தன 
என்றோ, எந்த வரிசைப்படி சம்பவங்கள்‌ நடந்தன என்றோ லூக்கா விபரம்‌ 
குரவில்லை. நான்‌ கொடுத்துள்ள காட்சி நடைபெற்றிருக்கச்‌ சாத்தியக்‌ 
கூறுள்ளதாகும்‌. 

“மேற்கத்திய வசனமானது இப்பகுதியை விரிவாக்கி, “பேதுருவும்‌ 
யோவானும்‌ வெளியே வரும்போது, அவர்களைப்‌ பற்றிக்கொண்டு 
அவனும்‌ அவர்களுடன்‌ வந்தான்‌” எ ன்றுள்ளது. அந்தப்‌ பிச்சைக்காரன்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ தனக்கு என்ன செய்தனர்‌ என்று மற்றவர்களுக்குக்‌ கூறும்‌ 
வகையில்‌, அப்போஸ்தலர்களுடன்‌ நெருங்கி நின்றான்‌ என்று நான்‌ 
உருவகப்‌ படுத்தியுள்ளேன்‌ - வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌ இது 
நன்றியுணர்வின்‌ வெளிப்பாடு ஆகும்‌. சிலர்‌, அந்தப்‌ பிச்சைக்காரன்‌, தான்‌ 
ஒரு மாயமான தொடுதலினால்‌ குணம்‌ பெற்றதாக நம்பியதாகவும்‌, 
அவர்கள்‌ சென்றுவிட்டால்‌ தான்‌ முன்‌ இருந்த நிலைக்குச்‌ சென்று 
விடுவோமோ என்று பயந்ததால்‌ அப்படிப்‌ பற்றிக்‌ கொண்டதாகவும்‌ 
கூறுவார்‌. ஆனால்‌ அவன்‌ அவர்களுக்கல்ல, தேவனுக்கே துதி செலுத்தியதால்‌ 
இது சாத்தியமற்றதாய்க்‌ காணப்படுகிறது. “லூக்கா இதை “சாலமோனின்‌ 
மண்டபம்‌ என்னப்பட்ட” மண்டபம்‌ என்று குறிப்பிடுகின்றார்‌, ஏனெனில்‌ 
இது சாலமோனின்‌ ஆலய மூல வரைபடத்தில்‌ ஒன்றாக இருந்ததாய்ப்‌ 
பாரம்பரியம்‌ கூறியது. ஆனால்‌ இதற்கான ஆதாரம்‌ எதுவும்‌ இல்லை. 
உண்மையில்‌ அப்படியில்லாமல்‌ இருப்பதற்கான ஆதாரங்களே அதிகம்‌ 
உள்ளன. K]Vயில்‌ இது “சாலமோனின்‌ மண்டபம்‌” என்றும்‌ [யில்‌ இது 
“சாலமோனின்‌ தூண்‌ வரிசைகள்‌” என்றும்‌ உள்ளது. “இது புறஜாதியாரின்‌ 
முற்றம்‌ நோக்கித்‌ இறந்த வாசலுடையதாய்‌ இருந்தது. “புதிய ஏற்பாடு 
எழுதப்பட்ட காலத்தில்‌ நடந்த அற்புதங்களுக்கும்‌, இன்று நடப்பதாகக்‌ 
கூறப்படும்‌ அற்புதங்களின்‌ கூட்டத்திற்கும்‌ உள்ள இன்னொரு வேறுபாடு: 
அந்நாட்களில்‌ முதலில்‌ அற்புதம்‌ ஒன்று நடந்து அதன்‌ மூலம்‌ மக்களின்‌ 
கவனம்‌ ஈர்க்கப்பட்டு, அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது; 
அப்போஸ்கலா்களின்‌ மேன்மையும்‌ அதில்‌ விளங்கியது. இந்த நாட்களில்‌ 
பொதுவாக, முதலாவது ஒரு பிரசங்கம்‌ செய்து அதன்‌ மூலம்‌ மக்களின்‌ 
உணர்வுகளைத்‌ தூண்டியெழுப்பி அதன்‌ பிறகு குணப்படுத்தும்‌ நிகழ்ச்சி 
நடக்கிறது. அந்நாட்களில்‌ பிரசங்கம்‌ செய்தல்‌ முக்கியமானதாய்‌ இருந்தது, 
இந்நாட்களில்‌ குணப்படுத்துதல்‌ முக்கியமானதாய்க்‌ காணப்படுகிறது. 














190 


“அவருடைய நாமத்தினாலே” 
[5:12-26)] 


நாம்‌ பிறக்கும்போது, நமது பெற்றோர்கள்‌ நமக்குப்‌ 
பெயர்கள்‌ கொடுக்கின்றனர்‌. நாம்‌ வளரும்போது, அப்பெயர்‌ 
கள்‌ பொருளையும்‌, விசேஷித்த தன்மையையும்‌ எடுத்துக்கொள்‌ 
கின்றன. இதன்‌ விளைவாக, நமது பெயர்கள்‌ நம்மை 
அடையாளப்படுத்துவதோடு, நாம்‌ எப்படியிருக்கிறோம்‌ 
என்பதையும்‌ நிலைநிறுத்துகின்றன. நீங்கள்‌ நன்கு அறிந்த 
ஒருவரின்‌ பெயரை நினைத்துப்‌ பாருங்கள்‌. அப்பெயரின்‌ 
வெறும்‌ எழுத்துக்களின்‌ சேர்க்கையை மட்டுமா நினைக்கின்றீர்‌ 
கள்‌? அந்நபரின்‌ சில குறிப்பிட்ட பண்புகளின்‌ விளக்கம்‌ உங்கள்‌ 
சிந்தையில்‌ எழுகின்றது. நீங்கள்‌ ஒரு முழு ஆள்தன்மையையே 
அப்பெயரின்‌ மூலம்‌ காண்கின்றீர்கள்‌. 

வேதாகமத்தில்‌ உள்ள பெயர்கள்‌, தனிநபர்களை அடை 
யாளம்‌ காட்டுவதோடு, அவர்களின்‌ அனைத்துப்‌ பண்பு 
களையும்‌ வெளிப்படுத்துகின்றன. யாத்திராகமம்‌ 20ல்‌ மூன்றா 
வது கட்டளையாக, “உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக; கர்த்தர்‌ தம்முடைய 
நாமத்தை வீணிலே வழங்குகிறவனைக்‌ கண்டியாமல்‌ விடார்‌” 
(வ. 7) என்றுள்ளது. தமது நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்கள்‌ 
மேல்‌ தேவன்‌ ஒரு சாபத்தைக்‌ கூறியது ஏன்‌? ஏனென்றால்‌ 
நீங்கள்‌ அவரது நாமத்தைத்‌ தவறாக நடத்துகையில்‌ அவரைத்‌ 
தவறாக நடத்துகிறீர்கள்‌ என்றாகிறது! 

அப்‌. 3 மற்றும்‌ 4ல்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ நாமம்‌ முக்கியத்‌ 
துவப்படுத்தப்படுகிறது (3:6, 16; 4:7, 10, 12, 17, 18, 30). 
இயேசுவின்‌ மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌, பரத்துக்கேறுதல்‌ 
ஆகியவற்றிற்குப்‌ பிறகு ... 











... தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவரை உயர்த்தி, 
இயேசுவின்‌ நாமத்தில்‌ வானோர்‌ பூதலக்தோர்‌ பூமியின்‌ 
கமானோருடைய முழங்கால்‌ யாவும்‌ முடங்கும்படிக்கும்‌, 


191 


பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து 
கார்த்தரென்று நாவுகள்‌ யாவும்‌ அறிக்கைப்பண்ணும்படிக்கும்‌ 
எல்லா நாமத்திற்கும்‌ மேலான நாமத்தை அவருக்குத்‌ 
தந்தருளினார்‌ (பிலி. 2:9-11). 


அப்‌. 3 மற்றும்‌ 4ல்‌ நாம்‌, அவருடைய நாமத்தினாலே 
குணப்படுத்துதலையும்‌, அவருடைய நாமத்தைப்‌ பிரசங்கிப்‌ 
பதையும்‌, அவருடைய நாமத்திற்காக உபத்திரவப்படுவதை 
யும்‌, அவருடைய நாமத்தின்மூலம்‌ பெலன்‌ பெறுவதையும்‌ 
படிக்கின்றோம்‌. இவ்விரு அதிகாரங்களின்‌ பாடங்களை நாம்‌ 
தொடர்ந்து படிக்கையில்‌, இயேசு என்ற பெயார்‌ அவரை அடை 
யாளம்‌ காட்டுவதோடு நிற்பதில்லை என்பது தெளிவாகும்‌; 
அவரது நாமத்தில்‌ அவரது வல்லமை, அவரது நோக்கங்கள்‌, 
அவரது ஆள்தன்மை ஆகிய அனைத்தும்‌ மறைந்து கிடைக்கின்‌ 
றன! இவ்விரண்டு அதிகாரங்களிலும்‌ பேதுருவோ அல்லது 
யோவானோ, குணமாக்கப்பட்ட மனிதனோ அல்லது சங்கத்‌ 
தின்‌ எந்தவொரு உறுப்பினரோ முக்கிய நபரல்ல. இயேசு கிறிஸ்‌ 
துவே நாயகராக விளங்குகின்றார்‌! யூத தலைவர்கள்‌ இயேசு 
வைத்‌ தங்களை விட்டு நீக்கப்போட்டுவிட்ட தாக எண்ணினர்‌; 
இப்பொழுதோ இயேசுவைக்‌ குறித்து அவர்கள்‌ மறுபடி 
செயல்பட வேண்டியதாயிற்று. 

அப்‌. 3ன்‌ நிறைவுப்‌ பகுதியில்‌, பேதுருவின்‌ பதிவு செய்யப்‌ 
பட்ட இரண்டாவது பிரசங்கத்தை நாம்‌ பெற்றுள்ளோம்‌, 
அப்பிரசங்கத்தை அவர்‌ முடிக்காமல்‌ விட்டார்‌ (4:1ஐக்‌ கவனிக்‌ 
கவும்‌). புறக்குறிப்பில்‌ இதன்‌ அமைப்பும்‌, அப்‌. 2ல்‌ கொடுத்த 
பிரசங்கத்தின்‌ அமைப்பும்‌ ஒன்றாகவே உள்ளது, இதில்‌ 
உதவிக்கான குறிப்புகள்‌ மாறுபட்டுள்ளன.' அப்‌. 2ல்‌ பேதுரு 
பெரும்பாலும்‌ தாவீதிடமிருந்து மேற்கோள்களைக்‌ காட்டி 
னார்‌; இந்தப்‌ பிரசங்கத்தில்‌ அவர்‌ பழைய ஏற்பாட்டின்‌ மற்ற 
ஆதாரங்களைச்‌ சார்ந்திருந்தார்‌. இயேசுவுக்குப்‌ பலவகையான 
பெயர்களை வழங்குவதே இப்பிரசங்கத்தின்‌ சிறப்பம்சமா 
யுள்ளது. அப்‌. 2ல்‌ பேதுரு இயேசுவை தாவீதின்‌ குமாரனாகவும்‌ 
கிறிஸ்துவாகவும்‌ காண்பித்தார்‌; இந்தப்‌ பிரசங்கத்தில்‌, 
அப்போஸ்தலர்‌ இயேசுவை, தேவனுடைய ஊழியக்காரராக 
வும்‌, பரிசுத்தமும்‌ நீதியுமுள்ளவராகவும்‌, ஜீவாதிபதியாகவும்‌, 
மோசேயைப்‌ போன்ற கீர்க்கதரிசியாகவும்‌ காண்பிக்கின்றார்‌. 











192 


தகுதிப்படுத்துதல்‌ மறுதலிக்கப்படுதல்‌ 
(3:12) 

இந்த நேரத்தில்‌ எல்லாம்‌, மக்கள்‌ பேதுரு யோவான்‌ மற்றும்‌ 
அந்தப்‌ பிச்சைக்காரன்‌ ஆகியோரைச்‌ சுற்றிக்‌ கூடி வந்தனர்‌. 
நிறைவாக, ஒவ்வொருவரும்‌ தயாராயினர்‌, கூட்டம்‌ அமைதியா 
யிற்று. பேதுரு அதைக்‌ கண்டு ஜனங்களை நோக்கி: “இஸ்ர 
வேரே, இதைக்‌ குறித்து நீங்கள்‌ ஆச்சரியப்படுகிறதென்ன?” 
(வ. 12௮). கடந்த காலத்தில்‌, இயேசு எருசலேமில்‌ வியாதி 
யுள்ளவர்களைக்‌ குணப்படுத்தியதை அடிக்கடி அவர்கள்‌ 
கண்டுள்ளனர்‌. குணமாக்கப்பட்ட மனிதனைச்‌ சுட்டிக்‌ 
காட்டிப்‌ பேதுரு தொடர்ந்து, “... நாங்கள்‌ எங்கள்‌ சுயசக்தி 
யினாலாவது, எங்கள்‌ சுய பக்தியினாலாவது,” இவனை நடக்கப்‌ 





பண்ணினோமென்று நீங்கள்‌ எங்களை நோக்கிப்‌ பார்க்கிற 
தென்ன?” (வ. 12௮) என்றார்‌. 

பேதுருவும்‌ யோவானும்‌, தாங்கள்‌ சிறப்பிக்கப்பட்டதை 
ஏற்றுக்கொள்ளச்‌ சோதிக்கப்படாமலாவது இருந்திருந்தால்‌ 
அவர்கள்‌ மனிதத்‌ தன்மைக்குக்‌ குறைவானவர்களாக இருந்‌ 
திருப்பார்கள்‌. சற்று நாட்களுக்கு முன்புதான்‌ யார்‌ பெரியவன்‌ 
என்று விவாதம்‌ செய்த குழுவில்‌ அவர்கள்‌ இருந்தனர்‌ 
(மாற்‌. 9:34). இப்பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு உண்டா 
யிருந்தது! குணமாக்கெதில்‌ தங்கள்‌ சுயசக்தியோ, சுய பக்தியோ 
ஒன்றும்‌ செய்யவில்லை என்று பேதுரு உடனே மறுதலித்தது 
எவ்வள வாய்‌ நினைவு கூறத்தக்கது! இந்நாட்களில்‌ குணமாக்கு 
வோர்‌ என்று தங்களை அழைத்துக்கொள்பவர்கள்‌ தயக்கமின்றி 
பெரும்புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதிலிருந்து அது எவ்வளவாய்‌ 
மாறுபடுகின்றது! 


திறனாய்வு முன்வைக்கப்படுதல்‌ 
(3:13-15) 


ஒரு கணத்தில்‌, பேதுரு அந்தக்‌ குணப்படுத்தலுக்கான 
பாராட்டை இயேசுவுக்கு அளித்தார்‌. இதை நோக்கி 
வழி நடத்துகையில்‌, தொடர்ச்சியாக சில மாறுபாடுகளைப்‌ 
பயன்படுத்தி அவர்கள்‌ இயேசுவை நடத்தின விதம்பற்றி 


193 


அவர்‌ திறனாய்வு செய்தார்‌. முதல்‌ மாறுபாடு வசனம்‌ 
13ல்‌ கூறப்படுகிறது. 


ஆபிரகாம்‌ ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய 
தேவனாகிய [யாத்‌. 3:6, 15ல்‌ தேவன்‌ கம்மை மோசேக்கு 
இவ்விதமாய்‌ அறிமுகப்படுத்தினார்‌ நம்முடைய 
பிதாக்களின்‌ தேவன்‌ தம்முடைய பிள்ளையாகிய” 
இயேசுவை மகிமைப்‌ படுத்தினார்‌; அவரை நீங்கள்‌ ஒப்புக்‌ 
கொடுத்தீர்கள்‌; பிலாத்து அவரை விடுதலையாக்கத்‌ 
தீர்மானித்தபோது, அவனுக்கு முன்பாக அவரை 
மறுகலிகத்தீர்கள்‌. 


இயேசுவுக்குப்‌ பேதுரு பயன்படுத்தும்‌ முதல்‌ பெயர்‌ 
இங்குள்ளது: தேவனுடைய ஊழியன்‌ (வசனம்‌ 26ல்‌ இது 
மறுபடியும்‌ கூறப்படுகிறது). ஏசாயா புத்தகத்தின்‌ மாபெரும்‌ 
கருத்துக்களில்‌, பாடுபடும்‌ ஊழியக்காரன்‌ (ஏசா. 53; அப்‌. 8) 





என்பதும்‌ ஒன்றாகும்‌, இது சங்கீதங்களிலும்‌” மற்ற இடங்களி 
லும்‌ எதிரொலிக்கின்றது. தீர்க்கதரிசிகளால்‌ கூறப்பட்ட 
ஊழியக்காரர்‌ இந்த இயேசுவே என்று தம்‌ உரையைக்‌ 





கேட்டவர்கள்‌ அறியும்படி பேதுரு விரும்பினார்‌! 

தேவன்‌ தமது ஊழியக்காரரை என்ன செய்தார்‌? அவரை 
அவர்‌ “மகிமைப்படுத்தினார்‌.” இதற்கு மாறாக யூதர்கள்‌ அவரை 
என்ன செய்தனர்‌? அவர்களின்‌ தலைவர்கள்‌ அவரைப்‌ பிலாத்து 





விடம்‌” ஒப்புக்கொடுத்தனர்‌. பின்பு அக்கூட்டம்‌ அவரை 
“மறுதலித்தது. ” பிலாத்து அவர்களை நோக்கி: “அப்படியானால்‌, 
கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌” என்று கேட்ட பொழுது, “அவனைச்‌ சிலுவையி 
லறைய வேண்டும்‌” என்று “அதிகமதிகமாய்க்‌ கூக்குரலிட்டுச்‌ 
சொன்னார்கள்‌” (மத்‌. 27:22, 23). 

வசனம்‌ 13ன்‌ நிறைவுப்பகுதியில்‌ இரண்டாவது மாறுபாடு 
உள்ளது, புனிதத்தன்மையற்ற ரோம ஆளுநனாகிய பிலாத்து 
ஒரு புறம்‌ இயேசுவை விடுதலை செய்ய மனதாயிருந்தான்‌. 
மறுபுறமோ, தேவனுடைய ஜனங்கள்‌ அவரது மரணத்தை 
விரும்பிக்‌ கேட்டனர்‌. அந்த புகழ்ச்சியற்ற நேரத்தை நினைவுக்‌ 
குக்‌ கொண்டுவந்து, சிலராவது தங்கள்‌ தலைகளைக்‌ தொங்க 
விட்டி ருப்பார்கள்‌. 





194 


மூன்றாவது மாறுபாடாகப்‌ பேதுரு கூறுவதும்‌, இயேசுவுக்கு 
அவர்‌ அளிக்கும்‌ இரண்டாவது பெயரும்‌ வசனம்‌ 14ல்‌ 
வருகின்றது: “பரிசுத்தமும்‌ நீதியுமுள்ளவரை நீங்கள்‌ மறுதலித்து, 
கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டு 
மென்று கேட்டு.” “பரிசுத்தமும்‌” நீதியும்‌” உள்ளவர்‌” என்பது 
பழைய ஏற்பாட்டில்‌ வேர்‌ கொண்டுள்ள இரு அடை 
மொழிகளால்‌ ஆன பெயர்‌ ஆகும்‌. அசுத்த ஆவிகள்‌, இயேசுவை 
“தேவனுடைய பரிசுத்தர்‌” என்று அறிக்கையிட்டபோது 
அவைகள்‌ அவருடைய தேவத்துவத்தை ஒப்புக்கொண்டன 
(மாற்‌. 1:24). பரிசுத்தமும்‌ நீதியுமுள்ளவரான இயேசுவுக்கும்‌, 
கொலைகாரனான பரபாசுக்கும்‌ இடையில்‌ மாறுபாடு 
இருந்தன. பரிசுத்தமும்‌ நீதியுமுள்ளவரை அக்கூட்டம்‌ என்ன 
செய்தது? அவர்கள்‌ அவரை மறுதலித்து, சிலுவையிலறையும்‌ 
படி வேண்டிக்‌ கேட்டனர்‌. கலகக்காரனும்‌, கொலைகாரனு 
மான பரபாசுக்கு அவர்கள்‌ என்ன செய்தனர்‌? அவர்கள்‌ 
அவனை விடுதலை செய்யும்படிக்‌ கேட்டனர்‌ லூக்‌. 23:13-25). 

வசனம்‌ 14ன்‌ நிறைவுப்‌ பகுதியிலும்‌ வசனம்‌ 15ன்‌ 
தொடக்கப்‌ பகுதியிலும்‌ நான்காவது மாறுபாடு காணப்‌ 
படுகிறது: “... கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை 
பண்ண வேண்டுமென்று கேட்டு, ஜீவாதிபதியைக்‌ கொலை 
செய்தார்கள்‌.” “அதிபதி” (யாcheஜ05) என்று மொழியாக்கம்‌ 
செய்யப்பட்ட கிரேக்க வார்த்தையானது “முன்னிருப்பவர்‌” 
என்ற நேரடிப்‌ பொருள்‌ கொண்டதாகும்‌. புதிய ஏற்பாட்டில்‌ 
இது நான்கு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக இது, 
“துவங்கி வைக்கும்‌ ஒருவர்‌” அல்லது “முன்‌ செல்லும்‌ ஒருவர்‌” 
என்று பொருள்படும்‌. இச்சொற்றொடரானது, NIயில்‌ 
“லீவாதிபதி” என்று மொழியாக்கப்பட்டுள்ளது. புதிய 
நூற்றாண்டு மொழிபெயர்ப்பில்‌ இது “ஜீவனைக்‌ கொடுக்கிற 
ஒருவர்‌” என்றுள்ளது. உயிரை எடுக்கும்‌ பரபாசுக்கும்‌, உயிருக்கு 
மூலாதாரமாகிய இயேசுவுக்குமிடையே இங்கு மாறுபாடு 
காட்டப்படுகிறது. பேதுரு கூறியதன்‌ சாரமாவது: “உயிரை 
அழிப்பவனை நீங்கள்‌ விடுதலையாக்கி, உயிரைக்‌ கொடுப்‌ 
பவரை அழிக்க முயற்சி செய்தீர்கள்‌.” 








195 


உயிர்த்தெழுதல்‌ அறிவிக்கப்படுதல்‌ 
(5:15) 

ஜீவனுக்கு மூலாதாரமாக உள்ளவரையே மரணத்திற்குக்‌ 
கையளிக்கச்‌ செய்யப்பட்ட இம்முயற்சியைக்‌ காட்டிலும்‌ 
வீணானது வேறு ஒன்றும்‌ இல்லை. வசனம்‌ 15ல்‌ பேதுரு கூறும்‌ 
கடைசி மாறுபாட்டில்‌ அவர்களின்‌ வீணான செயல்பாடு 
குறிப்பிடப்படுகிறது: “ஜீவாதிபதியை [நீங்கள்‌] கொலை 
செய்தீர்கள்‌; அவரைக்‌ தேவன்‌ மரித்தோரிலிருந்தெழுப்பினார்‌. ” 
யூதர்கள்‌ இயேசுவைக்‌ கொலை செய்தனர்‌, ஆனால்‌ தேவன்‌ 
அவரை எழுப்பினார்‌. “கல்வாரி என்பது மனிதனின்‌ கடைசி 
வார்த்தையாயிருக்கலாம்‌. ஆனால்‌ வெறுமையான கல்லறை 
என்பதே தேவனின்‌ கடைசி வார்த்தையாய்‌ இருந்தது” என்று 
வாரன்‌ 94. வயர்ஸ்ப்‌ கூறுகிறார்‌. 

பேதுரு தமது உரையைக்‌ கேட்டவர்களின்‌ குற்றத்தை 
வலியுறுத்தினார்‌ என்பகைக்‌ கவனியுங்கள்‌! மக்கள்‌ அவர்களின்‌ 
பாவங்களிலிருந்து மனந்திரும்புமுன்னர்‌ அவர்களின்‌ பாவங்கள்‌ 
அவர்களுக்கு உணர்த்தப்படவேண்டும்‌. இரட்சிப்பின்‌ 
நற்செய்தி பிரசங்கிக்கப்படுமுன்னர்‌, பாவத்தின்‌ தயசெய்தி 
முன்வைக்கப்பட வேண்டும்‌. மக்கள்‌ தாங்கள்‌ குணப்படுவதற்கு 
விரும்புமுன்னர்‌, அவர்கள்‌ எவ்வளவாய்‌ சுகமற்று இருக்கி 
றார்கள்‌ என்பதை அவர்கள்‌ பார்க்க வேண்டும்‌. 

வசனம்‌ 15ல்‌ உயிர்த்தெழுதலைப்பற்றிக்‌ குறிப்பிட்ட 
போது, பேதுரு அநேகமாக தம்மையும்‌ யோவானையும்‌ 
சுட்டிக்காட்டி, “.. அதற்கு நாங்கள்‌ சாட்சிகளாயிருக்கிறோம்‌” 
என்று கூறியிருக்க வேண்டும்‌. அம்மனிதன்‌ குணமடைய 
அவர்கள்‌ காரணமாயிருந்தபடியால்‌, இது உயிர்த்தெழுதலுக்கு 
ஒரு பெலமுள்ள சாட்சியாய்‌ இருந்தது. 








இரட்சகர்‌ உயர்த்தப்படுதல்‌ (3:16) 
பேதுரு கூறிய ஒவ்வொன்றும்‌ இயேசுவின்‌ நாமம்‌ உயர்த்தப்‌ 
படுவதற்கே வழியாயிற்று: “அவருடைய நாமத்தைப்‌ பற்றும்‌ 
விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள்‌ பார்த்து அறிந்‌ 
இருக்கிற இவனைப்‌ பெலப்படுத்தினது; அவரால்‌ உண்டாகிய 
விசுவாசமே உங்களெல்லாருக்கும்‌ முன்பாக, இந்தச்‌ சர்வாங்க 


196 


சுகத்தை இவனுக்குக்‌ கொடுத்தது” (வ. 16). மூல மொழி மற்றும்‌ 
ஆங்கில மொழியாக்கம்‌ ஆகிய இரண்டிலும்‌ இவ்வாக்யெ 
மானது அழகற்றுள்ளது - வேண்டுமென்றே அப்படி உள்ளது. 
பேதுரு கூறியவற்றை மிகச்‌ சரியாக அவர்‌ கூறிய முறையிலேயே 
எழுதியுள்ளதால்‌ இது அவ்வாறு அழகற்றுள்ளது. நாம்‌ 
பேசும்போது, எல்லா சமயங்களிலும்‌ வாக்கியங்களை நிறைவு 
செய்தோ அல்லது சரியான இலக்கணப்படி யோ பேசுவதில்லை, 
மற்றும்‌ நாம்‌ பேசினதையே மறுபடி பேசுவதற்கு முனைவோம்‌. 
வசனம்‌ 16 வரையிலும்‌ லூக்கா ஆவிக்குரிய ஏவுதலினால்‌ 
திருத்தங்கள்‌ எவையேனும்‌ செய்திருக்கலாம்‌, ஆனால்‌ வசனம்‌ 
16 இப்பிரசங்கத்தின்‌ மையமான பகுதியானதால்‌, பேதுரு 
பயன்படுத்திய அதே வார்த்தைகளை லூக்கா இங்கு தர 
விரும்பியுள்ளார்‌. (நடபடிகள்‌ நூலில்‌ லூக்கா எந்த ஒரு 
பிரசங்கத்தையும்‌ “கண்டுபிடித்து” புகுத்தவில்லை என்பதற்கும்‌, 
அப்போஸ்தலா்களுடைய “வாய்களில்‌ அவர்‌ வார்த்தைகளைப்‌ 
போடவில்லை” என்பதற்கும்‌ இது சான்றாகும்‌.) 

அழகற்றதோ அல்லவோ, பேதுருவின்‌ செய்தி மிகத்‌ தெளி 
வாயிருந்தது: பேதுரு மற்றும்‌ யோவானிடம்‌ ஏதேனும்‌ மாய 
சக்தியிருந்து, அதனால்‌ அம்மனிதன்‌ குணமடையவில்லை. 
மாறாக இயேசுவின்‌ நாமத்தினாலேயே அவன்‌ முழுமையாக்கப்‌ 
பட்டான்‌! 

இயேசுவின்மேலும்‌ அவரது நாமத்தின்மேலும்‌ உள்ள 
விசுவாசம்‌ வலியுறுத்தப்படுவகைக்‌ கவனியுங்கள்‌: “அவருடைய 
நாமத்தில்‌ கொண்ட விசுவாசத்தினாலே”யே குணமாயிற்று; 
அது “அவரால்‌ உண்டாகிய [வந்த] விசுவாசமாகும்‌” அதுவே 
அம்மனிதனுக்குச்‌ “சர்வாங்க சுகத்தை”க்‌ கொடுத்திருந்தது. 
இங்கு பேசப்படுவது குணமாக்கப்பட்டவனின்‌ விசுவாசம்‌ 
அல்ல (ஏற்கனவே குறிப்பிட்டபடி, அவன்‌ தான்‌ குணமாகு 
குலை எதிர்பார்க்கவேயில்லை); மாறாக இங்கு குறிப்பிடப்‌ 
படுவது பேதுரு மற்றும்‌ யோவான்‌ ஆகியோரின்‌ விசுவாசம்‌ 
ஆகும்‌. முன்பு, சீஷார்கள்‌ பிசாசைக்‌ துரத்த முடியாமற்‌ போன 
போது, அவர்களின்‌ விசுவாசக்‌ குறைவினால்தான்‌ அவ்வாறா 
யிற்று என்று இயேசு கூறினாரே தவிர, பிசாசு பிடித்தவனுக்கு 
விசுவாசக்‌ குறைவு இருந்ததென்று அவர்‌ கூறவில்லை (இ.வ. மக்‌. 
17:20). இயேசு உயிர்த்தெழுந்த பின்‌ பதினொருவருக்குத்‌ 


197 


தரிசனமானபோது “அவர்களுடைய அவிசுவாசத்தைக்‌ குறித்து 
அவர்களைக்‌ கடிந்து கொண்டார்‌” (மாற்‌. 16:14). பிரதான 
கட்டளையின்மூலம்‌ அவர்களுக்கு அறைகூவல்‌ விடுத்தபின்பு, 
அவர்‌ அவர்களை நோக்கி: 


விசுவாசிக்கிறவர்களால்‌ நடக்கும்‌ அடையாளங்களாவன: 
என்‌ நாமத்தினாலே பிசாசுகளைக்‌ துரத்துவார்கள்‌; 
நவமான பாஷைகளைப்‌ பேசுவார்கள்‌; சர்ப்பங்களை 
எடுப்பார்கள்‌; சாவுக்கேதுவான யாதொன்றைக்‌ குடித்தா 
லும்‌ அது அவர்களைச்‌ சேதப்படுத்தாது; வியாதியஸ்கர்‌ 
மேல்‌ கைகளை வைப்பார்கள்‌, அப்பொழுது அவர்கள்‌ 
சொஸ்கமாவார்கள்‌ என்றார்‌ (மாற்‌. 16:17, 18). 


அப்போஸ்தலர்கள்‌ விசுவாசித்தால்‌ “அவருடைய 
நாமத்தினாலே” வியாதிஸ்தரைக்‌ குணப்படுத்த முடியும்‌ என்று 
இயேசு கூறியிருந்தார்‌. இதுவே அப்‌. 3ல்‌ நடந்த செயல்‌ ஆகும்‌. 

பேதுருவின்‌ சிந்தனைக்‌ கோட்டை நாம்‌ கவனிப்போம்‌: 
அம்மனிதன்‌ அற்புதமாய்க்‌ குணமாக்கப்பட்டதை எவரும்‌ 
மறுக்க முடியாதென்பதாலும்‌, அம்மனிதன்‌ இயேசுவின்‌ நாமத்‌ 
தினாலே குணமாக்கப்பட்டான்‌ என்பதாலும்‌, இயேசுவே 
மேசியாவாய்‌ இருக்க வேண்டும்‌! பெந்தெகொஸ்தே நாள்‌ 
அன்று பேதுரு தம்‌ பிரசங்கத்தில்‌ கூறியதும்‌ இதே கருத்துதான்‌: 
அநேக காலங்களாகக்‌ தாங்கள்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்த 
ஒருவரை யூதர்கள்‌ கொலை செய்திருந்தனர்‌! 





மறு உறுதிப்பாடு விரிவாக்கப்படுதல்‌ 
(3:17, 18) 

அவர்கள்‌ குற்ற உணர்வால்‌ மூழ்கடிக்கப்பட்டு விடாதப 
டிக்கு, விரைவிலேயே பேதுரு, “சகோதரரே, நீங்களும்‌, உங்கள்‌ 
அதிகாரிகளும்‌ அறியாமையினாலே இசைச்‌ செய்கீர்களென்று 
அறிந்திருக்கிறேன்‌” (வ. 17; 13:27; 1 கொரி. 2:8) என்று கூட்டிச்‌ 
சொன்னார்‌. பேதுரு அன்பாக இருந்தார்‌ (நாம்‌ நீதியுள்ளவர்கள்‌ 
என்பதற்காக அனைவரும்‌ எதிர்க்கும்படியான குணமுள்ளவர்‌ 
களாகவோ, நாம்‌ மனிதத்‌ தன்மையுடையவர்கள்‌ என்பதற்காக 
இரக்கமற்ற விதத்திலோ நடந்து கொள்ளக்‌ கூடாது). அவர்‌, 
“இயேசு யார்‌ என்பதை நீங்கள்‌ உண்மையாகப்‌ புரிந்திருந்தால்‌ 





198 


நீங்கள்‌ அவரைக்‌ கொன்றிருப்பீர்கள்‌ என்று நான்‌ நம்ப 
மாட்டேன்‌” என்று பொருள்படும்படிப்‌ பேசினார்‌. பேதுருவின்‌ 





கூற்றைத்‌ தவறாகப்‌ புரிந்து கொள்ளாக£ர்கள்‌. இயேசு யார்‌ என்று 
அறிந்து கொள்ளும்‌ வாய்ப்பை அவர்கள்‌ பெறவில்லை என்று 
பேதுரு கூறவில்லை; அவர்களது சுய முன்தர்மானத்தின்‌ 
விளைவாய்‌ உண்டான சுய கெளரவத்தினால்‌ அறியாமை 
ஏற்பட்டது. அதே சமயம்‌ அவர்களது அறியாமை அவர்களது 
குற்றங்களைக்‌ குறைத்ததென்றும்‌ பேதுரு கூறவில்லை; 
சுருக்கமாக, அவர்கள்‌ மனந்திரும்பும்படி அவர்‌ கூறினார்‌. 
“அறியாமையினால்‌ அப்படிப்பட்ட செயலை அவர்கள்‌ 
செய்ததினால்‌” அவர்‌ களுக்கு நம்பிக்கையுண்டு என்று பேதுரு 
கூறினார்‌. நியாயப்‌ பிரமாணத்தின்‌ கீழ்‌, அறியாமையினால்‌ 
செய்கின்ற பாவங்கள்‌ மற்றும்‌ துணிகரமான பாவங்கள்‌ 





ஆகியவற்றிற்கிடையே வேறுபாடு இருந்தது (லேவி. 4: 5; எண்‌. 
15:22-31). அறியாமல்‌ செய்த பாவங்களுக்குப்‌ பலிகள்‌ 
செலுத்தப்படக்கூடும்‌; அப்படிப்பட்ட பாவங்கள்‌ மன்னிக்கப்‌ 
படமுடியும்‌. ஆனால்‌ துணிகரமான பாவங்களுக்குப்‌ பலி 
செலுத்தப்பட முடியாது. எபிரெய ஆசிரியர்‌ (10:26) இதை 
“மனப்பூர்வமான பாவம்‌” என்று அழைக்கிறார்‌. அப்படிப்பட்ட 
முரட்டாட்டம்‌ உள்ளவன்‌ ஜனத்திலிருந்து “அறுப்புண்டு” 
போவான்‌; பெரும்பாலும்‌ அவன்‌ கல்லெறிந்து கொல்லப்‌ 
படுவான்‌. பேதுருவின்‌ வார்த்தைகளில்‌ நம்பிக்கை இருந்தது: 
“நீங்கள்‌ அறியாமையினாலே செய்தார்கள்‌.” 

ஆயினும்‌, அவர்கள்‌ அறியாமையென்னும்‌ திரைக்குப்‌ 
பின்னாலேயே தொடர்ந்து ஒளிந்துக்‌ கொண்டிருக்கக்‌ கூடா 
இருந்தது. பேதுரு தொடர்ந்தார்‌: “கிறிஸ்து பாடுபட வேண்டு 
மென்று தேவன்‌ தம்முடைய தீர்க்கதரிசிகளெல்லாருடைய 
வாக்கினாலும்‌ முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய்‌ நிறை 
வேற்றினார்‌” (வ. 18). அவர்கள்‌ தீர்க்கதரிசனங்களைச்‌ சரியாகப்‌ 
படித்திருந்தால்‌ அவர்களின்‌ அறியாமை அகன்றிருக்கும்‌. 
கிறிஸ்து என்ற மேசியா துன்பப்படவேண்டும்‌ என்று கற்றிருப்‌ 
பார்கள்‌. இயேசு துன்பப்பட்ட போது அத்துன்பமானது அவர்‌ 
மேசியாவாக உள்ளதற்கான தகுதியை அற்றுப்போகச்‌ செய்ய 
வில்லை; மாறாக அது அவரது தகுதியாம்‌சத்தின்‌” இன்றியமை 
யாத ஒரு பாகமாயிற்று. 

















199 


மனந்திரும்புதல்‌ தேவைப்படுதல்‌ 
(3:19, 20) 

கர்க்கதரிசிகளை அட்டவணைப்படுத்திக்‌ கூறுமுன்‌, பேதுரு 
கும்‌ உரையைக்‌ கேட்டவர்களிடத்தில்‌, மனந்திரும்பி 
தேவனிடத்திற்குத்‌ திரும்பும்படி அறைகூவல்‌ விடுத்தார்‌: 
“அனபடியினாலே கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து 
இளைப்பாறுதலின்‌ காலங்கள்‌ வரும்படிக்கும்‌, முன்னே 
குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்‌ துவை அவர்‌ உங்களிடத்தில்‌ 
அனுப்பும்படிக்கும்‌, உங்கள்‌ பாவங்கள்‌ நிவர்த்தி செய்யப்படும்‌ 
பொருட்டு நீங்கள்‌ மனந்திரும்பிக்‌ குணப்படுங்கள்‌” (வ. 19, 20). 

வசனங்கள்‌ 12 முதல்‌ 26 வரையான இப்பாடத்தை நாம்‌ 
ஆரம்பிக்கையில்‌, இது ஒரு முடிவுபெறாத பிரசங்கம்‌ என்று 
நான்‌ குறிப்பிட்டேன்‌. அதிகாரம்‌ 4ன்‌ முதல்‌ வசனம்‌, “அவர்கள்‌ 
ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையில்‌” பேதுருவும்‌ 








யோவானும்‌ கைது செய்யப்பட்டதாகக்‌ கூறுறெது. பேதுரு 
இவ்விடத்தில்‌ தாம்‌ 2:38ல்‌'” செய்ததுபோல, இயேசுவினிடத்தில்‌ 
திரும்புவதற்குத்‌ தேவையான எல்லாவற்றையும்‌ கூற வாய்ப்புப்‌ 
பெற்றிருக்கவில்லை. ஆயினும்‌ கூட, 3:19, 20ல்‌ பேதுருவின்‌ 
தொடக்கக்‌ கூற்றினை 2:38ன்‌ முடிவுக்‌ கூற்றுடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்ப்பது அறிவுறுத்தப்படுகின்றது: 





அப்‌. 2:38 அப்‌. 3:19, 20 
“மனந்திரும்பி, “மனந்திரும்பி 
ஒவ்வொருவரும்‌ உங்கள்‌ பாவங்கள்‌ நிவர்த்தி 


பாவன்னிப்புக்கென்று செய்யப்படும்‌ பொருட்டு... 





இயேசு கிறிஸ்துவின்‌ ... குணப்படுங்கள்‌. 
நாமத்தினாலே 

ஞானஸ்நானம்பெற்றுக்‌ 

கொள்ளுங்கள்‌, 


அப்பொழுது பரிசுத்த கர்த்தருடைய 


ஆவியின்‌ வரத்தைப்‌ சந்நிதானத்திலிருந்து 
பெறுவீர்கள்‌.” இளைப்பாறுகலின்‌ காலம்‌ 
வரும்பொருட்டு, ...” 


200 


இவ்விரு வசனப்‌ பகுதிகளையும்‌ பக்கம்‌ பக்கம்‌ வைத்துப்‌ 
பார்க்கையில்‌, பல இணைக்‌ கருத்துக்கள்‌ உடனடியாகத்‌ 
தெளிவாகின்றன. முதலாவதாக, இரு வசனப்‌ பகுதிகளிலும்‌ 
“மனந்திரும்புங்கள்‌” என்ற கட்டளை உள்ளது. “மனந்திரும்‌ 
புதல்‌” என்றால்‌, நமது பாவத்தினிமித்தம்‌ ஏற்பட்ட துக்கத்தி 
னால்‌, பாவத்தைக்‌ குறித்த நமது நடக்கையை நாம்‌ மாற்றிக்‌ 
கொண்டு, மாறுபட்ட வாழ்க்கையை நடத்தத்‌ தீர்மானித்தல்‌ 
என்று பொருள்படும்‌. புதிய நூற்றாண்டு வசனப்‌ பகுதியில்‌, 
“ஆகவே நீங்கள்‌ உங்கள்‌ இருதயங்கள்‌ மற்றும்‌ வாழ்க்கை 
ஆகியவற்றை மாற்றிக்கொள்ளவேண்டும்‌””! என்றுள்ளது. 
பேதுரு, தமது உரையைக்‌ கேட்டவர்கள்‌ (முன்னரே) தேவனு 
டைய ஊழியக்காரரும்‌, பரிசுத்தமும்‌ நீதியும்‌ நிறைந்தவரும்‌, 
ஜீவாதிபதியுமாகிய இயேசுவைக்‌ கொன்றிருந்தனர்‌ என்பதை 
நிலைநாட்டினார்‌! முதலாவதாக, முக்கியமாக அவர்கள்‌ இந்தப்‌ 
பயங்கரமான பாவத்திலிருந்து மனந்திரும்பத்‌ தேவையாய்‌ 
இருந்தது! 

அடுத்து இவ்விரு வசனப்‌ பகுதிகளின்‌ இரண்டாவது 
பிரிவைக்‌ கவனியுங்கள்‌. 3:20ல்‌ “உங்கள்‌ பாவங்கள்‌ நிவர்த்தி 











செய்யப்படும்படி” என்ற சொற்றொடர்‌ உள்ளது. பழங்காலத்‌ 
தில்‌ இருந்த எழுத்துப்‌ பழக்கத்தில்‌ இருந்து இவ்வுருவகம்‌ 
பெறப்பட்டது. (ஆங்கிலத்தில்‌ blotted [NKJV] மற்றும்‌ wiped 
[NASB] என்றுள்ளது. எனவே அதின்படியான குறிப்பு 
பின்வருகின்றது). அந்நாட்களில்‌ இருந்த மையில்‌ இன்றைய 
நாட்கள்போல்‌ அமிலம்‌ கிடையாது எனவே எழுதப்பட்ட 





பாப்பிரஸை அது அரிப்பதில்லை. ஆகவே எழுதப்பட்ட 
எழுத்துக்கள்‌ மேற்பரப்பிலேயே இருக்கும்‌; அவைகளை ஒரு 
கத்தியால்‌ சுரண்டி அல்லது நனைந்த பஞ்சினால்‌'' துடைத்து 
அழித்துவிட முடியும்‌. ஒருவருடைய பாவத்தை “துடைப்பது” 
என்பது, அப்பாவங்களை தேவனுடைய நினைவுகூருதலின்‌ 
புத்தகத்திலிருந்து எடுத்துப்‌ போடுதல்‌ என்பதாகும்‌! இது 2:38ல்‌ 
கூறப்படுகிற “பாவ மன்னிப்புக்கு” சமமானதாகும்‌. 

இவ்விரு வசனப்பகுதிகளிலும்‌ முதல்‌ மற்றும்‌ இரண்டாவது 
விளக்கங்கள்‌ ஒரே பொருள்படுவதால்‌, மூன்று மற்றும்‌ 
நான்காவது விளக்கங்களும்‌ ஒரே பொருள்படுவதற்கு அதிக 
மான சாத்தியக்கூறு உள்ளது. ஒவ்வொரு வசன பகுதியிலும்‌ 





201 


மூன்றாவது விளக்கத்தைக்‌ கவனியுங்கள்‌. அப்‌. 2:38ல்‌ “இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌” என்றுள்ளது. அதே வகையில்‌ அப்‌. 3:19, 20ல்‌ 
எளிமையாக “திரும்புங்கள்‌””” என்ற கட்டளை உள்ளது. 
யூதார்கள்‌ இயேசுவைப்‌ புறக்கணித்தபோது, தேவனுடைய 
திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்களில்‌ இருந்து அவர்களை 
விலக்கிக்‌ கொண்டனர்‌. இயேசுவை ஏற்றுக்கொள்வதால்‌ 
மட்டுமே அவர்கள்‌ கர்த்தரிடத்திற்குத்‌ திரும்பமுடியும்‌.'” குணப்‌ 
படுங்கள்‌ என்ற கட்டளையும்‌, ஞானஸ்நானம்‌ பெறுங்கள்‌ 
என்ற கட்டளையும்‌ இணையாக உள்ளதா? அவர்கள்‌ “இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே” ஞானஸ்நானம்‌ பெற வேண்டி 
யிருந்தது. அவர்கள்‌ பெறும்‌ ஞானஸ்நானம்‌, இயேசுவில்‌ 
அவர்கள்‌ கொண்ட விசுவாசத்தையும்‌ அவரை மேசியா என்று 
அவர்கள்‌ ஏற்றுக்கொண்ட தையும்‌ விளக்குகின்றது! இவ்விரு 
வசனப்பகுதிகளிலும்‌ உள்ள இவ்விணைக்‌ கருத்தானது, கர்த்தரி 
டத்தில்‌ திரும்புவதற்கும்‌, மனமாற்றத்திற்கும்‌ (K]1Vயின்‌ 
சொற்றொடரின்படி) ஞானஸ்நானம்‌ மிக முக்கியமான பாகம்‌ 








என்பது தெளிவாக்குகிறது. 

நிறைவாக, ஒவ்வொரு வசனப்பகுதியிலும்‌ நான்காவது 
விளக்கத்தை நோக்குவோம்‌. அப்‌. 2:38ல்‌ “அப்பொழுது பரிசுத்த 
ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌” என்றுள்ளது, அதே 
வேளையில்‌ அப்‌. 3:19ல்‌ “காரக்கருடைய சந்நிதானத்திலிருந்து 
இளைப்பாறுதலின்‌ காலங்கள்‌ வரும்படிக்கும்‌” என்றுள்ளது. 
“இளைப்பாறுதலின்‌ காலங்கள்‌” என்ற சொற்றொட ரானது, 
கர்த்தர்‌ தமது பிள்ளைகளின்மேல்‌'* பொழிகின்ற ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களைக்‌ குறிக்கின்றது, இந்த இளைப்பாறுதலின்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ “கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து வருகின்‌ 
றன” (அதாவது, கர்த்தர்‌ நம்மோடிருப்பதால்‌). அப்‌. 2:38ன்படி, 
நாம்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்போது, தேவன்‌ தமது சொந்த 
ஆவியை நமக்குத்‌ தருகிறார்‌, அவரது ஆவியானவர்‌ நமக்குள்‌ 
வாசம்‌ பண்ணுகிறார்‌! நாம்‌ “ஆவியினால்‌ நிறையப்படுகின்‌ 
றோம்‌” (எபே. 5:18), நமது “ஆத்துமாக்கள்‌ [ஆவிக்குரிய] 
இளைப்பாறுதலின்‌ காலங்களை” அனுபவிக்கின்றன. யோவா. 
7:37-39ல்‌, பரிசுத்த ஆவியானவர்‌, “ஜீவ தண்ணீருள்ள 
நதிகளுக்கு” ஒப்பிடப்படுகிறார்‌! சிலர்‌ கிறிஸ்தவத்தைப்‌ 





202 


பாரமானது என்று எண்ணுகின்றனர்‌; இது ஆசீர்வாதமானது 
என்று பேதுரு கூறினார்‌! 

இவ்விரு வசனப்பகுதிகளையும்‌ ஒன்றாக வைத்துப்‌ 
பார்க்கையில்‌, பின்வரும்‌ மாபெரும்‌ சத்தியங்களை நாம்‌ 
பெறுகின்றோம்‌: நாம்‌ தேவனிடத்தில்‌ மனந்திரும்பிக்‌ குணப்‌ 
பட்டால்‌ - இது ஞானஸ்நானம்‌ பெறுவதையும்‌ உள்ளடக்கு 
கின்றது - நமது பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்‌ (நிவிர்த்தி 
செய்யப்படும்‌), தேவன்‌ நமக்குள்‌ வந்து தங்கி, நமது ஆத்துமாக்‌ 
களை ஆசீர்வாதித்து இளைப்பாற்றுவார்‌! 3:19, 20ல்‌, பேதுரு 
தமது உரையைக்‌ கேட்டவர்கள்‌, இயேசுவினிடத்தில்‌ விரைவில்‌ 
மனந்திரும்பும்படியாக, மிகவும்‌ வசீகரிக்கத்தக்க ஆசீர்வாதங்‌ 
களை அவர்களுக்குக்‌ காட்டினார்‌! 


முன்பிருந்த நிலை வாக்குத்தத்தம்‌ 
செய்யப்படுதல்‌ (3:19ஆ-21) 

நாம்‌ இரண்டு ஆசீர்வாதங்களைக்‌ கவனித்தோம்‌: நமது 
பாவ நிவிர்த்தி மற்றும்‌ இளைப்பாறுதலின்‌ காலங்கள்‌” 
என்பவைகளே அவைகள்‌. வசனங்கள்‌ 19ஆ மற்றும்‌ 21ல்‌ பேதுரு 
மூன்றாவது ஆசீர்வாதத்கைச்‌ சேர்க்கின்றார்‌: “... முன்னே 
குறிக்கப்பட்ட'* இயேசு கிறிஸ்துவை அவர்‌ உங்களிடத்தில்‌ 
அனுப்பும்படிக்கும்‌ ... உலகத்தோற்றமுதல்‌ தேவன்‌ தம்முடைய 
பரிசுத்த தீர்க்கதரிசிகளெல்லாருடைய வாக்கினாலும்‌ 
உரைத்தவைகள்‌ எல்லாம்‌ நிறைவேறித்‌ தீருங்காலங்கள்‌ 
வருமளவும்‌ பரலோகம்‌ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌.” 
இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகையே பேதுரு குறிப்பிட்ட 
மூன்றாவது ஆசீர்வாதம்‌ ஆகும்‌! நீங்களோ நானோ கர்த்தர்‌ 
திரும்பி வருதல்‌ குறித்து உணர்வடையாதிருக்கலாம்‌, ஆனால்‌ 
ஆதி கிறிஸ்தவர்கள்‌ அந்நிகழ்ச்சிபற்றி மெய்சிலிர்த்தனர்‌. 
அவர்களுடைய உபத்திரவங்களின்‌ மத்தியில்‌, கிறிஸ்து மறுபடி 
யும்‌ வந்து, எல்லாவற்றையும்‌ சரியாக்கும்‌ நாளுக்காக அவர்கள்‌ 
ஏங்கினார்‌! 





“எல்லாம்‌ நிறைவேறித்‌ தீருங்காலங்கள்‌” என்ற சொற்‌ 
றொடர்‌ குறித்து கணிசமான அளவு தவறான புரிந்து கொள்ளு 
குல்‌ நிலவுகின்றது. K]Vயில்‌ இது “யாவற்றையும்‌ ஈடு செய்யுங்‌ 


203 


காலம்‌ வரைக்கும்‌” என்று வார்த்கைக்கு வார்த்தை 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. NIVயில்‌ “தேவன்‌ எல்லா 
வற்றையும்‌ முன்பிருந்த நிலைக்குக்‌ கொண்டுவரும்‌ காலம்‌ 
வரும்‌ வரைக்கும்‌” என்றுள்ளது. இவ்விடத்தில்‌ பேதுரு என்ன 
பொருள்படுத்தினார்‌ என்பதுபற்றி விரிவான உரைகள்‌ பல 
தரப்பட்டுள்ளன. சிலர்‌, மனிதகுலமானது தேவனிடத்திற்குத்‌ 
திரும்பி, ஆவிக்குரிய ஒரு பொற்காலம்‌ வரும்வரையில்‌'” இயேசு 
மறுபடியும்‌ திரும்பி வரமாட்டார்‌ என்று அறிவிக்கின்றனர்‌. 
மற்றவர்கள்‌, இயேசு மறுபடியும்‌ வருகையில்‌, இவ்வுலகத்தைப்‌ 
பழைய நிலைக்குக்‌ கொண்டு வந்து, இதை ஒரு பரதீசாக்கு 
வார்‌'” என்கின்றனர்‌. இருப்பினும்‌, பேதுரு எதிர்காலம்பற்றி 
திகைப்பூட்டும்‌ ஒரு புதிய வெளிப்படுத்துதலைக்‌ தரவில்லை; 
“எல்லாம்‌ நிறைவேறித்தீருதல்‌”” என்று அவர்‌ கூறும்போது, 
அவருடைய நாட்களில்‌ பொதுவழக்கில்‌ இருந்த யூத மரபுச்‌ 
சொல்லைப்‌ பயன்படுத்தினார்‌. 

பேதுருவின்‌ உரையைக்‌ கேட்ட யூதர்களுக்கு, 
நிறைவேறித்‌ தீருங்காலங்கள்‌”” என்பது மேசியாவுக்குரிய 
வழக்குச்‌ சொல்லாக இருந்தது. மேசியா வரும்போது அவர்‌ 
எல்லாவற்றையும்‌ சரியாக்குவார்‌. பேதுருவின்‌ உரையைக்‌ 
கேட்டவர்கள்‌ நிறைவேறித்‌ கருதல்‌ என்பதன்‌ பொருளைச்‌ 
சரியாகப்‌ புரிந்து கொண்டனர்‌ என்று இதற்கு நாம்‌ விளக்கம்‌ 
கூற முடியாது - “அண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை 
இஸ்ரவேவலுக்குத்‌ திரும்பக்‌ கொடுப்பீர்‌?” என்று கேட்ட 
அப்போஸ்தலர்களைப்‌ போலவே (1:6) அவர்களும்‌ தங்கள்‌ 
மனதில்‌ உலகப்பிரகாரமான, மாம்சத்திற்குரிய, அவர்களின்‌ 
தேசத்தின்‌ முன்பிருந்த நிலையைக்‌ கொண்டுவருதலையே 
கொண்டிருந்தனார்‌. தாவீது மற்றும்‌ சாலமோன்‌ ஆகியோரின்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ தேசத்திற்கு இருந்த மகிமையும்‌ 
பெருமையும்‌ மறுபடி கொண்டுவரப்படும்‌ என்று ஆவலோடு 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌. அவர்களுடைய தவறான 
கருத்துக்களை” திருத்துவது பேதுருவின்‌ நோக்கமன்று, மாறாக 
அவர்கள்‌ இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டால்‌, 
அவர்‌ திரும்ப வரும்போது மேசியாபற்றிய எல்லா சட்டப்பூர்வ 
நம்பிக்கைகளும்‌ கனவுகளும்‌” முழுமையாகவும்‌ நிறைவாகவும்‌ 
உணரப்படும்‌” என்பதை அவர்கள்‌ அறியவேண்டும்‌ என்று 


1 “எல்லாம்‌ 


204 


விரும்பினார்‌! மேசியாவைத்‌ தங்கள்‌ வாழ்வு முழுவதற்கும்‌ 
மையமாகக்‌ கொண்டிருந்தவா்களுக்கு இது ஒரு வல்லமையான 
ஊக்குவித்தலாய்‌ இருந்திருக்கும்‌. 

வசனம்‌ 20 மற்றும்‌ 21ல்‌, பேதுரு தம்‌ உரையைக்‌ கேட்ட 
யூதா்களுக்குக்‌ கூறிய வார்த்தைகளின்‌ சிறப்புப்‌ பொருள்‌ 
இதுவேயாகும்‌. வேதாகமத்தின்‌ போதனை முழுமையும்‌ 
பெற்றுள்ள கிறிஸ்தவர்களுக்கு இந்த வார்த்தைகள்‌ தரும்‌ 
பொருள்‌ என்ன? பேதுருவின்‌ வார்த்தைகள்‌ ஒரு அடிப்படை 
சத்தியத்தை வலியுறுத்துகின்றன - கிறிஸ்து மறுபடி வரும்வரை 
எல்லாம்‌ நிறைவேறித்‌ தீராது. சில விஷயங்கள்‌ இப்பொழுது 
நிறைவேறியுள்ளன - தேவன்‌ நமது பாவங்களை மன்னித்துள்‌ 
ளார்‌; வாழ்க்கையின்‌ சோதனைகளில்‌ நமக்கு உதவி செய்ய 
நம்மோடு அவர்‌ இருக்கிறார்‌ - ஆனால்‌ எல்லாம்‌ நிறைவேறித்‌ 
தீரவில்லை. பாவத்தால்‌ அழிகின்ற ஒரு உலகத்தில்‌ நாம்‌ 
வாழ்கின்றோம்‌. அநேக வேளைகளில்‌ துன்மார்க்கர்‌ செழித்து 
வளர, நீதிமான்கள்‌ உபத்திரவப்படுகின்றனர்‌. அக்கிரமங்கள்‌ 
இப்பொழுது இருக்கின்றன, கர்த்தரின்‌ மறுவருகை வரைக்கும்‌ 
இவை இருக்கும்‌. புதிய நூற்றாண்டு வசன நடையின்‌ சொற்‌ 
றொடரின்படி, “மறுபடியும்‌ எல்லாம்‌ நேராக்கப்படும்‌. ”” 

“எல்லாம்‌ நிறைவேறித்‌ தீருங்காலங்கள்‌” என்ற சொற்றொட 
ரைப்‌ புரிந்துகொள்ள, அதியாகமத்தின்‌ முதல்‌ சில அதிகாரங்‌ 
களை, வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ கடைசி இரு அதிகாரங்‌ 
களில்‌ பரலோகத்தைப்பற்றிய சித்தரிப்புடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்ப்பது ஒரு சிறந்த வழியாகும்‌. ஆதியாகமத்தில்‌, பாவம்‌ 
மனிதனைத்‌ தனது சிருஷ்டிகரிடமிருந்து பிரித்த வேளை வரும்‌ 
வரையில்‌, அவன்‌ தேவனோடு நடந்திருந்தான்‌; வெளி. 21:3ல்‌ 
அந்த நெருங்கிய உறவு முன்பிருந்த நிலைக்குப்‌ பழைய படி 
கொண்டுவரப்படுகிறது. ஆதியாகமத்தில்‌ மனிதன்‌ ஜீவ 
விருட்சத்தை நெருங்குவதற்குத்‌ தடை செய்யப்பட்டான்‌: 
வெளி. 22:2ல்‌ ஜீவ விருட்சத்தில்‌ மனிதனின்‌ பங்கு பழைய 
நிலைக்குத்‌ திரும்பியது; ஆதியாகமத்தில்‌ பரதீசு இழக்கப்‌ 
பட்டது; வெளி. 22:1, 2ல்‌ பரதீசு மறுபடியும்‌ பெறப்பட்டது. 
அதியாகமத்தில்‌, உலகத்தை அழிக்க மரணம்‌ உண்டாயிற்று; 
வெளி. 21:4ல்‌ மரணம்‌ ஒழிக்கப்பட்டது. முன்பிருந்த நிலைக்குக்‌ 
கொண்டுவரத்‌ தகுதியானவைகள்‌” ஒவ்வொன்றும்‌, இயேசு 








205 


தமக்குச்‌ சொந்தமானவர்களை பெற்றுக்கொள்ள மறுபடியும்‌ 
வரும்‌ நாளிலே (யோவா. 14:3) உண்மையுள்ளவர்களுக்கு”” 
முன்பிருந்த நிலைக்குக்‌ கொண்டு வரப்படும்‌! கர்த்தருடைய 
மறுவருகைக்கு எப்பொழுதும்‌ தயாராயிருப்பதற்கு இவைகள்‌ 


எவ்வளவு பலமான ஊக்குவிப்பாய்‌ உள்ளன! 





முன்னுரைக்கப்பட்ட ஒரு இரட்சகர்‌ 
(3:22-24) 
தூர்க்கதரிசிகளைப்பற்றிப்‌ பேதுரு பல முறைகள்‌ (வ. 18, 21) 
குறிப்பிட்டிருந்தார்‌. அடுத்து அவர்‌, மேசியாவைப்பற்றிப்‌ 
பேசிய அநேக தீர்க்கதரிசிகளை, மோசே” தொடங்கி 
ஒவ்வொருவராகப்‌ பட்டியலிட்டார்‌: 








மோசே பிதாக்களை நோக்கி: “உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ என்னைப்போல ஒரு தர்க்கதரிசியை உங்களுக்காக 
உங்கள்‌ சகோதரரிலிருந்து எழும்பப்பண்ணுவார்‌; அவர்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லும்‌ எல்லாவற்றிலும்‌ அவருக்குச்‌ 
செவிகொடுப்பீர்களாக. அந்தத்‌ தீர்க்கதரிசியின்‌ சொற்‌ 
கேளாதவனெவனோ, அவன்‌ ஜனத்திலிராதபடிக்கு 
நிர்மூலமாக்கப்படுவான்‌” என்றான்‌ (வ. 22, 23). 


உபாகமம்‌ 18 மற்றும்‌ லேவியராகமம்‌ 23°” அகியவற்றில்‌ 
உள்ள இந்த வார்த்தைகள்‌, பேதுருவின்‌ உரையைக்‌ கேட்டவர்‌ 
களுக்கு மிகவும்‌ அறிமுகமானவைகளே. மோசேயைப்‌ 
போலவே ஒரு தலைவராக, பிரமாணம்‌ கொடுப்பவராக, 
ஆள்பவராக, ஒரு இரட்சகராக” - “தீர்க்கதரிசி” வருவார்‌ என்று 
யூதர்கள்‌ எதிர்பார்த்திருந்தனர்‌. யோவான்ஸ்நானன்‌ வந்த 
போது, அவர்கள்‌ “நீர்‌ இர்க்ககரிசியானவரா?” என்று கேட்டனர்‌ 
(யோவா. 1:21). ஐயாயிரம்‌ பேருக்கு உணவளிக்கும்‌ போது 
இயேசுவைப்‌ பார்த்தவர்கள்‌, “மெய்யாகவே இவர்‌ உலகத்தில்‌ 
வருறெவரான தீர்க்கதரிசி” என்றார்கள்‌ (யோவா. 6:14). பேதுரு, 
இயேசுவை அந்த தீர்க்கதரிசி என்று வலியுறுத்தியிருக்க 
வேண்டும்‌, பிறகு “அந்த தீர்க்கதரிசியின்‌ சொற்கேளாதவனெ 
வனோ, அவன்‌ ஜனத்திலிராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான்‌” 
என்ற வார்த்தைகளைக்‌ கூறியிருக்க வேண்டும்‌. இயேசுவை 





206 


அவர்கள்‌ வினயமாய்க்‌ கவனிக்கவில்லையென்றால்‌ அவர்கள்‌ 
அழிக்கப்படுவார்கள்‌! 

அடுத்ததாக, இரட்சகரைப்பற்றிய மற்ற கீர்க்கதரிசிகளின்‌ 
போதனையைப்‌ பேதுரு விரைவான ஆய்வு செய்தார்‌: 
“சாமுவேல்‌ முதற்கொண்டு, எத்தனை பேர்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தார்களோ, அத்தனை பேரும்‌ இந்த நாட்களை முன்னறி 
வித்தார்கள்‌” (வ. 24). தாவீதுக்கு அபிஷேகம்‌ செய்வித்து அவரது 
இராஜ்யம்‌ (1 சாமு. 13:14; 15:28; 16:13; 28:17) நிலைநாட்டப்‌ 
படுதல்பற்றிச்‌ சாமுவேல்‌ (வாய்மொழித்‌ தீர்க்கதரிசிகளில்‌ 
முதலானவராக 13:20ல்‌ காண்க) பேசிய போது, அந்த தீர்க்க 
குரிசியின்‌ வார்த்தைகள்‌, தேவன்‌ தாவீதுடன்‌ 2 சாமுவேல்‌ 
7:8-17ல்‌ ஏற்படுத்திய மேசியாவைப்பற்றிய உடன்படிக்கையை 
முன்‌ எதிர்நோக்கியதாயிருந்தது. சாமுவேலுக்குப்‌ “பின்வந்தவர்‌ 
கள்‌” பற்றி, பேதுரு எடுத்துக்காட்டுக்குமேல்‌ எடுத்துக்காட்டாக 
அநேகம்‌ சுட்டிக்காட்டியிருக்க முடியும்‌.” பழைய ஏற்பாட்டில்‌ 
முன்னூற்றுக்கும்‌ மேற்பட்ட தகீர்க்கதரிசனங்கள்‌ இயேசுவைப்‌ 
பற்றிப்‌ பேசுகின்றன. 








வெளிப்படுத்துதல்‌ தடைப்பட்டது 
(3:25, 26) 

இவ்வேளையில்‌, சப்பாணியாயிருந்த மனிதன்‌ குணமாக்‌ 
கப்பட்டதும்‌, அதைத்‌ தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகளும்‌ யூத 
அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டன, அவர்களும்‌ உடனே 
பேதுருவின்‌ பிரசங்கத்தை நிறுத்துவதற்காகப்‌ புறஜாதியாரின்‌ 
முற்றத்தை நோக்கி விரைந்து வந்தனர்‌. இன்னும்‌ சில வினாடி 
களே பேதுரு பிரசங்கிக்கவிருந்தார்‌. பேதுரு தமது நிறைவு 
வார்த்தைகளில்‌, தம்‌ உரையைக்‌ கேட்டவர்களுக்கு ஒரு தனிப்‌ 
பட்ட வேண்டுகோள்‌ விடுவித்தார்‌. வசனங்கள்‌ 25 மற்றும்‌ 26ல்‌ 
பேதுரு, “நீங்கள்‌” அல்லது “உங்களுடைய” என்ற முன்னிலைப்‌ 
பெயர்ச்‌ சொல்லைக்‌ குறைந்தது ஆறுமுறை பயன்படுத்தினார்‌. 
இந்த வசனப்பகுதியின்‌ உணர்வைப்‌ பெறுவதற்கு, “நீங்கள்‌” 
மற்றும்‌ “உங்களுடைய” என்ற வார்த்தைகளுக்கு அழுத்தம்‌ 
கொடுத்து, இவைகளை உரக்க வாசிக்கவும்‌. 

“நீங்கள்‌ அந்தத்‌ தீர்க்கதரிசிகளுக்குப்‌ புத்திரராயிருக்‌ 








207 


கிறீர்கள்‌” என்று பேதுரு ஆரம்பித்தார்‌. பழைய ஏற்பாட்டில்‌, 
“தர்க்கதரிசிகளின்‌ புத்திரர்‌” என்ற சொற்றொடர்‌, தீர்க்கதரிசி 
களின்‌ பள்ளிகளில்‌, தீர்க்கதரிசியாகும்படி பயிற்சி பெறும்‌ 
மனிதர்களைக்‌ குறித்தது. ஆயினும்‌, பேதுரு தமது உரையைக்‌ 
கேட்டவர்களுக்கு, அவர்கள்‌ இத்தீர்க்கதரிசிகளின்‌ ஆவிக்குரிய 
சுதந்திரர்‌ என்ற வகையிலும்‌, சரீர வகையிலும்‌ சட்டபூர்வ 
மாகவும்‌ புத்திரர்கள்‌ என்ற வகையிலும்‌ பயன்படுத்தினார்‌. 
தேவனுக்காகப்‌ பேசியவர்கள்‌, மேசியாவைப்பற்றிய தர்க்க 
தரிசனங்களை யூதர்களுக்கென்றே எழுதினர்‌. நூற்றுக்கணக்‌ 
கான தீர்க்கதரிசனங்கள்‌ இயேசுவின்‌ மேல்‌ ஒளிவெள்ளம்‌ 
போலப்‌ டாய்ந்திருந்தும்‌ - யூதர்களால்‌ அவரை இன்னும்‌ காண 
முடியாமல்‌ இருந்தது! 

பிறகு பேதுரு, யூதர்களுக்கு அருளப்பட்ட இன்னொரு 
ஈவான, நீண்ட காலத்துக்கு முந்திய உடன்படிக்கையை அவர்‌ 
களுக்கு நினைப்பூட்டினார்‌: “.. உன்‌ சந்ததியினாலே பூமியி 
லுள்ள” வம்சங்களெல்லாம்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌ என்று தேவன்‌ 
ஆபிரகாமுக்குச்‌ சொல்லி, நம்முடைய முன்னோர்களோடே 
பண்ணின உடன்படிக்கைக்கும்‌ புத்திரராயிருக்கிறீர்கள்‌”” 


66 


(வ. 25). இங்கு மேற்கோள்‌ காட்டப்பட்ட வாக்குத்தத்தம்‌ 
ஆதியாகமம்‌ 22:18ல்‌ காணப்படுகிறது; அது இயேசுவின்‌ வருகை 
யைக்‌ குறித்தது. பின்னாளில்‌ பவுலும்‌ கூட, “ஆபிரகாமுக்கும்‌ 
அவனுடைய சந்ததிக்கும்‌ வாக்குத்தத்தங்கள்‌ பண்ணப்பட்டன; 
சந்ததிகளுக்கு என்று அநேகரைக்‌ குறித்துச்‌ சொல்லாமல்‌, உன்‌ 
சந்ததிக்கு என்று ஒருவனைக்‌ குறித்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌, 
அந்தச்‌ சந்ததி கிறிஸ்துவே” (கலா. 3:16) என்று குறிப்பிடும்போது 
அதியாகமம்‌ 22ஐயே மேற்கோள்‌ காட்டினார்‌. பேதுருவின்‌ 





உரையைக்‌ கேட்டவர்கள்‌, ஆதியாகமம்‌ 22ன்‌ வாக்குத்தத்‌ 
தத்தை அறியாதவர்கள்‌ அல்ல. மேசியா வந்தபோது அவர்கள்‌ 
அவரை அடையாளம்‌ கண்டிருக்க வேண்டும்‌, ஆனால்‌ அவர்கள்‌ 
அகைச்‌ செய்யவில்லை. 

யூதர்கள்‌ தேவனுடைய தீர்க்கதரிசிகளைத்‌ தள்ளிவிட்டு, 
தேவனுடைய வாக்குத்தத்தத்தைப்‌ புறக்கணித்தனர்‌. தேவன்‌ 
அவர்களைக்‌ கைவிடுவதற்கு எவ்விதத்திலும்‌ உரிமையுள்ளவரா 
யிருந்தார்‌, ஆனால்‌ அவர்‌ அவ்வாறு செய்யவில்லை. தேவன்‌ 
கிருபையுள்ளவரென்றும்‌, தமது உடன்படிக்கையின்‌ மக்க 


208 


ளுக்கு அனைத்தையும்‌ அவர்‌ செய்திருந்தார்‌ என்றும்‌, யூதர்‌ 
களுக்கு இரண்டாவது வாய்ப்பை அளித்தார்‌ என்றும்‌ பேதுரு 
அறிவித்தார்‌: “அவர்‌ உங்களெல்லாரையும்‌ உங்கள்‌ பொல்லாங்‌ 
குகளிலிருந்து விலக்கி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன்‌ 
தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி, முதலாவது 
உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்‌ என்றான்‌” (வ. 269. 
“முதலாவது” என்ற வார்த்தை. தேவனுடைய ஆசீர்வாதங்‌ 
களுக்குப்‌” புறஜாதியாரும்‌ உட்படுத்தப்படுவார்கள்‌ என்ற 
குறிப்பை அடக்கியுள்ளது, ஆனால்‌ இந்த வசனப்பகுதியில்‌, 
உயிர்த்தெழுதலை யூதர்களுக்கு ஆசீர்வாதமாக்க தேவன்‌ விரும்‌ 
பினார்‌ என்பதும்‌, யூதர்கள்‌ தங்கள்‌ துன்மார்க்கத்தைவிட்டு 
திரும்பவே இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டார்‌ என்ப 
துமே வலியுறுத்தப்படுகின்றன. “உங்களெல்லாரையும்‌ உங்கள்‌ 
பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி” என்பதில்‌ உள்ள தனிப்பட்ட 








வலியுறுத்தலைக்‌ கவனியுங்கள்‌. தனிப்பட்ட நபர்கள்‌ முன்னி 
ருந்த நிலைக்குத்‌ திரும்புவதைப்‌ பொறுத்தே” நாட்ட ளவிலான 
மீட்டமைப்பு அமைந்தது. 

பேதுருவுக்கு, வசனம்‌ 20ல்‌ உள்ள வேண்டுகோளை மறுபடி 
கூறுவதற்கேற்ற இடம்‌ இதுவாகவே இருந்திருக்க வேண்டும்‌- 
அவர்களுக்குத்‌ தேவையான விபரங்களைக்‌ கூடக்கொடுத்து- 
“இன்னும்‌ அநேக வார்த்தைகளாலே” (2:40) அவர்களுக்குப்‌ 
புத்தி சொல்லி, இயேசுவுக்குக்‌ கீழ்ப்படிதலை நம்பப்‌ 
பண்ணியிருக்கலாம்‌. ஆயினும்‌, “அவர்கள்‌ ஜனங்களுடனே 
பேசிக்கொண்டிருக்கையில்‌ ஆசாரியா்களும்‌, தேவாலயத்துச்‌ 





சேனைத்‌ தலைவனும்‌, சதுசேயரும்‌ அவர்களிடத்தில்‌ வந்து. ... 
அவர்களைப்பிடித்து காவலில்‌ வைத்தார்கள்‌” (4:1-3) என்பதால்‌ 
அந்த வாய்ப்பு அவர்களுக்குத்‌ தரப்படவில்லை. 

யூதத்‌ தலைவர்கள்‌ அப்போஸ்தலர்களைச்‌ சிறைப்‌ பிடித்‌ 
இருக்கலாம்‌, ஆனால்‌ அவர்களின்‌ வார்த்தைகளைச்‌ சிறைப்‌ 
பிடிக்க முடியவில்லை. அடுத்த வசனம்‌, “வசனத்கைக்‌ கேட்ட 
வார்களில்‌ அநேகர்‌ விசுவாசித்தார்கள்‌. அவர்களின்‌ தொகை 
ஏறக்குறைய ஐயாயிரமாயிருந்தது” என்று நமக்குக்‌ கூறுகின்றது! 
(4:4). அந்த ஐயாயிரம்‌ பேரில்‌ முன்னாள்‌ பிச்சைக்காரனும்‌ - 
சாரத்தில்‌ மட்டுமல்ல ஆவியிலும்‌ குணம்‌ பெற்றவனாக- 
இருந்திருப்பதை என்னால்‌ கற்பனை செய்து பார்க்க முடிகிறது! 


209 


முடிவுரை 

நமது அடுத்த பாடத்தில்‌, பேதுருவும்‌ யோவானும்‌ 
சனெதரீன்‌ சபையின்‌ முன்னதாக நிற்கையில்‌ “இயேசுவின்‌ 
நாமம்‌” வலியுறுத்தப்படுவதை நாம்‌ தொடர்ந்து காண்போம்‌. 
ஆயினும்‌ இப்போது நாம்‌ முடிக்க வேண்டியுள்ளது. மூன்றாம்‌ 
அதிகாரத்தின்‌ தொடக்கத்தில்‌ பிச்சைக்காரனைக்‌ குணமாக்கின 





போது பேதுருவும்‌ யோவானும்‌ என்ன செய்தனர்‌ என்பதையும்‌, 
இவ்வதிகாரத்தின்‌ கடைசியில்‌ அவர்கள்‌ பிரசங்கித்தபோது” 
என்ன செய்ய முயற்சித்தனர்‌ என்பதையும்‌ இணையாகப்‌ 
பார்ப்போம்‌. இவ்விரண்டிற்கும்‌ உள்ள தொடர்பு அதிகாரம்‌ 4ல்‌ 
பேதுரு, பிறவிச்‌ சப்பாணியைப்பற்றிப்‌ பேசும்போது 
வலியுறுத்தப்படுகிறது: 





பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்குச்‌ செய்யப்பட்ட 
உபகாரத்தைக்‌ குறித்து எதினாலே இவன்‌ ஆரோக்கியமானான்‌ 
என்று நீங்கள்‌ இன்று எங்களிடத்தில்‌ விசாரித்துக்கேட்டால்‌, 
உங்களால்‌ சிலுவையிலறையப்பட்டவரும்‌, தேவனால்‌ 
மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேய 
னாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலேயே இவன்‌ 
உங்களுக்கு முன்பாகச்‌ சொஸ்தமாய்‌ நிற்கிறானென்று 
உங்களெல்லாருக்கும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களெல்லாருக்கும்‌ 
தெரிந்திருக்கக்கடவது ... அவராலேயன்றி வேறொருவராலும்‌ 
இரட்சிப்பு இல்லை; நாம்‌ இரட்சிக்கப்படும்படிக்கு 
வானத்தின்‌ கழெங்கும்‌ மனுஷர்களுக்குள்ளே அவருடைய 
நாமமேயல்லாமல்‌ வேறொரு நாமம்‌ கட்டளையிடப்படவும்‌ 
இல்லை என்றான்‌ (4:9, 10, 12). 





குமிழ்‌ அல்லது ஆங்கில மொழியாக்கத்தில்‌ இதை நாம்‌ அறிய 
முடியாது, ஆனால்‌ வசனம்‌ 9ல்‌ “ஆரோக்கயெமானான்‌” என்ற 
வார்த்தையும்‌ வசனம்‌ 12ல்‌ “இரட்சிக்கப்படும்படி” என்ற 





வார்த்தையும்‌ ஒரே அடிப்படை வார்த்தையிலிருந்து வந்தவை 
யாகும்‌. அந்தச்‌ சப்பாணியை சாரீரர்தியாகக்‌ குணமாக்கின அதே 
இயேசு, அவர்களை ஆவிக்குரிய முறையில்‌ குணமாக்க முடியும்‌ 
என்பதை அவர்கள்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌ என்று பேதுரு 
விரும்பினார்‌! வேறு வகையில்‌ கூறுவதென்றால்‌, சப்பாணியை 
சரீர சுகவீனத்திலிருந்து இரட்சித்த இயேசு அவர்களது 
ஆவிக்குரிய சுகவீனத்திலிருந்தும்‌ அவர்களை இரட்சிக்க 


210 


முடியும்‌. இந்த யூதர்கள்‌ இனமும்‌ அந்த சப்பாணியான 
மனிதனைக்‌ கடந்துசெல்லும்போதெல்லாம்‌, அவனுடைய 





பின்னிப்போன கால்களைப்‌ பார்த்துப்‌ பரிதாபப்‌ பட்டிருப்‌ 
பார்கள்‌; அவர்களுடைய ஆத்துமாக்கள்‌ பின்னிப்‌ போயிருப்‌ 
பதை, ஊனமுற்றிருப்பதை, கலங்கியிருப்பதை, அந்தப்‌ 
பிச்சைக்காரனின்‌ கால்கள்‌ போன்றே வலிவற்று இருப்பதை 
அவர்கள்‌ உணரவேண்டும்‌ என்று பேதுரு விரும்பினார்‌! வேறு 








வார்த்தைகளில்‌ சொல்வதென்றால்‌, ஒரு மனிதன்‌ பெற்ற சரீர 
சுகமானது அநேக மனிகர்கள்‌ ஆத்தும சுகம்பெற வழி வகுத்தது. 
இதுவரை கர்த்தர்‌ உங்கள்‌ ஆத்துமாவைச்‌ சுகப்படுத்த நீங்கள்‌ 
அனுமதியாமல்‌ இருந்தால்‌, இப்போதே அதற்கான நேரம்‌ 
ஆகும்‌! 


அ ர்‌ 


3 காட்சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ * 


2:38 மற்றும்‌ 3:19 இவற்றிற்கிடையேயான இணைவுகள்‌ ஒரு 
கரும்பலகை அல்லது வரைபடத்தில்‌ வைக்கப்படலாம்‌. “பாவ 





நிவிர்த்தி (பாவத்தைத்‌ துடைத்தல்‌)” என்பது, “பாவம்‌” என்ற 
வார்த்தையை கரும்பலகையில்‌ எழுதி அதை அழிப்பதின்‌ மூலம்‌ 
விளக்கப்பட முடியும்‌. (பாவத்தைத்‌ துடைத்தல்‌ என்பது, 
விளக்கப்பட வேறு வழி ஒன்றும்‌ உள்ளது: ஈரக்‌ களி மண்‌ துண்டு 
ஒன்றைச்‌ செய்து அதில்‌ சில கீறல்கள்‌ போட்டுப்‌ பின்‌ 
அக்கறல்களை அழிக்கலாம்‌. இதற்கு வேறொரு உற்சாகமான 
வழி, பிள்ளைகளின்‌ மாய எழுத்துப்‌ பலகையைப்‌ பயன்‌ 
படுத்துவதாகும்‌. நீங்கள்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ அதை வாங்க 
முடிந்தால்‌ நீங்கள்‌ பயன்படுத்தலாம்‌. எழுதுகோலினால்‌ அதில்‌ 
“பாவம்‌” என்றெழுதுங்கள்‌, பின்பு முன்‌ தாளைத்‌ தூக்கினால்‌ 
எழுதியது அழிக்கப்பட்டி ருக்கும்‌.) 





ல 


பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ * 


அப்‌. 2 மற்றும்‌ 3ல்‌ உள்ள பிரசங்கங்களைத்‌ தவிர்த்து மற்ற 
பாகங்களுக்கான சுருக்கமான பிரசங்க அமைப்புகள்‌ நம்மிடம்‌ 


211 


உள்ளன. இவ்விரு பிரசங்கங்களின்‌ குறிப்புகளும்‌ அவைகள்‌ 
பிரசங்கிக்கப்படும்போது காணப்படலாம்‌. (பொதுவாக லூக்கா 
ஒரு செய்தியை இரண்டாம்‌ முறை தருவதில்லை; நூலின்‌ 
பிற்பகுதியில்‌ தரப்போறெ கருத்துக்களை அவர்‌ வைத்து 
வைப்பது வழக்கம்‌.) “பேதுரு பிரசங்கித்த சுவிசேஷம்‌” என்ற 
தலைப்பில்‌ அப்‌. 2 மற்றும்‌ 3- ஒருவேளை அப்‌. 4 மற்றும்‌ 10ஐயும்‌ 
சேர்க்கலாம்‌ - ஆகியவற்றில்‌ உள்ள பிரசங்கங்களை இணைத்து 
ஒரு பாடம்‌ தயார்‌ செய்யப்படலாம்‌. ஆனால்‌ குறைந்த அளவு 
விளக்கவுரைகள்‌ - தேவையான அளவு மட்டும்‌ சுருக்கமான 
விளக்கவுரைக்‌ குறிப்புகள்‌ - தரப்பட வேண்டும்‌. அது பேதுரு 
பிரசங்கித்ததைப்‌ போலவே வல்லமையுள்ள பாடமாய்‌ (உங்கள்‌ 
மூலம்‌) அச்செய்தி ஆயிரக்கணக்கானவர்களை அசைக்க 
வேண்டும்‌/ 

“மோசேயைப்‌ போல்‌ ஒரு தீர்க்கதரிசி” (உபா. 18:15, 18, 19; 
லேவி. 23:29; அப்‌. 3:22, 23) என்ற தலைப்பில்‌ ஒரு உற்சாகமான 
பிரசங்கம்‌ பிரசங்கிக்கப்படலாம்‌. எபிரெயர்‌ நிருபத்திற்கான 
தமது விளக்கவுரையில்‌, காஃப்மன்‌ அவர்கள்‌ இயேசு, 
மோசேயைப்‌ போலிருந்த பத்தொன்பது வகைகளையும்‌, 
இயேசு, மோசேயைப்‌ போலிராத பதிமூன்று வகைகளையும்‌ 





பட்டியலிட்டுள்ளார்‌ (காஃப்மன்‌, Commentary on Hebrews [Aus- 
tin, Tex.: Firm Foundation Publishing House, 1971], 67-69). 


குறிப்புகள்‌ 

அப்‌. 2 மற்றும்‌ 3ல்‌ உள்ள பிரசங்கங்கள்‌ ஒன்றிற்கொன்று துணைக்‌ 
கருத்தளிப்பவைகளாக எண்ணப்படல்‌ வேண்டும்‌. பேதுரு இவ்விரு 
பிரசங்கங்களிலும்‌ ஒரே விஷயத்தைப்‌ பயன்படுத்தியிருப்பார்‌, ஆனால்‌ 
லூக்கா தாம்‌ ஒருமுறை பதிவு செய்யும்‌ விஷயத்தை மறுமுறை பதிவு 
செய்வது வழக்கமில்லை. 2]Vயில்‌ “பரிசுத்தத்தினால்‌” என்றுள்ளது; NIV யில்‌ 
“பக்தியினால்‌” என்றுள்ளது. இது றஎர5 என்ற வார்த்தையாகும்‌, இது 
“ஊழியக்காரன்‌” என்றோ அல்லது “பிள்ளை” என்றோ பொருள்படக்‌ கூடும்‌ 
(இவ்வார்த்தையிலிருந்து தான்‌ நாம்‌ “றeiகரician” குழந்தைகளுக்கான 
மருத்துவர்‌ என்ற வார்த்தையைப்‌ பெறுகிறோம்‌). இயேசுவின்‌ பாடுகளைப்‌ 
பேதுரு வலியுறுத்தியதால்‌ (வசனம்‌ 18ஐக்‌ கவனியுங்கள்‌), அவர்‌ 
நிச்சயமாகவே பாடுபடும்‌ ஊழியன்பற்றிய பழைய ஏற்பாட்டு உபதேசங்‌ 
களைப்‌ பிரதிபலித்திருக்கக்‌ கூடும்‌. செப்துவஜிந்த்‌ மொழிபெயர்ப்பில்‌ 
பாடுபடும்‌ ஊழியன்‌ என்ற பாடத்தை விளக்கும்‌ ஏசாயா இன்னும்‌ மற்ற 


212 


வசனப்பகுதிகளில்‌ றஎi5 என்ற வார்த்தையே பயன்பட்டுள்ளது, 
இவ்விதமாகப்‌ பல நவீன மொழிபெயர்ப்புகளும்‌ “ஊழியன்‌” என்ற 
வார்த்தையையே தெரிவு செய்கின்றன. “சங்‌. 22. நமக்குப்‌ பேதுருவின்‌ 
பிரசங்கம்‌ சுருக்கமான முறையில்‌ தரப்பட்டுள்ளதால்‌, இவ்விடத்தில்‌ அவர்‌ 
நிறுத்தி, ஏசாயா மற்றும்‌ தாவீது போன்றோரின்‌ மாபெரும்‌ வசனப்‌ 
பகுதிகளிலிருந்து சிலவற்றை மேற்கோள்‌ காட்டியிருக்கச்‌ சாத்தியக்‌ கூறு 
உண்டு. “அவர்கள்‌ விடுதலை அளிப்பவரைக்‌ கையளித்தார்கள்‌! ““பரிசுத்தம்‌” 
என்பது “5௨௭௦111160” என்பதற்குரிய அதே கிரேக்க வார்த்தையிலிருந்து 
மொழிபெயர்க்கப்‌ பட்டுள்ளது; “பிரித்து வைக்கப்பட்டது” என்பதே இதன்‌ 
பொருளாகும்‌. மனிதர்களுக்கு இதைப்‌ பயன்படுத்துகையில்‌, தேவன்‌ தமது 
பிள்ளைகளைத்‌ தமது சிறப்பான நோக்கத்திற்காகப்‌ பிரித்து வைத்துள்ளார்‌ 
என்று பொருள்படும்‌. தேவனுக்கு இதைப்‌ பயன்படுத்தும்போது, தேவனு 
டைய பூரணத்துவமானது அனைத்து படைப்பினின்றும்‌ அவரைத்‌ தனியே 
பிரித்து வைத்துள்ளது என்று பொருள்படும்‌. ”“நீதியுள்ளவர்‌” என்றால்‌, 
குற்றம்‌ சுமத்தப்பட முடியாதவர்‌, குற்றம்‌ சாட்டப்பட முடியாதவர்‌ என்று 
பொருள்படும்‌. “யோவான்‌ 6:69ல்‌ பேதுரு, இயேசுவை “தேவனுடைய 
பரிசுத்தர்‌” என்றும்‌ அழைத்தார்‌. “இதுவே பேதுருவின்‌ முதல்‌ பிரசங்கத்‌ 
திற்குத்‌ திறவுகோல்‌ கருத்தாக இருந்தது, சிலுவையானது, யூதர்களுக்குப்‌ 
பெரிய இடறுதலாய்‌ இருந்து, இயேசுவை மேசியா என அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளத்‌ தடையாய்‌ இருந்ததால்‌ அவர்‌ இதைப்‌ பிரதான கருத்தாக 
எடுத்துக்‌ கொண்டார்‌. சில எழுத்தாளர்கள்‌, அப்படிச்‌ செய்யத்‌ 
தேவையில்லை என்று குறிப்பிடுகின்றனர்‌. ஏனெனில்‌ பெந்தெகொஸ்தே 
நாளில்‌ இருந்தே, மக்கள்‌ கிறிஸ்துவை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம்‌ 
பெற்றதை எருசலேமிலிருந்த யூதர்கள்‌, பார்த்திருந்தனர்‌ (2:38, 41, 47). 
“மக்கள்‌ களிமண்‌ அல்லது மெழுகு பலகைகளின்‌ மேல்‌, கூர்முனைக்‌ 
குச்சிகளால்‌ எழுதினர்‌. மேற்பரப்பை சமமாக்கினால்‌ இந்த எழுத்துக்கள்‌ 
துடைக்கப்பட்டு விடும்‌. '2]Vயில்‌ “மனந்திரும்பி?” என்றுள்ளது, 
ஆங்கிலத்தில்‌ “௦ converted” என்றுள்ளது. இது ஒரு கட்டளையாயிருந்த 
போதிலும்‌, சிலர்‌ இது “0௦” என்ற வினைச்‌ சொல்லை உள்ளடக்கியுள்ளதால்‌ 
“இது ஒரு செயல்பாட்டு வினையாகும்‌, ஆகவே இதில்‌ நாம்‌ செய்வதற்‌ 
கொன்றுமில்லை, தேவன்‌ நமக்கு செய்யும்‌ செயலாகும்‌. நாம்‌ அமர்ந்திருக்க 
தேவனே அனைத்தையும்‌ செய்வார்‌” என்கின்றனர்‌. “Be converted” 
என்பதைக்‌ காட்டிலும்‌ “யா” என்பது சிறந்த மொழிபெயர்ப்பாகும்‌, 
ஏனெனில்‌ இதில்‌ தவறான விளக்கத்திற்கு வாய்ப்பில்லை. கிரேக்க பாஷை 
யில்‌ இவ்விடத்தில்‌ “திரும்புங்கள்‌” என்ற பொருளுடைய வார்த்தையே 
பயன்பட்டுள்ளது. '”மூலபாஷையில்‌ அவர்கள்‌ எவ்விடத்திற்கு அல்லது 
யாரிடத்திற்குத்‌ திரும்ப வேண்டுமென்று கூறப்படவில்லை, ஆனால்‌ 
அவர்கள்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்ப வேண்டும்‌ (11:21ஐக்‌ கவனிக்கவும்‌) என்பது 
தெளிவு. புதிய நூற்றாண்டு மொழிபெயர்ப்பில்‌ 3:19 “தேவனிடத்தில்‌ 
திரும்பி வாருங்கள்‌” என்ற கட்டளையைக்‌ கொண்டுள்ளது. '*இது 
பாவங்களுக்கு மன்னிப்பைக்‌ கொண்டு தொடங்கும்‌. நமது ஆத்துமாவை 
காயப்படுத்தும்‌ பயங்கரமான குற்ற உணர்விலிருந்து விடுபடுவது “இளைப்‌ 
பாறுதலின்‌ காலம்‌” என்ற அற்புதமான காலம்‌ ஆகும்‌. இந்த “இளைப்‌ 
பாறுதலின்‌ காலங்கள்‌” நமது கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும்‌ தொடரு 





213 


கின்றது. நாம்‌ நமது பிரச்சனைகளினால்‌ உபத்திரவம்‌ அடையும்போது, 
நிறைவாக அது கர்த்தரிடத்தில்‌ திருப்பப்படும்‌ போது, நமது ஆத்துமா 
எவ்வளவாய்‌ இளைப்பாறுதல்‌ அடைகிறது! நீங்கள்‌ இப்பாடத்தை 
வகுப்பில்‌ நடத்தினால்‌, வகுப்பில்‌ உள்ளவர்கள்‌ எப்பொழுது கர்த்தரால்‌ 
“இளைப்பாறுதல்‌” பெற்றுக்கொண்டனர்‌ என்று பகிர்ந்து கொள்ள ச்‌ 
செய்வது நலம்‌. “இவ்விதமாகவே K]Vயில்‌ இந்த இரு ஆசீர்வாதங்களும்‌ 
குறிப்பிடப்படுறெது. “குறிக்கப்பட்ட” என்ற வார்த்தை “முன்‌ குறிக்கப்‌ 
பட்ட” என்ற பொருளுடைய கிரேக்க கூட்டு வார்த்தையிலிருந்து மொழி 
பெயர்க்கப்பட்டது. தொலை தூர கடந்த காலத்தில்‌, தமது திட்டங்கள்‌ 
மற்றும்‌ நோக்கங்களின்‌ ஒரு பகுதியாக தேவன்‌, இயேசுவை மேசியாவாக 
“குறித்திருந்தார்‌.”” “உங்களிடத்தில்‌” என்பது ஒரு தனிப்பட்ட செயல்‌ 
பாடாகும்‌. பேதுரு தம்‌ உரையைக்‌ கேட்டவர்களிடம்‌ இதைத்‌ தேவன்‌ 
அவர்களுக்கென்றே விசேஷமாகச்‌ செய்ததாகக்‌ கூறுகிறார்‌. ”இப்பாவம்‌ 
நிறைந்த உலகில்‌ ஆவிக்குரிய “பொற்காலம்‌” ஏற்படுமென்ற குறிப்பு எங்கும்‌ 
காணப்படுவதில்லை. உண்மையில்‌ இயேசு, தாம்‌ மறுபடியும்‌ வரும்போது 
விசுவாசத்தைக்‌ காண்பாரோ என்று வியப்படைந்தார்‌ லூரக்‌. 18:8). 
இப்பகுதியை மாறுபாடாகப்‌ போதிப்பவர்கள்‌ இதில்‌ உள்ள உருவகத்தை 
நேரடியாகப்‌ பொருள்‌ கொள்கின்றனர்‌. '”வேத வசன விளக்கத்திற்கான ஒரு 
அடிப்படை வினா: “முதன்‌ முதல்‌ இவ்வார்த்தையைக்‌ கேட்டவர்களுக்கு 
இது என்ன பொருள்‌ தந்தது?” என்பதாகும்‌. “அவர்கள்‌ கிறிஸ்தவர்களான 
பிறகு, தொடர்ந்து கேட்டல்‌ மற்றும்‌ கற்றலில்‌ இருந்ததால்‌, அவர்களின்‌ 
தவறான கருத்துக்கள்‌ சரி செய்யப்பட்டிருக்கும்‌ - இராஜ்யத்தைப்பற்றிய 
அப்போஸ்கலா்களின்‌ தவறான கருத்துக்களும்‌ திருத்தப்பட்டிருக்கும்‌. 
சட்டப்பூர்வ?” என்ற தகுதிப்படுத்தும்‌ வார்த்தையை நான்‌ 
பயன்படுத்தியுள்ளேன்‌, ஏனெனில்‌ மேசியாவைப்பற்றிய அவர்களின்‌ எல்லா 
நம்பிக்கைகளும்‌ மற்றும்‌ கனவுகளும்‌ உணரபட்டிருக்காது. மேசியா 
வைப்பற்றி தீர்க்கதரிசிகள்‌ கூறியவற்றிற்கு அவர்கள்‌ தங்கள்‌ சொந்தக்‌ 
கற்பனை வண்ணம்‌ கட்டியிருந்த அநேக நம்பிக்கைகள்‌ மற்றும்‌ கனவுகள்‌ 
நிறைய இருந்தன. “நிறைவேறித்‌ தரும்‌ காலம்‌” என்று பேதுரு கூறியபோது, 
“தேவன்‌ (உண்மையில்‌) பரிசுத்த தீர்க்கதரிசிகள்‌ வழியாகப்‌ பேசியவை 
களை” மட்டுமே வரையறைப்‌ படுத்தினார்‌. “பேதுரு ஒரு நாட்டளவான 
நம்பிக்கையை அவர்களின்‌ தனிப்பட்ட நம்பிக்கையாகக்‌ திருப்பினார்‌. 
“நிறைவேறித்‌ தீருங்காலங்கள்‌” மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்திய 
யோவான்‌ ஸ்நானனின்‌ ஊழியத்தில்‌ இருந்து தொடங்கிற்று (மல்கி. 3:1; 4:5, 
6; மத்‌. 17:11, 12; மாற்‌. 9:12, 13ஐக்‌ கவனியுங்கள்‌) “திரும்பக்‌ கொண்டு 
வருதல்‌” இயேசு கிறிஸ்துவின்‌ பலியினால்‌ (எபே. 2:16-18) ஆண்களும்‌, 
பெண்களும்‌ கர்த்தரிடத்தில்‌ திரும்பச்‌ சேர்ப்பதில்‌ தொடருகின்றது. 
நிறைவான திரும்பக்‌ கொண்டு வருதலுக்கு எப்படியும்‌ நாம்‌, கர்த்தரின்‌ 
வருகைமட்டும்‌ காத்திருக்க வேண்டும்‌. “இப்போது நாம்‌ அக்கறை காட்டும்‌ 
பெரும்பாலான செயல்பாடுகள்‌ யாவும்‌ திரும்பக்‌ கொண்டுவருதல்‌ என்று 
அழைக்கப்படத்‌ தகுதியற்றவைகளாகும்‌. ஒரு நாளில்‌ இவையாவும்‌ நித்திய 
திட்டத்திற்கு முக்கியமானவைகள்‌ அல்ல என்று நாம்‌ காண்போம்‌. “இதை 
உங்களுக்குச்‌ சொந்தமாக்குங்கள்‌: சிலர்‌ ஆரோக்கியக்‌ குறைவடை கின்றனர்‌; 
இது மறுபடியும்‌ பழைய நிலைக்கு கொண்டு வரப்படும்‌. சிலர்‌ தங்கள்‌ 





214 


உலகப்‌ பொருட்களை இழக்கின்றனர்‌; அவர்கள்‌ பரலோகத்தில்‌ 
பொக்கிஷங்களைப்‌ பெறுவார்கள்‌. சிலர்‌ நண்பர்களையும்‌, அன்புக்குரியவர்‌ 
களையும்‌ இழக்கின்றனர்‌; அவர்கள்‌ பரலோகத்தில்‌ தேவன்‌, கிறிஸ்து, 
பரிசுத்த ஆவியானவர்‌, தூதர்கள்‌ மற்றும்‌ பரிசுத்தவான்௧ளுடன்‌ இருப்பார்‌ 
கள்‌. “யூதா 14, 15ல்‌ ஏனோக்கு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார்‌, 
ஆனால்‌ யூதர்கள்‌ பொதுவாக மோசேயையே முதலாவது மற்றும்‌ மாபெரும்‌ 
தீர்க்கதரிசி என்று எண்ணினார்கள்‌. எம்மாவுக்குச்‌ செல்லும்‌ சாலையில்‌ 
இயேசு இருவருக்குப்‌ போதிக்கையில்‌ அவரும்‌ கூட, “மோசே முதலிய சகல 
தீர்க்கதரிசிகளும்‌” லூக்‌. 24:27) என்று தான்‌ தொடங்கினார்‌. “பெரும்‌ 
பாலான மேற்கோள்கள்‌, உபாகமம்‌ 18:15, 18 மற்றும்‌ 19ல்‌ இருந்து எடுக்கப்‌ 
பட்டுள்ளது, ஆனால்‌ இம்மேற்கோளின்‌ முடிவில்‌ வரும்‌ சொற்றோடர்‌ 
லேவியராகமம்‌ 23:29ல்‌ இருந்து வருகின்றது. லேவியராகமம்‌ மற்றும்‌ 
உபாகமம்‌ ஆகிய இரண்டு நூல்களையுமே மோசேதான்‌ எழுதினார்‌. 
உபாகமம்‌ 18ல்‌ மோசே, கானானியர்களைப்‌ போல தேவனுடைய 
சித்தத்தை அறிந்தகொள்ள, மந்திர வித்தைகளின்‌ பக்கம்‌ திரும்பவேண்டாம்‌ 
என்று மக்களிடம்‌ கூறினார்‌. மாறாக தேவன்‌ தமது சித்தத்தை எப்பொழுதும்‌ 
தமது பிரதிநிதிகள்‌ மூலம்‌ வெளிப்படுத்துகிறார்‌; அவர்‌, “... ஒரு 
தீர்க்கதரிசியை எழும்பப்‌ பண்ணுவார்‌” அதன்‌ மூலம்‌ மோசேயை அவர்‌ 
எழுப்பினதை மக்களுக்குப்‌ போதிப்பார்‌. தேவன்‌ தமது வாக்குத்தத்தத்தைக்‌ 
காத்துக்‌ கொண்டார்‌; ஏவுதல்‌ பெற்ற பேசுபவரின்றி எப்போதும்‌ அவர்‌ 
மக்களைத்‌ தவிக்க விட்டதில்லை. மோசே ஒரு தலைசிறந்த நபராக 
இருந்தார்‌, ஆயினும்‌, இடைக்கால தீர்க்கதரிசிகள்‌ மோசேக்குரிய 
வாக்குத்தத்தங்களில்‌ ஒரு பகுதியையே நிறைவேற்றியதாக இஸ்ரவேலர்கள்‌ 
உணர்ந்தனர்‌. இவ்விதமாக “தீர்க்ககரிசயொனவர்‌” இனி வரவேண்டியவர்‌ 
என்று அவர்கள்‌ நம்பினர்‌. “பமைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்‌ 
ஒவ்வொருவருடைய வார்த்தைகளிலும்‌ மேசியாவைப்பற்றிய குறிப்பிடத்‌ 
கக்க குறிப்புகள்‌ காண முடிவதில்லையென்று சிலர்‌ கவலைப்‌ படுகின்றனர்‌. 
இது தேவையற்றது. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும்‌ வரப்போகிற மேசியா 
வைப்பற்றித்‌ தமக்கே உரிய வகையில்‌ எழுதியுள்ளனர்‌. இவ்விதமாக இயேசு 
“மோசே முதலிய சகல தீர்க்ககரிசிகளும்‌ எழுதின வேத வாக்கியங்களெல்லா 
வற்றிலும்‌ தம்மைக்‌ குறித்துச்‌ சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்துக்‌ 
காண்பித்தார்‌” (லூக்‌. 24:27). “இது கிறிஸ்துவின்‌ யுகத்தில்‌ புறஜாதியாரும்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்படுவகைக்‌ குறிக்கும்‌ மற்றொரு மாபெரும்‌ பழைய 
ஏற்பாட்டு வாக்குத்தத்தம்‌ ஆகும்‌. ஆயினும்‌, பேதுரு அப்பொழுது அதை 
அறிந்திருக்கவில்லை. அந்த வாக்குத்தத்தம்‌ பற்றி அவர்‌ எண்ணியிருந்தால்‌, 
“அவர்கள்‌ முதலில்‌ யூதர்கள்‌ ஆனால்‌ ...?” என்ற வார்த்தைகளை 
சேர்த்திருப்பார்‌. 

“இரட்சிப்பு “முன்பு யூதருக்கும்‌ பின்பு கிரேக்கருக்கும்‌” உரியது (ரோமர்‌ 
1:16). 13:45, 46, ரோமர்‌ 2:9, 10 ஆகியவைகளையும்‌ காணவும்‌. “இது 
இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, அமெரிக்கா, இந்தியா மற்றும்‌ இவ்விஷயம்‌ 
செல்லுகின்ற எல்லா நாடுகளுக்கும்‌ உரியதாகும்‌. “£3:12ல்‌ பேதுருவின்‌ 
பிரசங்கம்பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தாலும்‌, 4:2 “அவர்கள்‌ ஜனங்களுடனே 
பேசிக்கொண்டி ருக்கையில்‌” என்று கூறுகின்றது. 








215 


சாக்கான்‌ உங்களுக்குக்‌ 
கனமான நேருகுகைகத்‌ 
தரும்போது [4:1-7)] 


பூமி என்ற இந்தக்‌ கோளத்தில்‌ சாத்தான்‌ நன்றாகவே 
வாழ்கின்றான்‌.' “ 
கொ்ச்சிக்றெ சிங்கம்போல்‌ எவனை விழுங்கலாமோ என்று 
வகை கேடித்‌ சுற்றித்திரிறொன்‌” (1 பேது. 5:8). 

வெளி. 12ல்‌ பிசாசானவனைப்பற்றிய உருவகமும்‌, அவனு 
டைய நோக்கங்களும்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளது. இவ்வதிகாரம்‌ 
கார்ப்பவதியான ஒரு பெண்‌ மற்றும்‌ சிவப்பான பெரிய 
வலுசர்ப்பத்தின்‌ காட்சியுடன்‌ தொடங்குகின்றது. அந்தப்‌ 
பெண்ணின்‌ குழந்தை பிறந்தவுடன்‌ அதைப்‌ பட்சித்துப்‌ 
போடும்படி அந்த வலுசர்ப்பம்‌ நின்றது. அந்த வலுசர்ப்பம்‌ 
வசனம்‌ 9ல்‌ பிசாசு என்று அடையாளப்‌ படுத்தப்படுகின்றது; 
அந்தக்‌ குழந்தை கறிஸ்துவாயிருக்றொர்‌.” வேறு வார்த்தைகளில்‌ 
கூறுவதென்றால்‌, இயேசு பிறந்தது முதலே அவரை அழிப்பதே 
பிசாசின்‌ நோக்கமாயிருந்தது. பச்சிளம்‌ குழந்தைகளை ஏரோது 
கொலை செய்வித்ததிலிருந்து சிலுவை வரையிலும்‌ சாத்தானு 
டைய கொடூரமான முயற்சிகளை சுவிசேஷ நூல்கள்‌ நமக்குக்‌ 
கூறுகின்றன. இருப்பினும்‌ இயேசுவை அழிக்கும்‌ முயற்சியில்‌ 
சாத்தான்‌ தோல்வியடைந்தான்‌. வெளி. 12:5ல்‌ அந்தக்‌ குழந்தை 
“தேவனிடத்திற்கும்‌ அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும்‌ 
எடுத்துக்கொள்ளப்பட்டது” என்று குறிப்பிட்டுள்ளது - இது 
இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட தற்கான ஒரு 
குறிப்பாகும்‌. அந்த வலுசர்ப்பம்‌ குழந்தையைப்‌ பிடிக்கப்‌ 
பின்பற்றிச்‌ செல்ல முயன்றது, ஆனால்‌ அது பூமியிலே விழத்‌ 
தள்ளப்பட்டது. அப்பொழுது அது அந்தப்‌ பெண்ணின்மீது 
தனது கோபத்தைக்‌ காட்ட முயற்சித்தது, ஆனால்‌ தேவன்‌ 
அப்பெண்ணைப்‌ பாதுகாத்தார்‌-இவ்விதமாக, “வலுசர்ப்ப 


உங்கள்‌ எதிராளியாகிய பிசாசானவன்‌ 

















216 


மானது ஸ்திரீயின்மேல்‌ கோபங்கொண்டு, தேவனுடைய 
கற்பனைகளைக்‌ கைக்கொள்ளுகிறவர்களும்‌, இயேசு கிறிஸ்‌ 
துவைக்‌ குறித்துச்‌ சாட்சியை உடையவர்களுமாகிய, அவளு 
டைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம்‌ பண்ணப்‌ 
போயிற்று” (வெளி. 12:17). “தேவனுடைய கற்பனைகளைக்‌ 
கைக்‌ கொள்ளுகிறவார்களும்‌, இயேசு கிறிஸ்துவைக்‌ குறித்துச்‌ 
சாட்சியை உடையவர்களும்‌” கிறிஸ்தவர்கள்‌ ஆவார்கள்‌! 
பிசாசானவனால்‌ இயேசுவை அழிக்க முடியாமல்‌ போனதால்‌, 
அவன்‌ இப்பொழுது உங்களையும்‌, என்னையும்‌ அழிக்க 
விரும்புகின்றான்‌! 

சபையை அழிக்கச்‌ சாத்தான்‌ எடுத்த முயற்சிகளின்‌ 
தொடக்கத்தைப்பற்றி இப்பாடம்‌ கூறுகின்றது.” ஆரம்ப 
நிலையிலிருந்த சபை சமாதானத்திலும்‌, அமைதியிலும்‌ மகிழ்ந்‌ 
இருந்தது, ஆனால்‌ அது “புயலுக்கு முற்பட்ட அமைதியாய்‌” 
இருந்தது. தேவனுடைய மக்களை பிசாசானவன்‌ ஒரு 
பொழுதும்‌, நெடுநாட்களுக்குத்‌ தனியாய்‌ விட்டு விடுவதில்லை. 

நமது முந்தைய பாடத்தில்‌ நாம்‌ அப்‌. 3ன்‌ படிப்பை முடித்‌ 
தோம்‌. உணர்வுப்‌ பூர்வமாகப்‌ பொங்கி எழுந்த ஒரு கூட்டம்‌ 





கூடியபோது, அவர்களுக்குப்‌ பேதுரு நற்செய்தியைப்‌ பிரசங்‌ 
கித்தார்‌. திடீரென அவரது பிரசங்கம்‌ நிறுத்தப்பட்டது, கிறிஸ்‌ 
தவர்களுக்கு முதலாவது உபத்திரவம்‌ தொடங்கிற்று. இந்தப்‌ 
பாடத்திலும்‌, இனி வரும்‌ இரண்டு பாடங்களிலும்‌, இவ்விரு 
அப்போஸ்தலர்கள்‌ எவ்விதம்‌ பதில்செயல்‌ செய்தனர்‌ என்று 
நாம்‌ பார்க்க விரும்புகின்றோம்‌, அதன்‌ மூலம்‌, “சாத்தான்‌ 
நமக்குக்‌ கடினமான நேரத்தைத்‌ தரும்போது” நாம்‌ எவ்விதம்‌ 
பதில்செயல்‌ செய்ய வேண்டும்‌ என்பதை நாம்‌ காண்போம்‌. 


வியப்படைய வேண்டாம்‌ (4:7-3) 
“கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ தேவபக்தியாய்‌ நடக்க 
மனதாயிருக்கிற யாவரும்‌ துன்பப்படுவார்கள்‌” என்று பவுல்‌ 
கூறினார்‌ (2 தீமோ. 3:12). பேதுரு, “... உங்கள்‌ நடுவில்‌ பற்றி 
யெரிகிற அக்கினியைக்‌ குறித்து ஏதோ புதுமையென்று 
திகையாமல்‌” என்று கூறினார்‌ (1 பேது. 4:12). உபத்திரவங்கள்‌ 
வரும்போது நாம்‌ வியப்படையக்‌ கூடாது. 








217 


இயேசு சீஷர்களிடத்தில்‌, “... என்‌ நாமத்தினிமித்தம்‌” 
அவர்கள்‌ உங்களைப்பிடித்து, ஜெப ஆலயங்களுக்கும்‌ சிறைச்‌ 
சாலைகளுக்கும்‌ ஒப்புக்‌ கொடுத்து ... உங்களை இழுத்துத்‌ 
துன்பப்படுத்துவார்கள்‌ ... என்‌ நாமத்தினிமித்தம்‌ எல்லாராலும்‌ 
பகைக்கப்படுவீர்கள்‌” என்று எச்சரித்திருந்தார்‌ லூக்‌. 21:12, 17; 
மேலும்‌ மத்‌. 10:17, 18; யோவா. 15:18-16:4). உபத்திரவம்‌ 
வருமா? என்பது இங்கு கேள்வியல்ல; எப்பொழுது வரும்‌? 
என்பதே கேள்வியாகும்‌. பேதுருவும்‌ யோவானும்‌ இடை 
மறிக்கப்பட்ட போது இக்கேள்விக்குப்‌ பதில்‌ தரப்பட்டது. 


அவர்கள்‌ ஜனங்களுடனே பேசிக்‌ கொண்டிருக்கையில்‌, 
ஆசாரியர்களும்‌ தேவாலயத்துச்‌ சேனைத்‌ தலைவனும்‌, 
சதுசேயரும்‌ அவர்களிடத்தில்‌ வந்து, அவர்கள்‌ ஜனங்‌ 
களுக்கு உபதேசிக்கிறதினாலும்‌, இயேசுவை முன்னிட்டு 
மரிக்தோரிலிருந்து உயிர்க்தெழுதலைப்‌ பிரசங்கிக்றெதி 
னாலும்‌, சினம்‌ கொண்டு, அவர்களைப்‌ பிடித்து, 
சாயங்காலமாயிருந்தபடியினால்‌, மறுநாள்‌ வரைக்கும்‌ 
காவலில்‌ வைத்தார்கள்‌ (வ. 1-3). 


அப்போஸ்கலார்களைக்‌ கைது செய்தவர்கள்‌ எருசலேமி 
லிருந்த மார்க்க, அரசியல்‌ மற்றும்‌ சமுதாயத்‌ தலைவர்கள்‌ 
ஆவார்கள்‌. அவர்கள்‌ அந்நகரின்‌ அதிகாரத்துவப்‌ பிரதிநிதிகள்‌ 
ஆவார்கள்‌! 

“அசாரியர்கள்‌” என்பது (வ. 23)” “பிரதான ஆசாரியர்களின்‌. ” 
வழிவந்த எல்லா “பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார்‌ 
யாவரும்‌” ஒரு குழுவாக இருக்க வேண்டும்‌ (வ. 6), மற்றும்‌ 
தேவாலயப்‌ பணிகளில்‌” பொறுப்புள்ள ஆசாரியர்களும்‌ அதில்‌ 
இருக்க வேண்டும்‌. “தேவாலயத்துச்‌ சேனைத்‌ தலைவன்‌” 
என்பது தேவாலயத்துப்‌ பாதுகாப்பிற்குப்‌ பொறுப்பாளர்‌ 
ஆவார்‌? அவர்‌ அதிகாரத்தில்‌ பிரதான ஆசாரியருக்கு அடுத்த 
வராக இருந்தார்‌. “சதுசேயா்கள்‌”” என்பவர்கள்‌ தேவாலயத்‌ 
தையும்‌ பலஸ்கீனத்தையும்‌ கட்டுப்பாடு செய்த ஒரு சிறிய 
ஆனால்‌ வல்லமையுள்ள வகுப்பினர்‌ ஆவர்‌. பிரதான ஆசாரியர்‌ 
ஒரு சதுசேயராக இருந்தார்‌; சனதெரீன்‌ சங்கத்தில்‌ அநேகர்‌ 
சதுசேயராயிருந்தனர்‌ (5:17). சதுசேயர்கள்‌ ரோமாபுரியோடு 
ஒத்துழைக்க விருப்பமுள்ளவர்களாய்‌ இருந்ததால்‌, அவர்கள்‌ 








218 


நாட்டில்‌ இருந்த மிகுந்த வல்லமையுள்ள அரசியல்‌ குழுவாகவும்‌ 
இருந்தனர்‌. பிசாசானவன்‌ சபைக்கு உபத்திரவம்‌ கொடுக்கத்‌ 
தொடங்கிய போது உடனடியாக அவன்‌ “முதல்‌ குழுவை 
அனுப்பினான்‌. ” 

உபத்திரவம்‌ என்பது “நகரின்‌ மிக நேர்த்தியான குழுவிடம்‌” 
இருந்து, மார்க்கத்‌ தலைவர்களிடமிருந்து, சபை உறுப்பினர்‌ 
களிடமிருந்து கூட (2 கொரி. 11:26) வர முடியும்‌! சாத்தான்‌ 
யாரை வேண்டுமானாலும்‌ பயன்படுத்துவான்‌, அவனால்‌ அது 
முடியும்‌ (மத்‌. 16:23). 

உபத்திரவத்திற்கான காரணங்கள்‌ நம்மை வியப்படையச்‌ 
செய்யக்‌ கூடாது. பேதுருவும்‌ யோவானும்‌, தேவன்‌ அல்லது 
மனிதருடைய எந்தச்‌ சட்டத்தை மீறினார்கள்‌? எதையும்‌ அல்ல. 
அவர்கள்‌ ஒரு மனிதனைக்‌ குணமாக்கி ஒரு பிரசங்கம்‌ 
செய்தனர்‌, அவ்வளவே. ஆயினும்‌ அந்நாட்களில்‌” இருந்த 
அதிகார வர்க்கத்திற்கு ஒரு பயமுறுத்தலை அவர்கள்‌ முன்‌ 
வைத்தனர்‌. அப்போஸ்தலா்களின்‌ ஊழியம்‌, அதிகாரத்‌ தரகர்‌ 
களை மூன்று அம்சங்களில்‌ கலங்கச்‌ செய்தது: 

(1) பேதுருவும்‌ யோவானும்‌ “மக்களுக்கு போதித்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌.” பேதுருவும்‌ யோவானும்‌ மக்களுக்கு 
போதித்தனர்‌ என்ற உண்மையை அவர்கள்‌ விரும்பவில்லை; 
அந்த சிலாக்கியத்தை அவர்கள்‌ தங்களுக்கென்று மட்டும்‌ 
குற்காத்துக்கொள்ள விரும்பினர்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, 
பேதுருவும்‌ யோவானும்‌ போதித்த விஷயங்களை அவர்கள்‌ 
விரும்பவில்லை; மற்ற விஷயங்களோடு கூட, அவர்கள்‌ 
மேசியாவைக்‌ கொலை செய்ததாக அப்போஸ்தலர்கள்‌ குற்றம்‌ 
சாட்டினார்கள்‌ (3:14, 15)! 

(2) பேதுருவும்‌ யோவானும்‌ “இயேசுவை ... அறிவித்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌.” ரோமர்கள்‌ இயேசுவைப்‌ சிலுவையில்‌ 
அறைந்தபோது, யூதர்கள்‌ ஒரு தொந்தரவுக்காரனைத்‌ தாங்கள்‌ 
முடிவுக்குக்‌ கொண்டு வந்துவிட்டதாக எண்ணினர்‌, ஆனால்‌ 
இப்பொழுதோ இயேசு தாம்‌ உயிரோடிருந்த காலத்தைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமான சீடர்களைப்‌ பெற்றிருந்தார்‌! 

(3) பேதுருவும்‌ யோவானும்‌ “மரித்தோரிலிருந்து உயிர்த்‌ 
தெழுதல்‌ இயேசுவுக்குள்‌ இருப்பதாக அறிவித்தனர்‌. ” அவர்கள்‌, 
இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததைப்‌ பிரசங்கித்தது 





219 


மட்டுமின்றி, மற்றவர்களும்‌ இயேசுவுக்குள்‌ இருக்கும்போது 
மரித்தாலும்‌ உயிர்த்தெழுப்பப்படக்கூடும்‌ என்று அறிவித்த 
னர்‌!" சில விஷயங்கள்‌ சதுசேயர்களை அதிகமாய்க்‌ கலங்கச்‌ 
செய்தன!'' அவர்கள்‌ உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை; 
அவர்கள்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்ட வைகளை நம்புவதில்லை. 
(நாம்‌ விவாதித்துக்‌ கொண்டிருக்கும்‌ பிசாசானவனை அவர்கள்‌ 
நிச்சயமாக நம்புவதில்லை!) பேதுருவும்‌ யோவானும்‌ எந்த 
சட்டத்தையும்‌ மீறாதிருந்தும்‌, அப்பொழுது இருந்த நிலையை 
அவர்கள்‌ இடறல்‌ படுத்தினர்‌, இது ஒரு பெரிய முடிவைக்‌ 
கொண்டுவரக்‌ கூடும்‌! 

சில வேளைகளில்‌, கிறிஸ்தவர்கள்‌ என்ற முறையில்‌ நாம்‌ 
நன்மை செய்கையில்‌, சாத்தான்‌ நமக்குக்‌ கடினமான நேரத்தைக்‌ 
கொடுப்பதுபற்றி நாம்‌ வியப்படைகிறோம்‌. “நாங்கள்‌ 
யாரையும்‌ துன்பப்படுத்தவில்லையே!” என்று நாம்‌ எதிர்க்கின்‌ 
றோம்‌. “கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ தேவபக்தியாய்‌ நடக்க 
மனதாயிருக்கிற யாவரும்‌ துன்பப்படுவார்கள்‌” என்று பவுல்‌ 
கூறினார்‌ (2 தீமோ. 3:12). இயேசு “நன்மை செய்கிறவராய்‌ 
சுற்றித்‌ திரிந்தார்‌” (10:38), ஆனாலும்‌ அவர்‌ சிலுவையிலறையப்‌ 
பட்டார்‌. 


மேலும்‌, சிலர்‌ தேவனுடைய வசனத்தை” தாங்கள்‌ விசு 





வாசித்து போதிக்கும்போது கண்டனம்‌ பண்ணப்படுவதுபற்றி 
வியப்படைகின்றனர்‌. இதைப்பற்றி சந்தேகப்பட வேண்டாம்‌: 
நாம்‌ நல்லமுறையில்‌ வாழ்ந்து தேவனுடைய வசனத்தைப்‌ 
பிரசங்கிக்கும்போது, சாத்தானால்‌ அதைத்‌ தாங்க முடியாது! 
நமது சாட்சியத்தை ஒன்றுமற்றதாக ஆக்க அவன்‌ பல வழிகளில்‌ 
முயற்சி செய்வான்‌. அதை சிந்தனையில்‌ வையுங்கள்‌! 

யூதத்‌ தலைவர்கள்‌ பேதுருவையும்‌ யோவானையும்‌ கைது 
செய்தபோது, மறுநாள்‌ வரை அவர்களைச்‌ “சிறையில்‌ அடைத்‌ 
1 ஏனென்றால்‌ ஏற்கனவே அது மாலை நேரமா 
யிருந்தது. '* அவர்கள்‌ சட்டப்பூர்வமான சில தேவைகளுக்காக” 
மறுநாள்‌ வரை காத்திருக்கலாம்‌; இவ்விஷயத்தை எப்படிக்‌ 
கையாள்வது என முடிவு செய்யக்‌ கால அவகாசத்தை அவர்கள்‌ 
விரும்பியிருக்கலாம்‌ (அப்போஸ்தலர்கள்‌ தவறு எதுவும்‌ 


கார்கள்‌. 


செய்யவில்லையே); அல்லது அதிகாரத்தை எதிர்ப்பது என்றால்‌ 
அகன்‌ பலன்‌ என்னவாயிருக்கும்‌ என்பதை அப்போஸ்கலா்கள்‌ 





220 


ருசி பார்க்கும்படி ஓரிரவு அவர்களைச்‌ சிறையில்‌ அடைத்து 
வைக்க விரும்பியிருக்கலாம்‌. பேதுருவையும்‌ யோவானையும்‌ 
கைது செய்யும்படியான முகாந்திரம்‌ எதுவும்‌ அவர்களுக்‌ 
கில்லை, அவர்களைச்‌ சிறையில்‌ அடைக்கவும்‌ காரணம்‌ எதுவும்‌ 
இல்லை (வசனம்‌ 21ஐக்‌ கவனியுங்கள்‌), ஆனால்‌ இயேசுவை 
மரணத்‌ தீர்வைக்கு உட்படுத்தியிருந்த அவர்கள்‌ இவ்வித 
“நுட்பங்கள்‌” பற்றி அதிகமாய்‌ ஒன்றும்‌ கவலைப்படவில்லை. 


உங்கள்‌ கரங்களைத்‌ தூக்கியெறிந்து 
விடவேண்டாம்‌” (4:4-6) 

சாத்தான்‌ கடினமான நேரத்தை நமக்குக்‌ கொடுக்கும்போது 
நம்மில்‌ சிலர்‌ மிகவும்‌ தைரியமற்றுப்‌ போகின்றோம்‌: “நாம்‌ 
வெளியேறி விடுவது நல்லது! எதுவுமே சரியாக நடக்க 
வில்லையே!” இதைக்‌ கவனியுங்கள்‌: சாத்தான்‌ நமது வாழ்வைக்‌ 
கடினமாக்குவான்‌, ஏனெனில்‌ நாம்‌ தொடர்ந்து செயலாற்றி 
னால்‌ கர்த்தருக்கென்று மாபெரும்‌ செயல்கள்‌ நடைபெறும்‌ 
என்று அவன்‌ அறிந்துள்ளான்‌! நான்‌ பிரசங்கிக்கும்போது கைது 
செய்யப்பட்டுச்‌ சிறையில்‌ ஓரிரவைக்‌ கழிக்க நேர்ந்தால்‌, 
சுவிசேஷே ஊழியம்‌ தோல்வியானது என்று எண்ணும்படி நான்‌ 
சோதிக்கப்படக்‌ கூடும்‌. ஆயினும்‌ பேதுருவின்‌ பிரசங்கத்தின்‌ 
விளைவைக்‌ கவனியுங்கள்‌: “வசனத்தைக்‌ கேட்டவர்களில்‌ 
அநேகர்‌ விசுவாசித்தார்கள்‌; அவர்கள்‌ தொகை ஏறக்குறைய 
ஐயாயிரமாயிருந்தது'” (வ. 4). இம்மக்கள்‌ பேதுருவும்‌ 











யோவானும்‌ கைது செய்யப்பட்டதைப்‌ பார்த்திருந்தனர்‌, 
ஆனால்‌ அது அவர்கள்‌ கிறிஸ்தவர்களாவதைத்‌ தடுத்து நிறுத்த 
வில்லை! செய்தியளித்தவர்கள்‌ சிறையிலிடப்பட்டனர்‌, ஆனால்‌ 


செய்தி சிறையிலிடப்படவில்லை. தேவனுடைய வசனமானது 
நேர்மையான இருதயத்தில்‌ இடப்படும்போது அது 
வல்லமையுள்ளதாகின்றது (லூக்‌. 8:15; ரோமர்‌ 1:16). 
“விசுவாசித்தார்கள்‌”” என்று வசனம்‌ 4ல்‌ கூறப்படுவது, 
இம்மனிதர்கள்‌ வெறுமனே இயேசுவை மேசியா என்று விசு 
வாசித்த நிலையோடு நின்றுவிட்டனர்‌ என்று பொருள்படாது. 
“விசுவாசம்‌” என்ற வார்த்தை “நம்பிக்‌ கீழ்ப்படிதல்‌””” என்ற 
பரந்த பொருளில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. நடபடிகள்‌ 








221 


நூலில்‌'* ஒரு சில மனமாற்ற நிகழ்ச்சிகளே விரிவாகத்‌ தரப்‌ 
பட்டுள்ளன; எஞ்சியுள்ளவைகளில்‌ வழக்கமாக “திரளான 
புருஷர்களும்‌, ஸ்திரீகளும்‌ விசுவாசமுள்ளவர்களாக ...” (5:14) 
அல்லது “... அநேகரும்‌ விசுவாசத்திற்குக்‌ கீழ்ப்படிந்தார்கள்‌” 
(6:7) என்பது போன்ற சுருக்கக்‌ கூற்றுகளே தரப்பட்டுள்ளன. 
“தேவன்‌ பட்சபாகமுள்ளவரல்ல” (10:34) என்பதால்‌, வசனம்‌ 
4ல்‌ குறிப்பிட்டுள்ளவர்கள்‌, பெந்தெகொஸ்தே நாளில்‌ 
மூவாயிரம்‌ போர்‌ செய்தது போலவே மனந்திரும்பி ஞானஸ்‌ 
நானம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ எதுவும்‌ 
இருக்க முடியாது. இங்கிலாந்து சபையின்‌ பாடப்புத்தகம்‌ 
ஒன்று: “அதே சமயம்‌, ஏறக்குறைய ஐயாயிரம்‌ யூதர்கள்‌, 
குணப்படுத்தப்பட்ட அற்புதத்தைக்‌ கண்டு அல்லது கேட்டு, 
பேதுருவின்‌ அறைகூவலை ஏற்று சபைக்குள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றனர்‌” என்று குறிப்பிடுகின்றது என்று Bernard R. Youngman, 








Spreading the Gospel என்ற நூலில்‌ கூறினார்‌. ” அப்‌. 3ல்‌,” “பேதுரு 
ஞானஸ்நானத்தைப்பற்றிக்‌ குறிப்பிட்டிருக்காதிருந்தால்‌ 
அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெறவேண்டும்‌ என்று எப்படி 
அறிந்திருப்பார்கள்‌? மக்கள்‌ ஒவ்வொரு நாளும்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றனர்‌ (2:41, 47)! ஞானஸ்நானம்‌ பெறுவதைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ கிறிஸ்தவர்களின்‌ கூட்டம்‌ எருசலேமில்‌ 
சாதாரணமான காட்சியாயிருந்தது! கிறிஸ்தவராக விரும்பும்‌ 
எவரும்‌ அதற்கான வழிமுறைகளை அறிய முடிந்திருந்தது. 
வசனம்‌ 4ல்‌ “மனிதர்கள்‌” என்று மொழியாக்கப்பட்டுள்ள 
வார்த்தை (குமிழில்‌ இது “அவர்கள்‌” என்றுள்ளது) பொதுப்பால்‌ 
சொல்லான காhர௦ற௦5 என்ற வார்த்தையிலிருந்து (ஆண்கள்‌, 
பெண்களைக்‌ குறிக்கும்‌ வார்த்தை)” வந்ததல்ல. மாறாக அது 
“மனுஷியிலிருந்து வித்தியாசமான மனிதன்‌” எனப்‌ பொருள்‌ 
படும்‌ காச என்ற குறிப்பிட்ட வார்த்தையிலிருந்து வந்ததாகும்‌. 
“ஏறக்குறைய ஐயாயிரமாயிருந்தது” என்ற சொற்றொடரானது 
ஆண்களை மட்டுமே குறிப்பதாயிருப்பதால்‌, அவர்கள்‌ 
எல்லாரும்‌” எவ்வளவு பேர்‌ இருந்திருப்பார்கள்‌ என்பதை நாம்‌ 
யூகம்‌ செய்ய மாத்திரமே முடியும்‌. அவர்கள்‌ எல்லாரும்‌ 
குறைந்தது பத்தாயிரம்‌ பேராவது இருந்திருக்க வேண்டும்‌!” 
எரிகிற எண்ணெயில்‌ தண்ணீரை ஊற்றினால்‌ நெருப்பு பரவும்‌; 
சபையை அழிக்க சாத்தான்‌ எடுத்த ஒவ்வொரு முயற்சியும்‌ 


2.22 


அதை பரவச்‌ செய்வதையே விளைவாக்கிற்று! 

ஆயினும்‌, கைது செய்து, ஓரிரவு சிறையில்‌ அடைக்கப்பட்ட 
தென்பது அப்போஸ்தலர்களின்‌ சாட்சியத்தை ஒன்றுமற்ற 
தாக்கச்‌ சாத்தான்‌ செய்த முயற்சிகளின்‌ தொடக்கமாகவே 
இருந்தது. அடுத்த நாள்‌ காலையில்‌, அப்போஸ்தலர்களுக் 
கெதிராக நடவடிக்கை எடுக்க ஒரு வல்லமையுள்ள குழு ஒன்று 
கூடிச்‌ செயல்பாட்டில்‌ இறங்கிற்று: 





மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும்‌, 
மூப்பரும்‌ வேதபாரகரும்‌ பிரதான ஆசாரியனாகிய 
அன்னாவும்‌ காய்பாவும்‌, யோவானும்‌, அலெக்சந்தரும்‌, 
பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார்‌ யாவரும்‌ 
எருசலேமிலே கூட்டங்கூடி (வ. 5, 69. 


“அதிகாரிகள்‌” என்பவர்கள்‌ “பிரதான ஆசாரியர்களாய்‌” 
இருந்தனர்‌ (வ. 23). “மூப்பர்‌” என்பவர்கள்‌ ஞானமும்‌ பக்குவ 
மும்‌ உள்ளவர்கள்‌ எனப்‌ பெயர்பெற்ற வயதில்‌ முதிர்ந்த 
தலைவர்களாயிருந்தனர்‌. “வேதபாரகர்‌” என்பவர்கள்‌ நியாயப்‌ 
பிரமாணத்தில்‌ விற்பன்னர்களாயிருந்தனர்‌.” இம்மூன்று குழுக்‌ 
களும்‌ இணைந்ததே சனதெரீன்‌ என்ற ஆளுகை அமைப்‌ 
பாகும்‌.” சனதெரீன்‌ என்பது யூதர்களின்‌ பாராளுமன்றமாகவும்‌ 
(2:21) உயர்‌ நீதிமன்றமாகவும்‌ இருந்தது.”” அன்று காலையில்‌ 
பலஸ்தீனத்தின்‌ இத்தனிச்‌ சிறப்பு வாய்ந்த குழு, 
கலிலேயாவிலிருந்து வந்த இந்த மீன்‌ பிடிப்பவர்களை என்ன 
செய்வது என்று முடிவெடுப்பதற்காக ஒரு சிறப்புக்‌ 
கூட்டத்தைக்‌ கூட்டியது! 

அங்கு கூடியிருந்தவர்களின்‌ பட்டியலைப்‌ பார்க்கும்‌ போது, 
சூழ்நிலையின்‌ முக்கியத்துவம்‌ புலனாகின்றது. “பிரதான 
ஆசாரியனாகிய அன்னா அங்கிருந்தார்‌. ” “பிரதான ஆசாரியன்‌” 
என்பது கெளரவமான ஒரு பட்ட மாகும்‌.”* அன்னா, முன்பு பிர 
தான ஆசாரியராயிருந்தவர்‌. அநேக வருடங்கள்‌ அவர்‌ பிரதான 
ஆசாரியராக ஊழியம்‌ செய்தபிறகு, அவர்‌ ரோமானியர்களால்‌ 
அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்‌. ஆயினும்‌ அநேக யூதர்கள்‌ 
அவரைப்‌ பிரதான ஆசாரியராகவே கருதினர்‌, அவர்‌ பதவியின்‌ 
பின்புற பலமாயிருந்தார்‌.”” அன்னாவின்‌ மருமகனாகிய காய்பா 
அப்போதைய பிரதான ஆசாரியராயிருந்தார்‌ (மத்‌. 26:57; 


223 


யோவா. 18:13, 24). யோவானும்‌, அலெக்சந்தரும்‌ யாரென்பது 
நிச்சயமாகத்‌ தெரியவில்லை, ஆனாலும்‌ லூக்காவின்‌ எழுத்துக்‌ 
களை வாசிப்பவர்களுக்கு அவர்கள்‌ செல்வாக்குள்ளவர்கள்‌ 
என்பது தெரிந்திருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ அன்னா அல்லது 
காய்பாவின்‌ மகன்களாக இருக்கலாம்‌, இவ்விதமாக அவர்கள்‌ 
பிரதான ஆசாரியரின்‌ வழி வந்தவர்களாயிருந்தனர்‌.”” 
எவ்விதத்திலும்‌ அவர்கள்‌ “பிரதான ஆசாரியரின்‌ வம்சா வழியின 
ராயிருந்தனர்‌.” மேலும்‌ லூக்கா, “பிரதான ஆசாரியருடைய 
குடும்பத்தார்‌ யாவரும்‌” அங்கிருந்தனா்‌”” என்றும்‌ குறிப்‌ 
பிட்டார்‌. எருசலேமிலிருந்த முக்கியமானவர்கள்‌ யாரும்‌ அங்கு 
இல்லாமலில்லை! 

நாட்டின்‌ வல்லமை வாய்ந்த இம்மனிதா்களுக்கு முன்பாக 
அழைக்கப்பட்ட பேதுரு அல்லது யோவானாக நான்‌ இருந்‌ 
இருந்தால்‌, அச்சூழ்நிலையை நான்‌ ஒரு அடக்குமுறையாகக்‌ 
கண்டிருப்பேன்‌. பேதுருவும்‌ யோவானும்‌ அந்தச்‌ சூழ்நிலையை 
ஒரு வாய்ப்பாகக்‌ கண்டனர்‌. உபத்திரவங்களைப்பற்றி இயேசு 
தமது சீஷர்களுக்கு எச்சரிக்கை செய்கையில்‌, “... அவர்கள்‌ 
உங்களைப்‌ பிடித்து, ஜெப்‌ ஆலயங்களுக்கும்‌ சிறைச்சாலை 
களுக்கும்‌ ஒப்புக்‌ கொடுத்து, ராஜாக்கள்‌ முன்பாகவும்‌ அதிபதி 
கள்‌ முன்பாகவும்‌ உங்களை இழுத்துத்‌ துன்பப்படுத்துவார்கள்‌. 
ஆனாலும்‌ அது உங்களுக்குச்‌ சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்‌ 
கும்‌” என்று கூறியிருந்தார்‌ (லூக்‌. 21:12, 13). பேதுருவும்‌ 
யோவானும்‌ சனதெரீன்‌ சங்கத்தாருக்குப்‌ போதிக்க வேறு 
எவ்விடத்தில்‌ வாய்ப்புப்‌ பெற்றிருக்க முடியும்‌? அவர்கள்‌ 
சங்கிலிகளால்‌ கட்டப்பட்டுச்‌ செல்வதே அவர்களுக்கிருந்த 
ஒரே வாய்ப்பாயிருந்தது! 

நடபடிகள்‌ நூலை நாம்‌ தொடர்ந்து படிக்கையில்‌ அதில்‌ 
கிறிஸ்தவர்‌ ஒருவர்‌ நீதிமன்றத்திற்கு அழைத்துச்‌ செல்லப்படும்‌ 
ஒவ்வொரு வேளையும்‌, அவர்‌ தன்னைத்‌ தற்காத்துக்‌ கொள்ளப்‌ 
பயன்படுத்தாமல்‌, இயேசுவைப்பற்றி அறிவிக்கும்‌ ஒரு வாய்ப்‌ 
பாகவே பயன்படுத்தியுள்ளார்‌ என்பதைக்‌ காண்போம்‌! 

சாத்தான்‌ நமக்குக்‌ கடினமான நேரத்தைத்‌ தரும்போது, 
நாம்‌ நமது கண்களைத்‌ திறந்து வைத்திருந்தால்‌ - நமது 
கரங்களைத்‌ தூக்கியெறிந்து விடாதிருந்தால்‌ - இதற்கு முன்‌ 
எப்போதும்‌ பெற்றிராத ஒரு வாய்ப்பை நாம்‌ காண்போம்‌. 





224 


சாத்தானின்‌ சட்டங்களின்படி 

செயல்பட வேண்டாம்‌ (4:7, 8) 
வசனம்‌ 5ல்‌, “மறுநாளிலே” ஆலோசனை சங்கத்தார்‌ 
யாவரும்‌ எருசலேமிலே கூட்டம்‌ கூடினார்கள்‌ என்று 
கூறப்படுகிறது. அவர்களை (அப்போஸ்தலர்களை) மையத்தில்‌ 
நிறுத்தியபோது, “நீங்கள்‌ எந்த வல்லமையினாலே, எந்த 
நாமத்தினாலே இதை செய்தீர்கள்‌?” (வ. 7) என்று விசாரிக்கத்‌ 
தொடங்கினர்‌. அந்த அப்போஸ்தலர்களில்‌ ஒருவராக 
உங்களைக்‌ கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌. உங்களைச்‌ சுற்றி 
லும்‌ ஒரு அரைவட்ட வடிவில்‌ எழுபத்தி ஒரு நியாயாதிபதிகள்‌? 
இருளார்ந்த உடையுடனும்‌, எதிர்ப்புணர்வுள்ள முகங்களு 
டனும்‌ அமர்ந்துள்ளனர்‌. இவர்களைத்‌ தவிர மற்றவர்களும்‌ 
அதற்குச்‌ சமமான எதிர்ப்புணர்வுடன்‌ உள்ளனர்‌.”' ஒவ்வொரு 
புறமும்‌ நீதிமன்ற அலுவலர்கள்‌ உள்ளனர்‌. இவ்வித விரோத 
உணர்வுகள்‌ யாவும்‌ குவிந்துள்ள இடத்தில்‌ மூன்று மனிதர்கள்‌- 
நீங்கள்‌, மற்றொரு அப்போஸ்தலர்‌ மற்றும்‌ குணமாக்கப்பட்ட 
மனிதர்‌? - இருக்கிறீர்கள்‌. அந்த அறை முழுவதிலும்‌ நட்புணர்‌ 
வுள்ள ஒரு முகம்‌ - ஒரே ஒரு முகம்‌-தென்படுகிறதா என்று 
பார்க்கிறீர்கள்‌ - ஆனால்‌ ஒருவரும்‌ இல்லை. பிறகு இயேசுவை 
மரணத்திற்குத்‌ தீர்ப்பிட்டதும்‌ இதே குழுதான்‌ என்பதை 
நீங்கள்‌ நினைவு கூறுகிறீர்கள்‌! அச்சூழ்நிலை அப்போஸ்தலர்‌ 
களுக்குப்‌ பயமுண்டாக்கும்படிக்‌ கணக்கிடப்பட்டிருந்தது. 

நான்‌ நிச்சயமாகவே பயமுறுத்தப்பட்டிருந்திருப்பேன்‌. 
முறைப்படியான கூட்டம்‌ தொடங்குகையில்‌, இதற்கு 
முன்னால்‌ என்ன நடந்திருக்கிறது என்று திரும்பக்‌ காண நம்‌ 
உணர்வுகள்‌ எழும்‌. விசாரணையானது குற்றச்சாட்டுகளை 
முறைப்படியாகப்‌ படிப்பதில்‌ தொடங்கியிருக்க வேண்டும்‌. 
இதற்கு மாறாக, தெளிவற்ற ஒரு கேள்வியுடன்‌ இது தொடங்‌ 
கற்று: “நீங்கள்‌ எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே, 
இசைச்‌ செய்தீர்கள்‌ என்று கேட்டார்கள்‌” “இதை” என்பது 
எதைக்‌ குறிக்கின்றது: குணப்படுத்துதலையா? பிரசங்கித்‌ 
தலையா? அல்லது வேறு எதையுமா? அப்போஸ்கலர்களைப்‌ 
பிடித்து வைப்பதற்கு அந்தப்‌ புகழ்பெற்ற குழுவினரிடம்‌ 
சட்டரீதியான காரணம்‌ எதுவும்‌ இல்லாதிருந்தது (வ. 21), 





225 


மற்றும்‌ பேதுருவும்‌ யோவானும்‌ தற்காப்பற்ற பதில்‌ ஒன்றைக்‌ 
கொடுத்தால்‌ அவர்களைத்‌ தண்டிக்க அதையே காரணமாக்‌ 
கலாம்‌ என்று அவர்கள்‌ ஆவலோடு எதிர்பார்த்தனர்‌. இவ்வித 
மான நடைமுறையை நாம்‌ இதற்கு முன்‌ எங்கு சந்தித்துள்‌ 
ளோம்‌? இயேசுவின்‌ விசாரணையில்‌! (லூக்‌. 22:66-71). பேதுரு 
மற்றும்‌ யோவானின்‌ “விசாரணையில்‌” நாம்‌ அதே முகங்களை, 
அதே தப்பெண்ணக்கை, அதே மாய்மாலத்தை, அதே வரிசை 
யிலான வினாவுதலை நாம்‌ காண்கிறோம்‌! யூதத்‌ தலைவர்கள்‌, 
அப்போஸ்தலார்களை அவர்களது செல்வாக்கிலிருந்து இழுத்து 
விடுவதற்குச்‌ சுற்று வழியாக ஒரு நூலிழையாவது தருவார்களா 
என்று கெஞ்சிப்‌ பார்த்தனர்‌! (ரிச்சர்ட்‌ ரோஜர்ஸின்‌ 
பிரசங்கத்திலிருந்து தழுவப்பட்டது.) 

அந்தக்‌ கேள்வி தெளிவற்றதாய்‌ இருந்தாலும்‌, அது மூன்று 
வலுவான வலைகள்‌ உடையதாய்‌ இருந்தது. முதலாவது 
அவர்கள்‌, “நீங்கள்‌ எந்த வல்லமையினாலே ... இதைச்‌ செய்தீர்‌ 
கள்‌?” என்று கேட்டனர்‌. “வல்லமை” என்ற வார்த்தை “அற்புதங்‌ 
கள்‌” என்று பொருள்படும்‌ கிரேக்க வார்‌ த்தையிலிருந்து 
மொழியாக்கம்‌ செய்யப்பட்டதாகும்‌, இது “அற்புத வல்லமை” 
என்று மொழியாக்கம்‌ செய்யப்பட முடியும்‌. மோசேயின்‌ 
பிரமாணத்தின்படி, மந்திரவாதம்‌ என்பது மரணத்திற்கேது 
வான குற்றம்‌ ஆகும்‌. அப்போஸ்தலர்கள்‌, தாங்கள்‌ மந்திரவாதம்‌ 
செய்வதாகக்‌ குறிப்பிட்டிருந்தால்‌, அவர்களை மரணத்துக்‌ 





குள்ளாக்கியிருக்க முடியும்‌. 

அடுத்து, ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌, “எந்த நாமத்தினாலே 
இதைச்‌ செய்தீர்கள்‌?” என்று கேட்டனர்‌. “நாமம்‌” என்பது 
“அதிகாரம்‌” என்ற பொருளில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது.”” 
இயேசு சிலுவையிலறையப்படுவதற்குச்‌ சில நாட்கள்‌ முன்ன 
தாக, இதே மனிகர்கள்‌ அவரிடத்தில்‌ வந்து, “நீர்‌ எந்த அதிகாரத்‌ 
தினால்‌ இவைகளைச்‌ செய்கிறார்‌? இந்த அதிகாரத்தை உமக்குக்‌ 
கொடுத்தவர்‌ யார்‌?” என்று கேட்டார்கள்‌ (மத்‌. 21:33). இப்‌ 
பொழுது அவர்கள்‌ அதே கேள்வியை அப்போஸ்தலர்களிடம்‌ 
கேட்டனர்‌. இவ்விரு நிகழ்ச்சிகளிலும்‌, அவர்கள்‌, “நாங்கள்தான்‌ 
அதிகாரத்தில்‌ உள்ளவர்கள்‌. நீங்கள்‌ அதிகாரம்‌ பெற்றவர்கள்‌ 
போல்‌ செயல்பட எவ்வளவு தைரியம்‌ உங்களுக்கு!” என்று 
மறைமுகமாகக்‌ குறிப்பிட்டனர்‌. அப்போஸ்தலர்கள்‌, சட்ட 








226 





ரீதியற்ற அதிகார மூலத்தை எதையேனும்‌ குறிப்பிடுவார்கள்‌ 
என்று அவர்கள்‌ ஆவலுடன்‌ எதிர்பார்த்தார்கள்‌. 

மூன்றாவது வலை மிகவும்‌ நுட்பமானதும்‌, சூட்சும 
மானதுமாகும்‌. இது ஆங்கிலத்தில்‌ மற்றும்‌ தமிழ்‌ மொழியாக்கங்‌ 
களில்‌ தவறவிடப்பட்டிருக்க முடியும்‌. மூல வசனத்தில்‌, 
“நீங்கள்‌” என்ற வார்த்தை அதற்கு அழுத்தத்தைக்‌ காட்டும்‌ 
வகையில்‌ வாக்கியத்தின்‌ இறுதியில்‌ உள்ளது. நீங்கள்‌ இந்த 
வாக்கியத்தை வாசிக்கும்போது “நீங்கள்‌” என்ற வார்த்தை 
அழுத்தமாய்க்‌ கூறப்பட வேண்டும்‌: “நீங்கள்‌ எந்த வல்லமையி 
னாலே, எந்த நாமத்தினாலே, இதைச்‌ செய்தீர்கள்‌?” வேறு 
வார்த்தைகளில்‌ சொல்லுவதானால்‌, “எங்களைப்‌ பாருங்கள்‌, 
பிறகு உங்களையே பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. எங்களுக்கும்‌ 
எங்கள்‌ அதிகாரத்திற்கும்‌ சவால்‌ விடும்‌ வகையில்‌ உங்களைப்‌ 
பற்றி நீங்கள்‌ என்ன நினைத்துக்‌ கொண்டிருக்கறீர்கள்‌?” என்று 
அவர்கள்‌ கேட்டனர்‌. அப்போஸ்தலர்கள்‌ “படிப்பறியாதவார்‌ 





களென்றும்‌ பேதைமையுள்ளவர்கள்‌ என்றும்‌?” அவர்கள்‌ 
கருதினர்‌ (வ. 13). பேதுருவையும்‌ யோவானையும்‌ அவர்கள்‌ 
வினவுகையில்‌ குரலில்‌ ஒரு இகழ்ச்சியுணர்வு இருந்தது. கேள்வி 
களும்‌, அவைகளை அவர்கள்‌ கேட்ட விதமும்‌ அப்போஸ்தலர்‌ 
களின்‌ கோபத்தைக்‌ தூண்டுவதாக வடிவமைக்கப்பட்டி ருந்தது. 
அதிகாரிகள்‌ “சொற்களின்‌ மிகுதியால்‌ பாவமில்லாமல்‌ 
போகாது” (நீதி. 10:19) என்ற நீதிமொழியை நினைவில்‌ 
வைத்துக்‌ கொண்டனர்‌. 

சாத்தான்‌ உங்களுக்குக்‌ கடினமான நேரத்தைக்‌ கொடுக்கும்‌ 
போது, அவனுடைய சட்டங்களின்படி நீங்கள்‌ செயல்பட 
வேண்டும்‌ என்று அவன்‌ விரும்புகின்றான்‌. அவனைப்‌ 
போலவே நீங்கள்‌ பதில்செயல்‌ செய்யும்படி அவன்‌ விரும்பு 
கின்றான்‌; நீங்கள்‌ தமைக்குத்‌ தீமையைத்‌ திரும்பச்‌ செய்யும்படி 
அவன்‌ விரும்புகிறான்‌. அவனுடைய சட்டங்களின்படி 
செயல்படுவதற்கு அவன்‌ உங்களை உட்படுத்திவிட்டால்‌, 
அவன்‌ ஏற்கனவே பந்தயத்தில்‌ ஜெயித்து விட்டான்‌! 

நான்‌ அங்கு நின்றிருந்தால்‌, எனது உணர்வுகள்‌ கடுமை 
யாகத்‌ தா க்கப்பட்டு, காயப்பட்டிருக்கும்‌. அநேகமாக நான்‌ 
ஆலோசனைச்‌ சங்கத்தாரின்‌ கைப்பாவையாக, எனது குரலில்‌ 


கோபம்‌ எகிறியிருக்கும்‌. ஆயினும்‌, பேதுரு எப்படிப்‌ பதிலளித்‌ 





227 


தார்‌ என்று கவனியுங்கள்‌: அப்பொழுது பேதுரு .... “ஜனத்தின்‌ 
அதிகாரிகளே, மூப்பர்களே” (வ. 8; NIV). “ஜனத்தின்‌ அதிகாரி 
களே, மூப்பர்களே” என்பது அக்கூட்டத்தை மரியாதையுடன்‌ 
அழைக்கும்‌ விதமாயிருந்தது. அது ஏறக்குறைய “மரியாதைக்‌ 
குரிய தலைவர்களே மற்றும்‌ நமது நாட்டின்‌ மூப்பர்களே” என்று 
Kenneth N. Taylor கூறும்‌ பொழிப்புரைக்கு ஒப்பானதாகும்‌. 
பேதுரு தமது தற்காப்பு வாதத்தைத்‌ தொடங்குகையில்‌, 
பரிவுடன்‌, பண்புடன்‌ இருந்தார்‌! “ஆவியின்‌ பட்டயமானது 








உப்பைத்‌ தூவாமலேயே போதிய அளவு ஆழமாகப்‌ பாயும்‌” 
என்று மாடு All கூறினார்‌. மற்றவர்களிடம்‌ நாம்‌ 
எப்பொழுதும்‌ நற்பண்புடன்‌ இருக்க வேண்டும்‌ - இது அவர்கள்‌ 
அப்படியிருக்க வேண்டும்‌ என்பதற்காக அல்லாமல்‌, நாம்‌ 
அப்படி இருக்க வேண்டும்‌ என்பதற்காகவே! 

அடுத்த முறை சாத்தான்‌ உங்களுக்குக்‌ கடினமான 
நேரத்தைக்‌ கொடுக்கும்போது, அநேகமாக நீங்கள்‌ உங்கள்‌ 
எதிராளியைப்‌ போன்றே பெருந்தன்மையற்றும்‌, வெறுப்பு 
நிறைந்தும்‌ இருக்கும்படி சோதிக்கப்படலாம்‌. இருப்பினும்‌, 
இயேசு மறு கன்னத்தையும்‌ திருப்பிக்‌ காட்டும்படி கூறினார்‌ 
(மத்‌. 5:39). சாத்தான்‌ தன்னுடைய சட்டங்களின்படி செயல்‌ 





படுவதற்காக உங்களை வஞ்சிக்காதபடிக்‌ கவனமாயிருங்கள்‌! 


முடிவுரை 

நமது அடுத்த பாடத்தில்‌, “சாத்தான்‌ உங்களுக்குக்‌ கடின 
மான நேரத்தைத்‌ தரும்போது” என்பதைத்‌ தொடர்ந்து படிக்க 
லாம்‌. ஆயினும்‌, ஒருகணம்‌ நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நம்மையே 





சுயபரிசோதனை செய்துகொள்ள நிதானிப்போம்‌: “சாத்தான்‌ 
எப்போதாவது எனக்குக்‌ கடினமான நேரத்தைக்‌ கொடுத்திருக்‌ 
கிறானா? அப்படியிருந்தால்‌ நான்‌ எவ்விதம்‌ செயல்‌ புரிந்தேன்‌? 
நான்‌ ஒரு கிறிஸ்தவனைப்‌ போலச்‌ செயல்பட்டேனா அல்லது 
நான்‌ சாத்தானைப்‌ போலச்‌ செயல்பட்டேனா?” இதற்கு 
உங்கள்‌ பதில்‌ எதுவாக இருப்பினும்‌, அடுத்தமுறை உங்களைச்‌ 
சாத்தான்‌ உபத்திரவப்படுத்தும்போது தேவனுடைய உதவியு 
டன்‌ இருப்பவர்களாய்‌ நீங்கள்‌ செயலாற்ற வேண்டுமென்று 
தீர்மானம்‌ செய்யுங்கள்‌. 


228 


4 பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ * 


ரிச்சர்ட்‌ ரோஜர்ஸ்‌ அவர்கள்‌ 4:1-31ல்‌, “முதல்‌ எதிர்ப்பு” 
என்ற ஒரு பிரசங்கத்தைத்‌ தயார்‌ செய்துள்ளார்‌. அதில்‌ நான்கு 
முக்கியக்‌ கருத்துக்கள்‌ உள்ளன: எதிர்ப்பு வெளிப்படுத்தப்‌ 
பட்டது (4:1-7), எதிர்ப்பு சந்திக்கப்பட்டது (4:8-12), எதிர்ப்பு 
சமப்படுத்தப்பட்டது (4:13-22), எதிர்ப்பு குறைக்கப்பட்டது 
(4:23-31). 








குறிப்புகள்‌ 

இயேசுவின்‌ சிலுவை மரணத்தினால்‌ அவன்‌ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளான்‌ 
(வெளி. 12:11). அவனோ அல்லது அவனுடைய ஆவிகளோ புதிய ஏற்பாடு 
எழுதப்பட்ட காலத்தில்‌ செய்ததுபோல மக்களை அவர்களின்‌ விருப்பத்திற்‌ 
கெதிராக ஆட்கொள்ள முடியாது, ஆனால்‌ இது அவன்‌ செயலற்றிருக்கிறான்‌ 
என்றோ அல்லது பலமற்று இருக்கிறான்‌ என்றோ பொருள்படாது. 
2மேசியாவைப்பற்றிய சங்கதேமாகிய, சங்கீதம்‌ 2, வெளி. 12:5ல்‌ அவரை விளக்கிக்‌ 
கூறப்‌ பயன்படுத்தப்படுவதன்‌ மூலம்‌ இதை நாம்‌ அறிகின்றோம்‌. “நடபடிகள்‌ 
நூலில்‌ சாத்தானைப்பற்றிய சில குறிப்புகளுக்கு, 5:3; 13:10; 26:18 
ஆகியவைகளைக்‌ காணவும்‌. “இயேசுவின்‌ நாமத்திற்குரிய முக்கியத்துவத்தைக்‌ 
கவனியுங்கள்‌ - நமது கடந்த பாடத்தில்‌ உள்ள முக்கியத்துவம்‌ இந்தப்‌ 
பாடத்திலும்‌ தொடரும்‌. “வசனம்‌ 3ல்‌ உள்ள சொற்றொடரை இருபதாம்‌ 
நூற்றாண்டின்‌ புதிய ஏற்பாடு இவ்விதமாய்க்‌ குறிப்பிடுகிறது, புரூஸ்‌ அவர்கள்‌ 
தமது விளக்கவுரை மொழிபெயர்ப்பில்‌ இவ்விதமே செய்திருக்கிறார்‌ (FF. புரூஸ்‌, 
நடபடிகள்‌ நூல்‌, புதிய ஏற்பாட்டிற்கான உலகளாவிய புதிய விளக்கவுரை, 1௦5. 
௦0. [கிரான்ட்‌ ரேப்பிட்‌, மிச்‌.: Wm. 8. Eerdmans Publishing Co., 1989] 89). “புதிய 
ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌ ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்ற, எல்லாரும்‌ 
ஒரே நேரத்தில்‌ தேவைப்படாத அளவுக்கு ஏராளமான ஆசாரியர்கள்‌ 
இருந்தனர்‌. அவர்கள்‌ இருபத்துநான்கு தொகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டு, 
ஒவ்வொரு தொகுதியும்‌ ஒரு வார காலம்‌ ஆலயத்தில்‌ பணி புரிந்தனர்‌ (லூச்‌. 
1:8ஐக்‌ கவனியுங்கள்‌). தொடர்‌ பணி அளிப்பதற்காக, சில ஆசாரியர்கள்‌ ஆலய 
ஊழியத்தைக்‌ கண்காணிப்புச்‌ செய்ய நியமிக்கப்பட்டனர்‌. இந்த ஆசாரியர்கள்‌ 
“சாதாரண” ஆசாரியர்களைக்‌ காட்டிலும்‌ அதிக அதிகாரம்‌ உடையவர்களாய்‌ 
இருந்தனர்‌; இவ்விதமாய்‌ அவர்கள்‌ “பிரதான ஆசாரியர்கள்‌?” என்று 
அறியப்பட்டனர்‌. இந்த நியமங்களில்‌ அரசியலின்‌ தலையீடு இருந்தது. 
*தேவாலயம்‌ கட்ட தாவீது தயாரிப்புகள்‌ செய்தபோது, சில லேவியர்களை 
“வாசல்‌ காக்றெவர்களாக” (1 நாளா. 26:1-19) அவர்‌ நியமித்தார்‌. இது அவர்கள்‌ 
வெறுமனே கதவுகளைத்‌ திறந்து, மூடிக்‌ கொண்டிருந்தனர்‌ என்று 
பொருள்படாது. மாறாக, அவர்கள்‌ தேவாலயத்தைக்‌ “காவல்‌” செய்ய 











229 


வேண்டியிருந்தது; அவர்கள்‌ ஒரு அமைதியான மற்றும்‌ பயபக்தியான 
சூழ்நிலையைப்‌ பராமரிக்க வேண்டியிருந்தது. “சேனைத்‌ தலைவன்‌” என்பவர்‌ 
இந்த “வாசல்‌ காக்கிெறவர்களின்‌”” தலைவராயிருந்தார்‌. பகல்‌ நேரத்தில்‌ 
ஒழுங்கைப்‌ பராமரிப்பதும்‌, இரவு நேரக்‌ காவலுக்காக ஒவ்வொரு வாசலிலும்‌ 
காவலர்களை நியமிப்பதும்‌ இவரது பணியாக இருந்தது. லூக்‌. 22:4, 52 
“தேவாலயத்துச்‌ சேனைத்‌ தலைவர்கள்‌ [பன்மை] என்று கூறுகின்றன (875; 
லூக்‌. 22:4, 52ல்‌ உள்ள கிரேக்க வார்த்தையும்‌ அப்‌. 4:1ல்‌ உள்ள கிரேக்க 
வார்த்தையும்‌ ஒரே மாதிரியானவை). இது அவர்கள்‌ பணிமுறை மாற்றத்தின்படி 
தேவாலயத்தின்‌ மற்ற பணிகளைப்‌ போலவே அலுவல்‌ புரிந்ததைக்‌ 
காட்டுகின்றது. இங்கும்‌, இந்நியமனங்களில்‌ அரசியல்‌ தலையீடு இருந்தது. 
தேவாலயமானது அரசியல்‌ ஊழலின்‌ முக்கியக்‌ களமாயிற்று. “பரிசேயார்களல்ல, 
சதுசேயா்களே சீஷர்களை எதிர்ப்பதில்‌ முதன்மையாய்‌ நின்றனர்‌ என்பதைக்‌ 
காண வியப்பாயுள்ளது. சதுசேயரோடு அல்ல மாறாக பரிசேயரோடுதான்‌ 
இயேசு அநேக வழிகளில்‌ முரண்பட்டார்‌. இருப்பினும்‌, அப்போஸ்தலர்‌ 
களுடைய ஆரம்ப காலப்‌ பிரசங்கங்கள்‌ உயிர்த்தெழுதலை மையமாகக்‌ 
கொண்டிருந்தது - பரிசேயர்கள்‌ மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலை நம்பினர்‌, 
அனால்‌ அதை சதுசேயர்கள்‌ நம்பவில்லையாதலால்‌ (23:6-8) - சதுசேயா்கள்‌ 
அதிகமாக இடறலடைந்தனர்‌ என்பது இயல்பே. “இயேசுவைப்‌ போலவே அதே 
பயமுறுத்தல்‌ இவர்களாலும்‌ எழுந்தது (யோவா. 11:45-53). “அப்போஸ்தலர்கள்‌ 
இயேசுவின்‌ சொந்த உயிர்த்தெழுதலைப்பற்றிப்‌ பேசியபோது, அவர்களின்‌ 
வார்த்தைகள்‌ தனி நபருக்குரியதாகவும்‌, குறிப்பிட்டதாகவும்‌ இருந்தது: 
“அவரை தேவன்‌ மரித்தோரிலிருந்தெழுப்பினார்‌” (3:15). தனிநபருக்குரியதற்ற, 
பொதுவான வார்த்தைகளான “மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல்‌” என்ற 
வார்த்தைகள்‌ பல விளக்கவுரையாளர்கள்‌ மற்றும்‌ மொழிபெயர்ப்பாளர்‌ 
களைப்‌ பின்வருமாறு முடி வெடுக்கச்‌ செய்தது: அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவின்‌ 
சரீர உயிர்த்தெழுதலில்‌ இருந்து, நகர்ந்து, பொதுவான சரீர உயிர்த்தெழுதல்‌ 
பற்றி பிரசங்கித்தனர்‌ (1 கொரி. 15:20-29). புதிய நூற்றாண்டு வசனத்தில்‌, 
“இயேசுவின்‌ வல்லமையால்‌ மக்கள்‌ மரணத்திலிருந்து எழுப்பப்படுவார்கள்‌ 
என்று அவர்கள்‌ பிரசங்கித்துக்‌ கொண்டிருந்தனர்‌” என்றுள்ளது. 0.11. Rieu 
அவர்களின்‌ நடபடிகளின்‌ மொழிபெயர்ப்பில்‌, “இயேசுவின்‌ நிகழ்ச்சியை 
மேற்கோள்‌ காட்டி மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதல்பற்றிய போதனையை 
நிரூபிக்க முயற்சி செய்தனர்‌” என்றுள்ளது. 

“இயேசு மரணமடை வதற்குச்‌ சில நாட்களுக்கு முன்பு, அவர்கள்‌ அவரிடம்‌ 
இத்தலைப்புபற்றி எதிர்‌ விவாதம்‌ செய்திருந்தனர்‌ (மத்‌. 22:23-33). “அமெரிக்க 
ஐக்கிய நாட்டில்‌ “வேதாகம வட்டத்துக்குள்‌” இருப்பவர்கள்‌ ஒரு கூட்டுக்‌ 
குள்ளான வாழ்வில்‌ இருக்கின்றோம்‌. தேவனுடைய வார்த்தை இகழப்பட்டது 
என்று சிலர்‌ கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆயினும்‌ உலக முழுவதுமான 
விதிக்கு இது ஒரு விதிவிலக்காகவே உள்ளது. 'இது தேவாலயப்‌ பகுதியில்‌ உள்ள 
ஒரு அறையாக இருப்பதற்குச்‌ சாத்தியக்‌ கூறுண்டு. “பேதுருவின்‌ பிரசங்கம்‌ 
மாலை 3.00 மணியளவில்‌ தொடங்கி, சாயங்கால நேரத்தில்‌ (அநேகமாக 6.00 
மணி) இடைமறிக்கப்பட்டது. நடபடிகளில்‌ பிரசங்கங்களை லூக்கா சுருக்கக்‌ 
குறிப்புகளாகக்‌ கொடுத்துள்ளார்‌ என்பதற்கு இது இன்னொரு ஆதாரமாகும்‌. 
“எரேமியா 21:12ல்‌ “ஓவ்வொரு காலை வேளையிலும்‌” நியாயம்‌ விசாரித்தல்‌ 
நடத்தப்பட வேண்டும்‌ என்று கூறப்படுகிறது. வாழ்வா சாவா என்ற 


230 


பிரச்சனைகள்‌ இரவு நேரத்தில்‌ விசாரிக்கப்படக்‌ கூடாது என்று யூதர்கள்‌ ஒரு 
ஒழுங்கு முறை வைத்திருந்தனர்‌ - இவ்வொழுங்கு முறை இயேசுவின்‌ 
விஷயத்தில்‌ ஒதுக்கித்தள்ளப்பட்டது (இவ்வொழுங்கு முறையை அவர்கள்‌ 
தங்கள்‌ நோக்கத்திற்கேற்றவாறு இருக்கும்போது மட்டுமே பயன்படுத்திக்‌ 
கொண்டனமஜு. '““கரங்களைத்‌ தூக்கியெறிந்து விடுதல்‌” என்பது “வெளியேறத்‌ 
குயாராகுதல்‌” என்று பொருள்படும்‌. '”“விசுவாசம்‌” என்பது பரந்த பொருளில்‌ 
பயன்படுத்தப்படும்போது “கீழ்ப்படிதல்‌” என்பதற்கு மாற்றாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட முடியும்‌. எடுத்துக்காட்டாக, யோவான்‌ 3:36ல்‌, “குமாரனிடத்தில்‌ விசுவாச 
மாயிருக்கிறவன்‌ நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான்‌; குமாரனுக்குக்‌ 
கீழ்ப்படியாதவனோ (இது தமிழ்‌ மொழிப்பெயர்ப்பில்‌: 'குமாரனை விசுவாசி 
யாதவனோ” என்றுள்ளது) ஜீவனைக்‌ காண்பதில்லை, தேவனுடைய கோபம்‌ 
அவன்‌ மேல்‌ நிலை நிற்கும்‌” என்றுள்ளது. இவ்விடத்தில்‌ K]Vயில்‌ சுட்டிக்‌ 
காட்டப்படாத போதிலும்‌, இரு மாறுபட்ட கிரேக்க வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன. நான்‌ இவைகளை “இணைப்பு மனமாற்றங்கள்‌” 
என்று அழைக்கின்றேன்‌. இதைக்‌ குறித்துப்‌ பிறகு நான்‌ அதிகமாய்க்‌ கூறுவேன்‌. 
இப்பாடத்தைப்பற்றிய சுருக்கக்‌ குறிப்பான வசனங்களே நமக்குள்ளது, 
பேதுரு அவர்களிடம்‌, ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளும்படிக்‌ கூறியிருக்க 
வாய்ப்புண்டு, ஆனால்‌ பிரசங்கப்‌ பதிவின்படி அவர்‌ அதைக்‌ கூறவில்லை 
என்றாகிறது. “வேறு வார்த்தைகளில்‌, கா£hரற௦5 என்பது “மனித இனத்தை” க்‌ 
குறிக்கும்‌. 

2 பேதுருவின்‌ முதல்‌ பிரசங்கத்தின்‌ விளைவாக மூவாயிரம்‌ பேரும்‌, 
இரண்டாவது பிரசங்கத்தின்‌ விளைவாக இரண்டாயிரம்‌ பேரும்‌ இணைந்தனர்‌ 
என்று நான்‌ கூறுவதில்லை. 2:41ல்‌ கூறப்பட்ட மூவாயிரம்‌ பேரில்‌ ஆண்களும்‌, 
பெண்களும்‌ இருந்தனர்‌, இவ்விடத்தில்‌ ஆண்கள்‌ மட்டுமே ஐயாயிரம்‌ பேர்‌ 
இருந்தனர்‌, ஆக கூடுதல்‌ மட்டுமே இரண்டாயிரத்திற்குச்‌ சற்று அதிகமா 
யிருந்திருக்க வேண்டும்‌. பேதுருவின்‌ பதிவு செய்யப்பட்ட இரண்டாவது 
பிரசங்கத்தின்‌ விளைவாக எத்தனை பேர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌ என்று 
உறுதியாகத்‌ துல்லியமாகக்‌ கூற வழியேதும்‌ இல்லை - ஆனால்‌, யூதத்‌ தலைவர்‌ 
களுடைய எதிர்ப்புகள்‌ இருந்தபோதிலும்‌, திரளான மக்கள்‌ கிறிஸ்தவர்களாகு 
மளவுக்கு பேதுருவின்‌ பிரசங்கம்‌ வல்லமையுள்ளதாயிருந்தது என்பதே 
லூக்காவின்‌ கூற்றின்படி உறுதியானதாகும்‌. இத்துடன்‌ நாம்‌ திருப்தியடைய 
வேண்டியது தான்‌. “இந்நாட்களில்‌ அநேக சபைகளில்‌ ஆண்களைவிடப்‌ 
பெண்களின்‌ எண்ணிக்கை அதிகமாயிருப்பதால்‌, இந்த மொத்த அளவு 15,000 
- 20,000 என இருக்கலாம்‌ என்று நினைக்கும்படி நாம்‌ தூண்டப்படலாம்‌. 
ஆயினும்‌, சபையின்‌ ஆதி வரலாற்றில்‌, ஆண்களின்‌ ஆதிக்கம்‌ மேற்கொள்ளப்பட 
ஆயிரக்கணக்கான வருடங்கள்‌ ஆயிற்று. கணவர்‌ கிறிஸ்தவராகுமுன்‌ அவர்‌ 
மனைவி கிறிஸ்தவராயிருக்க வாய்ப்பில்லை. காலங்களானபோது இது மாறிற்று 
(1 பேது. 3:1, 2). 2“வேதபாரகர்கள்‌” என்பதற்கு NIயில்‌ “நியாயப்பிரமாண 
போதகர்கள்‌” என்றுள்ளது. 2*4:15ல்‌ “ஆலோசனை சங்கம்‌” என்ற வார்த்தை 
யாedrion என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழியாக்கம்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளது; NIVயில்‌ இவ்வார்த்தை “$ஹஙhe॥” என்ற மொழியாக்கம்‌ 
செய்யப்பட்டுள்ளது. சொற்பொருளகராதியில்‌ “$ஹஙhe॥” - சனதெரீன்‌ என்ற 
வார்த்தையில்‌ காண்க. “அமெரிக்க ஐக்கிய நாட்டில்‌ பாராளுமன்றமும்‌, உயர்‌ 
நீதிமன்றமும்‌ அரசாங்கத்தின்‌ சட்டமியற்றும்‌ மற்றும்‌ சட்டத்தை 





231 


நடைமுறைப்படுத்தும்‌ பாகமாயிருக்கின்றன. உங்கள்‌ நாட்டில்‌ இதற்கொப்ப 
இருப்பவைகளை இவ்விடத்தில்‌ நீங்கள்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. (நமது 
நாட்டில்‌ இதே நிலைதான்‌ உள்ளது-மொழியாக்குநர்‌.) 2இது பதவியில்‌ 
இல்லாமலிருந்தாலும்‌ ஒருவரை “ஜனாதிபதி” என்றழைப்பதைப்‌ போன்றது 
அல்லது ஒரு இராணுவ அதிகாரி ஓய்வு பெற்ற பின்னரும்‌ அவரை அவரது 
பதவியின்‌ பெயர்‌ கூறி அழைப்பது போன்றதாகும்‌. “லூர்‌. 3:2ஐக்‌ கவனியுங்கள்‌. 
இயேசு கைது செய்யப்பட்டபோது, இம்மனிதருடைய அதிகாரம்‌ 
கையாளப்பட்டது, அவர்கள்‌ “முதலாவது அவரை அன்னா என்பவனிடத்‌ 
திற்குக்‌ கொண்டு போனார்கள்‌” (யோவா. 18:13). “சில பழைய கைப்பிரதிகளில்‌ 
“யோவான்‌” என்பதற்குப்‌ பதில்‌ “யோனத்தான்‌” என்றுள்ளது. அன்னாவின்‌ 
மகனாகிய இந்த யோனத்தான்‌ பின்னாளில்‌ பிரதான ஆசாரியராக ஊழியம்‌ 
செய்தார்‌. “அப்போஸ்தலர்களின்‌ காலத்தில்‌, யூதர்களின்‌ ஆசாரியத்துவ 
அமைப்பு முழுவதும்‌ ஊழல்களினால்‌ சிக்கலாக்கப்பட்டிருந்தது. 
நியாயப்பிரமாண அங்கிகாரத்தின்படி பிரதான ஆசாரியரை நியமிப்‌ 
பதற்குப்‌ பதிலாக, அப்பதவியானது பலத்தின்‌ அடிப்படையில்‌ கைப்பற்றப்‌ 
பட்டது; பிரதான ஆசாரியர்கள்‌ வந்து போயினர்‌. ஆயினும்‌ கூட, 
அடுத்தடுத்து வந்த பிரதான ஆசாரியர்கள்‌ யாவரும்‌ ஒரு சில குடும்பங்‌ 
களுக்குள்‌ இருந்தே வந்தனர்‌. பலம்‌ வாய்ந்த மற்றும்‌ செல்வாக்குள்ள இந்தக்‌ 
குடும்பங்களே “பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார்‌” என்னப்பட்டனர்‌. 
*பாரம்பரியத்தின்படி, சனதெரீன்‌ சங்கத்தில்‌ எழுபத்தோரு உறுப்பினர்‌ 
களும்‌, அவர்களுடன்‌ கூட பிரதான ஆசாரியரும்‌ இருந்தனர்‌. 

பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார்‌ “யாவரும்‌” கூடினர்‌ என்பதை 
நினைவில்‌ வையுங்கள்‌. அத்துடன்‌, நியாயாதிபதிகளைச்‌ சுற்றிலும்‌ 
“ஆலோசனைக்‌ குழுவினராகப்‌” பணியாற்றிய இளைஞர்களான மற்ற 
மனிதர்களும்‌ இருந்தனர்‌. இவர்கள்‌ “பயிற்சி பெறும்‌ நியாயாதிபதிகள்‌” 
ஆவர்‌. “வசனம்‌ 14. ஒருவேளை நியாயசங்கத்திற்கு வரும்படி அவன்‌ 
கட்டளை பெற்றிருக்கலாம்‌, ஆனால்‌ இது சாத்தியமற்றதாய்க்‌ காணப்‌ 
படுகிறது. ஒருவேளை இது யார்‌ வேண்டுமானாலும்‌ வரக்கூடிய ஒரு 
பொதுவான விசாரணையாய்‌ இருந்திருக்கலாம்‌, எனவே அவன்‌ தன்னைக்‌ 
குணப்படுத்தியவர்களோடு இருக்கும்படி அங்கு வந்திருக்கலாம்‌. தனி 
விசாரனையின்போது அவன்‌ பலவந்தமாக உள்ளே நுழைந்திருக்கலாம்‌. 
எந்த விளக்கமும்‌ முழு திருப்தியளிப்பதில்லை, இதை நமக்குச்‌ சொல்லுவது 
அவசியம்‌ என்று லூக்கா எண்ணவில்லை. குறிப்பிடத்தக்க உண்மை 
யென்னவென்றால்‌, அவன்‌ அங்கிருந்தான்‌ - அது அந்த நியாயசங்கத்தை ஒரு 
இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக்கிற்று (வ. 14). £சதுசேயா்கள்‌, “அவர்கள்‌ 
இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலைப்‌ 
பிரசங்கிக்கிறதினால்‌ சினம்‌ கொண்டனர்‌” (வ. 1, 2), ஆனால்‌ பேதுருவும்‌ 
யோவானும்‌ தவறான உபதேசத்தைப்‌ போதித்தனர்‌ என்று அவர்கள்‌ குற்றம்‌ 
சாட்ட முடியாதிருந்தது, ஏனெனில்‌ சரீரத்தின்‌ உயிர்த்தெழுதலைப்‌ 
பரிசேயர்கள்‌ விசுவாசித்தனர்‌ - சனதொரீன்‌ சங்கத்தில்‌ வல்லமை பொருந்திய 
சில பரிசேயர்களும்‌ உறுப்பினர்களாயிருந்தனர்‌ (5:34ஐக்‌ கவனியுங்கள்‌). 
“இவ்விதமாகவே பல மொழிபெயர்ப்பாளர்களால்‌ கூறப்பட்டது. 











232 


உங்களையே நீங்கள்‌ மறந்து 
விருங்கள்‌ (அ: 8-14] 


நமது முந்திய பாடத்தில்‌, “சாத்தான்‌ உங்களுக்குக்‌ 
கடினமான நேரத்தைத்‌ தரும்போது” என்ற தலைப்பில்‌ நாம்‌ 
கற்றுக்‌ கொள்ள ஆரம்பித்தோம்‌. வசனங்கள்‌ 1 முதல்‌ 7 
வரையில்‌ நாம்‌ பின்வரும்‌ ஆலோசனைகளைக்‌ கண்டோம்‌: 
(1) வியப்படைய வேண்டாம்‌, (2) உங்கள்‌ கரங்களைக்‌ தூக்கி 
யெறிந்துவிட வேண்டாம்‌, (3) சாத்தானின்‌ சட்டங்களின்படி 
செயல்பட வேண்டாம்‌. வசனங்கள்‌ 8 முதல்‌ 14 வரையில்‌ 
ஆலோசனைச்‌ சங்கத்தாருக்கு முன்பாகப்‌ பேதுருவின்‌ தற்காப்பு 
வாதத்தை நாம்‌ காண்கிறோம்‌. பேதுருவின்‌ வார்த்தைகளில்‌ ஒரு 
கொள்கை மிளிர்கின்றது: பேதுரு தம்மைக்‌ காட்டிலும்‌ கிறிஸ்து 
வின்‌ மேலும்‌ நற்செய்தியின்‌ மேலும்‌ அதிக அக்கறையுடன்‌ 
இருந்தார்‌. 


ஆவி 

பேதுரு தமது தற்காப்பு வாதத்தைக்‌ தொடங்கியபோது, 
அவர்‌ “பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டார்‌” (வ. 8௮). 
இயேசு, தமது சீஷர்கள்‌ சிறையிலிடப்படுவார்கள்‌ என்று 
எச்சரிக்கை செய்தபோது, “ஆகையால்‌ என்ன உத்தரவு 
சொல்லுவோமென்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள்‌ 
மனதிலே நிர்ணயம்‌ பண்ணிக்கொள்ளுங்கள்‌. உங்களை 
விரோதிக்கிறவர்கள்‌ ஒருவரும்‌ எதிர்பேசவும்‌ எதிர்நிற்கவும்‌ 
கூடாத வாக்கையும்‌ ஞானத்தையும்‌ நான்‌ உங்களுக்குக்‌ 
கொடுப்பேன்‌” என்று கூறியிருந்தார்‌ (லூக்‌. 21:14, 15).' பேதுரு 
அந்த இரவைச்‌ சிறையில்‌” எவ்விதம்‌ செலவிட்டார்‌ என்று நான்‌ 
அறியவில்லை, ஆனால்‌ அவர்‌ அந்த இரவைக்‌ தமது தற்காப்பு 
வாதத்தைக்‌ தயாரிப்பதில்‌ செலவிட்டிருக்க மாட்டார்‌ என்று 
நான்‌ அறிகிறேன்‌. “பரிசுத்த ஆவியினால்‌ நிறைந்து” என்றால்‌ 
அவர்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ கட்டுப்பாட்டின்‌ கீழே 


233 


இருந்தார்‌ என்று பொருள்படும்‌. இயேசுவின்‌ ஆவி” அவர்‌ 
மூலமாய்‌ சனதொன்‌ சங்கத்தாரிடம்‌ பேசியிருக்க வேண்டும்‌. 


தூர்க்க மூலம்‌ 

ஆலோசனைச்‌ சங்கத்தாரால்‌ கேட்கப்பட்ட கேள்வி 
(“நீங்கள்‌ எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே, இசைச்‌ 
செய்தீர்கள்‌???) தெளிவற்றதாய்‌ இருந்திருக்கலாம்‌, ஆனால்‌ 
பேதுருவின்‌ நோக்கங்களுக்கு இது மிகச்‌ சரியாகப்‌ பொருந்‌ 
தியது, ஏனெனில்‌ இக்கேள்வி அவர்‌ தர்க்க மூலத்தை எடுத்துக்‌ 
கொள்ள அவரை அனுமதித்தது. ஆவியானவரால்‌ வழி நடத்தப்‌ 
பட்டு, அவர்‌, “இகை” என்பது குணமாக்குதலைக்‌ குறித்தது 
என்று பொருள்‌ விளங்கிக்கொண்டார்‌. “ஜனத்தின்‌ அதிகாரி 
களே, இஸ்ரவேலின்‌ மூப்பர்களே” என்று அவர்‌ தொடங்க, 
“... பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்குச்‌' செய்யப்பட்ட 
உபகாரத்தைக்‌ குறித்து எதினாலே இவன்‌ ஆரோக்கிய 
மானானென்று நீங்கள்‌ இன்று எங்களிடத்தில்‌ விசாரித்துக்‌ 
கேட்டால்‌ ...” (வ. ஆ, 9) என்று தொடர்ந்தார்‌. பேதுரு “இந்த 
மனுஷன்‌” என்றபோது, அநேகமாக அவர்களுக்கருகில்‌ 





நின்றிருந்த அந்த மனிதனின்‌ தோள்களின்‌ மேல்‌ தமது கையைப்‌ 
போட்டிருப்பார்‌ (வ. 14). சூழ்நிலை சற்றும்‌ பொருந்தாததாக 
இருந்தது! பேதுரு அதை அறிந்தார்‌. ஆலோசனைச்‌ சங்கத்தாரும்‌ 
அதை அறிந்தனர்‌. 


மீட்பார்‌ 

அப்போஸ்தலர்கள்‌, “இந்த மனிதனைக்‌ குணப்படுத்தியது 
யார்‌ என்று உண்மையிலேயே நீங்கள்‌ அறிய ஆர்வமா 
யிருந்தால்‌, நான்‌ அதை உங்களுக்குக்‌ கூறுவேன்‌” என்ற 
விளைவை ஏற்படுத்தும்படிக்‌ கூறினார்‌. அவர்கள்‌, “எந்த 
நாமத்தினாலே இதைச்‌ செய்தார்கள்‌?” என்று கேட்டிருந்தனர்‌. 
அந்த மனிதன்‌ இயேசுவின்‌ நாமத்தினாலே குணப்படுத்தப்‌ 
பட்டதாகப்‌ பேதுரு அறிவித்தார்‌: 





உங்களால்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டவரும்‌, தேவனால்‌ 
மரித்தோரிலிருந்து எழுப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாயெ 


234 


இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலேயே இவன்‌ உங்களுக்கு 
முன்பாகச்‌ சொஸ்தமாய்‌ நிற்கிறானென்று உங்களெல்லா 
ருக்கும்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களெல்லாருக்கும்‌” தெரிந்திருக்கக்‌ 
கடவது (வ. 10). 


பேதுரு தமது சொந்த வாழ்க்கையைக்‌ குறித்து 
கவலைப்படவில்லை. நீங்கள்‌ உங்கள்‌ சுய பாதுகாப்பைப்பற்றிக்‌ 





கவலைப்பட்டால்‌, நாட்டின்‌ மிக வல்லமைவாய்ந்த குழுவை 
நோக்கி உங்கள்‌ விரலை நீட்டி, அவர்கள்‌ மேசியாவைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்ததாகக்‌ குற்றம்சாட்ட மாட்டீர்கள்‌! 
பேதுரு எதைப்பற்றி அக்கறையாய்‌ இருந்தார்‌? அவர்‌ இயேசு 
வின்‌ நாமத்தைப்பற்றி அக்கறையாயிருந்தார்‌! 

சாத்தான்‌ கடினமான நேரத்தைத்‌ தரும்போது, நாம்‌ இதை 
நமக்குள்‌ நினைவில்‌ வைக்க வேண்டும்‌: நமக்கு என்ன நடக்கிற 
தென்பது சிறிதளவே முக்கியத்துவமுள்ளதாகும்‌, ஆனால்‌ 
கர்த்தருடைய செயலுக்கு என்ன நடக்கிறதென்பது பெரிய 
அளவில்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகும்‌!” 

பேதுரு தைரியமாய்‌, “தேவன்‌ அவரை [இயேசுவை] 
மரித்தோரிலிருந்து எழுப்பினார்‌” என்று உறுதியாகக்‌ கூறு 
வகைக்‌ கவனியுங்கள்‌. “இயேசுவை முன்னிட்டு, மரித்தோரி 
லிருந்து உயிர்த்தெழுதலைப்‌ பிரசங்கிக்கிறதினால்‌” (வ. 2) என்ற 
பாகமே சதுசேயர்களைக்‌ கலங்கச்‌ செய்தது என்பதை நினைவில்‌ 





வையுங்கள்‌. பேதுரு, தர்க்கத்திற்குரிய மூலங்களைக்‌ தவிர்க்க 
வில்லை-விசேஷமாக அவரது பேச்சைக்‌ கேட்கத்‌ தேவை 
யானவர்களிடம்‌ அதை அவர்‌ தவிர்க்கவில்லை. 


கல 


குற்றச்சாட்டுகளைப்‌ பேதுரு முடிக்காதிருந்தார்‌. “படிப்‌ 
பறிவற்ற மற்றும்‌ பயிற்சியற்ற” இந்த மீனவர்‌ இப்பொழுது 
இறையியலாளர்களுக்கு வேத வசனத்தை மேற்கோள்‌ காட்டும்‌ 
துணிச்சலைப்‌ பெற்றிருந்தார்‌: “வீடு கட்டுறெவர்களாயெ 
உங்களால்‌ அற்பமாய்‌ எண்ணப்பட்ட அவரே மூலைக்குத்‌ 
தலைக்கல்லானவர்‌” (வ. 11). மேசியாவைப்‌ பற்றிய ஆதிக்‌ 
குறிப்புகளில்‌ ஒன்றாகிய” சங்கீதம்‌ 118:22ஐப்‌ பேதுரு மேற்‌ 
கோள்‌ காட்டினார்‌. அந்த தீர்க்கதரிசனத்துடன்‌ “உங்களால்‌” 


235 


என்ற வார்த்தையைச்‌ சேர்த்து அதன்மூலம்‌ அந்த தீர்க்கதரி 
சனத்தை அவர்களுக்குரியதாக்கினார்‌: “வீடு கட்டுகிறவர்‌ 
களாகிய உங்களால்‌ புறக்கணிக்கப்பட்ட கல்‌ இவரே.” “வீடு 
கட்டுகிறவர்கள்‌” என்பது ஆணிகள்‌ அடிப்பவரையோ அல்லது 
சிமென்ட்‌ கலவையை பரப்புகிறவரையோ குறிப்பதில்லை. இது 
கட்டிடம்‌ கட்டும்‌ வேலைக்குப்‌ பொறுப்புள்ளவரான கட்டிடக்‌ 
கலைஞர்‌, ஒப்பந்தக்காரர்‌, மேற்பார்வையாளர்‌ அல்லது 
குலைமைப்‌ பொறுப்பாளரைக்‌ குறிக்கிறது. யூதக்‌ கொள்கை 
களைக்‌ கட்டி எழுப்புகிறவர்களை நோக்கிப்‌ பேதுரு தமது 
விரலைச்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. “தலைவர்களாகிய நீங்கள்‌ 
மேசியாவைப்‌ புறக்கணிகத்தீர்கள்‌” என்று அவர்‌ கூறினார்‌! 

மேசியாவைப்பற்றிய அவர்களுடைய தவறான கருத்துக்‌ 
களால்‌ அவர்கள்‌ அவரைப்‌ புறக்கணித்தனர்‌: மேசியா 
ஆடம்பரத்தோடும்‌ ஆர்ப்பாட்டத்தோடும்‌ வருவாரென்றும்‌, 
பெரிய இராணுவத்தைத்‌ தலைமையேற்று நடத்துவாரென்றும்‌, 
ரோமானியர்களை நாட்டிலிருந்து துரத்துவாரென்றும்‌ 
அவர்கள்‌ எண்ணியிருந்தனர்‌. அவர்‌ தாவீதின்‌ அரியணையில்‌ 
வீற்றிருந்து, எருசலேம்‌ நகரத்திலிருந்து ஆட்சி செய்வாரென்‌ 
றும்‌, பலஸ்தீன நாடு முழுவதும்‌ ஆசீர்வாதங்கள்‌ பெருக்‌ 
கெடுக்கும்‌ என்றும்‌ அவர்கள்‌ எண்ணினர்‌. இயேசு வந்த 
போதோ அவர்‌, அவர்களுடைய ஆராய்ச்சிக்கு எதிரான 
பண்புடையவராக, மேசியாவைப்பற்றிய அவர்களுடைய 
எண்ணங்களுக்கு மாறானவராக இருந்தார்‌ - எனவே அவர்கள்‌ 
அவரைப்‌ புறக்கணித்தனர்‌. அவர்கள்‌ புறக்கணித்த அவரைத்‌ 
தேவன்‌ தமது தெய்வீக ஊழியத்தில்‌ “மூலைக்குத்‌ தலைக்கல்‌” 
ஆக்கினர்‌. 

அந்நாட்களில்‌ கட்டிங்களுக்கு மூலைக்‌ கல்‌ என்பது மிகவும்‌ 
முக்கியமான பாகமாயிருந்தது. அது கட்டிடத்தின்‌ அத்தியா 
வசியத்‌ தேவையாயிருந்தது. இது அஸ்திபாரத்தை நிறைவு 
செய்து எஞ்சியுள்ள கட்டுமானங்களுக்குத்‌ தாங்குதலாகவும்‌, 
இயக்குதலாகவும்‌ இருந்தது.” யூதர்கள்‌ மூலைக்‌ கல்லுக்கு ஒரு 
இடத்தை விட்டு வைத்திருந்தனர்‌ (அது மேசியாவாயிருப்பார்‌ 
என்ற அவர்களின்‌ எண்ணத்தின்‌ அடிப்படையில்‌ இவ்விதம்‌ 
செய்தனர்‌); ஆனால்‌ இயேசு வந்தபோதோ, அவர்‌ அவ்விடத்‌ 
திற்குத்‌ தகுதியாயிருக்கவில்லை! தப்பெண்ணங்கள்‌ மற்றும்‌ 








236 


முன்‌ கீர்மானிக்கப்பட்ட கருத்துக்கள்‌ ஆகியவை சத்தியத்திற்கு 
மாபெரும்‌ எதிரிகளாகும்‌! 


இரட்சிப்பு 

பேதுரு தொடர்ச்சியான கருத்துக்களால்‌ ஆலோசனைச்‌ 
சங்கத்தைக்‌ கடுமையாகக்‌ தாக்கினார்‌. கடை சியாக அவர்களை 
விழத்தள்ளும்‌ அடியையும்‌ வைத்தார்‌: “அவராலேயன்றி 
வேறோருவராலும்‌ இரட்சிப்பு இல்லை; நாம்‌ இரட்சிக்கப்‌ 
படும்படிக்கு வானத்தின்‌ கெங்கும்‌, மனுஷீர்களுக்குள்ளே 
அவருடைய நாமமேயல்லாமல்‌ வேறொரு நாமம்‌ கட்டளை 
யிடப்படவும்‌ இல்லை” (வ. 12). கிரேக்க மொழியில்‌ இவ்விடத்‌ 
தில்‌ உள்ள வார்த்தை ஆங்கிலத்தில்‌ விளக்கப்படவில்லை. 
வசனம்‌ 12ல்‌ உள்ள “இரட்சிப்பு” மற்றும்‌ “இரட்சிக்கப்படுதல்‌” 
ஆகிய இரண்டு வார்த்தைகளும்‌ வசனம்‌ 9ல்‌ உள்ள “ஆரோக்கிய 
மானான்‌” என்ற வார்த்தையும்‌ ஒரே மூல வார்த்தையிலிருந்து 
பெறப்பட்டுள்ளன. அந்த பிச்சைக்காரனுக்கு சரீர சுகத்தை 
அளித்த இயேசு ஒருவரே மனித குலத்திற்கு ஆவிக்குரிய 
சுகத்தையும்‌” அளிக்க முடியும்‌! 

“வேறொருவராலும்‌ இரட்சிப்பு இல்லை?” இக்கூற்று 
குறுகிய மனப்பான்மையுள்ளதுபோலக்‌ காணப்பட்டாலும்‌ 
உண்மையானதாகும்‌. இயேசு: “நானே வழியும்‌ சத்தியமும்‌ 
ஜீவனுமாயிருக்கிறேன்‌; என்னாலேயல்லாமல்‌ ஒருவனும்‌ 
பிதாவினிடத்தில்‌ வரான்‌” என்று கூறினார்‌ (யோவா. 14:6)" 
பேதுரு இந்தச்‌ சிந்தனையை எதிரொலித்தார்‌. அவரது 
உரையைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்கள்‌, தாங்கள்‌ ஆபிர 
காமின்‌ வாரிசுகள்‌ என்பதாலும்‌, மோசேயின்‌ நியாயப்‌ 
பிரமாணம்‌ தங்களிடத்தில்‌ உண்டு என்பதாலும்‌ தங்களை 
இரட்சிப்படைந்தவர்களாகக்‌ கருதிக்கொண்டிருந்தனர்‌. 
பேதுரு கூறியதன்‌ சாரம்‌ என்னவென்றால்‌, “நீங்கள்‌ ஆபிரகாம்‌ 
அல்லது மோசேயின்‌ மூலம்‌ இரட்சிக்கப்பட முடியாது! நீங்கள்‌ 
இயேசுவின்‌ நாமத்தின்‌ மூலமாக மட்டுமே இரட்சிக்கப்பட 
முடியும்‌!” என்பதே. இன்றைய மார்க்க உலகம்‌, நீங்கள்‌ நல்ல 
மனிதராக இருக்கின்ற வரை, நீங்கள்‌ ஆயிரக்கணக்கான 
வேறுபட்ட வழிகளில்‌ பரலோகத்திற்குச்‌ செல்ல முடியும்‌ என்று 


237 


அறிவிக்கின்றது. பேதுரு மறுபடியும்‌, “இல்லை! நீங்கள்‌ 
இயேசுவின்‌ நாமத்தினால்‌ மட்டுமே இரட்சிப்படைய 
முடியும்‌!” என்று கூறினார்‌. சத்தியமானது அதனுடைய 
இயல்பில்‌ எப்பொழுதும்‌ குறுகியதாகவே உள்ளது. '' 

“நாம்‌?” என்ற வார்த்தையைக்‌ கவனியுங்கள்‌: “நாம்‌ 
இரட்சிக்கப்படும்படி.” பேதுரு தம்மையும்‌, யோவானையும்‌, 
குணமாக்கப்பட்டிருந்த அந்த மனிதனையும்‌, ஆலோசனைச்‌ 
சங்கத்தாரையும்‌, மற்றும்‌ அங்கிருந்த யாவரையும்‌ இவ்விடத்‌ 
தில்‌ தமது கைகளால்‌ சுட்டிக்காட்டியிருக்கக்‌ கூடும்‌. “நம்மில்‌ 
யாரும்‌ - மீனவர்களோ, பிச்சைக்காரனோ, ஆசாரியரோ, 
மூப்பரோ, வேத பாரகரோ, நியாய சங்க அதிகாரியோ அல்லது 
வேறு எவருமோ - இரட்சிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின்‌ 
மூலம்‌ மட்டுமே நடைபெறும்‌” என்று அவர்‌ வலியுறுத்தினார்‌! 

பேதுரு தமது உரையைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த 
சமயத்தவர்‌ யாவரும்‌ இழந்துபோகப்பட்ட நிலையில்‌ 
இருந்தனர்‌ என்று கூறினார்‌. மேலும்‌ அந்தக்‌ குழுவினருக்குத்‌ 
தேவன்‌ இன்னொரு வாய்ப்பைக்‌ கொடுத்திருந்ததாகக்‌ 
கூறினார்‌. சப்பாணியான மனிதன்‌ சரீர சுகம்‌ பெற்றது 
போலவே, ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ ஆவிக்குரிய சுகம்‌ 
பெறக்கூடும்‌. இன்னமும்‌ தாமதம்‌ ஆகவில்லை; இயேசுவைப்‌ 
புறக்கணித்ததும்‌, சிலுவையிலறைந்ததும்‌ மன்னிக்க முடியாத 
பாவம்‌ அல்ல. அவரை, மேசியா என்று அவர்கள்‌ ஏற்றுக்‌ 
கொண்டால்‌, இப்பொழுதும்‌ அவர்கள்‌ இரட்சிப்படைய 
முடியும்‌! தேவன்‌ கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார்‌. 


அமைதி 

பேதுருவின்‌ வார்த்தைகள்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தாரைப்‌ 
பேச்சற்றவர்களாக்கியது! “பேதுருவும்‌ யோவானும்‌ பேசுறெ 
உறுதியான நம்பிக்கையையும்‌ | “தைரியத்தையும்‌”, K]V; “துணிவு”, 
NIV” அவர்கள்‌ கண்டு, அவர்கள்‌ படிப்பறியாதவர்களென்றும்‌ 
பேதமையுள்ளவர்களென்றும்‌ அறிந்தபடியினால்‌ ஆச்சரியப்‌ 
பட்டனர்‌” (வ. 13௮). “படிப்பறியாதவர்கள்‌ மற்றும்‌ பேதைமை 
யுள்ளவர்கள்‌”” என்றால்‌, அப்போஸ்தலர்கள்‌ முறையான 
படிப்பெதுவும்‌ (விசேஷமாக, போதகராகும்‌ பயிற்சி எதுவும்‌) 


238 


பெற்றிருக்கவில்லை, மற்றும்‌ முறையான பதவி எதுவும்‌ 
பெற்றிருக்கவில்லை. '” அங்கீகரிக்கப்பட்ட மதரீதியாக வட்டா 
ரங்களில்‌, பேதுருவும்‌ யோவானும்‌ ஒன்றுமில்லை! இவர்கள்‌ 
எப்படி இவ்விதமான அதிகாரத்தோடும்‌, மன உறுதியோடும்‌ 
பேச முடிந்தது? கற்றறிந்த எழுபத்தி ஒரு மனிதர்கள்‌ ஒன்றும்‌ 
கூறவியலாதபடி செய்ய இவர்களால்‌ எப்படி முடிந்தது? 
ஆலோசனை சங்கத்தாருக்கு பதில்‌ வந்தது: “அவர்கள்‌ இயேசு 
வுடனே கூட இருந்தவார்களென்றும்‌ அறிந்து கொண்டார்கள்‌” 
(வ. 13ஆ). இதற்கு முன்னால்‌ பேதுருவையும்‌ யோவானையும்‌'” 
அவர்கள்‌ அறியவில்லை என்று இதற்குப்‌ பொருளல்ல, அல்லது 
இம்மனிதர்கள்‌ இயேசுவின்‌ சீடர்கள்‌ என்பதை ஆலோசனை 
சங்கத்தார்‌ அப்போதுதான்‌ முதன்‌ முறையாக அறிந்தார்கள்‌ 
என்றும்‌ பொருள்‌ அல்ல. மாறாக, ஆலோசனை சங்கத்தார்‌, 
பேதுருவும்‌ யோவானும்‌ எப்படி இவ்விதம்‌ தைரியம்‌ மற்றும்‌ 
தீர்மானத்துடன்‌ பேச முடிகிறது என்பதைத்‌ திடீரென 
உணர்ந்தனர்‌. இந்த இரு மனிதர்களும்‌ “இயேசுவுடன்‌ 
இருந்ததால்‌” தான்‌ இவ்விதம்‌ பேச முடிந்தது! ஆலோசனை 
சங்கத்தார்‌, “அவர்கள்‌ இயேசுவுடன்‌ இருந்தது அவர்களுக்கு 
என்ன செய்தது” என்பதைக்‌ கண்டனர்‌ (ஜீவனுள்ள வேதாக 
மம்‌). கடந்த நாட்களில்‌ இயேசுவுடன்‌ நடத்திய வார்த்தைப்‌ 
போராட்டங்களின்‌ வேதனையுள்ள நினைவுகள்‌ ஆலோசனைச்‌ 
சங்கத்தாரின்‌ முகங்களில்‌ தென்பட்டிருக்க வேண்டும்‌. 
இயேசுவும்‌ கல்லாதவராகவே இருந்தார்‌ (யோவா. 7:15ஐக்‌ 
கவனியுங்கள்‌), ஆயினும்‌ அவர்கள்‌ அவருடன்‌ இறையியல்‌ 
போராட்டத்தில்‌ ஈடுபட்ட ஒவ்வொரு முறையும்‌ தோல்வி 
யுற்றிருந்தனர்‌.' அந்தக்‌ குழப்பமான சூழ்நிலைகள்‌ யாவும்‌ 
அவர்களைவிட்டுப்‌ பின்சென்றன என்று அவர்கள்‌ எண்ணி 
யிருந்தனர்‌, ஆனால்‌ இயேசு பெருகியிருந்தார்‌ - ஒரு மனிதராக 
அல்ல, இயேசுவைப்‌ போன்றே அவர்களை முடிச்சுகளில்‌ 
கட்டக்கூடிய அநேகராக அவர்‌ பெருகியிருந்தார்‌! இது 
அவர்களுக்கு எவ்வளவு சிறுமையாய்‌ இருந்திருக்கும்‌! 
சாத்தான்‌ நமக்குக்‌ கடினமான நேரத்தைத்‌ தரும்போது, 
விரைவிலேயே நாம்‌ “இயேசுவுடன்‌ இருக்கிறோமா, அல்லவா” 
என்பது வெளியாகிவிடும்‌. நமது எண்ணங்கள்‌ யாவும்‌ 
சுய-மையமுள்ளதாய்‌ இருந்தால்‌, “தம்மையே வெறுமையாக்கி” 


239 


பின்பு “மரண பரியந்தமும்‌ கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்‌ தாமே 
தாழ்த்திய” (பிலி. 2:7, 8) இயேசுவின்‌ ஆவி நமக்குள்‌ இல்லை 
யென்றாறெது. நமது சிந்தனையில்‌ பயம்‌ நிறைந்ததென்றால்‌, 
அவர்‌, “உங்கள்‌ இருதயம்‌ கலங்காதிருப்பதாக; தேவனிடத்தில்‌ 
விசுவாசமாயிருங்கள்‌, என்னிடத்திலும்‌ விசுவாசமாயிருங்கள்‌” 
(யோவா. 14:1) என்று கூறியபோது அதில்‌ இருந்த பொருளை 
நாம்‌ இன்னும்‌ கற்றுக்‌ கொள்ளவில்லை என்றாகிறது. 
பேதுருவையும்‌ யோவானையும்‌ போல நாம்‌ ஆவியின்‌ அற்புத 
வெளிப்பாட்டினால்‌ “நிறையாமல்‌” இருக்கலாம்‌; ஆனால்‌ 
தேவனுடைய ஆவியானவர்‌ நமக்கு உதவி செய்ய நம்மோடு 
கூட இருக்கிறார்‌ என்பதை நாம்‌ அறிந்திருக்க வேண்டும்‌, 
அப்போஸ்கலா்களைப்‌ போலவே நாமும்‌ நம்மை இயேசுவுக்கு 
ஒப்புக்‌ கொடுத்தால்‌, நாமும்‌ கூட, சாத்தானுடைய கடுமை 
யான தாக்குதலை தைரியத்தோடும்‌ நம்பிக்கையோடும்‌ 
எதிர்த்து நிற்க முடியும்‌ (யாக்‌. 4:7). 

பேதுரு தமது பேச்சை முடித்த போது, ஒரு வேதனையுள்ள 
இடைவெளி நிலவிற்று. “சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன்‌ 
அவர்கள்‌ அருகே நிற்கிறகைக்‌ கண்டபடியால்‌, எதிர்‌ பேச 
அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது” (வ. 14). ஒரு அற்புதம்‌ 
நடந்திருந்தது என்பதை அவர்கள்‌ அறிந்தனர்‌ (வ. 16). அவர்கள்‌ 
ஒன்றும்‌ கூற முடியாதபடி” அவர்களுக்கு முன்பாக ஆதாரம்‌ 
ஒன்றிருந்தது (NIV). 

“எதிர்‌ பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது”” என்ற 
உண்மையானது, உயிர்த்தெழுதல்‌ என்ற உண்மைக்குப்‌ 
பலமான சாட்சியமாகும்‌. வசனம்‌ 10ல்‌ பேதுருவின்‌ முக்கிய 
கருத்துக்களை மறுபடியும்‌ பாருங்கள்‌: (1) ஆலோசனைச்‌ 
சங்கத்தில்‌ இருந்தவர்கள்‌ இயேசுவைச்‌ சிலுவையில்‌ அறைந்‌ 
இருந்தனர்‌; (2) தேவன்‌, இயேசுவை மரித்தோரிலிருந்தெழுப்‌ 
பினார்‌; (3) உயிர்த்தெழுந்த இயேசுவே, அவர்களுக்கு முன்‌ 
நின்று அந்த மனிதனைச்‌ குணப்படுத்தியிருந்தார்‌. இயேசுவைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்ததில்‌ தங்களுக்கிருந்த பங்கை, ஆலோ 
சனைச்‌ சங்கத்தார்‌ மறுக்க முடியாதிருந்தது; அம்மனிதன்‌ 
குணமாக்கப்பட்டிருந்ததையும்‌ அவர்களால்‌ மறுக்க முடியாது. 
ஆகையால்‌, தேவன்‌, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்‌ 
பினார்‌ என்பதையும்‌ அவர்களால்‌ மறுக்க முடியாது. 


240 


கிறிஸ்தவ இயக்கமானது இளமையானதாகவும்‌, 
எதிர்ப்பைத்‌ தாங்கக்‌ கூடாததாகவும்‌ இருந்தது. இதை 
அழிப்பதற்கு இதன்‌ எதிரிகள்‌, இயேசு மரித்தோரிலிருந்தெழுந்‌ 
இருக்கவில்லை என்று மட்டுமே நிரூபிக்க வேண்டியிருந்தது. 
அவர்கள்‌ இயேசுவின்‌ சரீரத்தைக்‌ கொண்டுவர வேண்டும்‌ 
அல்லது அந்த சரீரத்திற்கு என்னவாயிற்று என்பதற்கு ஏற்றுக்‌ 
கொள்ளத்தக்க விளக்கம்‌ தர வேண்டும்‌.'” இவ்விரண்டையும்‌ 
அவர்களால்‌ செய்ய முடியாதிருந்தது. இன்றும்‌ சிலர்‌ உயிர்த்‌ 
தெழுதலை விலக்கி, விளக்கம்‌ தர முயற்சி செய்கின்றனர்‌. 
அதைச்‌ செய்ய முடிந்திருந்தால்‌, உயிர்த்தெழுதல்‌ நடந்த 
இடத்தில்‌, அது நடந்த நாளில்‌ இருந்தே தேவபக்தியற்றவர்‌ 
களால்‌ அது செய்யப்பட்டிருக்கும்‌! எப்படியிருப்பினும்‌ 
அவர்களால்‌ அது முடியாமற்‌ போயிற்று! 





முடிவுரை 

வசனம்‌ 8 முதல்‌ 14 வரை உள்ள பேதுருவின்‌ அறிக்கையில்‌, 
தாம்‌ கூறியவைகளிலும்‌, தம்முடைய நடக்கைகளிலும்‌ பேதுரு, 
கிறிஸ்துவை உயர்த்தினார்‌. சாத்தான்‌ நமக்குக்‌ கடினமான 
நேரத்தைத்‌ தரும்போது பின்பற்ற, இகைக்காட்டிலும்‌ சிறந்த 
முன்மாதிரி வேறொன்று இருப்பதாக நான்‌ எண்ணவில்லை. 


2 இ 


3 காட்‌சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ * 


மூலைக்‌ கல்லான இயேசு புறக்கணிக்கப்பட்டதை, 
கட்டிடத்தின்‌ மாதிரியில்‌ சுமாராக ஒரு படம்‌ வரைந்து அதன்‌ 
மூலைக்‌ கல்‌ விடுபட்டது போன்ற விளக்கம்‌ தரலாம்‌. அந்த 
காலியிடம்‌ சரியற்றதாயிருப்பது, மேசியாவைப்பற்றிய யூதர்‌ 
களின்‌ தவறான கருத்துக்களைச்‌ சுட்டிக்காட்டும்‌. சாதாரண 
உருவமுள்ள மூலைக்‌ கல்‌ ஒன்றை ஒரு புறம்‌ வரையுங்கள்‌. 
அந்தக்‌ கல்‌ இயேசுவைக்‌ குறிக்றெது. அந்தக்‌ கல்‌ அங்குள்ள 
இடைவெளியில்‌ பொருந்தாமலிருப்பதைக்‌ குறிப்பிடுங்கள்‌. 
இவ்விதமாய்‌ அது புறக்கணிக்கப்பட்டது. (இந்தக்‌ கருத்தைப்‌ 
பின்வரும்‌ பழமொழியைக்‌ கொண்டு விளக்கலாம்‌: “சதுரமான 





241 


முளைக்‌ குச்சியை வட்டமான துளைக்குள்‌ பொருத்த 
முடியாது.” ஒரு மரத்‌ துண்டில்‌ வட்டமான துளையிடுங்கள்‌. 
அவ்வட்டத்‌ துளையின்‌ விட்டத்தின்‌ அளவுள்ள சதுர 
முளையொன்றைச்‌ செய்யுங்கள்‌. வட்டத்துளையானது 
மேசியாவைப்பற்றி யூதர்கள்‌ கொண்டிருந்த தவறான 
கருத்துக்களையும்‌, சதுர முளையானது இயேசுவையும்‌ 
குறிக்கின்றது.) 


குறிப்புகள்‌ 

"லூக்‌. 12:11, 12; மத்‌. 10:17-20 ஆகியவற்றையும்‌ காண்க. இது அப்போஸ்தலர்‌ 
களுக்கு மட்டுமான வாக்குத்தத்தமாகும்‌, எல்லா ஊழியர்களுக்குமானதல்ல. 
நீங்களும்‌ நானும்‌ “முன்னதாகவே ஆயத்தமாயிருக்க” வேண்டும்‌. “பின்னாளில்‌ 
பவுலும்‌ சீலாவும்‌ செய்தது போலவே, பேதுருவும்‌ யோவானும்‌ சிறையில்‌ இரவைச்‌ 
செலவிட்டிருக்கலாம்‌; ஜெபம்‌ பண்ணி, தேவனைத்‌ துதித்துப்‌ பாடுதல்‌ (16:25). 
216:7ஐக்‌ காணவும்‌. இது பரிசுத்த ஆவியானவர்‌ பேசும்‌ இன்னொரு விதம்‌ ஆகும்‌. 
“NIVயில்‌ “ஊனமுற்றவனுக்குக்‌ காட்டப்பட்ட ஒரு இரக்கத்தின்‌ செயல்‌?” 
என்றுள்ளது. “அவர்‌ கூறியதன்‌ சாரம்‌, “இவ்வுலகம்‌ இதை அறியும்படி நான்‌ 
விரும்புகிறேன்‌” என்பதாகும்‌! “நமது ஆர்வங்களும்‌, இராஜ்யத்தின்‌ ஆர்வங்களும்‌ 
சில வேளைகளில்‌ ஒன்றாகப்‌ பிணைக்கப்படுகின்றன. நமக்கெதிரான தவறான 
குற்றச்சாட்டுகள்‌ இயேசுவின்‌ நாமத்தில்‌ மோசமாகப்‌ பிரதிபலித்தால்‌ அன்றி, நமக்கு 
என்ன நேரிடும்‌ என்பதுபற்றி நாம்‌ அதிகமாகக்‌ கவலைப்படக்‌ கூடாது! “மாற்‌. 12:10 
இவ்வசனப்‌ பகுதியை இயேசு தமக்கே பயன்படுத்திக்‌ கொண்டார்‌. மூல வசனப்‌ 
பொருளில்‌, புறக்கணிக்கப்பட்ட கல்‌ என்பது இஸ்ரவேல்‌ நாட்டை - அது மற்ற 
நாடுகளால்‌ புறக்கணிக்கப்பட்டதை குறிப்பிட - குறிக்கப்பட்டிருக்கலாம்‌, ஆனால்‌ 
அது தேவனால்‌ பயன்படுத்தப்பட்டது. அநேக சந்தர்ப்பங்களில்‌, இஸ்ரவேல்‌ 
நாட்டார்‌ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவில்லை, ஆனால்‌ அந்த 
நோக்கங்கள்‌ கனிதரும்படி கொண்டு வரவேண்டியது மேசியாவுக்கு விடப்பட்டது. 
ஆகையால்‌ முழுமையான பொருளில்‌ பார்க்கையில்‌, இவ்வசனப்பகுதி 
மேசியாவைப்பற்றிய தீர்க்கதரிசனமாக அங்கிகரிக்கப்படுகிறது. “இந்நாட்களில்‌ 
நமக்குள்ளது போன்ற கருவிகளும்‌, தொழில்‌ நுட்பமும்‌ அந்நாட்களில்‌ 
அவர்களிடத்தில்‌ இல்லை. இந்நாட்களில்‌ நாம்‌ கட்டிடம்‌ கட்டும்‌ வழிமுறைகளில்‌, 
மூலையில்‌ வைக்கப்படும்‌ கல்‌ (அல்லது செங்கல்‌ அல்லது மரத்துண்டு) அந்நாட்களில்‌ 
இருந்ததுபோல்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததல்ல, எனவே இந்த விளக்கம்‌ அந்நாட்களில்‌ 
தந்த அதே செயல்‌ விளைவை இன்று தர இயலாமல்‌ போகலாம்‌. ஆகையால்‌, சில 
மொழிபெயர்ப்புக்களில்‌ (EB போன்றவைகளில்‌) “திறவுகோல்‌ (முக்கிய) கல்‌” 
அல்லது அதே போன்ற வேறு சில வார்த்தைகள்‌ இக்கருத்தை விளக்கப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. நம்மில்‌ அநேகர்‌, பாதை வளைவில்‌ உள்ள இறவுகோல்‌ 
கல்‌ (மையக்‌ கல்‌) இல்லாதிருந்தால்‌ அதன்‌ விளைவு என்னவாகும்‌ என்பதை 
அறிவோம்‌! “பின்வரும்‌ பிரசங்கக்‌ குறிப்புகளில்‌, நான்‌, வேறு வழிகளில்‌ 
இரட்சிக்கப்பட முடியும்‌ என்று பொதுவாக நம்புகின்ற மார்க்க உலகிற்கு 
இவ்வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துகின்றேன்‌. இருப்பினும்‌, ரிச்சர்ட்‌ ரோஜர்ஸ்‌, 


242 


இவ்வார்த்தைகள்‌ சபைக்குப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது தகுதியானதென்று சுட்டிக்‌ 
காட்டியுள்ளார்‌ (ரிச்சர்ட்‌ ரோஜர்ஸ்‌, “முதல்‌ எதிர்ப்பு”, சன்செட்‌ கிறிஸ்துவின்‌ 
சடையில்‌ பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கம்‌, Lubbock, Texas, 1.0). நாம்‌ எச்சரிக்கையாய்‌ 
இருக்கவில்லையென்றால்‌, இழந்து போனவர்களை மீட்பதற்குக்‌ கிறிஸ்துவைச்‌ 
சார்ந்திருப்பதற்குப்‌ பதில்‌, நமது திட்டங்களையும்‌, மனித திறமைகளையும்‌ சார்ந்து 
விடக்கூடும்‌! தமிழ்‌ மொழிபெயர்ப்பாளரின்‌ குறிப்பு: வழி, சத்தியம்‌, ஜீவன்‌ என்ற 
வார்த்தைகளுக்கு முன்னால்‌, ஆங்கிலத்தில்‌ The என்ற ௨14௦16 பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. இது சாய்வெழுத்தில்‌ குறித்து, முக்யெத்துவப்‌ படுத்தப்பட்டுள்ளது. 
இதே முக்கியத்துவம்‌ கிரேக்க மொழியிலும்‌ உள்ளதாக இந்தக்குறிப்பில்‌ 
(ஆங்கிலத்தில்‌) உள்ளது. ஆனால்‌ The என்ற சுட்டுச்‌ சொல்லுக்கு இணையாகத்‌ 
தமிழில்‌ வார்த்தை எதுவும்‌ இல்லை என்பதால்‌ இதை இவ்விடத்தில்‌ எழுதுவது 
அவசியமாகிறது. 

"இரண்டும்‌ இரண்டும்‌ கூட்டப்பெற்றால்‌ எப்பொழுதும்‌ நான்குதான்‌ வரும்‌. 
அது எப்பொழுதும்‌ ஐந்து என்று ஆகாது. இதே வகையில்தான்‌ சத்தியத்தின்‌ குறுகிய 
மனப்பான்மையும்‌ உள்ளது! சீஷர்கள்‌ வெளியரங்கமாகப்‌ பேசுவதைப்பற்றிய 
பண்பையே, தைரியம்‌ என்னப்படுகிறது (9:27, 28; 13:46; 14:3; 18:26; 19:8; 
26:26). அதி சடையின்‌ வளர்ச்சிக்கான “இரகசிய” காரணிகளில்‌ இதுவும்‌ ஒன்றாகும்‌. 
“முறையான கல்விக்கு மதிப்பு உண்டு, ஆனால்‌ தேவனுடைய வார்த்தையை 
விசுவாசத்தோடு அறிவிப்பதற்கு பட்டங்கள்‌ ஒருபோதும்‌ அவசியமானவைகளா 
யிருந்ததில்லை. அமெரிக்க ஐக்கிய நாட்டில்‌, விசேஷமாக அதன்‌ தென்பகுதியில்‌ 
உள்ள கிறிஸ்துவின்‌ சபைகள்‌ சிறிதளவு பயிற்சி அல்லது அதுவும்‌ கூட 
இல்லாத, விவசாயிகள்‌ மற்றும்‌ வியாபாரிகளால்‌ கட்டியெழுப்பப்பட்டுள்ளன, 
ஆனால்‌ இவர்கள்‌ தேவனுடைய வார்த்தையைப்‌ பிரசங்கிக்கப்‌ பற்றியெறியும்‌ 
ஆவவலுள்ளவர்களாயிருக்கின்றனர்‌. '*யோவான்‌, காய்பாவுக்கு அறிமுகமானவரா 
யிருந்தார்‌ (யோவா. 18:15, 16). “மத்‌. 21:23-27; 22:15-46ஐக்‌ கவனியுங்கள்‌. 
ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ இயேசுவை நடத்தின விதம்பற்றி இதற்கு முன்பே 
பேதுருவும்‌ யோவானும்‌ கண்டிருந்தனர்‌. இப்பொழுது ஆலோசனை சங்கத்தார்‌ 
தங்களை இயேசு நடத்தின விதத்தைக்‌ கண்டனர்‌. '*முந்திய இதழில்‌ அப்‌. 2:38க்கான 
குறிப்பில்‌ காணவும்‌. '”காவல்காரர்கள்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்கையில்‌ இயேசுவின்‌ 
சரீரத்தை ஷர்கள்‌ களவாடிச்‌ சென்றுவிட்டனர்‌ என்ற மதியீனமான கதையை (மக்‌. 
28:11-15) ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ மறுபடியும்‌ கூறவில்லை என்பது குறிப்பிடத்‌ 
தக்கதாகும்‌. அக்கதை ஒரு வதந்தியாக நன்றாய்ப்‌ பரவிற்று; ஆனால்‌ ஆலோசனைச்‌ 
சங்கத்தார்‌ அதை ஒரு சட்டப்பூர்வமான ஆதாரமாக வைத்திருந்தால்‌, பேதுரு 
“அவர்களை அவர்களின்‌ சொந்தக்‌ கழு மரங்களிலேயே தொங்கவிட்டிருப்பார்‌” 
(இ.வ. எஸ்‌. 7:10) - ஏனெனில்‌, காவல்‌ காக்கிற சமயத்தில்‌ காவலர்கள்‌ 
தூங்கியிருந்தால்‌, அவர்களுக்கு வெகுமதி கிடைத்திருக்காது, தண்டனையே 
கிடைத்திருக்கும்‌ (இ.வ. 12:19; 16:27). 


243 


சாத்தானை சமாளிக்க செய்ய 
வண்டியவைகள்‌ மற்றும்‌ 
செய்ய வண்டாகதுவைகள்‌ 
[4:15-51) 


சாத்தான்‌ நம்மை அழிக்க முயற்சி செய்யும்போது நாம்‌ 
செய்ய வேண்டியது என்ன என்பதற்கு இதுவரை நாம்‌ நான்கு 
ஆலோசனைகளைக்‌ கண்டோம்‌: (1) வியப்படைய வேண்டாம்‌, 
(2) உங்கள்‌ கரங்களைத்‌ தூக்கியெறிந்து விட வேண்டாம்‌, 
(3) சாத்தானின்‌ சட்டங்களின்படி செயல்பட வேண்டாம்‌, 
மற்றும்‌ (4) உங்களை நீங்களே மறந்து விடுங்கள்‌. சபைக்கு 
முதலில்‌ ஏற்பட்ட உபத்திரவங்களைப்பற்றி நாம்‌ படித்து 
முடிக்கின்ற இவ்வேளையில்‌, நமது வேத பாடப்‌ பகுதியிலிருந்து 
மேலும்‌ ஐந்து ஆலோசனைகளை பெற்றுக்‌ கொள்ள 
விரும்புகிறோம்‌. 


சாத்தான்‌ நியாயமாகச்‌ செயல்படுவான்‌ 
என்று எதிர்பார்க்க வேண்டாம்‌ (4:15-17) 


பேதுரு தமது தற்காப்பு வாதத்தை முடித்த பிறகு, 
ஆலோசனை சங்கத்தார்‌, பேச்சற்று, திகைத்துப்போய்‌ அமர்ந்‌ 





குனர்‌. யாரோ ஒருவா்‌, அவர்கள்‌ யாவரும்‌ இரகசிய ஆலோ 
சனை செய்வது என்று ஆலோசனை கூறியபோது அந்தக்‌ குழப்‌ 
பமான அமைதி கலைக்கப்பட்டது. “அப்பொழுது அவர்களை 
ஆலோசனைச்‌ சங்கத்தை'விட்டு வெளியே போகும்படி 





கட்டளையிட்டு, தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்‌ 
கொண்டு: ” (வ. 15). 
அவர்கள்‌ எதை ஆலோசனை பண்ணியிருக்க வேண்டும்‌? 


244 


மேசியாவைச்‌ சிலுவையிலறைந்த பயங்கரமான பாவத்தை 
எப்படி நீக்குவதென்று ஆலோசனை பண்ணியிருக்க வேண்டும்‌! 
பேதுருவின்‌ உரையை முன்பு கேட்டவர்கள்‌ போலவே 
இவர்களும்‌ “நாங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌?”” என்று 
வினவியிருக்க வேண்டும்‌ (2:37). ஆயினும்‌, அவர்கள்‌ தவறு 
செய்வதிலேயே அதிக ஆர்வமாயிருந்தனர்‌. இயேசுவை மேசியா 
என்று அவர்கள்‌ ஏற்றுக்கொண்டால்‌, விரைவிலேயே வேறொரு 
பிரதான ஆசாரியரும்‌, ஆலோசனைச்‌ சங்கத்தாரும்‌ வந்துவிடுவார்‌ 
- அவர்களுக்கு வேலையற்று, அதிகாரமற்றுப்‌ போய்விடும்‌! 
அவர்கள்‌ தங்கள்‌ மேட்டிமை, தப்பெண்ணம்‌ மற்றும்‌ 
நடைமுறை என்ற தடைகளை உடைத்தெறிய முடியவில்லை. 
தங்களுடைய பயங்கரமான தவறைத்‌ திருத்திக்‌ கொள்வதற்குப்‌ 
பதிலாக, அவர்கள்‌, “இந்த மனுஷரை நாம்‌ என்ன செய்யலாம்‌?” 
என்று கேட்டனர்‌ (வ. 16௮). 

பூட்டிய கதவுகளுக்குப்‌ பின்னால்‌ அவர்கள்‌ கபடமற்றிருந்தி 
ருக்கலாம்‌: “எருசலேமில்‌ வாசம்பண்ணுறெ எல்லாருக்கும்‌ 
தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம்‌ இவர்களால்‌ 
செய்யப்பட்டதே, அதை நாம்‌ இல்லையென்று சொல்லக்‌ 
கூடாது” (வ. 16௮). இந்நாட்களில்‌ அற்புதங்கள்‌ என்று 
சொல்லப்படுபவைகளைப்‌ போல்‌ இன்றி, புதிய ஏற்பாட்டில்‌ 
அற்புதங்கள்‌ உடனடியானதாக, நிறைவானதாக மற்றும்‌ தேவ 
பக்தியற்றவார்களைக்‌ கூட நம்ப வைப்பதாக இருந்தன!” 

ஆலோசனை சங்கத்திலிருந்தவா்கள்‌, அந்த மனிதன்‌ குணம்‌ 
பெற்றதை அறிந்தனர்‌; பேதுரு மற்றும்‌ யோவானின்‌ சாட்சி 
உண்மையானதென்று அவர்கள்‌ அறிந்தனர்‌; ஆகையால்‌ இயேசு 





மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருந்தார்‌ என்பதையும்‌ 
அறிந்தனர்‌! ஆயினும்‌, “இந்த மனுஷரை நாம்‌ என்ன செய்ய 
லாம்‌?” என்பதே அவர்கள்‌ கேள்வியாய்‌ இருந்தது மற்றும்‌ 
கிறிஸ்தவத்தைப்‌ பரவவிடாமல்‌ தடுப்பதிலேயே அவர்கள்‌ 
அக்கறையாயிருந்தனர்‌ (வ. 17௮). இங்கு ஒரு மாய்மாலம்‌ 
ஆளுருவம்‌ பெற்றது! “இப்பொழுது அவர்கள்‌ ஒருவார்‌ 
மற்றவரின்‌ முகத்தை, ஒழுக்க ரீதியான ஒரு திகைப்புடன்‌ 
பார்த்தனர்‌, ஒருவேளை முகத்தைப்‌ பாராமலே இருந்தனர்‌” 
என்று மெக்கார்வியின்‌ விளக்கவுரை கூறுகிறது. 
“குறிப்பிடத்தக்க அற்புதம்‌ ஒன்று நடந்திருந்தும்‌ அதுவும்‌ 





245 


கூட அவர்களின்‌ கடினமான இருதயங்களை மாற்றவில்லை. 
இந்நாட்களில்‌, பாவ - வியாதியில்‌ உள்ள உலக மக்களின்‌ 
கவனத்தைத்‌ திருப்ப, நமக்கு அதிகமான “அற்புதங்கள்‌” தேவை 
என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌. ஆயினும்‌, அற்புதங்கள்‌ ஒருபோதும்‌ 
“இரட்சிப்பு உண்டாவதற்குத்‌ தேவபலனாய்‌” (ரோமர்‌ 1:16) 
இருந்ததில்லை! நமக்கு இன்னமும்‌ “அற்புதங்கள்‌” தேவை 
யில்லை! அதிகமான சுவிசேஷப்‌ பிரசங்கங்களே நமக்குத்‌ 
தேவை! 

ஒன்றுமறியாத அந்த மனிதர்களுக்கு என்ன செய்வது என்ற 
சிக்கலான சூழ்நிலைபற்றி ஆலோசனை சங்கத்தார்‌ எவ்வளவு 
நேரம்‌ ஆழ்ந்து சிந்தித்தனர்‌ என்று நமக்குத்‌ தெரியவில்லை. 
நிறைவாக, யாரோ ஒருவர்‌, “இந்த நாமத்தைக்‌ குறித்துப்‌ பேசக்‌ 
கூடாதென்று, அவர்களை உறுதியாய்ப்‌ பயமுறுத்த வேண்டு 
மென்று” (வ. 17ஆ) ஆலோசனை கூறினார்‌. பேதுருவும்‌ 
யோவானும்‌ தைரியமாய்ப்‌ பேசிய போதிலும்‌, அவர்களையும்‌ 
மற்ற அப்போஸ்தலர்களையும்‌ பயமுறுத்த முடியுமென்று யூதத்‌ 
தலைவர்கள்‌ நம்பினார்கள்‌. சில நாட்களுக்கு முன்பு இயேசு 
வைக்‌ கைது செய்தபோது இந்த அப்போஸ்தலர்கள்‌ பயந்து 
ஓடியவர்கள்‌ தானே? இயேசுவின்‌ நாமத்தினால்‌ “ஒரு மனிதரிட 
மும்‌ அவர்கள்‌ பேசக்‌ கூடாதென்று” அவர்களை எச்சரிக்க 
முடிவு செய்தனர்‌. 

இவ்வார்த்தைகளை ஒருகணம்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌: “ஒரு 
மனிதரிடமும்‌ பேசக்‌ கூடாது.” ஆலோசனை சங்கத்தார்‌, 
“இயேசுவின்‌ நாமத்தைக்‌ குறித்து எவ்வளவும்‌ பேசவும்‌ 
போதிக்கவும்‌ கூடாதென்று” பேதுருவுக்கும்‌ யோவானுக்கும்‌ 
கட்டளையிட அவர்கள்‌ விரும்பினார்கள்‌ (வ. 18). இயேசுவின்‌ 





நாமத்தைத்‌ தனிப்பட்ட முறையிலோ அல்லது வெளியரங்‌ 
கமாகவோ குறிப்பிடுவதைத்‌ தடை செய்ய வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ அவர்கள்‌ மனதில்‌ இருந்தது. இயேசுவின்‌ நாமத்தை 
எந்த இடத்திலும்‌ எந்த முறையிலும்‌, எந்த நேரத்திலும்‌, எவர்‌ 
ஒருவருக்கும்‌ பேசுவதைத்‌ தடை செய்ய வேண்டும்‌ என்பதே 
அவர்களின்‌ திட்டமாகும்‌! அப்போஸ்தலர்களும்‌, மற்ற எல்லா 
கிறிஸ்தவர்களும்‌ இந்தப்‌ பிரகடனத்துக்குக்‌ கீழ்ப்படிந்து 
விட்டால்‌, இயேசுவின்‌ நாமம்‌ இந்தப்‌ பூமியின்‌ மீது மறுபடியும்‌ 
எப்பொழுதும்‌ கேட்கப்பட முடியாது! 





246 





“ஒரு நிமிடம்‌ பொறுங்கள்‌! இப்படிப்பட்ட பொறுப்பற்ற 
கட்டளையைப்‌ பிறப்பிப்பதற்கு ஆலோசனை சங்கத்தாருக்கு 
எவ்வித உரிமையும்‌ இருக்கவில்லையே! பேதுருவும்‌ 
யோவானும்‌ எந்தவொரு சட்டத்தையும்‌ மீறவில்லை, அவர்கள்‌ 





குண்டனைக்குட்பட முகாந்திரம்‌ எதுவும்‌ இல்லை. ஆலோ 
சனை சங்கத்தாரின்‌ முடிவு நியாயமானதல்லவே!” என்று மறுக்க 
நாம்‌ தயாராகலாம்‌. சாத்தான்‌ நியாயமானவன்‌ என்று யார்‌ 
சொன்னார்கள்‌? சுற்றி வளைத்துப்‌ பேசும்‌ மக்களிடம்‌ 
பழகும்போது கிறிஸ்தவர்கள்‌ அடிக்கடி குழப்பமடைவதையும்‌, 
ஆர்வம்‌ குறைவதையும்‌ அநேக ஆண்டுகளாக நான்‌ கண்டிருக்‌ 
கிறேன்‌. பின்வரும்‌ கூற்றையும்‌ நான்‌ கேட்டிருக்கிறேன்‌: “அதை 
(அல்லது அவரை) என்னால்‌ புரிந்து கொள்ள முடிய 
வில்லையே!” இவ்வார்த்தைகளை நான்‌ கேட்கும்பொழுது, 
பொதுவாக நான்‌, “நீங்கள்‌ அதைப்‌ புரிந்து கொள்ள முடியாதது 
பற்றி நான்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. இது உங்கள்‌ மனம்‌ சுற்று 
வழியில்‌ செல்லவில்லை என்பதைக்‌ காட்டுகிறது”” என்று பதில்‌ 
அளிப்பதுண்டு. 

சாத்தான்‌ உங்களுக்குக்‌ கடினமான நேரத்தைத்‌ தரும்போது 
அவன்‌ நியாயமாகச்‌ செயல்படவில்லையே என்று நீங்கள்‌ 
வியப்படைய வேண்டாம்‌. அது அவனது இயல்பாகும்‌. அவன்‌ 
சுற்றி வளைத்து வருவதை எதிர்பாருங்கள்‌. அவனது முன்னு 
தாரணத்தைப்‌ பின்பற்றாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்‌! 
(அவனது சட்டங்களின்படி செயல்படக்‌ கூடாதென்பதை 
நினைவில்‌ வையுங்கள்‌!) 


சாத்தானுக்கு ஒரு அங்குலம்‌” கூட 

இடமளிக்க வேண்டாம்‌ (4:18-22) 
ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌, அவர்கள்‌ இருந்த அறைக்குள்‌ 
பேதுருவையும்‌ யோவானையும்‌ மறுபடியும்‌ அழைத்தனர்‌. 
அவர்களை அழைத்து: “இயேசுவின்‌ நாமத்தைக்‌ குறித்து 
எவ்வளவும்‌ பேசவும்‌ போதிக்கவும்‌ கூடாதென்று அவர்களுக்‌ 
குக்‌ கட்டளையிட்டார்கள்‌” (வ. 18). அந்தச்‌ சூழ்நிலையின்‌ 
கடுமையைப்பற்றி குறைவாக மதிப்பிட்டு விடாதீர்கள்‌. 
நாட்டின்‌ மிக உயர்ந்த நீதிமன்றமானது தனது முடிவை அங்கு 


247 


முன்வைத்தது. இஸ்ரவேலில்‌ மிக வல்லமை பொருந்திய 
சட்டமியற்றும்‌ குழுவானது ஒரு சட்டத்தை இயற்றியது: 
இயேசுவின்‌ நாமத்தைக்‌ குறித்துப்‌ பேசுவதும்‌ போதிப்பதும்‌ 
இப்பொழுது சட்ட விரோதமானதாகும்‌! 

சபை கூடி வருதல்‌ சட்ட விரோதமானதென்று ஆலோசனை 
சங்கத்தார்‌ கூறவில்லை என்பதைக்‌ கவனியுங்கள்‌. பாடுவதை 
யும்‌ ஜெபிப்பதையும்‌ அவர்கள்‌ சட்ட விரோதமென்றாக்க 
வில்லை. நற்காரியங்கள்‌ செய்வதை அவர்கள்‌ சட்ட விரோத 
மானதென்றாக்கவில்லை. இயேசுவின்‌ நாமத்தைக்‌ குறித்துப்‌ 
பேசுவது அல்லது போதிப்பது மட்டுமே சட்ட விரோதமான 
தென்றார்கள்‌. நற்செய்திக்கு மட்டுமே சாத்தான்‌ பயப்படு 
கிறான்‌! நாம்‌ ஒன்றாகக்‌ கூடிவருவதையோ நமது குடும்பங்‌ 
களில்‌ வேதபாட வகுப்புகள்‌ மற்ற ஆராதனைகள்‌ இவற்றைச்‌ 
செய்வதுபற்றியோ அவன்‌ கவலைப்படுவதில்லை. நாம்‌ மற்றவர்‌ 
களுக்கு உபகாரங்கள்‌ அல்லது உதவி செய்வதுபற்றி அவன்‌ 
கலங்குவதில்லை (இயேசுவின்‌ நாமத்தை அவைகளில்‌ வலியுறுத்‌ 
தூத வரையில்‌). இதற்கு மாறாக, “பெரு வழிகளிலும்‌ வேலிகள 
ருகிலும்‌ போய்‌” (லூக்‌. 14:23), இயேசுகிறிஸ்துவினருகில்‌ 
வரும்படி மக்களை அழைக்கும்போது, அவன்‌ மிகவும்‌ பதற்ற 
மடைகிறான்‌! சிலுவை அவனுக்கு வீழ்ச்சி என்பதை அவன்‌ 
அறிகிறான்‌ (வெளி. 12:11)! துரதிர்ஷ்டவசமாக, அப்போஸ்‌ 
தலர்களுக்கு இயேசுவின்‌ நாமத்தைக்‌ குறித்துப்‌ “பேசவும்‌ 
போதிக்கவும்‌ கூடாதென்று” கட்டளையிடப்பட்டிருக்க, 
நம்மில்‌ அநேகருக்கு அவருடைய நாமத்தைக்‌ குறித்துப்‌ பேசவும்‌ 
போதிக்கவும்‌ கட்டளையிடப்பட்டுள்ளது! 

அப்போஸ்தலர்கள்‌, ஆலோசனைச்‌ சங்கத்தாரின்‌ கட்ட 
ளைக்குக்‌ கீழ்ப்படிந்திருந்தால்‌ என்னவாயிருக்கும்‌? என்று 
மறுபடியும்‌ நான்‌ கேட்கிறேன்‌. சபையின்‌ வரலாற்றில்‌ அது 
எவ்வளவாய்‌ இக்கட்டுள்ள ஒரு தருணமாய்‌ இருந்தது! மழை 
பெய்த பிறகு எப்போதாவது நீங்கள்‌ விறகுகளை வைத்து 
நெருப்பு உண்டாக்க முயற்சி செய்ததுண்டா? ஒரு சிறு சுவாலை 
எரியும்படி நீங்கள்‌ செயல்படுகிறீர்கள்‌. அத்துடன்‌ புற்களையும்‌, 
குச்சிகளையும்‌ சேர்த்து நெருப்பு உண்டாகும்‌ வரையில்‌ நீங்கள்‌ 
அத்துடன்‌ இசைந்து செயல்படுகிறீர்கள்‌. இந்த அனுபவம்‌ 
உங்களுக்கிருந்தால்‌, அந்த நெருப்பை அணைப்பது கடினமல்ல 








248 


என்பதை அறிவீர்கள்‌. ஒரு சிறு காற்று, அதிக ஈரமான விறகுகள்‌ 
விரைவில்‌ சேர்க்கப்படுதல்‌ இன்னும்‌ பல சிக்கல்கள்‌ ஒன்று 
சேர்ந்து அந்தச்‌ சிறு சுவாலையை அணைத்து விட முடியும்‌. 
பேதுருவும்‌ யோவானும்‌ சனதெரீன்‌ சங்கத்தின்‌ முன்நின்ற 
அவ்வேளையில்‌, சபையானது படபடத்துக்‌ கொண்டிருந்த 
அந்த சிறு சுவாலையைப்‌” போலத்தான்‌ இருந்தது. அந்தப்‌ 
பிரகடனமானது கீழ்ப்படியப்பட்டிருந்தால்‌, உலகத்தின்‌ 
வரலாறு எவ்வளவு மாறுபட்டதாய்‌ ஆகியிருக்கும்‌!” 

ஒரு அங்குல இடம்கூடச்‌ சாத்தானுக்குக்‌ கொடுப்பதில்லை 
என்று பேதுருவும்‌ யோவானும்‌ தீர்மானமாயிருந்தனர்‌! 
இவ்விதமாய்‌ எனக்குக்‌ கட்டளையிடப்பட்டிருந்தால்‌ - அந்த 
ஆணைக்கு நான்‌ கீழ்ப்படிவதில்லை என்று திட்டமிட்டாலும்‌ 
- என்‌ விருப்பங்களைப்பற்றி வாயைத்‌ திறக்காமலிருப்பதே 
ஞானமானதாகும்‌ என்று நான்‌ கருதியிருக்கலாம்‌, ஆனால்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ அப்படிக்‌ கருதவில்லை. அமைதியா 
யிருத்தல்‌ என்பது ஆமோதித்தல்‌ என்று விளங்கிக்‌ கொள்ளப்‌ 
படக்கூடும்‌. “பேதுருவும்‌ யோவானும்‌ அவர்களுக்குப்‌ பிரதியுத்‌ 
குரமாக: தேவனுக்குச்‌ செவி கொடுப்பதைப்‌ பார்க்கிலும்‌ 
உங்களுக்குச்‌ செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக 
நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்துப்‌ பாருங்கள்‌” 
என்று பதில்‌ அளித்தனர்‌ (வ. 19). 

அப்போஸ்தலர்களின்‌ இக்கூற்று, “நாட்டின்‌ நியாயதி 





பதிகளை நீங்கள்‌ பார்க்கிறீர்கள்‌. எனவே இதை இவ்விதமாய்‌ 
நியாயம்‌ தீர்ப்பதில்‌ உங்களுக்கு ஒன்றும்‌ தொந்தரவில்லை: 
நாங்கள்‌ உங்களுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டுமா அல்லது 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டுமா?” அவர்களின்‌ இந்தக்‌ 
கேள்வி ஆலோசனைச்‌ சங்கத்தாருக்கு,” இரண்டிலொன்றை 
ஏற்றுக்‌ கொள்ளக்கூடிய சிக்கலான ஒரு சூழ்நிலையை முன்‌ 
வைத்தது. நாட்டின்‌ மதத்தினுடைய பிரதிநிதிகள்‌ என்ற 
முறையில்‌, “தேவனுக்குச்‌ கீழ்ப்படிவதே மற்ற எல்லாவற்றைப்‌ 
பார்க்கிலும்‌ முன்னதாக இருக்க வேண்டும்‌” என்று பதில்‌ 
அளிக்க வேண்டும்‌ என்பதை அவர்கள்‌ அறிந்திருந்தனர்‌; 
ஆனால்‌, அதிகாரம்‌ மற்றும்‌ பதவிபற்றி அக்கறைப்பட்ட 
மனிதர்கள்‌ என்ற முறையில்‌, அப்போஸ்தலா்களுக்கு அனு 
கூலமாகக்கூடிய ஒரு பதிலைத்‌ தர அவர்கள்‌ தைரியமாய்த்‌ 


249 


தங்களை ஒப்புக்கொடுக்க முன்‌ வரவில்லை. 

ஆலோசனைச்‌ சங்கத்தாரின்‌ பதிலைப்பற்றிக்‌ கவலைப்‌ 
படாமல்‌, பேதுருவும்‌ யோவானும்‌ செயல்பாட்டில்‌ இறங்கத்‌ 
தங்களை ஒப்புக்‌ கொடுத்தார்கள்‌. “நாங்கள்‌ கண்டவைகளை 
யும்‌ கேட்டவைகளையும்‌ பேசாமலிருக்கக்‌ கூடாதே என்றார்‌ 
கள்‌” (வ. 20)! “கண்டதையும்‌ கேட்ட கையும்‌” பேசுவது என்பது 
ஒரு சாட்சியின்‌ அடிப்படை விளக்கமாயிருக்றெது. அவர்கள்‌ 
தமக்குச்‌ சாட்சிகளாயிருக்க வேண்டும்‌ என்று இயேசு 
அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார்‌ (1:8); அவர்கள்‌ தெரிவு 
செய்வதற்கு ஒன்றுமில்லை! சூரியனை உதிக்காமலிருக்கும்‌ 
படியும்‌, பறவைகளை பாடாமலிருக்கும்படியும்‌, அன்னையர்‌ 
களை தங்கள்‌ குழந்தைகளை அன்பு செய்யாமலிருக்கும்படியும்‌ 
நீங்கள்‌ கட்டளையிட்டால்‌ எப்படியிருக்கும்‌? அப்போஸ்தலர்‌ 
கள்‌, இயேசுவைப்பற்றிப்‌ பிரசங்கிக்கக்‌ கூடாதென்ற 
கட்டளையும்‌ அதைப்‌ போன்றதே! (இக்கருத்து ரிச்சர்ட்‌ 
ரோஜார்சின்‌ பிரசங்கத்திலிருந்து தழுவப்பட்டது.) 

கலிலேயா மற்றும்‌ யூதேயாவின்‌ பாதை வழிகளில்‌ நீங்களும்‌ 
நானும்‌ இயேசுவோடு நடந்து சென்றதில்லை. ஆனால்‌ மத்தேயு, 
மாற்கு, லூக்கா மற்றும்‌ யோவான்‌ ஆகிய நற்செய்தி நூல்களில்‌ 
அவரோடு நாம்‌ நேரத்தைச்‌ செலவிட்டுள்ளோம்‌ என்று ரிச்சர்ட்‌ 
ரோஜர்ஸ்‌ கூறினார்‌. மேலும்‌ அவர்‌ (இயேசு) நமது வாழ்க்கை 
யில்‌ நம்மோடே கூட இருந்து நம்மைப்‌ பெலப்படுத்துகறார்‌. 
அப்போஸ்தலர்களைப்‌ போலவே, “நாங்கள்‌ இயேசுவைப்பற்றி 
மற்றவர்களுக்குக்‌ கூற வேண்டும்‌. நாங்கள்‌ நற்செய்தியைப்‌ 
பற்றிப்‌ பேசுவதையும்‌, போதிப்பதையும்‌ நிறுத்த முடியாது” 
என்று நாமும்‌ கூற வேண்டும்‌! 

“அவர்களை மேலும்‌ பயமுறுத்திய பிறகு” ... விட்டு 
விட்டார்கள்‌” (வ. 21௮). அந்தப்‌ பயமுறுத்தல்கள்‌ ஒன்றும்‌ 
சாதாரணமானவைகள்‌ அல்ல. சில நாட்களுக்குப்‌ பிறகு, 





அப்போஸ்தலர்கள்‌ கைது செய்யப்பட்டு அடிக்கப்பட்டனர்‌ 
(5:17-40). மிக விரைவில்‌ ஸ்தேவானும்‌ கொல்லப்படவிருந்தார்‌ 
(6:8-7:60). 


... ஜனங்களுக்குப்‌ பயந்து'' (அவர்களைக்‌ கண்டிக்க 
வகையொன்றுங்‌ காணாமல்‌)” அவர்களைப்‌ பயமுறுத்தி 


250 


விட்டு விட்டார்கள்‌. அற்புகமாய்ச்‌ சொஸ்கமாக்கப்பட்ட 
மனுஷன்‌ நாற்பது வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான்‌”” 
(வ. 21ஆ, 22). 





மக்களின்‌ பார்வையில்‌ அப்போஸ்தலர்கள்‌ இருவரும்‌ 
தேவனுடைய சிறப்பான ஊழியர்களாயிருந்தனர்‌, எனவே 





அவர்களுக்கு ஏதொன்றும்‌ செய்துவிட ஆலோசனை 
சங்கத்தாருக்குத்‌ தைரியம்‌ இல்லை. '* 


உங்கள்‌ பெலத்தின்‌ பிறப்பிடத்தினருகில்‌ 
நெருங்கியிருங்கள்‌ (4:23-27) 

வசனங்கள்‌ 23 முதல்‌ 31 முடிய, அப்போஸ்தலார்களுடைய 
பெலத்தின்‌ பிறப்பிடத்தை நாம்‌ காணுகின்றோம்‌. ஊதியத்திற்கு 
உழைக்கும்‌ ஊழியர்கள்‌ மற்ற பணியாளர்கள்‌, சபைக்‌ 
கட்டிடங்கள்‌ மற்றும்‌ திட்டங்கள்‌, கிறிஸ்தவப்‌ பல்கலைக்‌ 
கழகங்கள்‌ மற்றும்‌ கல்லூரிகள்‌ இவற்றை இந்நாட்களில்‌ நாம்‌ 
பெரும்பாலும்‌ காணுகின்றோம்‌. '£ ஆதி சபையில்‌ இவை எதுவும்‌ 
இல்லை. கிறிஸ்தவர்களிடம்‌ என்ன இருந்தது? அவர்கள்‌ 
ஒருவரொருவருடனும்‌, தேவனுடனும்‌ நெருங்கிய பிணைப்‌ 
புப்‌ பெற்றிருந்தனர்‌. 

பேதுருவையும்‌ யோவானையும்‌ ஆலோசனை சங்கத்தார்‌ 








போகும்படி அனுமதித்தபோது, அப்போஸ்தலர்கள்‌ உடன 
டியாக, கிறிஸ்துவுக்குள்‌ தங்கள்‌ சகோதரர்களைத்‌ தேடினார்‌ 
கள்‌. “அவர்கள்‌ விடுதலையாக்கப்பட்ட பின்பு, தங்களைச்‌ 
சேர்ந்தவார்களிடத்தில்‌ வந்து, பிரதான ஆசாரியர்களும்‌, மூப்பர்‌ 
களும்‌ தங்களுக்குச்‌ சொன்ன யாவற்றையும்‌ அறிவித்தார்கள்‌” 
(வ. 23). K]Vயில்‌ “தங்கள்‌ சொந்தத்‌ தோழர்களிடம்‌” என்றுள்‌ 
ளது. NIVயில்‌, “தங்கள்‌ சொந்த மக்களிடம்‌” என்றுள்ளது. 

RSVயில்‌ அவர்களுடைய நண்பர்களிடம்‌” என்றுள்ளது. மூல 





மொழியில்‌ எளிமையாக, “தங்கள்‌ சொந்தத்திடம்‌” என்றுள்ளது; 
வேறுபட்ட மொழி பெயர்ப்பாளர்கள்‌ தொடர்ந்து வரும்‌ 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தினர்‌. பேதுருவும்‌ யோவானும்‌ 
மற்ற அப்போஸ்தலர்களிடம்‌ சென்றனர்‌ என்று நான்‌ 
நம்புகிறேன்‌: (1) இதுவரைக்கும்‌ நாம்‌, அப்போஸ்தலர்களின்‌ 


251 


போதனை மற்றும்‌ பிரசங்கம்பற்றி மட்டுமே படித்துள்ளோம்‌, 
இவ்விதமாக ஆலோசனை சங்கத்தாரின்‌ பயமுறுத்தல்‌ அவர்‌ 
களுக்கு மட்டுமே செயல்படுத்தப்பட்டது. (2) தைரியத்தோடு 
பேசவும்‌, பலமளிக்கவும்‌ வேண்டுமென்று (இவ்விடத்தில்‌) 
ஜெபித்தவர்களின்‌ (4:29, 30) ஜெபமானது அப்போஸ்தலர்‌ 
களுக்கே அதிகமாய்‌ பயன்படத்‌ தக்கதாயிருந்தது. (3) அந்த 
இடம்‌ அசைந்தபோது, ஜெபித்தவர்கள்‌ யாவரும்‌ பரிசுத்த 
ஆவியானவரால்‌ நிரப்பப்பட்டனர்‌ (4:31); பிறகு உடனடியாக 
அப்போஸ்தலர்கள்‌ பலமடைந்தனர்‌ (4:33; 5:12) என்று 
குறிப்பிடப்பட்டுள்ளது. (4) ஆலோசனைச்‌ சங்கத்தாரால்‌ 
தங்கள்‌ பிரகடனத்தை மீறியதாகக்‌ கைது செய்யப்பட்டவர்கள்‌ 
(5:28) அப்போஸ்தலார்களாகவே இருந்தனர்‌ (5:18). 

“தங்கள்‌ சொந்த தோழர்கள்‌” என்ற சொற்றொடர்‌ யாரைக்‌ 
குறிப்பிடுகிறது என்பது ஒருபுறமிருக்க, பேதுருவும்‌ 
யோவானும்‌ அவர்களுக்குச்‌ சாத்தான்‌ கடினமான நேரத்தைக்‌ 
கொடுத்தபோது, யாரிடம்‌ திரும்ப வேண்டுமோ, அகைச்‌ 
செய்தனர்‌. இயேசுவுக்கு நண்பர்கள்‌ தேவையாயிருந்தனர்‌, 
அதே போல அப்போஸ்தலர்களுக்கும்‌, நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
நண்பர்கள்‌ தேவைப்படுகின்றனர்‌. தேவன்‌ சபையை ஏற்படுத்‌ 
தியதற்கு இதுவும்‌ ஒரு காரணம்‌ ஆகும்‌. ஒப்புக்‌ கொடுத்த ஒரு 
கூட்டத்தாரிடமிருந்து நாம்‌ பெலத்தைப்‌ பெற வேண்டும்‌ 
என்பது தேவனுடைய விருப்பமாகும்‌. சாத்தானுடைய கடுமை 
யான தாக்குதல்களுக்கு நீங்கள்‌ தயாராயிருக்க வேண்டு 
மென்றால்‌, கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள்‌ சகோதர சகோதரி 
களுடன்‌ பெலத்த பிணைப்பைக்‌ காத்துக்‌ கொள்ளுங்கள்‌! 

சிலர்‌, “எனக்கு வேறு ஒருவரும்‌ தேவையில்லை. எனது 
சொந்தத்திலேயே நான்‌ எல்லாவற்றையும்‌ செய்துகொள்ள 
முடியும்‌” என்று தற்புகழ்ச்சியுடன்‌ கூறலாம்‌. உங்கள்‌ சகோதர 
சகோதரிகள்‌ உங்களுக்குத்‌ தேவையில்லையென்றால்‌ அதைப்‌ 
பற்றி நீங்கள்‌ தற்புகழ்ச்சியடையாகூர்கள்‌. இது தற்போது நீங்கள்‌ 
வாழ்கின்ற வாழ்க்கைக்குத்‌ தன்னம்பிக்கையூட்டுதல்‌ தேவை 
யில்லை என்று மட்டுமே பொருளாகின்றது! கர்த்தருக்கென்று 
நீங்கள்‌ அக்கினியாயிருந்தால்‌, பேதுரு மற்றும்‌ யோவானுக்குத்‌ 
குந்ததுபோலவே சாத்தான்‌ உங்களுக்கும்‌ கடினமான 
நேரத்தைத்‌ தருவான்‌, நீங்கள்‌ உங்கள்‌ சக கிறிஸ்தவர்களிடம்‌ 














252 


ஓட வேண்டியதாகும்‌! 

வசனம்‌ 24ல்‌ நாம்‌ காண்கின்றபடி, பேதுருவும்‌ 
யோவானும்‌ தங்கள்‌ பெலத்தைப்பெற இன்னொரு மூலத்தை 
யும்‌ கொண்டிருந்தனர்‌. அப்போஸ்கலர்கள்‌ நம்மைப்‌ போலிருந்‌ 
இருந்தால்‌, வசனம்‌ 24, “அவர்கள்‌ இதைக்‌ கேட்டு, மிகவும்‌ 
ஆழமான வகையில்‌ துயரப்பட்டு, காரியங்கள்‌ நன்கு நடந்து 
கொண்டிருந்தது” என்று நாங்கள்‌ அறிந்தோம்‌!” உண்மையா 
யிருப்பது மிகவும்‌ நல்லது” என்றோ அல்லது, “அவர்கள்‌ இதைக்‌ 
கேட்டு, மிகவும்‌ கோபப்பட்டு, (இதை அவர்கள்‌ நமக்குச்‌ செய்ய 
முடியாது” என்று கூறி, ஆலோசனைச்‌ சங்கத்திற்கு அணிவகுத்‌ 
துச்‌ சென்றனர்‌” என்றோ அல்லது, அவர்கள்‌ இதைக்‌ கேட்டு, 
அதிகாரத்தில்‌ இருந்தவர்களை வெளியேற்றும்படி “ஆர்ப்‌ 
பாட்டம்‌ செய்தனர்‌” என்றோ தொடங்கியிருக்கும்‌! இதற்கு 
மாறாக, நாம்‌, “அவர்கள்‌ இதைக்‌ கேட்டு, ஒருமனப்பட்டு' 
தேவனை நோக்கிச்‌ சத்தமிட்டு” ...?” (வ. 24௮) என்று 
வாசிக்கின்றோம்‌. அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ வல்லமையின்‌ 
மாபெரும்‌ மூலமாகிய தேவனிடம்‌ திரும்பினார்கள்‌. 

சாத்தான்‌ நமக்குக்‌ கடினமான நேரத்தைத்‌ தரும்‌ இவ்வித 
சந்தர்ப்பங்களில்‌ நம்மை ஆயத்தப்படுத்திக்‌ கொள்ள, நாம்‌ நமது 
சகோதரர்களிடம்‌ மட்டுமல்லாது, தேவனிடத்திலும்‌ நெருங்கிப்‌ 
பிணைத்துக்கொள்ள வேண்டும்‌! “ஜெபம்‌ என்பது பொறுப்‌ 
பிலிருந்து தப்பித்துக்‌ கொள்ளுவதல்ல; அது தேவனுடைய 
செயலாற்றும்‌ திறனுக்கு நமது பதில்‌ ஆகும்‌” என்று வாரென்‌ 
Ww. வயர்ஸ்ப்‌ விளக்கமளிக்கிறார்‌. 

வசனங்கள்‌ 24 முதல்‌ 30 வரையில்‌, நடபடிகள்‌ நூலில்‌ பதிவு 
செய்யப்பட்ட இரண்டாவது ஜெபத்தை நாம்‌ பெறுகின்றோம்‌. 
இதற்கு முந்தைய (யூதாஸுக்குப்‌ பதில்‌ நியமனம்‌ செய்தல்‌ 
பற்றிய) ஜெபமானது தேவன்‌ “இருதயங்களை அறிகிறவார்‌” 
என்பதை வலியுறுத்தியது (1:24). இந்த ஜெபம்‌ தேவனுடைய 
ராஜரீகத்கை'* வலியுறுத்தியது. இது, “கர்த்தாவே, நீர்‌ 
வானத்தையும்‌, பூமியையும்‌, சமுத்திரத்தையும்‌ அவைகளி 
லுள்ள யாவற்றையும்‌!” உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர்‌” 
(வ. 24அ) என்று தொடங்குகிறது. கர்த்தர்‌ என்று மொழியாக்கம்‌ 
செய்யப்பட்ட கிரேக்க வார்த்தை இவ்விடத்தில்‌ 687௦2 என்ற 
வழக்கமான வார்த்தையாக இல்லாமல்‌, “spot” (despotes), 





253 


முழுமையான வல்லமை பெற்றவர்‌” என்ற பொருளுடைய 
வார்த்தையாக உள்ளது! இவ்விதமாக, அநேக மொழிபெயர்ப்பு 
கள்‌ “ராஜரீகம்‌ செய்யும்‌ கர்த்தாவே?” 
பயன்படுத்துகின்றன. அவர்கள்‌, எல்லா வல்லமையையும்‌ 
பெற்ற, எல்லாவற்றையும்‌ (சனதொரன்‌ சங்கத்தார்‌ உட்பட 
யாவரையும்‌) உண்டாக்கின, கட்டுப்படுத்துகின்ற ஒருவரிடத்‌ 
தில்‌ வேண்டுகோளுடன்‌ தங்கள்‌ ஜெபத்தைத்‌ தொடங்கினர்‌! 

அப்போஸ்தலர்கள்‌ சந்தித்த இந்தக்‌ குறிப்பிட்ட சூழ்நிலை 
யில்‌, தேவனுடைய கட்டுப்பாடு எப்படியிருந்தது என்பதை 
அடுத்த நான்கு வசனங்களும்‌ வலியுறுத்துகின்றன. முதலாவது, 
இதில்‌ வேத வசனங்கள்‌ வேண்டிக்‌ கூறப்படுகின்றன” 


என்ற வார்த்தையைப்‌ 





புறஜாதிகள்‌ கொந்தளித்து,” ஜனங்கள்‌ விருதா காரியங்‌ 
களைச்‌ சிந்திப்பானேன்‌ என்றும்‌, கர்த்தருக்கு விரோதமாக 
வும்‌ அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும்‌ பூமியின்‌ 
ராஜாக்கள்‌ எழும்பி நின்று, அதிகாரிகள்‌ ஏகமாய்க்‌ கூட்டங்‌ 
கூடினார்கள்‌ என்றும்‌ தேவரீர்‌ உம்முடைய தாசனாகிய 


தாவீதின்‌” வாக்கினால்‌ உரைக்தீரே (வ. 25, 26).” 


அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ சகோதரரிடத்திலும்‌, தேவனி 
டத்திலும்‌ மட்டுமல்லாமல்‌, வேத வசனங்களிடத்திலும்‌ 
நெருங்கியிருந்தனர்‌! அவர்கள்‌ இவ்வசனப்‌ பகுதியைப்‌ பழைய 
ஏற்பாட்டின்‌ நூலில்‌ இருந்து படித்திருக்க முடியாது (சாதாரண 
ஜனங்கள்‌ வசனப்‌ பிரதிகளை சொந்தமாக வைத்திருந்த 
தில்லை); இதை அவர்கள்‌ மனனம்‌ செய்திருந்தனர்‌. சாத்தானு 
டைய தாக்குதல்களுக்கு நீங்கள்‌ தயாராக வேண்டுமானால்‌, 
தேவனுடைய வசனம்‌ இன்னொரு மூல ஆதாரம்‌ ஆகும்‌! அதை 
வாசியுங்கள்‌; அதைக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌; அதை மனனம்‌ 





செய்ய ஒப்புக்கொடுங்கள்‌! 

முதல்‌ ராஜரீக சங்கதமாகிய” சங்கீதம்‌ 2ல்‌ இருந்து இந்த 
மேற்கோள்‌ வருகின்றது. இராஜாக்களின்‌ ஆளுகைக்கு இடைப்‌ 
பட்ட காலத்தில்‌ வழக்கமாக நிலவி வந்த குழப்பமான கால 
இடைவெளியை இவ்வசனங்கள்‌ குறிக்கின்றன. சுற்றியுள்ள 
நாடுகள்‌ இதை, நாட்டின்‌ மீது படையெடுத்துத்‌ தாக்கக்கூடிய” 
ஒரு வாய்ப்பாகப்‌ பார்த்தன. “கர்த்தருக்கு விரோதமாகவும்‌,” 
அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும்‌” அவர்கள்‌ செய்யும்‌ 


254 


முயற்சிகள்‌ யாவும்‌ “விருதாவானவை” என்று சங்கதக்காரர்‌ 
அறிவித்தார்‌. மூலபாஷையில்‌, “அவருடைய கிறிஸ்து 





[அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌|'” என்பது இஸ்ரவேலின்‌ 
இராஜாவைக்‌ (1 சாமு. 26:9) குறித்தது, ஆனால்‌ “அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்ட வருக்குரிய”வைகளாக சங்கீதத்தில்‌ சொல்லப்‌ 





பட்ட எல்லாவற்றையும்‌ எந்த ஒரு மனித இராஜாவும்‌ 
முழுமையாக நிறைவேற்றவில்லை. இவ்விதமாக, சங்கீதம்‌ 2, 
வரப்போகிற மேசியாவையே குறித்தது என்பதை யூதர்கள்‌ 
சரியாகப்‌ புரிந்திருந்தனர்‌. 

இயேசுவுக்கு நேர்ந்ததை சங்கீதம்‌ 2 மிகச்‌ சரியாக முன்‌ 
நிழலாகக்‌ காட்டிற்று: “ஏரோதும்‌, பொந்தியு பிலாத்தும்‌, 
புறஜாதிகளோடும்‌ இஸ்ரவேல்‌ ஐனங்களோடுங்கூட, நீர்‌ 
அபிஷேகம்‌ பண்ணின” உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய” 
இயேசுவுக்கு விரோதமாய்‌, மெய்யாகவே கூட்டங்‌ கூடினார்‌ 
கள்‌” (வ. 28). அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக 
ராஜாக்கள்‌, அதிகாரிகள்‌, புறஜாதிகள்‌ மற்றும்‌ “ஜனங்கள்‌” ஆகிய 
நான்கு குழுவினர்‌ கூடுவார்கள்‌ என்று தாவீது கூறினார்‌. இந்த 
நான்கு குழுக்களும்‌ இயேசுவுக்கெதிராகத்‌ தங்கள்‌ பெலத்தைக்‌ 
காட்டினர்‌: ஏரோது இராஜா, பிலாத்து அதிகாரி, புறஜாதி 
(ரோமாபுரி) வீரர்கள்‌ மற்றும்‌ இஸ்ரவேல்‌ மக்கள்‌!” 


தேவனை நம்பியிருங்கள்‌ (4:28-30) 
ஜெபத்தின்‌ நிறைவுப்பகுதியில்‌, தேவன்மீதுள்ள தங்கள்‌ 
நம்பிக்கையை அப்போஸ்தலர்கள்‌ வலியுறுத்தினார்கள்‌. 





தேவனே முழுமையாகக்‌ கட்டுப்படுத்துபவர்‌ என்பதை 
அவர்கள்‌ நம்பினர்‌. அந்த நான்கு குழுக்களும்‌, “உம்முடைய 
கரமும்‌ உம்முடைய ஆலோசனையும்‌ முன்குறித்தவைகள்‌ 
யாவையும்‌ செய்யும்படி” கூடிவந்தார்கள்‌ என்று வசனம்‌ 28 
குறிப்பிடுகின்றது. NIVயில்‌ “என்ன நடைபெற வேண்டுமென்று 
உம்முடைய வல்லமையும்‌ சித்தமும்‌ ஏற்கனவே தீர்மானித்‌ 
இருந்ததோ அதை அவர்கள்‌ செய்தனர்‌” என்றுள்ளது. ஓவ்‌ 
வொரு நிகழ்ச்சியும்‌ தேவனுடைய திட்டங்கள்‌ மற்றும்‌ 
நோக்கங்கள்‌ ஆகியவற்றின்‌ பாகமாகவே இருந்தது! (“அவர்‌ 
களை அவ்வாறு செய்யும்படி தேவன்‌ கட்டாயப்‌ படுத்தினார்‌ 


255 


என்பதல்ல, ஆனால்‌ அவர்களையும்‌, அவர்கள்‌ தாங்களே 
தேர்ந்துகொண்டு செய்த செயல்களையும்‌ தேவன்‌ தமது இரட்‌ 
சிப்பின்‌ நோக்கங்களுக்குப்‌ பயன்படுத்தச்‌ சித்தமானார்‌” என்று 
Lewis Foster குறிக்கிறார்‌. வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதென்‌ 
றால்‌, எருசலேமின்‌ வல்லமையுள்ள தலைவர்களால்‌ தொடங் 
கப்பட்ட உபத்திரவம்‌, தேவன்‌ சூழ்நிலையின்‌ மேலுள்ள தமது 
கட்டுப்பாட்டை இழந்துவிட்டார்‌ என்று நிரூபிப்பதில்லை. 
மாறாக, நடந்தவைகள்‌ ஒவ்வொன்றும்‌ தேவன்‌ உறுதியாகக்‌ 
கட்டுப்படுத்தினார்‌ என்பதையே நிரூபித்தன. சாத்தான்‌ நமக்கு 
ஒரு கடினமான நேரத்தைத்‌ தரும்போது, நமது வாழ்க்கையில்‌ 
எல்லாம்‌ கட்டுப்பாட்டை இழந்து நிற்கிறதென்று நாம்‌ காணும்‌ 
போது, எல்லாவற்றையும்‌ கட்டுப்படுத்துகின்ற - தீமையி 
லிருந்தும்‌ நன்மையை உண்டாக்கக்‌ கூடிய-ஒருவரை நாம்‌ 
தொழுகிறோம்‌ என்பதை நினைவுகூர வேண்டும்‌ (ரோமர்‌ 8:28)! 

வசனங்கள்‌ 29 மற்றும்‌ 30ல்‌ நாம்‌ அப்போஸ்தலர்களின்‌ 





வேண்டுகோள்களைக்‌ காணுகின்றோம்‌, ஜெபத்தின்‌ இந்தப்‌ 
பகுதியை அடையும்போது, நான்‌ நின்று, ஆழ்ந்த யோசனை 
செய்வதுண்டு: “தேவன்‌ எல்லா வல்லமையுமுள்ளவர்‌, மற்றும்‌ 
முழுமையாகக்‌ கட்டுப்படுத்துபவர்‌ என்று அறிந்த நிலையில்‌, 
இந்த மனிதர்களில்‌ ஒருவனாக நான்‌ இருந்திருந்தால்‌ என்ன 
கேட்டிருப்பேன்‌?”” இறிஸ்துவின்‌ விரோதிகளைத்‌ தண்டிக்கும்‌ 
படி நான்‌ கேட்டி ருந்திருக்கலாம்‌. உபத்திரவத்தை நிறுத்தும்படி 
நான்‌ அவரைக்‌ கேட்டிருந்திருக்கலாம்‌. குறைந்தது, உபத்திரவம்‌ 
தொடர்ந்தால்‌ அவரது பாதுகாப்பையாவது நான்‌ கேட்டிருந்‌ 
இருப்பேன்‌ என்பது நிச்சயம்‌. இவை எவற்றையும்‌ அப்போஸ்‌ 
குலாகள்‌ கேட்கவில்லை. மாறாக, பின்வருவதை அவர்கள்‌ 





கேட்டனர்‌: 


இப்பொழுதும்‌, கர்க்தாவே, அவர்களுடைய பயமுறுத்தல்‌ 
களை” தேவரீர்‌ கவனித்து, உம்முடைய பரிசுத்த 
பிள்ளையாகிய இயேசுவின்‌ நாமத்தினாலே அடையாளங்‌ 
களும்‌ அற்புதங்களும்‌ நடக்கும்படி செய்து, பிணியாளி 
களைக்‌ குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, 
உம்முடைய ஊழியக்காரர்‌” உம்முடைய வசனத்தை முழு 
தைரியத்தோடும்‌ சொல்லும்படி அவர்களுக்கு அநுக்‌ 
கிரகஞ்‌ செய்தருளும்‌ என்றார்கள்‌ (வ. 29, 30). 


256 


ஆலோசனைச்‌ சங்கத்தாரைப்‌ பொறுத்தளவில்‌, “கர்த்தாவே, 
அவர்களுடைய பயமுறுத்தல்களைக்‌ கவனித்தருளும்‌” என்று 
மட்டும்‌ அவர்கள்‌ கேட்டனர்‌. வேறு வார்த்தைகளில்‌ சொல்லு 
வதென்றால்‌, “கர்த்தாவே, இவ்விஷயத்தை நாங்கள்‌ உமது 
கரங்களில்‌ ஒப்புவிக்கிறோம்‌. இவர்கள்‌ செய்திருக்கிறவைகள்‌ 
யாவையும்‌ நீர்‌ கவனியும்‌, உம்முடைய சித்தத்தின்படியே 
பாதுகாத்துக்‌ கொள்ளும்‌” என்றாகிறது. 

சாத்தான்‌ நமக்குக்‌ கடினமான நேரத்தைத்‌ தரும்போது, 
பழிக்குப்‌ பழி வாங்கக்‌ கூடிய அல்லது கோபம்‌ மிக்க ஆவியைக்‌ 
கொள்ளாகதபடிக்கு நாம்‌ நம்மைக்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 
பவுல்‌, “சகலவிதமான கசப்பும்‌, கோபமும்‌, மூர்க்கமும்‌, கூக்குரலும்‌, 
தூஷணமும்‌ மற்ற எந்தத்‌ துர்க்குணமும்‌ உங்களை விட்டு 
நீங்கக்கடவது” என்று எழுதினார்‌ (எபே. 4:31). மேலும்‌ அவர்‌, 


பிரியமானவர்களே, பழிவாங்குதல்‌ எனக்குரியது, நானே 
பதிற்‌ செய்வேன்‌, என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
எழுதியிருக்கிறபடியால்‌, நீங்கள்‌ பழிவாங்காமல்‌, 
கோபாக்கினைக்கு இடங்‌ கொடுங்கள்‌. அன்றியும்‌ உன்‌ 
சத்துரு பசியாயிருந்தால்‌, அவனுக்குப்‌ போஜனங்கொடு; 
அவன்‌ தாகமாயிருந்தால்‌, அவனுக்குப்‌ பானங்கொடு; நீ 
இப்படிச்‌ செய்வதினால்‌ அக்கினித்தழலை அவன்‌ 
குலையின்மேல்‌ குவிப்பாய்‌. நீ தமையினாலேவெல்லப்‌ 
படாமல்‌ இமையை நன்மையினாலே வெல்லு (ரோமர்‌ 
12:19-21). 


நீங்கள்‌ ஆழமாகத்‌ துன்பப்படுத்தப்பட்டிருந்தால்‌, என்ன 
நடந்திருக்கிறது என்பதைக்‌ “கவனிக்கும்படி” கர்த்தரிடம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. பிறகு, விஷயங்களை அவருடைய 
கரத்தில்‌ ஒப்புவித்துவிட்டு. உங்கள்‌ வாழ்வில்‌ தொடர்ந்து 
செல்லுங்கள்‌! 

ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ தங்களுக்குச்‌ செய்திருந்ததுபற்றி 
அப்போஸ்தவர்கள்‌ கவலைப்படவில்லை - அல்லது ஆலோசனை 
சங்கத்தார்‌ என்ன செய்யக்‌ கூடும்‌ என்று கூட அவர்கள்‌ 





கவலைப்படவில்லை - ஆனால்‌ அவர்களுடைய அறைகூவலுக்‌ 
குத்‌ தாங்கள்‌ சமமாக இருக்க முடியுமா என்பதைப்‌ பற்றியே 
கவலையடைந்தனர்‌. உபத்திரவத்திலிருந்து தங்களைத்‌ 
தப்புவிக்கும்படி அவர்கள்‌ கேட்கவில்லை, ஆனால்‌ ஊழியத்‌ 


257 


திற்குத்‌ தங்களைப்‌ பெலப்படுத்தும்படியே அவர்கள்‌ கேட்ட 
னர்‌. தாங்கள்‌ பயமுறுத்தப்பட்டவர்களாய்‌ இராதபடி உதவி 
செய்யும்படி அவர்கள்‌ கர்த்தரைக்‌ கேட்டனர்‌! எல்லாவற்றுக்‌ 
கும்‌ மேலாக, அவருடைய வசனத்தைத்‌ தைரியமாய்ப்‌ பேசவும்‌, 
அவருடைய சித்தத்தை வல்லமையோடு செய்யவும்‌ அவர்கள்‌ 
விரும்பினார்கள்‌! 


தேவன்‌ உங்களுக்குத்‌ தேவையான 
பெலத்தைத்‌ தருவார்‌ என்று நம்புங்கள்‌ 
(4:31) 

அவர்கள்‌ கற்பனை செய்து பார்ப்பதற்கு முன்பாகவே 
பதிலைப்‌ பெற்றனர்‌! “அவர்கள்‌ ஜெபம்‌ பண்ணின போது, 
அவர்கள்‌ கூடியிருந்த இடம்‌” அசைந்தது. அவர்களெல்லாரும்‌ 
பரிசுத்த ஆவியினால்‌ நிரப்பப்பட்டு, தேவ வசனத்தைத்‌ 
தைரியமாய்ச்‌ சொன்னார்கள்‌” (வ. 31). இது “இன்னொரு 
பெந்தெகொஸ்தே?“ 
இருப்பதைத்‌ தெரிவித்த ஒரு தெளிவான வழியாகும்‌ - பின்னா 


அல்ல. மாறாக தேவன்‌ அவர்களோடு 


ளில்‌ இதே போல அவர்‌ சிறைச்சாலையை அசைக்கவிருந்தார்‌ 
(அப்‌. 16). “பரிசுத்த ஆவியினால்‌ நிரப்பப்பட்டு” என்பது 
அநேகமாக வசனம்‌ 8ல்‌ உள்ளதைப்‌ போன்றதே.” வசனம்‌ சீல்‌ 
“பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து” ஆலோசனைச்‌ சங்கத்‌ 
தாரிடம்‌ பேசினார்‌. இப்பொழுது, “அவர்கள்‌ [அப்போஸ்தலர்‌ 
கள்‌] எல்லாரும்‌ [பேதுருவைப்‌ போலவே] பரிசுத்த ஆவியினால்‌ 
நிரப்பப்பட்டு [பேதுருவைப்‌ போலவே, வ. 13] தேவ வசனத்‌ 








தைத்‌ தைரியமாய்ச்‌ சொன்னார்கள்‌.” ஆலோசனைச்‌ சங்கத்‌ 
தார்‌, இயேசுவின்‌ நாமத்தைப்‌ பற்றிப்‌ பேசக்கூடாதென்று 
இரண்டு மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தனர்‌. அந்த 
எச்சரிக்கையானது அவ்விருவரையும்‌ அமைதியாயிருக்கும்படி 
செய்வதற்குப்‌ பதிலாக, பன்னிரெண்டு மனிதர்கள்‌ இயேசுவின்‌ 
நாமத்தினாலே குணப்படுத்தவும்‌ மற்றும்‌ பிரசங்கிக்கவும்‌ 
செய்யக்கூடிய விளைவை ஏற்படுத்தியது! “கர்த்தராகிய 
இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து அப்போஸ்தலர்கள்‌ 
மிகுந்த பலமாய்ச்‌ சாட்சி கொடுத்தார்கள்‌ ...” (4:33); “அப்போஸ்‌ 





258 


தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும்‌ அற்புதங்‌ 
களும்‌ ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டன ...” (5:12)! 

இயேசு, தமது அப்போஸ்தலா்களுக்குச்‌ செய்திருந்த அதே 
வாக்குத்தத்தத்தை நமக்குச்‌ செய்திருக்கவில்லை. நாம்‌ இருக்‌ 
கின்ற கட்டிடத்தைக்‌ தேவன்‌ அசைப்பதில்லை, அல்லது 
ஆவியின்‌ ஏவுதலினால்‌ நாம்‌ பேசும்படி அவர்‌ செய்வதில்லை. 
ஆயினும்‌, இது தேவன்‌ நம்மைப்‌ பெலமற்றவர்களாய்‌ விட்டு 
விட்டார்‌ என்று பொருள்‌ தராது. அவர்‌ நம்மோடு இருப்பதாக 
வாக்குத்தத்தம்‌ செய்திருக்கிறார்‌ (எபி. 13:5ஆ, 6). நமக்கு உதவி 
செய்ய அவர்‌ தமது ஆவியைக்‌ தந்திருக்கிறார்‌ (அப்‌. 2:38). 
“நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியை” அவர்‌ நமக்குத்‌ 
குருகிறார்‌ (எபே. 3:20). நமது வழியில்‌ சோதனைகள்‌ வரும்‌ 
போது அவைகளைக்‌ தாங்கத்தக்கதாக, அவைகளுக்குத்‌ 
“தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கையும்‌”? அவர்‌ தருகிறார்‌ 
(1 கொரி. 10:13). இந்நாட்களில்‌ அவர்‌ சபையின்‌ கட்டிடத்தை 





அசைக்காமலிருக்கலாம்‌, ஆனால்‌ சபையை” அவரால்‌ அசைக்க 
முடியும்‌. இவ்விதமாக நாமும்‌ கூட, வசனத்தைத்‌ தைரியமாய்ப்‌ 
பேச முடியும்‌! 


முடிவுரை 
சாத்தான்‌, அப்போஸ்தலர்களைப்‌ பேசாமலிருக்கச்‌ 
செய்யும்படி முயற்சி செய்தான்‌, ஆனால்‌ அதில்‌ அவன்‌ 
தோல்வியுற்றான்‌. நம்மையும்கூடப்‌ பேசாமலிருக்கச்‌ செய்ய 
சாத்தான்‌ ஒவ்வொரு வழியிலும்‌ முயற்சி செய்து கொண்டிருக்‌ 
கிறான்‌. ஆயினும்‌, நமது வேதப்பகுதியிலிருந்து பெற்றுக்‌ 
கொண்ட ஆலோசனைகளைப்‌ பின்பற்றி நாம்‌ தேவனிடத்தில்‌ 
அதிகமாய்‌ நெருங்குவோம்‌, சாத்தான்‌ நம்மிடம்‌ கூடத்‌ 
தோல்வியடைவான்‌! “தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்திருங்கள்‌; 
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்‌, அப்போது அவன்‌ உங்களை 
விட்டு ஓடிப்‌ போவான்‌” (யாக்‌. 4:7). 





சாத்தான்‌ அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டான்‌. 
அதிகாரம்‌ சல்‌ - உள்ளிருந்தும்‌ வெளியில்‌ இருந்துமாக-சாத்தான்‌ 
மறுபடியும்‌ சபையை அழிக்க முயற்சி செய்ததை நாம்‌ காண்‌ 
போம்‌. அதே போன்று, சாத்தான்‌ உங்களையும்‌ அவ்வளவு 





259 





எளிதாக விட்டுவிட மாட்டான்‌. மறுபடியும்‌ யாக்கோபு 4:7ஐப்‌ 
பாருங்கள்‌: நீங்கள்‌ “பிசாசுக்கு எதிர்த்துநிற்க” வேண்டுமானால்‌, 
முதலாவது, “தேவனுக்கு கழ்ப்படிந்திருக்க” வேண்டும்‌. உங்கள்‌ 
சொந்தத்தில்‌ நீங்கள்‌ சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது; 
உங்களுக்கு தேவனுடைய உதவி தேவை! உங்கள்‌ 
வாழ்க்கையை நீங்கள்‌ கர்த்தருக்கு ஒப்புக்‌ கொடுக்காதிருந்தால்‌, 
உடனே அசைச்‌ செய்யுங்கள்‌! 





குறிப்புகள்‌ 

'திரேக்க மொழியில்‌ இவ்விடத்தில்‌ “வற” என்றுள்ள வார்த்தை 
NIVயில்‌ இவ்விதம்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவ்வார்த்தை 
ஆலோசனைச்‌ சங்கத்தின்‌ அறைகளைக்‌ குறிக்கிறது. 2இந்த இரகசியக்‌ 
கூட்டத்தின்‌ விபரங்களை லூக்கா எப்படி அறிந்தார்‌ என்று விளக்க 
வுரையாளர்கள்‌ வியப்படைகின்றனர்‌. சிலர்‌, பவுல்‌ அல்லது கமாலியேல்‌ 
(பவுலின்‌ ஆசான்‌) அல்லது இவ்விருவருமே அங்கு இருந்திருக்கலாம்‌ 
என்றும்‌, என்ன நடந்தது என்பதைப்‌ பவுலிடமிருந்து லூக்கா அறிந்திருக்க 
லாம்‌ என்றும்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றனர்‌. மற்றவர்கள்‌, பின்னாளில்‌ 
மனமாற்றம்‌ பெற்ற ஆசாரியர்களில்‌ சிலர்‌ (6:7) அல்லது பின்னாளில்‌ 
மனமாற்றம்‌ பெற்ற பரிசேயா்களில்‌ சிலர்‌ (15:5) அங்கிருந்திருக்கலாம்‌ என்று 
குறிப்பிடுகின்றனர்‌. ஆயினும்‌ லூக்கா, பரிசுத்த ஆவியானவரால்‌ 
வழிநடத்தப்பட்டார்‌ என்பதைச்‌ சிந்தையில்‌ கொள்ளும்போது எல்லா 
இடர்ப்பாடுகளும்‌ அகற்றப்படுகின்றன. மூடிய கதவுகளுக்குப்‌ பின்னால்‌ 
நடப்பவற்றையும்கூட தேவன்‌ அறிகிறார்‌!” பிச்சைக்காரனைக்‌ குணமாக்கிய 
எடுத்துக்காட்டு, பின்வரும்‌ மூன்று பண்புகளை விளக்குகிறது: உடனடி 
யானது - 3:7; முழுமையானது - 4:10; நம்பச்‌ செய்வது - 4:16. “சுற்றி 
வளைத்துப்‌ பேசும்‌ மக்கள்‌, மற்றவர்களும்‌ சுற்றி வளைத்துப்‌ பேசுபவர்‌ 
களாக இருக்க வேண்டுமென்றே எதிர்‌ பார்க்கின்றனர்‌. “சாத்தானுக்கு ஒரு 
அங்குலம்‌ கூட இடமளிக்க வேண்டாம்‌” என்றால்‌ “சாத்தானுடன்‌ சிறிது 
தூரம்கூட சென்றுவிட வேண்டாம்‌” என்று பொருள்‌. மெட்ரிக்‌ அளவைகள்‌ 
புழங்கும்‌ இடத்தில்‌ நீங்கள்‌ இருந்தால்‌, இக்கருத்தை விளக்க, இதற்குச்‌ 
சமமாக அவ்விடத்தில்‌ வழங்கப்படும்‌ உள்ளூர்‌ அளவையை இவ்விடத்தில்‌ 
மாற்றாகப்‌ பயன்படுத்தலாம்‌. “நாட்கள்‌ செல்லச்செல்ல, சபைகள்‌ சுய - 
சேவையில்‌ அதிகமதிகமாக ஈடுபட்டு, சுவிசேஷ ஊழியத்தில்‌ குறைவுபடு 
கின்றதற்குச்‌ சாய்கின்றன. இது சாத்தானுடைய நோக்கத்திற்கு மிகச்‌ 
சரியாகப்‌ பயன்படுகிறது. அநேக சபைகளில்‌ செயல்பாடுகள்‌ அவனை 
அமைதி குலையப்‌ பண்ணுவதேயில்லை! “ஒரு சிறு குழந்தை, எதிர்ப்பு 
சக்தியற்றுள்ள நிலையைக்கூட இவ்விடத்தில்‌ விளக்கமாகப்‌ பயன்படுத்த 
லாம்‌. சபையின்‌ தொடக்க நாட்களில்‌ இந்நிகழ்ச்சிகள்‌ நடந்தன. £“இந்தப்‌ 
பிரகடனம்‌ நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால்‌ என்னவாயிருக்கும்‌?” 


260 


என்று ஒரு வகுப்பில்‌ நான்‌ கேட்டபோது, ஒரு மனிதர்‌, “இவ்விஷயங் 
களைப்பற்றிப்‌ படிப்பதற்கு இந்த இரவில்‌ நாம்‌ இங்கு அமர்ந்திருக்க 
மாட்டோம்‌” என்று பதில்‌ அளித்தார்‌. இயேசுவை அவர்கள்‌ அகப்படுத்த 
முயற்சி செய்த அநேக முறைகளில்‌, அவர்‌ அவர்களை இரண்டில்‌ ஒன்றை 
ஏற்கவேண்டிய சிக்கலான சூழ்நிலைக்குட்படுத்தினார்‌. கிறிஸ்துவின்‌ 
வாழ்க்கையில்‌ இதே போன்ற ஒரு சூழ்நிலையை மத்‌. 21:24-27ல்‌ காணவும்‌. 
முதல்‌ குற்றத்திற்கு எச்சரிக்கை மட்டும்‌ கொடுப்பது ஆலோசனை 
சங்கத்தாரின்‌ கொள்கையாயிருந்தது என்று சில எழுத்தாளர்கள்‌ கோட்பாடு 
செய்துள்ளனர்‌. ஆயினும்‌, வேத வசனப்பகுதியில்‌, ஆலோசனைச்‌ 
சங்கத்தார்‌, அப்போஸ்தலர்களைக்‌ கண்டிக்கவே விரும்பினார்கள்‌, 
அவர்கள்‌ அவ்வாறு செய்ய ஒரு சிறிய சாக்குப்போக்கு கிடைத்திருந்தால்‌ - 
மற்றும்‌ மக்களுக்கு அவர்கள்‌ பயப்படாதிருந்தால்‌ - அப்படிப்பட்ட 
நடவடிக்கையை எடுக்க அவர்கள்‌ தயங்கியிருக்க மாட்டார்கள்‌. 
“நடபடிகள்‌ நூலின்‌, 0.11. Rieu அவர்களின்‌ மொழிபெயர்ப்பில்‌, 
“அவர்களைத்‌ தண்டிக்கச்‌ சாக்குப்போக்கு ஒன்றையும்‌ அவர்களால்‌ 
காணமுடியவில்லை” என்று குறிப்பிட்டுள்ளது. “பேதுருவையும்‌ யோவா 
னையும்‌ பயமுறுத்த முயற்சிசெய்த அவர்கள்‌ அதில்‌ தோல்வியுற்றனர்‌. 
அதற்குப்‌ பதில்‌ அவர்களே - மக்களால்‌ - பயமுறுத்தப்பட்டனர்‌. “அம்மனி 
தனின்‌ வயது வலியுறுத்தப்படுவது ஏனென்றால்‌ (1) ஒவ்வொருவரும்‌ அறிந்‌ 
இருந்தபடி. அவன்‌ அநேக காலமாகப்‌ பிச்சைக்காரனாயிருந்திருக்கிறான்‌, 
(2) இயற்கையான குணம்‌ கிடைக்கக்‌ கூடிய வயதை அவன்‌ தாண்டியவனா 
யிருந்தான்‌, (3) இது அந்த அற்புத ம்‌ உண்மையானது என்பதை சந்தேகத்திற்‌ 
கிட மின்றி நிரூபித்தது. '“அப்போஸ்தலர்களின்‌ வல்லமைபற்றி ஆலோசனை 
சங்கத்தார்‌ சிறிது பதற்றமும்‌ அடைந்திருக்கலாம்‌! “இவைகள்‌ யாவும்‌ 
தெளிவாய்‌ வைக்கப்பட்டிருந்தால்‌ - இவைகளில்‌ ஒன்றுகூட தவறான 
தாயிருக்கவேண்டும்‌ என்று அவசியமில்லை. '₹“ஓருமனப்பட்டு” என்ற 
சொற்றொடர்‌ நடபடிகள்‌ நூலில்‌ சுமார்‌ பன்னிரெண்டு இடங்களில்‌ 
வருகிறது. ஆதி சபையின்‌ ஒருமைப்பாடு அவர்களுடைய வெற்றியின்‌ 
“இரகசியத்தின்‌” ஒரு பகுதியாக இருந்தது! “அவர்கள்‌ ... தேவனை நோக்கிச்‌ 
சத்தமிட்டு” என்று வசனப்பகுதி கூறினாலும்‌, வழக்கமான நடைமுறையே 
பின்பற்றப்பட்டிருக்கும்‌: ஒரு நபர்‌ அங்குள்ள யாவரின்‌ உணர்வுகளையும்‌ 
உரைத்திருப்பார்‌ மற்ற யாவரும்‌ சேர்ந்து “ஆமென்‌” என்றிருப்பார்கள்‌. 
ஜெபங்கள்‌ ஒரு சடங்காச்சாரமாக இருப்பதற்கு மாறாக, ஒரு பதில்‌ 
செயலாய்‌ இருக்கவேண்டும்‌. ஒரே விதமான சொற்றொடர்களை மறுபடி 
மறுபடி உங்கள்‌ ஜெபங்களில்‌ பயன்படுத்தாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்‌. 
சூழ்நிலைக்குப்‌ பொருத்தமான ஜெபங்களை ஏறெடுங்கள்‌. “எல்லா 
வற்றையும்‌” என்பது மனிதனையும்‌ உள்ளடக்கியுள்ளது. மனிதன்‌ தேவனால்‌ 
படைக்கப்பட்டான்‌; மனிதன்‌ இயற்கையாக உண்டாகவில்லை. 
இப்பொழுது போலவே, அப்பொழுதும்‌ “42800” என்ற வார்த்தை அடிக்கடி, 
மோசமாக உய்த்துணரப்பட்டிருந்தது, ஆகவே தேவனுக்கு இவ்வார்த்தை 
அரிதாகவே பயன்படுத்தப்பட்டது. ஆயினும்‌, வழக்கத்திற்கு மாறான இந்த 
பலமான வார்த்தை இவ்விடத்தில்‌ மிகவும்‌ தகுதியானதாகவே இருந்தது. 
231177 RSV முதலிய மற்ற மொழிபெயர்ப்புகள்‌ “எஜமான்‌” (00௦0080200), 
“அனைத்தையும்‌ ஆளுபவர்‌” (180௦0) அல்லது “சர்வவல்லவரான தேவன்‌” 


261 


(Norlie) போன்ற சொற்றொடர்களைப்‌ பயன்படுத்துகின்றன. “ஜெபத்தில்‌ 
வேத வசனத்தைக்‌ குறிப்பிடுவதற்கு, இது ஒரு முன்னோடியாகும்‌ - ஆனால்‌ 
இதை அதிகப்படுத்த வேண்டாம்‌. ஜெபம்‌ செய்வது என்பது பிரசங்கம்‌ 
செய்வதற்கான நேரம்‌ அல்ல. ““கொந்தளித்து” என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ள வார்த்தையானது, சாராயம்‌ குடித்துக்‌ கனைக்கும்‌ குதிரை 
யொன்று எவ்வளவு திமிறினாலும்‌, நிறைவாக ஒழுங்காகக்‌ கட்டுப்பட்டு 
தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌ என்பதற்குப்‌ பயன்படும்‌ வார்த்தை 
யாகும்‌. “ஆவியானவரின்‌ ஏவுகலுக்கு இவ்விடத்தில்‌ இன்னொரு முக்கிய 
குறிப்புள்ளது. சங்கதம்‌ 2ஐ யார்‌ எழுதியது என்று இது நமக்குச்‌ சொல்லு 
வதைக்‌ கவனியுங்கள்‌. “பல விளக்கவுரையாளர்கள்‌, மூல கிரேக்க 
மொழியில்‌ வசனம்‌ 25 குழப்பமான நிலையில்‌ உள்ளதாகக்‌ குறிப்பிடுகின்ற 
னர்‌ - ஆனாலும்‌ அதன்‌ பொருள்‌ தெளிவாக இருப்பதாகக்‌ கூறுகின்றனர்‌. 
இஸ்ரவேலின்‌ அரியணைக்குத்‌ தொடர்புடைய சில சங்கீதங்களைக்‌ 
குறிப்பிடும்‌ ஒரு வழி, அவைகளை “ராஜரீக சங்கீதங்கள்‌?” என்று 
அழைப்பதாகும்‌. புதிய இராஜாக்களை ஏற்படுத்துகையில்‌ இவைகளில்‌ 
அநேக சங்கேங்கள்‌ யூதர்களால்‌ பயன்படுத்தப்பட்டன. “சமஸ்த இஸ்ரவேல்‌ 
முழுவதற்கும்‌ தாவீது இராஜாவாக முடி சூட்டப்பட்ட போது, பெலிஸ்தியர்‌ 
கள்‌ அந்நாட்டின்‌ மீது படையெடுத்தனர்‌. “தேவனால்‌ அபிஷேகம்‌ 
செய்யப்பட்டவர்‌ மீது தொடுக்கப்படும்‌ எந்த ஒரு தாக்குதலும்‌ தேவனையே 
காக்குவதாகும்‌ என்று சங்கீதக்காரர்‌ அறிவித்தார்‌ - தேவனுக்கு அறைகூவல்‌ 
விடுக்கும்‌ எவரொருவரும்‌ தோல்வியுற்று அழிவார்கள்‌! “இஸ்ரவேலர்களின்‌ 
இராஜாக்களைப்போல இயேசு எண்ணெயினால்‌ அபிஷேகம்‌ பெறவில்லை. 
மாறாக அவர்‌ தமது ஞானஸ்நானத்தின்போது பரிசுத்த ஆவியானவரால்‌ 
அபிஷேகம்‌ பெற்றார்‌ (மத்‌. 3:16, 17: அப்‌. 10:37, 38). “KV யில்‌ இவ்விடத்தில்‌ 
“பிள்ளை” யென்றுள்ளது, ஆனால்‌ மூலபாஷையில்‌, வசனம்‌ 26ல்‌ “தாசன்‌” 
என்பதற்குள்ள கிரேக்க வார்த்தையே இவ்விடத்திலும்‌ பயன்பட்டுள்ளது. 
KIVயிலும்‌ இது இப்படியே காணப்படுறெது. அப்‌. 3:13ல்‌ “பிள்ளை” என்ற 
வார்த்தையின்‌ அடிக்குறிப்பில்‌ காணவும்‌. 

பழைய ஏற்பாட்டில்‌ “ஜனங்கள்‌” என்பது இஸ்ரவேலைச்‌ சுற்றியிருந்த 
அந்நிய தேசத்தின்‌ ஜனங்களைக்‌ குறித்தது. அப்போஸ்தலர்கள்‌ “ஜனங்கள்‌” 
என்ற வார்த்தையை இஸ்ரவேலுக்குப்‌ பயன்படுத்தினர்‌. வேறு வார்த்தை 
களில்‌ சொல்வதானால்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ இயேசுவைப்‌ புறக்கணித்தபோது, 
அது தேவனுடைய விசேஷித்த ஜனமாயிருப்பதினின்று விலகிப்‌ போயிற்று; 
அதுவும்‌ ஒரு அந்நிய தேசமாயிற்று! “வகுப்பறையில்‌ இப்பாடத்தை நீங்கள்‌ 
பயன்படுத்தினால்‌, வகுப்பிலுள்ளவர்கள்‌ அச்சூழ்நிலையில்‌ இருந்தால்‌ 
என்ன ஜெபித்திருப்பார்கள்‌ என்று கேட்க நீங்கள்‌ விரும்பலாம்‌. “இதே 
போன்ற ஜெபத்தை, 2 இராஜா. 19:14-19; ஏசா. 37:17 இவற்றில்‌ காணவும்‌. 
“கவனித்து அதன்படி செய்யும்‌” என்பது வலியுறுத்தப்பட்டது. “*தாவீதையும்‌ 
இயேசுவையும்‌ அவர்கள்‌ “ஊழியக்காரர்‌” (குமிழில்‌ “பிள்ளை”) என்றனர்‌ 
(வ. 26, 28, 30) ஆனால்‌ தங்களை “கட்டுப்பட்ட ஊழியக்காரர்கள்‌” அல்லது 
“அடிமைகள்‌” என்று அழைத்துக்கொண்டனர்‌ குமிழில்‌ இது “ஊழியக்‌ 
காரர்‌” என்றுள்ளது). “இடம்‌” என்பது 1:13ன்‌ மேல்‌ வீடாக இருக்கலாம்‌ 
என்று சிலர்‌ யூகிக்கின்றனர்‌, ஆனால்‌ நாட்கள்‌ ஆகிவிட்டிருந்ததால்‌, 
அவர்கள்‌ மேல்‌ வீட்டில்தான்‌ கூடி வந்திருப்பார்கள்‌ என்று நம்பத்‌ தகுந்த 








262 


காரணம்‌ இல்லை. தேவாலயத்தில்‌ சாலமோன்‌ மண்டபத்தனருகில்‌ இருந்த 
(5:12) ஒரு அறையாக இருந்திருக்கலாம்‌. உண்மையில்‌ இது எவ்விடம்‌ 
என்பதற்கான கருத்து ஒன்றும்‌ நம்மிடம்‌ இல்லை. “முன்பே குறிப்பிட்ட 
படி, அப்‌. 2ன்‌ பெந்தெகொஸ்தே என்பது ஒரேமுறை மட்டும்‌ நடந்த 
நிகழ்ச்சியாகும்‌. “ஆவியினால்‌ நிறையப்பட்டு” என்பதன்‌ எளிய பொருள்‌ 
“ஆவியின்‌ கட்டுப்பாட்டின்‌ கழ்‌ இருத்தல்‌” என்பதாகும்‌. அங்கிருந்த 
குழுவில்‌ அப்போஸ்தலர்களுடன்‌ கூட மற்றவர்களும்‌ இருந்திருந்தால்‌, 
எபே. 5:18ல்‌ காணப்படுவதுபோல, அற்புதமற்ற விதத்தைக்‌ குறிக்கும்‌ 
சொற்றொடர்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌: அவருடைய சித்தத்திற்கு உங்கள்‌ 
வாழ்வை ஒப்புக்‌ கொடுத்து ஆவி உங்கள்‌ வாழ்வை நிறைப்பதற்கு அனு 
மதியுங்கள்‌ (இதுவே புதிய ஏற்பாட்டில்‌ வெளிப்படுத்தப்பட்டதாகும்‌). நாம்‌ 
ஆவியின்‌ கட்டுப்பாட்டிற்கு நம்மை ஒப்புக்‌ கொடுக்கும்போது, நமது 
வாழ்க்கை ஆவியின்‌ கனிகளைத்‌ தரும்படி அவர்‌ நம்மில்‌ நிறைகிறார்‌ (கலா. 
5:22, 23). இந்நிகழ்ச்சியில்‌, ஆவியின்‌ பிரசன்னமானது அவர்கள்‌ வசனத்தைத்‌ 
தைரியமாய்ச்‌ சொன்னதில்‌ வெளிப்படுத்தப்பட்டது. வேறு வார்த்தைகளில்‌ 
சொல்வதானால்‌, இவ்வசனப்பகுதி அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்லாது, 
பொதுவாக கிறிஸ்தவர்களுக்குப்‌ பயன்படுத்தப்படக்கூடும்‌. ஆயினும்‌, 
பேதுரு தம்முடனிருந்த அப்போஸ்தலர்களையே தேடிச்‌ சென்றார்‌ என்றும்‌, 
அவர்களே (அப்போஸ்கலர்களே) ஜெபித்தனர்‌ என்றும்‌, அவர்களே பரிசுத்த 
ஆவியானவரால்‌ நிரப்பப்பட்டனர்‌ என்றும்‌, அவர்களே வசனத்தைத்‌ 
தைரியமாய்ப்‌ பேசத்‌ தொடங்கினர்‌ என்றும்‌ நான்‌ நம்புகின்றேன்‌. இந்நிழ்ச்சி 
வரைக்கும்‌, லூக்கா, உபத்திரவத்திற்கு முன்னதாகப்‌ பேதுரு மற்றும்‌ 
யோவான்‌ ஆகிய இருவர்‌ மட்டுமே தைரியமாய்ப்‌ பேசியதாகப்‌ பதிவு 
செய்துள்ளார்‌. இப்பொழுதோ எல்லா அப்போஸ்தலர்களும்‌ அதைச்‌ 
செய்ததாக அவர்‌ எழுதினார்‌. “அதாவது, சபையின்‌ உறுப்பினர்களை அவர்‌ 
அசைக்க முடியும்‌. 








263 


எச்சரிக்கை! மறைவான 
பாறைகள்‌ முன்னால்‌ 
உள்ளன! (4:32-5:14) 


யூதா தமது நிருபத்தில்‌, கள்ள போதகர்களைச்‌ சுட்டிக்‌ 
காட்ட, வண்ணமிகு அநேக உவமானங்களைப்‌ பயன்படுத்தி 
னார்‌. அவைகளில்‌ ஒன்று பல ஆண்டுகளுக்கு முன்பு என்‌ 
கவனத்தை ஈர்த்தது: “இவர்கள்‌ உங்கள்‌ அன்பின்‌ விருந்துகளில்‌' 
மறைவான பாறைகளாயிருந்து (குமிழில்‌: கறைகளாயிருந்து)” 
(வ. 12; ASV). “அன்பின்‌ விருந்துகளில்‌” என்ற சொற்றொடர்‌ 
ஆதி கிறிஸ்தவர்கள்‌” மகிழ்ச்சியுடன்‌ அனுபவித்த ஐக்கிய 
விருந்துகள்‌ என்பதை நான்‌ அறிந்தேன்‌, மற்றும்‌ “மறைவான 
பாறைகள்‌” என்பது உணவில்‌ உள்ள க ற்கள்‌ என்று எண்ண 
மிடுகின்றேன்‌. ஒரு கோப்பை மொச்சைப்‌ பயிற்றில்‌” சில கற்கள்‌ 
இருப்பதைக்‌ கண்ணுற்றுள்ளதாலும்‌, உணவின்‌ எலும்புத்‌ 
துண்டுகளிடையில்‌ சில கற்கள்‌ இருப்பதைக்‌ கண்ணுற்றதாலும்‌, 
இவ்விளக்கம்‌ வழக்கத்தைக்‌ காட்டிலும்‌ பொருத்தமானதென்று 
எண்ணினேன்‌. உணவின்‌ நற்பண்புகளை, வழக்கத்திற்கு 
மாறான சில பொருட்கள்‌ கெடுக்கக்‌ கூடும்‌- கள்ள போதகர்‌ 





களும்‌ நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டுள்ள ஐக்கியத்தை 
அழிக்கக்‌ கூடும்‌! 

“மறைவான பாறைகள்‌” என்பதைப்பற்றிய எனது விளக்கம்‌ 
தெளிவாயிருப்பினும்‌ - தவறானதாகும்‌. நிலத்தால்‌ சூழப்பட்ட 
ஓக்லஹாமா மாகாணத்தில்‌ நான்‌ வளர்க்கப்பட்டிராவிட்டால்‌, 
இதன்‌ பொருளானது இன்னும்‌, தெளிவாய்‌ இருந்திருக்கும்‌. 
நிறைவாக நான்‌, “மறைவான பாறைகள்‌” என்பவை கடலுக்‌ 
கடியில்‌ மறைந்துள்ள பாறைகள்‌ என்றும்‌, கப்பற்‌ பயணத்தில்‌ 
கடுமையான ஆபத்தை விளைவிக்கக்‌ கூடியவை என்றும்‌ 
கற்றறிந்தேன்‌. NASBயில்‌ “மறைவான சிதைவுப்‌ பாறை” என்ற 





264 


வார்த்தைகள்‌ பயன்பட்டுள்ளன. பவுலின்‌ ரோமாபுரிப்‌ 
பயணத்தில்‌ “மறைவான பாறைகள்‌” அவர்‌ பயணம்‌ செய்த 
கப்பலைச்‌ சேதப்படுத்திற்று (27:41). நூற்றாண்டுகளாக, பல 
கப்பல்கள்‌ மறைவான பாறைகளில்‌” மோதி மூழ்கியுள்ளன. 
அப்‌. 4ன்‌ முடிவுப்‌ பகுதி மற்றும்‌ அப்‌. சன்‌ தொடக்கப்‌ பகுதி 
இவற்றை நான்‌ படிக்கையில்‌, யூதா 12ன்‌ உருவகம்‌ எனது 
மனதில்‌ வந்தது. அதிகாரங்கள்‌ 1 முகல்‌ 3 முடிய, சபையானது 
தெளிவான ஒரு பயணக்கைச்‌' சந்தோஷமாய்‌ அனுபவித்தது. 
அதிகாரம்‌ 4ல்‌ உபத்திரவத்தின்‌ முதல்‌ புயல்‌ வீசிற்று, ஆனால்‌ 
சகோதரர்கள்‌ அந்தப்‌ புயலைக்‌ தாங்கிக்‌ கொண்டனர்‌. 
ஆயினும்‌, அதிகாரம்‌ 5ல்‌ மறைவான பாறையோன்று - சபையை 
அழிக்கக்கூடிய அளவு மறைவான பாறையொன்று - இருந்தது! 


தெளிவான வானம்‌ (4:32-37) 
திடீரென்று எழுந்த தடைக்குப்பின்‌, ஒரு சில காலம்‌ 
வரையில்‌, சபையானது தெளிவான வானம்‌ மற்றும்‌ சாதகமான 
காற்று என்ற சூழ்நிலைகளினால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டி ருந்தது. 
2:43-47ல்‌ தொடங்கிய அன்பு, ஆர்வம்‌ மற்றும்‌ விடுதலையுணர்‌ 
வின்‌ வரலாற்றை லூக்கா, நடபடிகளின்‌ 4:32-37லும்‌ தொடர்ந்‌ 
தார்‌. சிலுவையின்‌ நிழலில்‌, இயேசு, அப்போஸ்தலர்களின்‌ 





உபதேசத்தினால்‌ தம்மை விசுவாசிக்கும்‌ யாவரும்‌ ஒன்றா 
யிருக்கும்படி ஜெபித்தார்‌ (யோவா. 17:20, 21). சபையின்‌ ஆதி 
நாட்களில்‌” இந்த ஜெபத்திற்குப்‌ பதில்‌ கிடைத்தது: 
“விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார்‌ ஒரே இருதயமும்‌, 
ஒரே மனமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌”” (வ. 32௮). “கூட்டத்‌ 
தார்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை “திரளான 
”£ என்ற நேரடிப்‌ பொருளைத்‌ தருகிறது. அவர்கள்‌ 
அநேகராய்க்‌ காணப்பட்டிருந்தாலும்‌, உண்மையில்‌ அவர்கள்‌ 
ஒன்றாயிருந்தனர்‌. கிறிஸ்துவுக்குள்ளான பொதுவான பிணைப்‌ 
பினால்‌ அவர்கள்‌ ஒன்றாயிருந்தனர்‌! 


கூட்டத்தார்‌ 


அவர்களின்‌ ஐக்கியமானது, சுயாதனமுள்ள தியாகத்தை 
விளைவித்தது: 


... ஒருவனாகிலும்‌ தனக்குள்ளவைகளில்‌ ஒன்றையும்‌ 
கன்னுடையதென்று சொல்லவில்லை; சகலமும்‌ அவர்‌ 


265 


களுக்குப்‌ பொதுவாயிருந்தது ... நிலங்களையும்‌, வீடுகளை 
யும்‌ உடையவர்கள்‌ அவைகளை விற்று, விற்கப்பட்ட 
வைகளின்‌ கிரயத்கைக்‌ கொண்டுவந்து, அப்போஸ்‌ 
குலருடைய பாதத்திலே வைத்தார்கள்‌. அவனவனுக்குத்‌ 
தேவையானதற்குத்‌ தக்கதாய்ப்‌” பகிர்ந்து கொடுக்கப்‌ 
பட்டது; அவர்களில்‌ ஒருவனுக்கும்‌ ஓன்றும்‌ குறைவா 
யிருந்ததில்லை (வ. 3.2ஆ-35). 


இஸ்ரவேலர்களுக்குத்‌ தேவன்‌, “எளியவன்‌ உனக்குள்‌ 
இல்லாதிருக்கும்படி” என்ற வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌, 
ஆனால்‌ இது, “நான்‌ உனக்குக்‌ கற்பிக்கிற எல்லாக்‌ கற்பனை 
களின்படியும்‌ நீ செய்யும்படி” என்ற நிபந்தனையுடன்‌ இருந்தது 
(உபா. 15:4, 5). இஸ்ரவேலர்கள்‌ இந்த நிபந்தனையை நிறை 
வேற்றத்‌ தவறினார்கள்‌, எனவே மக்கள்‌ அந்த வாக்குத்‌ 
தத்தத்தைப்‌ பெறத்‌ தவறினார்கள்‌. கடைசியாக, ஆவிக்குரிய 
இஸ்ரவேலர்களாகிய, தேவனுடைய மக்கள்‌ அவரது சித்தத்‌ 
தைச்‌ செய்யத்‌ தங்களை ஒப்புக்கொடுத்தனார்‌. இவ்விதமாக, 
“அவர்களில்‌ ஒருவனுக்கும்‌ ஒன்றும்‌ குறைவாயிருந்த தில்லை””? 
என்ற வியப்பூட்டும்‌ வார்த்தைகளை நாம்‌ வாசிக்கின்றோம்‌. 
எண்ணற்ற சமூகங்களில்‌ இந்த முழு நிறைவான கொள்கையே 
பல ஆண்டுகளாக அவர்களின்‌ நோக்கமாக இருந்துள்ளது. 
ஏழ்மை உள்ள இடத்தில்‌, இவ்வுலகம்‌ எவ்வித மாறுபாடின்றி, 
“இன்னும்‌ அதிகமான அரசுத்‌ திட்டங்கள்‌ நமக்குத்‌ தேவை” 
என்று கூறுகின்றது. லூக்கா, “நமக்கு இன்னும்‌ அதிகமாகக்‌ 
கிறிஸ்துவின்‌ ஆவி தேவை” என்று கூறியுள்ளார்‌. 

“ஒருவனாகிலும்‌ தனக்குள்ளவைகளில்‌ ஒன்றையும்‌ தன்னு 
டையதென்று சொல்லவில்லை” என்பதால்‌ இச்சூழ்நிலை 
சாத்தியமாயிற்று. ஒரு குழந்தை பிறந்தவுடன்‌ கற்றுக்கொள்கிற 
வார்த்தைகளில்‌ ஒன்று “என்னுடையது”! என்பதாகும்‌; 
இவர்கள்‌ மறுபடி பிறந்ததும்‌ மறந்துபோன முதல்‌ சில வார்த்தை 
களில்‌ “என்னுடையது” என்பதும்‌ ஒன்றாகும்‌. அவர்களுக்குள்ள 
வைகளை அவர்கள்‌ “நம்முடையது” - அவர்களுக்கும்‌ அவர்‌ 
களின்‌ சகோதரர்களுக்கும்‌ பொதுவாய்ப்‌ பயன்படுவது - என்று 
எண்ணினார்கள்‌. ஆயினும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ உடைமைகளை 
“அவருடையது” என்று எண்ணியது மிகவும்‌ முக்கியமான 
தாகும்‌: அவர்களுடையதெல்லாம்‌ தேவனுடையது (2:44, 


266 


45க்கான குறிப்புகளைப்‌ படிக்கவும்‌) என்றும்‌ அவர்கள்‌ 
வெறுமனே உக்கிராணக்காரர்களே என்றும்‌ அவர்கள்‌ 
உணர்ந்தார்கள்‌. அவர்களுடையதில்‌ சிலவற்றை அல்லது 
எல்லாவற்றையும்‌, தேவன்‌ தமது பிள்ளைகளுக்குப்‌ போஷிக்கும்‌ 
படி விரும்பினால்‌ அது அவர்களுக்குச்‌ சிறந்ததாகவே இருந்தது. 

இது, எல்லாக்‌ கிறிஸ்தவர்களும்‌ உடனடியாகக்‌ தங்கள்‌ 
உடமைகள்‌ யாவற்றையும்‌ விற்று, கிடைத்த பணத்தை ஒரு 
பொதுவான நிதியில்‌!” சேர்த்துவிட்டனர்‌ என்று பொருள்‌ 
படாது. மாறாக, தனிநபர்கள்‌, தங்கள்‌ சகோதர சகோதரிகளின்‌ 
தேவைக்குத்தக்கதாகத்‌ தங்களிடத்தில்‌ இருந்தவைகளை 
விற்றனர்‌ என்றே பொருள்படும்‌. NIயில்‌, “நிலங்களையும்‌ 





வீடுகளையும்‌ உடையவர்கள்‌ அவ்வப்போது அவைகளை 





விற்றனர்‌” என்று உள்ளது. சரியான நடைமுறை” என்ன 
வாயிருந்தது என்று நாம்‌ அறியவில்லை. ஒருவேளை, நிதிக்‌ 


குறைவு ஏற்பட்டபோது, அது தேவையென்று அறிவிக்கப்‌ 
பட்டு, முடிந்தவர்கள்‌ தங்கள்‌ உடைமைகளைக்‌ கொண்டு 





வந்திருக்கலாம்‌. அல்லது, ஒருவேளை, அவர்களின்‌ கூட்டங்‌ 
களில்‌ குறிப்பிட்ட தேவைகள்‌ அறிவிக்கப்பட்டிருக்கலாம்‌. 
பிறகு, அங்கு இருந்தவர்கள்‌, “இப்போதைக்கு இது போதும்‌ 
என்று பொறுப்பாளர்கள்‌ கூறும்வரைக்‌ தங்கள்‌ உடமைகளைக்‌ 


9714 





தாமாகவே கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம்‌. 

நடைமுறை எதுவாக இருந்திருப்பினும்‌, “அவர்கள்‌ [தங்கள்‌ 
உடைமைகளை விற்று, அதின்‌ கிரயத்தை அப்போஸ்தலர்‌ 
களின்‌ பாதங்களில்‌ சேர்ப்பித்தனர்‌.””” முதலில்‌, அப்போஸ்தலர்‌ 
களே தேவையுள்ளவர்களுக்கு பிரித்துக்‌ கொடுக்கும்‌ 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தனர்‌. (பின்னாளில்‌ இப்பணி 
ஒரு சுமையானபோது, 6:1-4ல்‌ காணும்வண்ணம்‌ அவர்கள்‌ 
மற்றவர்களின்‌ உதவியை நாடினர்‌.) 

கிறிஸ்தவர்கள்‌ இதை அப்போஸ்தலரின்‌ கட்டளையாகச்‌ 
செய்யாமல்‌ (5:4), ஒருவர்மேலொருவர்‌ கொண்ட அன்பி 
னாலும்‌, அக்கறையினாலும்‌ செய்தனர்‌! அவர்களின்‌ தாராள 
குணம்‌ தானாகவே எழுந்தது. கர்த்தருடைய சபையில்‌ இவ்வித 
நடக்கையிருப்பதைக்‌ காணும்‌ சிலாக்கியம்‌ உங்களுக்கு 
வாய்த்திருக்கிறதா என்று நான்‌ அறியவில்லை. ஆனால்‌ எனக்கு 
வாய்த்திருக்கிறது. “பிறர்‌ நலம்‌ பேணும்‌” டெக்ஸாஸ்‌ மாநிலத்தி 


267 


லேயே நான்‌ எப்பொழுதும்‌ வாழ்ந்திருக்கிறேன்‌, இங்கு 
ஒவ்வொருவருமே மற்றவர்களின்‌ நலம்‌ குறித்து அக்கறையுட 
னிருப்பதால்‌, உள்ளூர்‌ சபைகளின்‌ உபகாரங்களான'* 
இரக்கமுள்ள பண்புகள்‌ என்று தனியாக எதையும்‌ கண்டிருக்க 
வில்லை. ஆயினும்‌ சபை உறுப்பினர்கள்‌ சந்தோஷத்துடன்‌ 
தங்கள்‌ சம்பத்துகளை விற்று உள்ளூர்‌ சபையில்‌ உள்ளவர்‌ 
களுக்கு உதவி செய்யவும்‌ - விசேஷேமாக, மரிக்கும்‌ நிலையில்‌ 
உள்ள உலகத்திற்கு நற்செய்தியை அனுப்பவும்‌ - சந்தோஷமாய்‌ 
உதவும்‌ சபை உறுப்பினர்களை நான்‌ கண்டிருக்கிறேன்‌! 
பகிர்ந்து கொள்ளுதல்‌ பற்றிய இவ்விபரம்‌ வசனம்‌ 33ல்‌ 
ஆழமாய்‌ உள்ளது: “கர்த்தராகிய இயேசுவின்‌ உயிர்த்தெழு 
தலைக்‌ குறித்து அப்போஸ்தலர்கள்‌ மிகுந்த பலமாய்ச்‌ சாட்சி 
கொடுத்தார்கள்‌; அவர்களெல்லார்மேலும்‌ பூரண கிருபை 
உண்டாயிருந்தது.” முதல்‌ பார்வையில்‌, இவ்வசனத்தில்‌ ஒன்றும்‌ 
இல்லாதது போலக்‌ காணப்படுகிறது; இது 31ம்‌ வசனத்திற்குப்‌ 
பின்‌ வரத்‌ தகுதியானது போலத்‌ தோன்றுகிறது. ஆயினும்‌, 
சபையாரால்‌ காட்டப்பட்ட அன்பு மற்றும்‌ தாராள குணம்‌ 
இவற்றின்‌ விளைவாக இது உண்டாயிற்று என்பதால்‌ இவ்விடத்‌ 
தில்‌ இவ்வசனம்‌ தகுதியாகக்‌ கூறப்பட்டுள்ளதென்பது 
இரண்டாம்‌ முறை சிந்தித்துப்‌ பார்க்கையில்‌ விளங்குகின்றது. 
“திருபை” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை 
அநேகமாக 2:47ல்‌ உள்ளது போலவே மக்களிடம்‌ உள்ள 





தயவை” குறிப்பதாய்‌ உள்ளது. NEBயில்‌ “அவர்கள்‌ உயர்ந்த 
மதிப்பில்‌ வைக்கப்பட்டனர்‌” என்றுள்ளது. கிறிஸ்தவர்கள்‌, 
தங்களுடையவர்கள்மேல்‌ கொண்ட அக்கறையைக்‌ கண்ட, 
கிறிஸ்தவரல்லாதவர்கள்‌, அப்போஸ்தலர்களின்‌ செய்தி 
யின்பால்‌ அதிக கவனத்தைக்‌ காண்பிக்கத்‌ தங்களை ஒப்புக்‌ 
கொடுத்தனர்‌. கிறிஸ்துவைப்‌ போன்றுள்ள கிறிஸ்தவர்களைக்‌ 
காட்டிலும்‌ நற்செய்தி ஊழியத்திற்கு உதவியாயிருப்பது வேறு 
ஒன்றும்‌ இல்லை; அவரைப்போல்‌ இல்லாத கிறிஸ்தவர்களைக்‌ 
காட்டிலும்‌ நற்செய்தி ஊழியத்தைப்‌ பாதிப்பது வேறு எதுவும்‌ 
இல்லை! 

கிறிஸ்தவர்களின்‌ தாராள குணத்தைப்பற்றிப்‌ பொதுவாகக்‌ 
கூறிய பிறகு, லூக்கா ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டைத்‌ 
தந்தார்‌: 


268 


சீப்புருத்‌ தவானும்‌'” லேலியனும்‌ அப்போஸ்தகலராலே 
ஆறுதலின்‌ மகன்‌ என்று அர்த்தங்‌ கொள்ளும்‌ பர்னபா 
என்னும்‌ மறுபோ்‌'” பெற்றவனுமாகிய யோசே என்பவன்‌, 
தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று, அதன்‌ 
கிரயத்தைக்‌” கொண்டு வந்து, அப்போஸ்தலருடைய 
பாதத்திலே” வைத்தான்‌ (வ. 36, 32). 


இது நமக்கு நடபடிகள்‌ நூலின்‌ முக்கியமான “சிறு 
பாத்திரமாகிய” பர்னபாவைப்பற்றிய முன்னுரையாகும்‌. 
நடபடிகள்‌ நூலில்‌ குறைந்தது இருபத்தைந்து முறைகளும்‌, 
நிருபங்களில்‌ மேலும்‌ ஐந்து முறைகளும்‌ பர்னபாவின்‌ பெயர்‌ 





குறிப்பிடப்பட்டுள்ளது. 

“பர்னபா” என்ற பெயரின்‌ பொருளை, லூக்கா, தமது 
புறஜாதி வாசகர்களுக்கு விளக்கினார்‌. “பர்‌” என்பது “இன்‌ 
னாரின்‌ மகன்‌?” 
“ஊக்கமூட்டுதலின்‌ மகன்‌” (அல்லது “ஆறுதலின்‌ மகன்‌” [KIV] 
அல்லது “இன்ப நல மூட்டுதலின்‌ மகன்‌””” அல்லது “நற்செய 
லுக்குத்‌ தூண்டுதலின்‌ மகன்‌”) என்று பொருள்படும்‌. யோசே 


எனப்‌ பொருள்படும்‌. “பர்னபா” என்றால்‌ 





என்பவர்‌ நடைமுறைப்‌ பிரசங்கத்தில்‌ தனிச்‌ சிறப்புப்‌ பெற்ற 
வராயிருந்ததால்‌ ஒருவேளை பர்னபா என்று அழைக்கப்‌ 
பட்டிருக்கலாம்‌, அவர்‌ சபை எப்படி இருக்க வேண்டும்‌ என்ற 
நற்செயலுக்குத்‌ தூண்டுபவராயிருந்தார்‌. அவர்‌ இப்படிப்பட்ட 
பிரசங்கம்‌ செய்ததன்‌ எடுத்துக்காட்டு ஒன்றை நாம்‌ 
பெற்றுள்ளோம்‌ (11:23, 24). அநேக நேரத்தில்‌ இவரை தனி 
நபர்களை ஊக்கமூட்டிப்‌ பெலப்படுத்துகிறவராகவே நாம்‌ 





காண்கின்றோம்‌. இவர்‌ எப்போதும்‌ மக்களை உற்சாகமூட்டி 
எழுப்பிக்கொண்டிருந்தபடியினால்‌, அப்போஸ்தலர்கள்‌ 
இவருக்குப்‌ பர்னபா என்று பெயரிட்டனர்‌ என்று நான்‌ 
எண்ணுகின்றேன்‌. அவர்‌ எதற்காக அப்படிப்‌ பெயரிடப்‌ 
பட்டிருந்தாலும்‌, இன்றைய சபையில்‌ அதிகமான “ஊக்க 





மூட்டும்‌ மகன்கள்‌” தேவைப்படுகின்றனர்‌! 
பெருந்தன்மைக்கான இந்தக்‌ குறிப்பிட்ட எடுத்துக்‌ 
காட்டை லூக்கா ஏன்‌ தேர்ந்துகொண்டார்‌? ஒருவேளை, 
நடபடிகள்‌ நூலில்‌ பிரதானமாய்க்‌ காணப்படுகின்ற இம்மனி 
குரை அறிமுகப்படுத்த மட்டும்‌ இதை ஒரு வாய்ப்பாகப்‌ 


269 


பயன்படுத்திக்‌ கொண்டாரா? வேறு வகையில்‌ பார்ப்ப 
தென்றால்‌, ஒருவேளை பர்னடா அளித்த கொடை இதை தனிச்‌ 
சிறப்புள்ளதாக்கிற்றா? அவர்‌ ஒரு லேவியர்‌ என்பதை லூக்கா 
ஒரு கருத்தாகக்‌ கூறியுள்ளார்‌. பலஸ்தீன நாட்டில்‌ ஆதியிலே 
நிலங்கள்‌ பகிரப்பட்ட போது, மேய்ச்சல்‌ நிலங்கள்‌ தவிர வேறு 





எந்தப்‌ பங்கையும்‌ லேவியர்கள்‌ பெறவில்லை (ஆலயத்‌ 
இதிலிருந்தே அவர்களின்‌ போஷிப்பு பெறப்பட வேண்டியதாய்‌ 
இருந்தது, எண்‌. 18:20, 21, 24; 35:1-8; யோசு. 21:41). 
லேவியராக இருந்த பர்னபா, ஒருவேளை அவருக்கென்று 
நிலத்தைப்‌ பெற” மிகுந்த கஷ்ட ப்பட்டி ருக்க வேண்டும்‌ - அதை 
விற்பதும்‌ அவருக்கு அதிக மனக்கஷ்டத்தைக்‌ கொடுத்திருக்க 
வேண்டும்‌. பர்னபாவைப்பற்றி விசேஷமாக இங்கு லூக்கா 
குறிப்பிடக்‌ காரணம்‌ எதுவாக இருப்பினும்‌, அவரது அன்பின்‌ 
கொடையானது, அதற்குப்பின்‌ வருகின்ற?” ஒன்றிலிருந்து 
முற்றிலும்‌ முரண்பட்டிருந்தது. 











மறைவான பாறைகள்‌ (5:1-11) 
சபை ஒருமைப்பாட்டுடனிருந்து, பாராட்டப்‌ பெற்று, 
வளர்ந்துகொண்டிருந்தது. சாத்தானால்‌ இதைப்‌ பொறுத்துக்‌ 
கொள்ள முடியாதிருந்தது! அதைப்‌ பிரித்து, கனவீனப்படுத்தி, 
குறைக்க அவன்‌ விரும்பினான்‌! (இச்சொற்றொடர்‌ வாரன்‌ 








94. வயர்ஸ்‌ விளக்கத்திலிருந்து தழுவப்பட்டது.) அவன்‌ 
வெளியிலிருந்து வரும்‌ உபத்திரவத்தின்மூலம்‌ சபையை அழிக்க 
முயற்சி செய்தான்‌. இப்பொழுதோ உள்ளிருந்து வரும்‌ 
பாசாங்கின்‌ மூலம்‌ அதை அவன்‌ அழிக்க முயற்சி செய்தான்‌. 


அனனியா என்னும்‌ பேருள்ள ஒருவனும்‌,”” அவனு 
டைய மனைவியாகிய சப்பீராளும்‌ தங்கள்‌ காணி 
யாட்சியை” விற்றார்கள்‌. தன்‌ மனைவி அறிய அவன்‌ 
கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்துவைத்து, ஒரு பங்கைக்‌ 
கொண்டுவந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே 
வைத்தான்‌ (வ. 1, 2). 


சபையின்‌ முதல்‌ பாவமாகப்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது 
அனனியா சப்பீராளின்‌ பாவமாகும்‌. இது முதல்‌ பாவமல்ல- 


270 


எல்லாரும்‌ பாவம்‌ செய்கின்றனர்‌ (ரோமர்‌ 3:23) - ஆனால்‌ இது 
முதலாவது பதிவு செய்யப்பட்டதாகும்‌. 

அம்மனிதரின்‌ பெயரான அனனியா என்பதற்கு “யேகோவா 
கிருபையுள்ளவர்‌” என்று பொருள்‌. தேவனுடைய கிருபையைப்‌ 
பற்றி அவர்‌ போதிக்கப்பட்டிருந்தார்‌; விரைவில்‌ அவர்‌ தேவனு 
டைய நீதியையும்‌ கற்றுக்‌ கொள்பவராயிருந்தார்‌. அவரது 
மனைவியின்‌ பெயராகிய சப்பீராள்‌ என்பது அரமாயிக்‌ 





மொழியில்‌ “அழகு” என்று பொருள்படும்‌. அவள்‌ அழகிய 
முகமுடையவளாயிருந்திருக்கலாம்‌, ஆனால்‌ அழகிய ஆன்மா 
உடையவளாய்‌ அவள்‌ இருந்திருக்கவில்லை. 

அவர்களின்‌ பாவத்தைப்‌ புரிந்துகொள்வது முக்கியமான 
தாயுள்ளது. ஒரு உடைமையை வைத்திருந்ததோ அல்லது அந்த 
உடைமையை விற்றதோ (அல்லது அவர்களால்‌ முடிந்திருந்தால்‌ 
அதை ஒரு இலாபத்திற்காக விற்றதோ) அவர்களின்‌ பாவமாக 
இருக்கவில்லை. விற்ற கிரயத்தில்‌ ஒரு பங்கை அவர்கள்‌ 
தங்களுக்கென்று வைத்துக்கொண்டதுகூடப்‌ பாவமல்ல. 
வசனம்‌ 4 இதைத்‌ தெளிவு படுத்துகின்றது. மாறாக, விற்ற 
கிரயத்தில்‌ ஒரு பங்கை மட்டும்‌ கொண்டு வந்து, அதுதான்‌ முழு 
விற்ரெயம்‌ என்று கூறியதுதான்‌ அவர்களின்‌ பாவமாயிருந்தது 
(வ. 3, 8). 

மேடையில்‌ தோன்றும்‌ நடிகனுக்கு 
என்ற வார்த்தை திரேக்கர்களால்‌ பயன்படுத்தப்பட்டது. 
அந்நாட்களில்‌ நடிகர்கள்‌ முக மூடியணிந்தனர்‌: சிரிக்கும்‌ 
முகமூடிகள்‌ இன்பவியலுக்கும்‌, துக்க முகமூடிகள்‌ துன்பவிய 
லுக்கும்‌ பயன்படுத்தப்பட்டன. காலம்‌ செல்லச்‌ செல்ல, 
“மாய்மாலக்காரன்‌”” என்ற வார்த்தை, இல்லாத ஒன்றை 
இருப்பது போல்‌ பாவனை செய்பவனையும்‌, உண்மை 
இயல்பை “முகமூடி” யால்‌ மறைப்பவனையும்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்டது (மாய்மாலக்காரர்களைப்பற்றிக்‌ கர்த்தர்‌ 
என்ன நினைக்கிறார்‌ என்பது மத்‌. 23ல்‌ கூறப்பட்டுள்ளது). 

தாம்‌ எப்படியிருக்க வேண்டும்‌ என்பதிலிருந்து ஒருவர்‌ 
தவறுவது மட்டும்‌ மாய்மாலமாகி விடாது; நம்மில்‌ யாரும்‌ நாம்‌ 





30 “மாய்மாலக்காரன்‌” 














எப்படியிருக்க வேண்டுமோ அப்படியிருப்பதில்லை. மாய்‌ 
மாலம்‌ என்பது துணிகரமான வஞ்சனையாகும்‌. அனனியாவும்‌ 
சப்பீராளும்‌ தங்கள்‌ வஞ்சனையைக்‌ திட்டமிட்டனர்‌. அந்தத்‌ 





271 


திட்டத்தில்‌ அவர்கள்‌ “ஒருமனப்பட்டனர்‌” (வ. 9). மாய்மாலம்‌ 
என்பது மனப்பூர்வமான பாவமாகும்‌ (எபி. 10:26-29). 

வஞ்சிக்கும்படியான அவர்களின்‌ தீர்மானத்தைத்‌ தூண்டி 
யது எது என்பதுபற்றி லூக்கா ஒன்றும்‌ கூறவில்லை, ஆனால்‌ 
நாம்‌ ஒரு கற்றறிந்த யூகம்‌ செய்ய முடியும்‌.” பர்னபா தனது 
கொடையினால்‌ ஒரு விசேஷ அங்கிகரிப்பைப்‌ பெற்றிருந்தார்‌ 
(அவர்‌ அளித்த கொடையினால்‌ கூட “பர்னபா” என்ற 
இடுபெயர்‌ அவருக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம்‌). அனனியாவும்‌, 
சப்பீராளும்‌ இதே பெரும்புகழ்ச்சியை தங்களுக்கும்‌ 
பெற்றுக்கொள்ள விரும்பியிருப்பார்கள்‌. சர்‌ ரிச்சர்ட்‌ ஸ்டீலி 
அவர்கள்‌, “மனதில்‌ உண்டாகும்‌ எல்லா வியாதிகளிலும்‌ பயங்‌ 
கரமானது அல்லது பேரழிவை ஏற்படுத்துவது தற்புகழ்ச்சியை 
விரும்புவதாகும்‌” என்று குறிப்பிட்டார்‌. 

அவ்விருவரும்‌ நிலத்தை விற்க முடிவு செய்தபோது, 
அவர்களின்‌ புகழ்ச்சி ஆசை அவர்களின்‌ பண ஆசையோடு 
(1 தீமோ. 6:10) வலுவாய்‌ மோகுற்று. அந்த நிலம்‌ நல்ல விலைக்கு 
விற்கப்பட்டிருக்க வேண்டும்‌, அவர்களின்‌ பேராசை அதன்‌ 
முழுக்‌ ரெயத்தையும்‌ காணிக்கையாகக்‌ கொடுத்துவிடும்படிக்கு 
அவர்களை அனுமதிக்கவில்லை. பின்வரும்‌ கேள்வியை 
அவர்கள்‌ ஆழ்ந்து சிந்தித்தனர்‌: பர்னபாவைப்‌ போன்று தியாகம்‌ 
செய்யாமல்‌, பர்னபாவைப்‌ போன்று புகழ்ச்சி பெறுவது 
எப்படி? நிலத்தின்‌ ரெயத்தைப்பற்றிப்‌ பொய்‌ சொல்லுதல்‌ 
என்பதே அவர்களுக்கு விடையாயிற்று. ஆலிவர்‌ வென்டெல்‌ 
ஹோல்ம்ஸ்‌ அவர்கள்‌ ஒருமுறை, “பாவத்திற்கு அநேக கருவிகள்‌ 
உண்டு, ஆனால்‌ ஒரு பொய்‌ என்பது அக்கருவிகள்‌ 








யாவற்றுக்கும்‌ பொருந்துகின்ற ஒரு கைப்பிடியாகும்‌” என்று 
கூறினார்‌ என்று வயர்ஸ்ப்‌ விளக்கவுரையளிக்கிறார்‌. 

இவ்விதமாக அனனியா தனது பணம்‌ பெருத்த பையுடன்‌” 
அன்று காலையில்‌ ஆரம்பித்தான்‌ (இன்னொரு நாணயக்‌ 
குவியல்‌ அவன்‌ வீட்டில்‌ இருப்பது யாருக்கும்‌ தெரியாது!). 
அவன்‌ சென்று நாணயங்களைக்‌ கொட்டும்போது எழும்‌ 
அங்கிகரிப்பின்‌ சிறு சத்தங்களைக்‌ கற்பனை செய்கையில்‌ 
அவனுக்குள்‌ புன்னகை பொங்கிற்று. அவர்கள்‌ அவனுக்கு 
ஒருவேளை “தியாகத்தின்‌ மகன்‌” என்றோ அல்லது “பெருந்தன்‌ 
மையின்‌ மகன்‌” என்றோ பெயரிடலாம்‌/ 


272 


அவன்‌ தனது நடிப்பின்‌ விளையாட்டை நன்கு திட்ட 
மிட்டு, அப்போஸ்கலர்களை அடைந்தான்‌.” அவன்‌ என்ன 
சொன்னான்‌ அல்லது செய்தான்‌ என்பதைச்‌ சரியாக நாம்‌ 
அறியவில்லை, ஆனால்‌ பின்வரும்‌ வார்த்தைகள்‌ அவனது 
செயலில்‌ இருந்திருக்க வேண்டும்‌: “அநேக வருடங்களாக 
சப்பீராளும்‌, நானும்‌ தேவனால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்‌ 
கிறோம்‌. குறைவுள்ள நமது சகோதர சகோதரிகளுடன்‌ இந்த 
ஆசீர்வாதங்களைப்‌ பகிர்ந்துகொள்வது எங்களுக்கு மிகுந்த 
மகிழ்ச்சியைத்‌ தருகின்றது. அநேக வருடங்களாக நாங்கள்‌ ஒரு 
விலையுயர்ந்த நிலத்தைச்‌ சொந்தமாக வைத்திருந்தோம்‌ (சற்று 
பொறுத்து) நேற்று நாங்கள்‌ அதை விற்றோம்‌. ” மலர்ந்த, மற்றும்‌ 
இரக்கமுள்ள முகத்துடன்‌, அவன்‌ அப்பணத்தை அப்போஸ்தல 
ராகிய பேதுருவின்‌ பாதத்தில்‌ வைத்து, “இதோ அதன்‌ 
விற்ரெயம்‌” என்று கூறினான்‌. பிறகு அந்தப்பணம்‌ எவ்வளவு 
என்று அறிவித்து, அமெரிக்கையுடன்‌ “இது ஒன்றுமில்லை, 
உண்மையில்‌ ஒன்றுமில்லை” என்று பதில்‌ அளிக்கத்‌ தயாராக 





நின்றான்‌. ஆனால்‌, அவனது மாய்மாலம்‌ வெளிப்படும்‌ 
அதிர்ச்சியை அவன்‌ பெற்றான்‌! 


பேதுரு அவனை நோக்கி: “அனனியாவே, நிலத்தின்‌ கிரயத்தில்‌ 
ஒரு பங்கை வஞ்சித்துவைத்து, பரிசுத்த ஆவியினிடத்தில்‌ 
பொய்சொல்லும்படி, சாத்தான்‌ உன்‌ இருதயத்தை 
நிரப்பினதென்ன? அதை விற்குமுன்னே அது உன்னுடையதா 
யிருக்கவில்லையோ? அதை விற்றபின்பும்‌ அதின்‌ கிரயம்‌ உன்‌ 
வசத்தில்‌ இருக்கவில்லையோ? நீ உன்‌ இருதயத்திலே 
இப்படிப்பட்ட எண்ணங்கொண்டதென்ன? நீ மனு 
ஷரிடத்தில்‌ அல்ல, தேவனிடத்தில்‌ பொய்சொன்னாய்‌”” 


என்றான்‌ (வ. 3, 4). 


வசனம்‌ 1:24ல்‌ தேவன்‌ “எல்லாருடைய இருதயங்களையும்‌ 
அறிந்திருக்கிறவரா்‌” என்று விளக்கப்பட்டார்‌ (இ.வ. எபி. 4:13). 
இயேசு தமது சொந்த ஊழியத்தில்‌, மனுஷருடைய இருதயங்‌ 
களின்‌ சிந்தனையை அறிந்திருந்தார்‌ (மாற்‌. 2:8). இப்பொழுது 
தேவன்‌ மற்றும்‌ கிறிஸ்துவினுடைய ஆவியினால்‌ பேதுரு, 
அனனியாவின்‌ ஆத்துமாவில்‌” உள்ள தீமையை வெளிப்படுத்தி 
அது சபையை மூழ்கடிக்கும்‌ ஒரு மறைவான பாறையாயிருப்‌ 


273 


பகைக்‌ காட்டினார்‌. 

பேதுருவின்‌ கூற்றிலிருந்து நமக்கு அநேக உண்மைகள்‌ 
புலப்படுகின்றன. முதலாவது, சாத்தான்‌” தனது இருதயத்தை 
“நிரப்ப” அனனியா அனுமதித்ததாகப்‌ பேதுரு கூறினார்‌-தேவன்‌ 
அல்லது பரிசுத்த ஆவியானவரே ஒருவரின்‌ இருதயத்தை நிரப்ப 
வேண்டும்‌ என்பதைக்‌ குறிப்பிட்டார்‌ - இது தேவன்‌ அல்லது 
பரிசுத்த ஆவியானவரின்‌ “கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌” ஒருவர்‌ 
இருக்கும்‌ நிலையைக்‌ குறிப்பிட்டது. தேவன்‌ ஒரு மனிதரின்‌ 
இருதயத்தை நிரப்புவது போன்றே சாத்தானும்‌ நிரப்ப முடியும்‌. 
இச்சொற்றொடர்‌, “கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌” என்ற பொருளையே 








தருவதாக உள்ளது. அனனியா தனது எண்ணங்கள்‌ மற்றும்‌ 
செயல்களைச்‌ சாத்தான்‌ கட்டுப்படுத்தும்படி அனுமதித்தான்‌. 
ஆயினும்‌ அனனியாவின்‌ விருப்பத்திற்கெதிராகச்‌ சாத்தான்‌ 
இதைச்‌ செய்யவில்லை. பேதுரு அனனியாவிடம்‌ “ 
இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்கொண்ட தென்ன?” 


உன்‌ 


என்று கூறினார்‌. சாத்தான்‌ அனனியாவைக்‌ தூண்டியிருக்க 
லாம்‌, ஆனால்‌ முடிவில்‌ அனனியாவே தனது சொந்த 
செய்கைகளுக்குப்‌ பொறுப்பாளியானான்‌[” 
அனனியாவின்‌ காதுகளில்‌, “பர்னபாவைப்‌ போலவே உனது 
பெயரும்‌ ஒவ்வொருவருடைய உதடுகளிலும்‌ உச்சரிக்கப்‌ 


சாத்தான்‌, 





பட்டால்‌ நன்றாயிருக்குமல்லவா? அதை எப்படிச்‌ செயல்‌ 
படுத்துவதென்று உனக்குக்‌ கூற என்னால்‌ முடியும்‌” என்று 
கிசுசெத்ததை என்னால்‌ கற்பனை செய்ய முடிகிறது. அனனியா 
இதற்குப்‌ பதிலாக, அழுத்தத்துடன்‌ “வேண்டாம்‌, இதில்‌ எனக்கு 
ஆர்வமில்லை” என்று கூறியிருந்தால்‌ சாத்தான்‌ ஓடிப்‌ 
போயிருப்பான்‌ (யாக்‌. 4:7). மாறாக, அனனியா தனது இருதயத்‌ 
தின்‌ கதவை அகலக்‌ திறந்து, ஆச்சரியத்துடன்‌ “இன்னும்‌ அதிகம்‌ 
சொல்லு” என்றான்‌! பிறகு சாத்தான்‌ அவனது இருதயத்தை 
முழுவதும்‌ நிரப்பினான்‌. உங்கள்‌ இருதயத்தில்‌ சாத்தான்‌ தன்‌ 
காலை வைத்துவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌!”” 
நிலத்தை விற்குமுன்னும்‌, விற்ற பின்பும்‌ அனனியாவுக்கு 
இருந்த விருப்பத்‌ தேர்வானது, பேதுருவின்‌ கூற்றில்‌ புலப்படும்‌ 
இரண்டாவது உண்மையாகும்‌. அந்த உடைமையானது 








எப்பொழுதுமே அவனது “கட்டுப்பாட்டின்‌ கீழ்தான்‌”? 
இருந்தது; அனனியா தான்‌ விரும்பியதைப்‌ பாவம்‌ எதுவு 


274 


மின்றியே செய்திருக்கக்‌ கூடும்‌. அவன்‌ அதை விற்றிருக்க 
வேண்டியதில்லை, விற்ற பின்பு எல்லா பணத்தையும்‌ கொடுத்‌ 
இருக்கவும்‌ தேவையில்லை. அனனியாவும்‌ சப்பீராளும்‌ நிலத்‌ 
தின்‌ கிரயத்தில்‌ ஒரு பகுதியை வைத்துக்‌ கொண்டது பாவம்‌ 
அல்ல, ஆனால்‌ ஒரு பகுதி கிரயத்தை முழுக்‌ கிரயம்‌ என்று 
பொய்‌ சொன்னதே அவர்களின்‌ பாவம்‌ என்று மறுபடியும்‌ 
இங்கு வலியுறுத்துகின்றேன்‌. 

மூன்றாவதாக, அனனியா பொய்‌ கூறியதாகப்‌ பேதுரு 
குற்றம்‌ சாட்டினார்‌. சாத்தான்‌ “பொய்யனும்‌, பொய்க்குப்‌ 
பிதாவுமாயிருக்றொன்‌” (யோவா. 8:44). சாத்தான்‌ ஒருவரின்‌ 
இருதயத்தை நிரப்பும்போது, பொய்யானது இயற்கையாய்‌ ஓடி 
வருகிறது. ஆயினும்‌, இங்கு அனனியா தேவனிடத்தில்‌ பொய்‌ 
சொன்னான்‌ என்பது விசேஷமாகக்‌ குறிப்பிடத்‌ தக்கதாய்‌ 
உள்ளது. வசனம்‌ 3ல்‌ பேதுரு, அனனியா “பரிசுத்த ஆவியிடம்‌” 
பொய்‌ கூறியதாகக்‌ குறிப்பிட்டார்‌, மற்றும்‌ வசனம்‌ 4ல்‌ “நீ மனு 
ஷரிடத்தில்‌ அல்ல, தேவனிடத்தில்‌ பொய்‌ சொன்னாய்‌” என்று 
வலியுறுத்தினார்‌. இங்கு வாக்கெச்‌ சொல்‌ எச்சம்‌” இருக்கலாம்‌ 
அல்லது இல்லாமலிருக்கலாம்‌-நீ மனுஷரிடம்‌ மட்டுமல்ல, 
தேவனிடத்திலும்‌ பொய்‌ சொன்னாய்‌ என்பது போன்றது- 
ஆனால்‌ அனனியா தேவனிடத்தில்‌ பொய்‌ சொன்னான்‌” என்ற 
உண்மையே இங்கு வலியுறுத்தப்படுகிறது. “பொய்‌” என்ற 
சொல்‌ அனனியாவின்‌ இருதயத்தில்‌ புகுந்தபோது, அவன்‌ 
அப்போஸ்கலர்களிடத்திலும்‌ ... சபையினிடத்திலும்‌ பொய்‌ 
சொல்லுவதையே எண்ணியிருப்பான்‌. ஆயினும்‌, அப்போஸ்‌ 
குலா்கள்‌ தேவனுடைய ஆவியானவரால்‌ நிறையப்‌ பெற்ற 
வர்கள்‌-சபை தேவனுடைய ஆலயமாகும்‌ - எனவே இவர்‌ 
களிடத்தில்‌ அனனியா பொய்‌ சொன்னபோது, தேவனிடத்‌ 
திலேயே பொய்‌ சொன்னதாகின்றது! 

அடிப்படையில்‌ எல்லாப்‌ பாவங்களும்‌ தேவனுக்கெதிரான 
வையே. அது மக்களைப்‌ பாதித்தாலும்‌ பாதிக்காவிட்டாலும்‌; 
பாவத்தின்‌ அடிமூலத்தைப்‌ பார்க்கையில்‌ அது சர்வவல்ல 
வருக்கு* எதிரான முரட்டாட்டமாகவே உள்ளது! இதை 
உங்கள்‌ சிந்தனையில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அனனியா 
சப்பீராளின்‌ பாவத்தின்‌ விளைவைப்‌ பரிசோதிக்கும்‌ அடுத்த 
கணத்தில்‌ இது உதவும்‌. 





275 


அனனியாவினிடம்‌ பேதுரு கூறியதுபற்றி இன்னும்‌ ஒரு 
விளக்கம்‌ தரப்பட வேண்டும்‌: பேதுரு, அனனியாவின்மேல்‌ ஒரு 
சாபத்தைக்‌ கூறவில்லை. அனனியாவின்‌ பாவத்தைக்‌ குறித்துப்‌ 
பேதுரு நேரடியாகப்‌ பேசினார்‌, ஆனால்‌ மரணத்தைப்பற்றிய 
வார்த்தை எதுவும்‌ அதில்‌ இருக்கவில்லை. அடுத்த என்ன 
நடக்கும்‌ என்பதைப்பற்றி, மற்றவர்கள்‌ போலவே பேதுருவும்‌ 
ஆச்சரியத்தில்‌ இருந்தார்‌. 


அனனியா இந்த வார்த்தைகளைக்‌ கேட்கவே, விழுந்து 
ஜீவனை விட்டான்‌. இவைகளைக்‌ கேள்விப்பட்ட 
யாவருக்கும்‌ மிகுந்த பயமுண்டாயிற்று. வாலிபர்‌ 
எழுந்து, அவனைச்‌ சேலையில்‌ சுற்றி, வெளியே 
எடுத்துக்கொண்டுபோய்‌ அடக்கம்‌ பண்ணினார்கள்‌ 
(வ. 2, 69. 





பல விளக்கவுரையாளர்கள்‌ இவ்வசனங்களுக்கு வருகையில்‌, 
தங்கள்‌ பற்களைக்‌ கடிக்கத்‌ தொடங்குகின்றனர்‌. தங்கள்‌ 
உடைகளைக்‌ கிழித்துக்‌ கொள்கின்றனர்‌ மற்றும்‌ தங்கள்‌ 
முடியைப்‌ பிய்த்துக்‌ கொள்ளுகின்றனர்‌.”! சிலர்‌, “இது 
ஒருபோதும்‌ நடக்கவில்லை! பின்னாளில்‌ உறுப்பினர்களைத்‌ 
தக்க வைப்பதற்காக இக்கதை கண்டு பிடிக்கப்பட்டது!” என்று 
கூவுகின்றனர்‌. மற்றவர்கள்‌, “ஏதோ சில நடந்திருக்கும்‌, ஆனால்‌ 
பின்னாளில்‌ இதற்கு அற்புதப்‌ பண்பை அளிக்கும்படி இக்கதை 
ஜோடிக்கப்பட்டது” என்று அறிவிக்கின்றனர்‌. மற்ற சிலர்‌, 
பேதுருவின்‌ நேரடியான கூற்றின்‌ வல்லமையால்‌ “அனனியா 
அவ்விடத்தில்‌ மாரடைப்பு ஏற்பட்டு விழுந்து மரித்திருக்கலாம்‌” 
என்று ஒப்புக்‌ கொள்ளுகின்றனர்‌. ஏறக்குறைய எல்லாருமே 
பேதுருவை விமர்சிக்கன்றனர்‌. ஒருவர்‌, “அவர்‌ இன்னமும்‌ 
பரிசுத்த ஆவியானவரால்‌ முற்றிலும்‌ ஆட்கொண்டிருக்கப்பட 
வில்லை” என்று குற்றம்‌ சாட்டுகின்றார்‌. இன்னொருவர்‌, 
பேதுருவுக்குச்‌ சார்பாக (?) “மேய்ப்புப்‌ பணிக்கு அவர்‌ புதியவர்‌ 
என்பதை நாம்‌ நினைவு கூற வேண்டும்‌. இந்த நிகழ்ச்சியானது 
மந்தையை இன்னும்‌ சாந்தமாய்‌ நடத்த வேண்டும்‌ என்று 
அவருக்குப்‌ போதித்தது” என்று கூறுகின்றார்‌. 

அனனியாவுக்கு என்ன நடந்தது என்பதுபற்றி அநேக 
கருத்துக்கள்‌ புரிந்து கொள்ளப்பட வேண்டும்‌: 





276 


(1) லூக்கா கூறியுள்ளபடியே சரியாக அது நடந்தது! 
இல்லையென்றால்‌, லூக்கா ஒரு நம்பத்‌ தகுந்த சாட்சியல்ல 
என்றும்‌, நாம்‌ இந்நூலில்‌ அவர்‌ கூறியுள்ள வேறு எதையும்‌ நம்ப 
முடியாது என்றும்‌ ஆகிறது! 

(2) பேதுரு தாம்‌ செய்ததில்‌, தேவனுடைய பரிசுத்த 
ஆவியானவரால்‌ வழி நடத்தப்பட்டார்‌! (சில சமயங்களில்‌ 
பேதுரு தவறுகள்‌ செய்தார்‌ [கலா. 2:11-13], ஆனால்‌ ஆவியா 
னவரின்‌ நேரடியான கட்டுப்பாட்டில்‌ இருக்கையில்‌ அவர்‌ 
அவ்வாறு செய்யவில்லை.) 5:1-11ன்‌ மையப்‌ பாத்திரம்‌ 
அனனியாவோ அல்லது சப்பீராளோ அல்லது பேதுருவோ 
அல்ல, ஆனால்‌ அது பரிசுத்த ஆவியானவரே! 

(3) தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து பேதுரு பேசினார்‌. 
தேவனுடைய ஆவியானவரே, பேதுருவுக்கு, அனனியாவும்‌ 
சப்பீராளும்‌ செய்தகை வெளிப்படுத்தினார்‌. அனனியாவின்‌ 
பாவம்‌ அப்போஸ்தலர்களுக்கெதிரானதல்ல, ஆனால்‌ 
தேவனுக்கெதிரானது என்பதைப்‌ பேதுரு தெளிவாக்கினார்‌. 

(4) அங்கு நடந்தது தேவனிடத்திலிருந்து வந்த நியாயத்‌ 
தீர்ப்பாகும்‌.” “ஜீவனை விட்டான்‌” என்ற சொற்றொடரானது 
“அத்துமா”” என்ற வார்த்தையுடன்‌ “வெளியே” என்ற 
முன்னிடைச்‌ சொல்‌ இணைந்த கிரேக்கக்‌ கூட்டு வார்த்தை 
யிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. வழக்கத்திற்கு மாறான 
இவ்வார்த்தை புதிய ஏற்பாட்டில்‌ இன்னொரு தடவை 12:23ல்‌“ 
மட்டுமே காணப்படுகிறது. இவ்விடத்தில்‌ ஏரோதுக்கு வந்த 
நியாயத்தீர்ப்பு பற்றிப்‌ பேசப்படுகிறது: “அவன்‌ தேவனுக்கு 
மகிமையைச்‌ செலுத்தாதபடியினால்‌ உடனே கர்த்தருடைய 
தூதன்‌ அவனை அடித்தான்‌; அவன்‌ புழுப்புழுத்து இறந்தான்‌.” 
“இறந்தான்‌” என்ற வார்த்தை 5:5ல்‌ உள்ள “ஜீவனை விட்டான்‌” 
என்பது போலவே உள்ள கிரேக்க வார்த்தையாகும்‌. அனனியா 
மரித்த பிறகு, “இவைகளைக்‌ கேள்விப்பட்ட யாவருக்கும்‌ 
பயமுண்டாயிற்று” என்பதைக்‌ கவனியுங்கள்‌. ஒவ்வொருவரும்‌ 
தங்களுக்கு மாரடைப்பு வந்து விடும்‌ என்று பயந்தார்களா? 
இல்லை. அனனியாவின்‌ மரணம்‌, அவர்களை தேவனுக்குப்‌ 
பயப்படும்படி செய்தது”! (இதை தேவனுக்குப்‌ “புறம்பான 
பண்பு” என்று எண்ணுபவர்கள்‌, லேவியராகமம்‌ 10ல்‌ நாதாப்‌ 
மற்றும்‌ அபியுவுக்கும்‌, 2 சாமுவேல்‌ 6ல்‌ ஊசாவுக்கும்‌ தேவன்‌ 











277 


செய்ததை மறந்து விடுகின்றனர்‌, பின்னாளில்‌ நடபடிகள்‌ 12ல்‌ 
ஏரோதுக்கு அவர்‌ செய்தகைக்‌ குறிப்பிட அவசியமில்லை!) 
என்ன நடந்தது என்பதுபற்றி நான்‌ அதிகமாக அறிய 
வில்லை. அனனியா மனந்திரும்ப ஒரு வாய்ப்பு இருந்ததா 
இல்லையா” என்றும்‌ நான்‌ அறியவில்லை. அனனியாவையும்‌, 
அவன்‌ மனைவி சப்பீராளையும்‌ தேவன்‌ எவ்விதம்‌ அடித்தார்‌ 
என்றும்‌ நான்‌ அறியவில்லை.” இருப்பினும்‌ இதை நான்‌ 
அறிந்திருக்கிறேன்‌: அன்று நடந்ததை தேவன்‌ அன்றைய 
கிறிஸ்தவர்களுக்கும்‌, இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும்‌ (நீங்களும்‌ 
நானும்‌ உட்பட) ஒரு பாடமாக விளங்கும்படி விரும்பினார்‌. 





மனிதனோடு செயலாற்றும்‌ விதத்தில்‌ காலங்கள்‌ தோறும்‌ 
தேவன்‌, பாவத்தைக்‌ குறித்து தாம்‌ மிகவும்‌ வினயமாயிருப்பதை 
வலியுறுத்தினார்‌. அவரது மக்கள்‌ அவருடனான உறவில்‌ ஒரு 
புதிய நிலையில்‌ நுழைகையில்‌ இது அடிக்கடி நிகழ்ந்துள்ளது. 
இவ்விதமாக, ஆசாரியத்துவம்‌ ஏற்படுத்தப்படுகையில்‌ அவர்‌ 
நாதாப்‌ மற்றும்‌ அபியூ ஆகியோரை அடித்தார்‌ (லேவி. 10), 
தாவீதின்‌ தலைமையில்‌ இஸ்ரவேலர்கள்‌, தேவனுடனான 
உடன்படிக்கையைப்‌ புதுப்பித்துக்‌ கொள்ளுகையில்‌ அவர்‌ 
ஊசாவை அடித்தார்‌ (2 சாமு. 6. 

நடபடிகள்‌ 5ல்‌ நடந்த இச்சம்பவத்திற்குச்‌ சிறந்த இணைச்‌ 
சம்பவம்‌, இஸ்ரவேலர்கள்‌, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்‌! 
நாட்டிற்குள்‌ நுழைகையில்‌ ஆகான்‌ என்பவனுக்கு நடந்த 
நிகழ்ச்சியில்‌ காணப்படுகிறது. 5:2ல்‌ உள்ள “வஞ்சித்து வைத்து” 
என்பதற்கும்‌, யோசு. 7:1ன்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பில்‌ ஆகான்‌ 
செய்ததைக்‌ கூறும்‌ வார்த்தைக்கும்‌ கிரேக்க மொழியில்‌ ஒரே 
விதமான வார்த்தைகளே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
இஸ்ரவேலின்‌ பிள்ளைகள்‌ முதன்முதலில்‌ எரிகோ என்ற 
நகரத்தைப்‌ பிடித்தனர்‌. விலையுயர்ந்த உலோகங்கள்‌ யாவும்‌ 
கர்த்தருடைய பொக்கிஷசாலைக்குச்‌ சேர வேண்டும்‌ என்று 
யோசுவா, வீரர்களுக்குக்‌ கூறினார்‌. நகரத்தை அவர்கள்‌ 
பிடிக்கையில்‌, ஆகான்‌, அழகிய பல விலைமதிப்புள்ள 
பொக்கிஷங்களைக்‌ கண்டான்‌. அவன்‌ கண்டவைகளைக்‌ 











கொடுக்க வேண்டிய நேரம்‌ வந்தபோது, பொருளாசை 
அவனைப்‌ பற்றிக்கொண்டது, எனவே “சிலவற்றை” அவன்‌ 
வைத்துக்‌ கொண்டு, எல்லாவற்றையும்‌ கொடுத்துவிட்டதாக 


278 


நடித்தான்‌. அழிவு தொடர்ந்தது. ஆகானுடைய வஞ்சனை, 
இஸ்ரவேல்‌ மக்களுக்கான தேவனுடைய திட்டத்தை அழிவுக்‌ 
குள்ளாக்கிற்று. ஆகானையும்‌ அவனுக்குள்ள யாவற்றையும்‌” 
அழிக்கின்ற காட்சியுடன்‌ இச்சம்பவம்‌ முடிவடைந்தது. தேவனு 
டைய மக்கள்‌ வாக்குத்தத்தம்‌ செய்யப்பட்ட நாட்டின்‌ 
நுழைவாயிலில்‌ இருக்கையில்‌, தாம்‌ பாவத்தைக்‌ குறித்து 
வினயமாயிருப்பதை அவர்கள்‌ அறிய வேண்டுமென்று தேவன்‌ 
விரும்பினார்‌! பதினான்கு நூற்றாண்டுகளுக்குப்‌ பிறகு, தேவனு 
டைய புதிய மக்கள்‌ கிறிஸ்தவ யுகத்தின்‌ நுழைவாயிலில்‌ 
இருக்கும்போது, அவர்கள்‌ அதே சத்தியத்தை கற்றுக்‌ 
கொள்ளும்படி அவர்‌ விரும்பினார்‌! 








நடபடிகள்‌ 5ல்‌ உள்ள துன்பவியல்‌ காட்சியானது பின்வரும்‌ 
வசனங்களுடன்‌ முடிவடைகின்றது: “வாலிபர்‌ எழுந்து, 
அவனைச்‌ சேலையில்‌ சுற்றி,” வெளியே எடுத்துக்கொண்டு 
போய்‌, அடக்கம்பண்ணினார்கள்‌”” (வ. 6). சடங்குகள்‌”' 
இல்லாமை மற்றும்‌ திடீ ரென்று நடந்தது நமக்கு, நாதாப்‌ மற்றும்‌ 
அபியூ ஆகியோர்‌ கர்த்தருடைய சந்நிதியில்‌ அக்கினியால்‌ 
பட்சிக்கப்பட்ட பின்பு நடந்ததை நினைவூட்டுகின்றது: 
“மோசே சொன்னபடி அவர்கள்‌ கிட்ட வந்து, அவர்களை 
அவர்கள்‌ உடுத்தியிருந்த சட்டைகளோடும்‌ எடுத்துப்‌ 
பாளையத்துக்குப்‌ புறம்பே கொண்டு போனார்கள்‌” (லேவி. 
10:5).” சிலர்‌, அனனியாவின்‌ சவ அடக்கத்தில்‌ அவசரம்‌ 
காட்டப்பட்ட தற்குக்‌ காரணம்‌, அம்மரணம்‌ எருசலேம்‌ நகரில்‌ 
நடந்தது, அங்கு சவ அடக்கம்‌ மரணமடைந்த நாளிலேயே 
நடந்து விட வேண்டும்‌ என்று யோசிக்கின்றனர்‌ - ஆனாலும்‌, 
சவ அடக்கம்‌ உடனடியாக நடத்தப்பட வேண்டுமென்றாலும்‌, 
அவ்வளவு அவசரம்‌ தேவையில்லை. சவ அடக்கம்‌ நடந்த 
முறையானது பாடத்தின்‌ ஒரு பகுதியாகும்‌. சடங்குகள்‌ எதுவு 
மின்றி சவ அடக்கம்‌ நடைபெறுவதென்பது ஒரு மிருகத்தைப்‌ 
புதைப்பது போன்றதாகும்‌ (எரே. 22:19). 

துன்பவியல்‌ இத்துடன்‌ முடியவில்லை நடபடி 11 வர 
வேண்டியதாயிருந்தது. இந்தச்‌ சதியாலோசனையில்‌ சப்பீ 
ராளும்‌ ஒரு பங்காளியாய்‌ இருந்தாள்‌. “ஏறக்குறைய மூன்று 
மணி நேரத்துக்குப்‌ பின்பு, அவனுடைய மனைவி நடந்ததை 
அறியாமல்‌, உள்ளே வந்தாள்‌” (வ. 7). சப்பீராள்‌, அனனியா 











279 


வுடன்‌ வந்திராதது ஏன்‌? அநேகமாக, குடும்பத்‌ தலைவன்‌ என்ற 
முறையில்‌ அனனியா பணத்தைக்‌ கொண்டு வந்து கொடுத்து, 
பிறகு அங்கு நடக்கும்‌ உணர்வுப்பூர்வமான நிகழ்ச்சிகளை, 
குனது மனைவியிடம்‌ வீடு திரும்பிப்‌ பகிர்ந்து கொள்ளலாம்‌ 
என்று திட்டமிட்டிருக்கலாம்‌. அவன்‌ உடனடியாக திரும்பி 
வராதபோது, ஒருவேளை அவனது கொடையினால்‌ உண்டான 
கொண்டாட்டம்‌ நீண்டிருக்கும்‌ என்று அவள்‌ எண்ணி 
யிருக்கலாம்‌. ஆயினும்‌ நேரம்‌ கடந்த போது அவள்‌ (மனைவியர்‌ 
செய்வது போலவே) கவலைப்பட ஆரம்பித்தாள்‌-எது 
அவனைத்‌ தாமதிக்கச்‌ செய்தது” என்று காண்பதற்காக அவள்‌ 
வந்தாள்‌. 

அவள்‌ கணவன்‌ இறந்து விட்டான்‌ என்று அறியாமல்‌ மூன்று 
மணி நேரம்‌ எப்படிக்‌ கடந்திருக்க முடியும்‌? பேதுரு 
அங்கிருந்தவர்களிடம்‌ அதைப்பற்றி ஒருவருக்கும்‌ சொல்ல 
வேண்டாம்‌ என்று கட்டளையிட்டிருக்கக்‌ கூடும்‌” - அங்கு 
நடந்திருந்தது அவர்கள்‌ இருதயத்தில்‌ ஆழமாய்ப்‌ பதிந்திருந்த 
தால்‌, அவர்‌ கூறியபடியே” செய்தனர்‌! ஒருவேளை நடந்த 
குவறை” சரிசெய்து கொள்ள அவளுக்கு வாய்ப்பளிக்காத 
படிக்கு, பேதுரு அங்குள்ள ஒவ்வொருவரையும்‌ இந்நிகழ்ச்‌ 
சியை சப்பீராளிடம்‌ கூறாதபடிக்கு தடை செய்திருக்கலாம்‌. 
எப்படியிருப்பினும்‌, தனது கணவனுக்கு என்ன நடந்தது என்று 
அவள்‌ ஆச்சரியப்பட்டுக்‌ கொண்டிருந்தாலும்‌, தனக்கு என்ன 
நடக்கும்‌ என்பதைப்பற்றி எக்கருத்தும்‌ இல்லாமலேயே அவள்‌ 
அறைக்குள்‌ வந்தாள்‌. 

கூடும்‌ இடத்திற்கு வந்தவுடன்‌ அவள்‌ என்ன கூறினாள்‌? 
ஒருவேளை பின்வரும்‌ வரிகளில்‌ உள்ளது போன்று அவள்‌ 
பேசியிருக்கலாம்‌: “எனது கணவரை யாரேனும்‌ பார்த்தீர்களா? 
அனனியா வீட்டைவிட்டு வந்து மூன்று மணி நேரமாயிற்று, 
நான்‌ கவலையாயிருக்கிறேன்‌!” அவள்‌ என்ன கூறியிருப்பினும்‌, 
பேதுரு அவளது நடக்கைகளுக்கு அளித்த பதிலைக்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக அவளது சொற்களுக்குப்‌ பதிலளிக்கவில்லை. “பேதுரு 
அவளை” நோக்கி: நிலத்தை” இவ்வளவுக்குதானா” விற்றீர்‌ 
கள்‌, எனக்குச்‌ சொல்‌ என்றான்‌” (வ. 8௮). ஒருவேளை அவர்‌ 
குரையில்‌ கிடந்த பணக்குவியலைச்‌ சுட்டிக்காட்டியிருப்பார்‌. 

அவரது கேள்வி சப்பீராளுக்கு எவ்வளவாய்‌ திகைப்புண்‌ 





280 


டாக்கியிருக்கும்‌! அவள்‌ தனது கணவனைக்‌ காண வந்தாள்‌, 
அங்கு அவர்களின்‌ காணிக்கையைப்பற்றி அவள்‌ சூடான 
கேள்வி கேட்கப்பட்டாள்‌! அவள்‌ இதயம்‌ வெகுவாய்த்‌ 





துடிப்பதை என்னால்‌ கற்பனை செய்ய முடிகிறது. “ஏதோ ஒன்று 
சரியில்லை!” என்று அவள்‌ எண்ணியிருக்க வேண்டும்‌. என்ன 
நடந்திருந்தது என்பதற்கு ஆதாரம்‌ தேடி அவள்‌ ஒருவேளை 
சுற்றுமுற்றும்‌ பார்த்திருப்பாள்‌, ஆனால்‌ கவனித்துக்‌ கொண்டி 
ருந்தவார்களின்‌ முகங்களில்‌ இருந்து அவள்‌ ஒன்றும்‌ அறிய 
முடியவில்லை. மனந்திரும்பவும்‌, தனது பொய்‌ நடிப்பை 
அறிக்கையிடவும்‌ அவள்‌ ஒரு வாய்ப்புப்‌ பெற்றாள்‌ (8:22; 
1 யோவா. 1:9), ஆனால்‌ மேட்டிமையானது அவளது பாவத்தை 
ஒப்புக்கொள்ள அவளை அனுமதிக்கவில்லை, மிகவும்‌ அழுத்‌ 
தமாக அவள்‌, “ஆம்‌, இவ்வளவுக்குத்தான்‌ என்றாள்‌” (வ. 8ஆ?. 

“கர்த்தருடைய ஆவியைச்‌ சோதிக்கிறதற்கு” நீங்கள்‌ 
ஒருமனப்பட்டதென்ன?””' (வ. 9௮) என்று கேட்கையில்‌ பேதுரு 
வருத்தத்துடன்‌ தனது தலையை அசைத்திருக்க வேண்டும்‌. 
அனனியாவும்‌ சப்பீராளும்‌ பரிசுத்த ஆவியானவரைச்‌ “சோதிக்‌ 
கிறதற்கு” விருப்பம்‌ கொண்டிருந்ததில்லை என்பதில்‌ நான்‌ 
நிச்சயமாய்‌ இருக்கிறேன்‌. பாராட்டைப்‌ பெறுவது, பட்டங்கள்‌ 
பெறுவது, முதுகில்‌ தட்டிக்‌ கொடுக்கப்படுவது ஆகியவையே 
அவர்களின்‌ நோக்கமாய்‌ இருந்தது. ஆயினும்‌, “கர்த்தருடைய 
ஆவியைச்‌ சோதிப்பதே” அவர்கள்‌ செயல்களின்‌ நடைமுறை 
விளைவாய்‌ இருந்தது என்பதை சப்பீராள்‌ அறிய வேண்டும்‌ 
என்று பேதுரு விரும்பினார்‌! 

தேவனைச்‌ சோதிப்பது என்பதன்‌ பொருள்‌ என்ன என்று 











புரிந்துகொள்ள, வனாந்தரத்தில்‌ இஸ்ரவேலர்கள்‌ தங்கள்‌ 
மனவிருப்பம்‌, முரட்டுத்தனம்‌ மற்றும்‌ கீழ்ப்படியாமையினால்‌ 
தேவனுடைய பொறுமையை மறுபடி, மறுபடி சோதித்ததை 
எண்ணிப்பாருங்கள்‌ (யாத்‌. 17:2; உபா. 6:16). வீடு இரும்புகை 
யில்‌, தனது விருப்பத்தின்படிப்‌ பெற்றோரின்‌ பொறுமையைச்‌ 
சோதிக்கும்‌ குழந்தையை நினைத்துப்‌ பாருங்கள்‌! 

தேவனைச்‌ சோதிப்பது என்றால்‌ - தேவன்‌ தாம்‌ 
சொல்லியகைச்‌ செய்வாரா என்று பார்க்க எவ்வளவு முடியுமோ 
அவ்வளவு தூரம்‌ சென்று - அவரை சோதித்துப்‌ பார்ப்பது என்று 
பொருள்படும்‌. இயேசு, சாத்தானால்‌ சோதிக்கப்பட்டபோது, 





251 


அவர்‌ தேவாலயத்து உப்பரிகையிலிருந்து கீழே குதிக்கும்‌ 
படியும்‌, தேவ தூதர்கள்‌ நிச்சயமாய்‌ அவரைக்‌ தங்கள்‌ கரங்களில்‌ 
ஏந்திக்‌ கொள்வார்கள்‌ என்றும்‌ சாத்தான்‌ அவருக்கு ஆலோ 
சனை கூறினான்‌. இயேசு உபா. 6:16ல்‌ இருந்து, “உன்‌ 
தேவனாகிய கர்த்தரைப்‌ பரீட்சை பாராதிருப்பாயாக” (மத்‌. 4:7) 
என்று மேற்கோள்‌ காட்டினார்‌. தேவனுடைய வாக்குத்தத்தங்‌ 
களை சோதித்துப்‌ பார்ப்பது அவர்மேலுள்ள நம்பிக்கை 
யின்மையை வெளிப்படுத்தும்‌” என்று இயேசு அறிந்தார்‌. 





அனனியா சப்பீராளின்‌ பாவம்‌ எவ்வளவு மோசமானது 
என்பதைப்‌ பேதுருவின்‌ வார்த்தைகள்‌ வலியுறுத்தின - மேலும்‌ 
அது வெளிப்படுத்தப்பட்டு, கண்டிக்கப்பட வேண்டியது ஏன்‌ 
அவ்வளவு முக்கியமானதென்றும்‌ வலியுறுத்தின. லூயிஸ்‌ 
பாஸ்ட்டர்‌ என்ற விளக்கவுரையாளர்‌ எழுதினார்‌: 





பாவச்‌ செயலைக்‌ தொடர்ந்து பேரச்சமூட்டும்‌ விளைவுகள்‌ 
இல்லாதிருந்தால்‌, வஞ்சனையானது அறியப்படுகையில்‌” 
விசுவாசிகளிடையில்‌ அதன்‌ விளைவு மோசமாயிருக்கும்‌. 
நேர்மையின்மை என்பது இலாபகரமாகத்‌ தோன்று 
வதுடன்‌, ஆவியானவர்‌ வஞ்சிக்கப்பட முடியும்‌ என்ற 
முடிவு தொடரும்‌. தேவன்‌ இவ்வித மாய்மாலம்‌ மற்றும்‌ 
வஞ்சகம்‌ ஆகியவற்றைப்‌ பொறுக்கமாட்டார்‌ என்பதை 
எவ்வித சந்தேகமுமின்றி ஏற்றுக்‌ கொள்வதற்கு இவ்வித 
செயல்களை அவைகளின்‌ ஆரம்பத்திலேயே சரியாக்குவது 
மிகவும்‌ முக்கியமாய்‌ இருந்தது. 


அனனியா மற்றும்‌ சப்பீராளின்‌ பொய்யானது, குழந்தைப்‌ 
பருவத்திலிருந்த சபையானது, இடறி விழுந்திருக்கக்கூடிய 
அளவுக்கு உண்மையிலேயே மறைவான ஒரு பெரிய 
பாறையாகவே இருந்தது. அவர்களின்‌ வஞ்சனை வெற்றி 
யடைந்திருந்தால்‌, ஆவியினால்‌ வழிநடத்தப்பட்ட அப்போஸ்‌ 
தலர்களின்‌ நம்பகத்தன்மை மற்றும்‌ அதிகாரம்‌ ஆகியவை 
கேள்விக்குறியாவதோடு, சபையானது செயலூக்கம்‌ கொண்ட 
தலைமைத்துவத்தை இழந்திருக்கும்‌! 

இருப்பினும்‌ அவர்களின்‌ பொய்‌ நடிப்பு வெற்றியடை 
யாதபடி தேவன்‌ நிச்சயப்படுத்தினார்‌. தனது பாவத்தை 
அறிக்கையிடக்‌ கிடைத்த வாய்ப்பை சப்பீராள்‌ புறக்கணித்‌ 








282 


தாள்‌. பேதுரு கவலையுடன்‌ அவளிடம்‌: “இதோ, உன்‌ 
புருஷனை அடக்கம்‌ பண்ணினவர்களுடைய கால்கள்‌ வாசற்‌ 
படியிலே” வந்திருக்கிறது, உன்னையும்‌ வெளியே கொண்டு 
போவார்கள்‌” என்றான்‌ (வ. 9ஆ). அதிர்ச்சிக்கு மேல்‌ அதிர்ச்சி 
தொடர்ந்தது! அவளது கணவன்‌ மரித்து, ஏற்கனவே அடக்கம்‌ 
பண்ணப்பட்டது மட்டுமல்ல; அவளும்‌ அந்தப்‌ பயங்கரமான 
தர்ப்பை” பெறவேண்டியிருந்தது! 





இச்சமயம்‌ எதை எதிர்பார்ப்பது என்பதைப்‌ பேதுரு 
அறிந்திருந்தார்‌ (இதற்குமுன்‌ நடந்ததை” மறுபடி எண்ணிப்‌ 
பார்க்கத்தான்‌ அவருக்கு மூன்று மணி நேரம்‌ இருந்ததே), 
ஆனால்‌ சப்பீராளின்‌ மரணம்‌ பேதுருவால்‌ தூண்டப்பட்ட 
குல்ல, தேவனாலேயே தூண்டப்பட்டது என்பதை நான்‌ 
மறுபடியும்‌ வலியுறுத்துகின்றேன்‌. 


உடனே அவள்‌ அவனுடைய பாகத்தில்‌ விழுந்து ஜீவனை 
விட்டாள்‌.” வாலிபர்‌ உள்ளே வந்து, அவள்‌ மரித்துப்‌ 
போனதைக்‌ கண்டு, அவளை வெளியே எடுத்துக்கொண்டு 
போய்‌, அவளுடைய புருஷனண்டையிலே அடக்கம்‌ 
பண்ணினார்கள்‌. சபையாரெல்லாருக்கும்‌, இவைகளைக்‌ 
கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும்‌ மிகுந்த பயமுண்‌ 
டாயிற்று (வ. 10, 11). 





“இவைகளைக்‌ கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும்‌ மிகுந்த 
பயமுண்டாயிற்று” என்று லூக்கா வலியுறுத்தினார்‌. வேய்மவுத்‌ 
அவர்களின்‌ மொழிபெயர்ப்பில்‌ அவர்கள்‌ “பயத்தினால்‌ 
அடிக்கப்பட்டனர்‌” என்று கூறப்படுகிறது. பெக்‌ அவர்களின்‌ 
மொழியாக்கத்தில்‌ இது அவர்கள்‌ “பயமடைந்தனர்‌” என்று 
கூறப்படுகிறது. உண்மையில்‌, லூக்கா இரண்டு இடங்களில்‌ 
(வ. 5, 11) அவர்களின்‌ பயத்தை-வாசகர்கள்‌ தவறவிட்டு 
விடாதபடிக்கு - குறிப்பிட்டுள்ளார்‌! தேவன்‌ பாவத்தைக்‌ குறித்து 
மிகவும்‌ வினயமாயிருக்கிறார்‌ - மனிதர்கள்‌ அதை உணர 
வேண்டும்‌! “மோசம்‌ போகாதிருங்கள்‌, தேவன்‌ தம்மைப்‌ 
பரியாசம்‌ பண்ண வொட்டார்‌” என்று பவுல்‌ கூறினார்‌ 
(கலா. 6:7). இவ்விதம்‌ செய்வதற்கு எடுக்கப்படும்‌ எந்த 
முயற்சியும்‌ திருப்பித்‌ தாக்கப்படும்‌! 

எல்லாருக்கும்‌ ஏற்பட்ட பயத்தைப்பற்றி எழுதுகையில்‌ 


283 


லூக்கா, நாம்‌ இதற்குமுன்‌ இந்நூலில்‌” காணாத ஒரு 
முக்கியமான வார்த்தையை தவழ விட்டுள்ளார்‌: “சபை” என்ற 
5570 என்று 
பொருள்படும்‌ ஒரு கிரேக்கக்‌ கூட்டு வார்த்தையான ekklesia 
என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாகும்‌. £kkle5ia என்ற 
வார்த்தை, கிரேக்கர்களால்‌, ஒரு கூட்டத்தைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்டது (மக்கள்‌ ஒன்றாகக்‌ கூடும்படி அழைக்கப்‌ 
பட்ட எந்த ஒரு கூட்டத்தையும்‌ இவ்வார்த்தை குறிப்பிடும்‌; 
19:32, 39, 41ஐக்‌ காணவும்‌). ஆயினும்‌, கிறிஸ்தவத்தில்‌, ekklesia 
என்பது ஒரு சிறப்பான பொருளைப்‌ பெற்றுள்ளது: தேவனு 
டைய விசேஷித்த மக்கள்‌ - இவ்வுலகத்தை விட்டு வெளியே 
அழைக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவுடன்‌ புதிய உறவு 
கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள்‌. நடபடிகளில்‌ இவ்‌ 
வார்த்தை, சில சமயம்‌, தேவனால்‌ அழைக்கப்பட்ட எல்லா 
மக்களையும்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்படுகிறது (20:28), மற்றும்‌ 
சில சமயம்‌ ஓரிடத்தில்‌ கூடிவந்த அழைக்கப்பட்ட மக்களைக்‌ 
குறிப்பிடுகிறது (அதாவது ஒரு உள்ளூர்‌ சடையார்‌, 8:1; 11:22; 
13:1ஐக்‌ காண்க.” 

நடந்த நிகழ்ச்சியானது சபைக்குப்‌ புறம்பே இருந்தவர்‌ 
களுக்கு மட்டுமல்ல, சபைக்குள்ளே இருக்கும்‌ நமக்கும்‌ ஒரு 
சிறந்த பாடமாகும்‌ என்பதை வலியுறுத்துவதற்காகவே “சபை” 
என்ற வார்த்தை இவ்விடத்தில்‌ லூக்காவால்‌ இடைச்‌ 
செருகப்பட்டது! சபை உறுப்பினர்களாய்‌ இருக்கும்‌ நம்மில்‌ 


வார்த்தை. “சபை” என்பது “அமைக்கப்பட்டவா்கள்‌ 














யாரேனும்‌ ஒருவர்‌, அனனியா மற்றும்‌ சப்பீராளின்‌ அடையாள 
மற்ற கல்லறைகளை திகிலின்றி பார்க்க முடியுமா? தேவன்‌ 
இத்தம்பதிகளை “பெரிய” பாவம்‌ எதுவும்‌ செய்துவிட்டதற்காக 
அடிக்கவில்லையே. நாம்‌ அறிந்த வரையிலும்‌, அவர்கள்‌ 
கொலை, திருட்டு, வேசித்தனம்‌, குடிவெறி அல்லது போதைப்‌ 
பொருளைத்‌ தவறாகப்‌ பயன்படுத்துதல்‌ போன்ற குற்றங்கள்‌ 
எதுவும்‌ செய்யவில்லை. அவர்கள்‌ சபையில்‌” ஒரு பொய்‌ 
மட்டுமே கூறினார்கள்‌, எனவே மக்கள்‌ அவர்களைக்‌ 
காட்டிலும்‌ தாங்கள்‌ சிறந்தவர்கள்‌ என்று எண்ணலாம்‌. நாம்‌ 
எப்போதாவது இப்படி எண்ணியுள்ளோமா? எப்போதாவது 
நாம்‌ ஒருவரிடம்‌, “நான்‌ உங்களுக்காக ஜெபம்‌ செய்வேன்‌” 
என்று-அந்நபருக்காக ஜெபிக்க நாம்‌ திட்டமிட்டுள்ளோம்‌ 


284 





என்பதால்‌ அல்ல ஆனால்‌ அது நாம்‌ உண்மையில்‌ இருக்கும்‌ 
நிலையைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக ஆவிக்குரியவர்கள்‌ என்பது 
போலக்‌ காட்டுவகால்‌-கூறியிருக்கிறோமா? மருத்துவமனையி 
லிருந்திருக்கிற ஒருவரிடம்‌ எப்போதாவது நாம்‌, “ 
வீட்டுக்கு வந்துவிட்டீர்களா? உங்களைக்‌ காண வேண்டு 
மென்று நான்‌ திட்டமிட்டிருந்தேன்‌” என்று - அந்நபரைக்‌ காண 
உண்மையாகவே நாம்‌ இட்டமிட்டிருந்கோம்‌ என்பதால்‌ அல்ல, 


ங்கள்‌ 


ஆனால்‌ நாம்‌ இருப்பதைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக நல்லவர்‌ 
போல்‌ காணப்பட வேண்டும்‌ என்பதற்காக- கூறியதுண்டா? 

அனனியா மற்றும்‌ சப்பீராள்‌ ஆகியோர்‌ தங்கள்‌ கொடுத்‌ 
தலின்‌ விஷயத்தில்‌ கூறிய பொய்தான்‌ அவர்களின்‌ குறிப்பிட்ட 
பாவமாயிருந்தது. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நமது “வரவுக்குத்‌ 
தக்கதாக” வாரத்தின்‌ முதல்‌ நாள்‌ தோறும்‌ உற்சாகத்தோடும்‌, 
மனதில்‌ நியமித்தபடியும்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பதே 
சபைக்கென்று தேவன்‌ நியமித்துள்ள நிரந்தரமான பொருளா 
தார ஏற்பாடாக உள்ளது (1 கொரி. 16:2; 2 கொரி. 9:6-13). நாம்‌ 
நமது காணிக்கையைச்‌ செலுத்தும்‌ போது, “நாம்‌ எப்படி 
கொடுக்க வேண்டுமோ அப்படிக்‌ கொடுத்துள்ளோம்‌; நமது 
வருமானத்திற்குத்‌ தக்கதாக இக்காணிக்கை உள்ளது” என்று 
மறைமுகமாகக்‌ குறிப்பிடுவதில்லையா? இல்லையென்றால்‌ 
என்னவாகும்‌? நம்மில்‌ யாரேனும்‌ கூட நமது கொடுத்தலில்‌ 
பொய்‌ கூறுதல்‌ என்ற குற்றத்தில்‌ இருக்கிறோமா?” 

இது நமக்கு மிகத்‌ தெளிவான ஒரு கேள்வியை கொண்டு 
வருகிறது: நடபடிகள்‌ 5ல்‌ காண்பது போலவே இன்றும்‌ 
சபையில்‌ இப்பாவத்தைக்‌ குறித்து தேவன்‌ செயல்பட்டால்‌ 
எப்படியிருக்கும்‌? அப்படி மட்டும்‌ நடக்குமென்றால்‌, சபைக்‌ 
கட்டிடத்தின்‌ கீழே நாம்‌ ஒரு பிணவறையை வைத்திருக்கத்‌ 
தேவையாயிருக்கும்‌, சபை அலுவலர்களில்‌ ஒரு மரண அலு 
வலரும்‌ இருக்க வேண்டும்‌, அடக்க ஊழியத்திற்கென்று சில 
உதவிக்காரர்களை நாம்‌ நியமிக்க வேண்டியிருக்கும்‌! இந்த 
எண்ணமானது ரிக்‌ ஆட்ச்லியின்‌ பிரசங்கத்திலிருந்து 
தழுவப்பட்டது. 

அனனியா சப்பீராளின்‌ விஷயத்தில்‌ செய்ததுபோல தேவன்‌ 
இன்று பாவத்தைக்‌ குறித்து செயல்‌ புரியாமல்‌ இருக்கலாம்‌.” 
ஆனால்‌ இது, தேவன்‌ பாவத்தைக்‌ குறித்து அவ்வளவு வினயமா 











285 


யிருக்கிறதில்லை என்று நம்‌ எண்ணங்களை அமைதிப்படுத்தி 
விடக்கூடாது! 


பழி வாங்குதல்‌ எனக்குரியது, நானே பதிற்‌ செய்வேன்‌ 
என்று சொல்லுகிறார்‌ என்றும்‌, கர்த்தர்‌ தம்முடைய 
ஜனங்களை நியாயந்தீர்ப்பார்‌ என்றும்‌ சொன்னவர்‌ 
இன்னாரென்று அறிவோம்‌. ஜீவனுள்ள தேவனுடைய 
கைகளில்‌ விழுகிறது பயங்கரமாயிருக்குமே (எபி. 10:30, 
31). 


ஆதலால்‌, ... நாம்‌ பயத்தோடும்‌ பக்தியோடும்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமாய்‌ ஆராதனை செய்யும்படி ... நம்முடைய தேவன்‌ 
பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே (எபி. 12:28, 29). 


முழுவேகத்துடன்‌ முன்‌ செல்லுகல்‌ 
(5:12-14) 

அனனியா சப்பீராளின்‌ நிகழ்ச்சியை விட்டு நீங்குமுன்‌, சடை 
ஒழுங்குபற்றி ஒரு வார்த்தையாவது கூறப்பட வேண்டியது 
தேவையாயுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில்‌” தொடரப்பட்ட 
நன்கறிந்த வழக்குகள்‌ சில, சபை முன்னோடிகளை இயேசு 
கட்டளையிட்டபடி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கத்‌ தயங்கச்‌ 
செய்கின்றன. அனனியா மற்றும்‌ சப்பீராளின்‌ நிகழ்ச்சியானது 
சபை ஒழுங்கு முறையை முக்கியத்துவப்படுத்திக்‌ காட்டு 
கின்றது. 

நடபடிகள்‌ 5, சபை ஓழுங்கு நடவடிக்கைக்கு ஒரு முன்‌ 
மாதிரியான சம்பவம்‌ அல்ல என்று நான்‌ உணருகின்றேன்‌. 
நடபடிகள்‌ 5ல்‌ தேவன்‌ செயல்பட்டார்‌; சபை ஒழுங்கு 
நடவடிக்கையில்‌, உள்ளூர்‌ சபையார்‌ செயல்பட வேண்டும்‌ 
(மத்‌. 18:15-17; 1 கொரி. 5:4, 5). நடபடிகள்‌ 5ல்‌ அனனியாவும்‌ 
சப்பீராளும்‌ இந்த வாழ்விலிருந்து நீக்கப்பட்டனர்‌; சபை 
ஒழுங்கு நடவடிக்கையில்‌, ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவர்‌ 
நமது ஐக்யெத்திலிருந்து (1 கொரி. 5:5, 7, 9, 11, 13; 2 தெச. 3:6) 
நீக்கப்பட வேண்டும்‌. ஆயினும்‌, நடபடிகள்‌ சக்கும்‌, சபை 
ஒழுங்கு நடவடிக்கைக்கும்‌ இடையே ஒரு சில இணைவுகளை 
நாம்‌ காண முடியும்‌: சபையாரிடம்‌ உள்ள பாவமானது 





266 


இயேசுவின்‌ நோக்கங்களைச்‌ சிகைக்கின்றது. பாவமானது 
உடனே கண்டிக்கப்படா விட்டால்‌ பரவ ஆரம்பித்து விடுகிறது 
(விடும்‌). மனஸ்தாபப்படாதவர்கள்‌ - தங்களுக்காக மட்டு 





மின்றி, முழு சபையாரின்‌ நன்மைக்காகவும்‌ - ஒழுங்கு 
படுத்தப்பட வேண்டியது தேவையாய்‌ உள்ளது. 

அந்தக்‌ கடைசிச்‌ சிந்தனையை வலியுறுத்த என்னை அனு 
மதியுங்கள்‌: சபை ஒழுங்கு நடவடிக்கையில்‌ அடிப்படை 
நோக்கம்‌, தவறுகின்றவர்களை மறுபடியும்‌ பழைய நிலைக்குக்‌ 
கொண்டுவருவதுதான்‌ (1 கொரி. 5:5), ஆனால்‌ அது நடக்க 
வில்லையென்றால்‌ என்னவாகும்‌? அனனியா மற்றும்‌ 
சப்பீராளின்‌ விஷயத்தில்‌ அது நடக்கவில்லை. சபை ஒழுங்கு 
நடவடிக்கைக்கு இன்னமும்‌ மதிப்பு உண்டா? ஆம்‌, அது நமது 
சரீரத்திலிருந்து பாவத்தை வேரறுத்துப்‌ போட்டு, நாம்‌ எங்கு 
நிலைநிற்கிறோம்‌ என்பதை இவ்வுலகம்‌ அறியும்படி செய்கிறது 
(1 கொரி. 5:1, 6, 2)! 

சபை ஒழுங்கு நடவடிக்கையைத்‌ தொடர்ந்து, சபை 
உந்தப்பட்ட, வளர்ச்சியடைந்த விபரம்‌ தரப்பட்டுள்ளது ஏதோ 
தற்செயலானதல்ல! ஆகான்மேல்‌ ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த 
போது, இஸ்ரவேலருக்கு மாபெரும்‌ வெற்றி தொடர்ந்தது 
போல, அனனியா மற்றும்‌ சப்பீராளின்மேல்‌ எடுக்கப்பட்ட 
ஒழுங்கு நடவடிக்கையின்‌ விளைவாக நற்செய்திக்குப்‌ புதிய 
வெற்றிகள்‌ கிடைத்தன! 











அப்போஸ்தலர்களுடைய கைகளினாலே அநேக 
அடையாளங்களும்‌ அற்புதங்களும்‌ ஜனங்களுக்குள்ளே” 
செய்யப்பட்டது. எல்லாரும்‌ ஒருமனப்பட்டுச்‌ சால 
மோனுடைய மண்டபத்தில்‌” இருந்தார்கள்‌. மற்றவர்‌ 
களில்‌ ஒருவரும்‌ அவர்களுடனே” சேரத்‌ துணியவில்லை. 
ஆகிலும்‌ ஜனங்கள்‌ அவர்களை மேன்மைப்‌ படுத்தினார்‌ 
கள்‌. திரளான புருஷர்களும்‌ ஸ்திரீகளும்‌”” விசுவாச 
முள்ளவர்களாகிக்‌ கர்த்தரிடமாக அதிகமதிகமாய்ச்‌ 
சேர்க்கப்பட்டரர்கள்‌ (வ. 12-14). 


ஒழுங்கு நடவடிக்கையின்‌ விளைவுகளைக்‌ கவனியுங்கள்‌: 
(1) அப்போஸ்கலர்களின்‌ நம்பகத்தன்மை குறைவு படாஇருந்‌ 
தது. அவர்களால்‌ இன்னமும்‌ “அடையாளங்களும்‌ அற்புதங்‌ 


287 


களும்‌” செய்ய முடிந்தது. (2) சபையில்‌ ஐக்கியமானது 
தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள்‌ “எல்லாரும்‌ ஒரு 
மனப்பட்டிருந்தனர்‌.” (3) ஏதேனும்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌” 
என்பதற்காகச்‌ “சபையில்‌ சேர்ந்து கொள்ளலாம்‌” என்றிருந்‌ 
தவர்கள்‌ பயமடைந்தனர்‌.”” அவர்கள்‌ “அவர்களுடனே சேரத்‌ 
துணியவில்லை.” (4) கிறிஸ்தவர்களாகாதவர்கள்‌ கூட சபை 
யாரை மதித்தனர்‌. “ஜனங்கள்‌ அவர்களை மேன்மைப்‌ படுத்தி 
னார்கள்‌.” (5) ஒழுங்கு நடவடிக்கையானது சபையைப்‌ 
பாதிக்கவில்லை என்பது நாம்‌ நினைவுகூர வேண்டிய முக்கிய 
மான உண்மையாகும்‌. அனனியா மற்றும்‌ சப்பீராளின்‌ கவலை 
குரும்‌ முடிவானது உண்மையான விசுவாசிகளை எவ்விதத்‌ 
திலும்‌ கடுத்து நிறுத்தவில்லை. “திரளான புருஷர்களும்‌, ஸ்திரீ 
களும்‌ விசுவாசமுள்ளவர்களாகிக்‌ கர்த்தரிடமாக அதிகமதிக 
மாய்ச்‌ சேர்க்கப்பட்டார்கள்‌. ” 





சாத்தானுடைய திட்டம்‌ தோல்வியடைந்தது சபைக்கு 
அனுகூலமாயிற்று, இது சாத்தானுடைய திட்டத்தின்‌ வெற்றி 
சபைக்கு அழிவைக்‌ கொண்டுவருவது போலவே உள்ளது! 
சாத்தான்‌, சபையைப்‌ பிரிக்கவும்‌, கனவீனப்படுத்தவும்‌, 
குறைக்கவும்‌ விரும்பினான்‌, ஆனால்‌ சபையானது ஐக்கிய 
மானதாக, மேன்மைப்படுத்தப்பட்டதாக, வளருவதாக 
இருந்தது! ஆயினும்‌ அடுத்த பாடத்தில்‌ நாம்‌ பார்க்கப்‌ 
போகின்றபடி சாத்தான்‌ இத்துடன்‌ தனது முயற்சிகளை 
நிறுத்திக்‌ கொள்ளவில்லை. 





முடிவுரை 

நமக்கு, 4:32-5:14ல்‌ இருந்து அநேக பாடங்கள்‌ உள்ளன: நாம்‌ 
சுயநலமற்றவர்களாய்‌ இருக்கும்படி தேவன்‌ விரும்புகின்றார்‌. 
நமது வாழ்க்கையினால்‌ நற்செய்தி ஊழியத்திற்கு உதவும்படி 
தேவன்‌ விரும்புகின்றார்‌. சபையின்‌ தலைவர்களை (முன்னோடி 
களை) நாம்‌ மதிக்க வேண்டுமென்று தேவன்‌ விரும்புகின்றார்‌. 
தம்மை நாம்‌ கனப்படுத்த வேண்டுமென்று தேவன்‌ விரும்பு 
கின்றார்‌, ஏனெனில்‌ அவர்‌ சகலத்தையும்‌ அறிகின்றார்‌, 
சகலத்தையும்‌ காணுகின்றார்‌. நாம்‌ கிறிஸ்தவர்களாயிருப்பினும்‌ 


பாவம்‌ நம்மை விழப்பண்ணக்‌” காரணமாகும்‌ என்று கூட நாம்‌ 





288 


இப்பாடத்தில்‌ காண்கின்றோம்‌; நாம்‌ எப்பொழுதும்‌ நம்மைப்‌ 
பற்றி எச்சரிக்கையாய்‌ இருக்க வேண்டும்‌ (1 கொரி. 10:12). 
ஆயினும்‌, மிக ஆழமாகப்‌ பதியக்கூடிய பாடங்களில்‌ ஒன்று, 
ஏன்‌ சிலவற்றைச்‌ செய்கிறோம்‌ என்பது, என்ன செய்கிறோம்‌ 
என்பதைப்‌ போன்று முக்கியமானது என்பதாகும்‌. அனனியா 
மற்றும்‌ சப்பீராள்‌ செய்யத்‌ திட்டமிட்ட செயல்‌ அடிப்‌ 
படையில்‌ நல்லதாகும்‌: அவர்கள்‌, சபைக்கு, குறிப்பிடத்தக்க 
ஒரு காணிக்கை அளிக்க விரும்பினார்கள்‌. ஆயினும்‌, ஏன்‌ அதை 
செய்தார்கள்‌ என்பது அவர்கள்‌ கொடுத்தலின்‌ மதிப்பை 
ஒன்றுமற்றதாக்கி விட்டது: அவர்கள்‌ மனிதரின்‌ புகழ்ச்சியைப்‌ 
பெறவேண்டும்‌ என்பதற்காக அதைச்‌ செய்தனர்‌ - எனவே 
தங்கள்‌ கொடையானது உள்ளகைக்‌ காட்டிலும்‌ பெரியதாய்த்‌ 
தோன்றவேண்டும்‌ என்பதற்காகப்‌ பொய்‌ கூறினர்‌. 
கர்த்தருக்கு ஊழியம்‌ செய்வதில்‌ எனது நோக்கங்கள்‌ என்ன? 
கர்த்தருக்கு என்னை ஒப்புக்கொடுப்பது சரியானது என்பதால்‌ 
நான்‌ அவருக்கு ஊழியம்‌ செய்கிறேனா? அல்லது “மனுஷார்‌ 
காணும்படியாக” சிலவற்றைப்‌ பெற்றுக்‌ கொள்ள முடியும்‌ என்று 
எண்ணுவதால்‌ நான்‌ அவருக்கு ஊழியம்‌ செய்கின்றேனா? 
நேர்மையான பரிசோதனையொன்று, மாபெரும்‌ வைத்தி 
யரால்‌ நமக்கு ஒரு பெரிய இருதய அறுவை சிகிச்சை தேவை 
யென்று வெளிப்படுத்தினால்‌, அதைப்பற்றி தக்கதொரு 
ஏற்பாடு செய்வதற்கு இதுவே சரியான சமயமாகும்‌. அனனியா 
மற்றும்‌ சப்பீராளுக்குச்‌ செய்ததுபோல தேவன்‌ நம்மை அடித்து 
வீழ்த்தமாட்டார்‌ என்றாலும்‌, இவ்விரு மாய்மாலக்காரர்‌ 
களுக்கு நேர்ந்ததுபோல திடீர்‌ மரணம்‌ நமக்கும்‌ ஏற்படலாம்‌- 
மரணம்‌ வருகையில்‌ நம்மை உண்டாக்கினவரைச்‌ சந்திக்க 
ஆயத்தப்படுவது என்பது மிகவும்‌ தாமதமாகிவிடும்‌. உங்கள்‌ 
இருதயங்களில்‌ இதைச்‌ செதுக்கிக்‌ கொள்ளுங்கள்‌: ஒருவர்‌ 
ஆயத்தமாயிருக்கவில்லையென்றால்‌, “ஜீவனுள்ள தேவனு 
டைய கைகளில்‌ விழுகிறது பயங்கரமாயிருக்குமே” (எபி. 10:31)! 


$1, 


ஃ: பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ ₹* 


ரிக்‌ ஆட்ச்லீ அவர்கள்‌ “கொடுப்பதும்‌ எடுப்பதும்‌” என்று 
அழைக்கப்பட்ட ஒரு பிரசங்கத்தை, நடபடிகள்‌ 4:32-37 லிருந்து 


289 


கொடுத்தார்‌. அப்பிரசங்கத்தில்‌ பாதிப்பகுதி, கிறிஸ்தவர்கள்‌ 
தாராளமாய்க்‌ கொடுப்பவர்களாய்‌ மட்டுமல்லாது, தாராள 
மாய்ப்‌ பெறுவர்களாய்‌ இருக்கவும்‌ கற்றுக்கொள்வது எப்படி 
என்ற தேவையின்பால்‌ இருந்தது. இப்பாடமானது, எருசலே 
மிலிருந்த உறுப்பினர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ திறந்த மனதுடன்‌ 
இருந்தனர்‌, அவர்கள்‌ வாழ்க்கையின்‌ தேவைகளை ஒப்புக்‌ 
கொண்டிருந்தனர்‌ என்பதை உறுதிமாய்க்‌ குறிப்பிடுகிறது. 
கிறிஸ்துவுக்குள்‌ சகோதர சகோதரிகளாயிருப்பதில்‌ அனு 
கூலமடைய நம்மில்‌ ஒருவரும்‌ விரும்புவதில்லை, சபைக்குப்‌ 
பாரமாயிருக்கவும்‌ நம்மில்‌ ஒருவரும்‌ விரும்புவதில்லை; அதே 
சமயம்‌ நமது தேவைகளை உணர்த்தி, நமக்கு உதவ உண்மை 
யாகவே விரும்புகின்ற சகோதரர்களிடமிருந்து உதவியைப்‌ 
பெற நமது மேட்டிமை உணர்வானது நம்மைத்‌ தடை செய்து 
விடக்கூடாது. 

நடபடிகள்‌ நூலில்‌ உள்ள முக்கியப்‌ பாத்திரங்கள்பற்றி 
தொடர்‌ பிரசங்கங்கள்‌ பிரசங்கிப்பது இந்நூல்‌ மூலமாகப்‌ 
பிரசங்கிப்பதில்‌ உள்ள ஒரு உற்சாகமான வழியாகும்‌. ஒரே ஒரு 
விதிவிலக்கைத்‌ தவிர (கலா. 2:13), பர்னபா வசீகரமானவரா 
யுள்ளார்‌, அவர்‌ எப்பொழுதுமே முன்மாதிரியான பண்புகளுட 
னும்‌, யாரேனும்‌ ஒருவரை உற்சாகப்படுத்தும்‌ பண்புடனும்‌ 
காணப்படுகிறார்‌ (15:3639ல அவரோ அல்லது பவுலோ யார்‌ 
செய்தது சரியென்று நீங்கள்‌ நினைத்தாலும்‌, பர்னபா தனது 
பெயருக்கேற்ற விதத்தில்‌, “ஊக்கப்படுத்தும்‌ மகனாகவே” 
நிலைத்திருந்தார்‌). நீங்கள்‌ பயன்படுத்த விரும்பும்‌ சில வசனப்‌ 
பகுதிகள்‌: அப்‌. 9:26-28; 11:22, 24-26, 30; 12:25; 14:4, 14; 15:2, 
5, 12, 36-41; 1 கொரி. 9:6; கலா. 2:1, 9, 13; கொலோ. 4:10. 

அனனியா மற்றும்‌ சப்பீராளின்‌ வரலாற்றிலிருந்து, 
“பாவத்தைப்பற்றி ஆழமாகச்‌ சிந்திக்கக்‌ கற்றுக்‌ கொள்ளுதல்‌” 
என்ற வல்லமையுள்ள பாடத்தை விளக்கப்படுத்த முடியும்‌ 
(இவ்வசனப்பகுதிகளின்‌ மற்ற பாகங்கள்‌ முன்னுரை மற்றும்‌ 
முடிவுரை என்று சுருக்கமாகக்‌ குறிப்பிடப்படலாம்‌). ஆகானின்‌ 
வரலாற்றையும்‌ (யோசுவா 7), அனனியா மற்றும்‌ சப்பீராளின்‌ 
வரலாற்றையும்‌ இணையாகக்‌ தருவது என்ற வழியில்‌ இதை 
அணுகலாம்‌. இப்படி நீங்கள்‌ செய்தால்‌, ஆகானுக்கு நேர்ந்த 
குற்கு இணையாக நீங்கள்‌ யாக்‌. 1:14, 12ஐக்‌ கொண்டு வர 





290 


விரும்பலாம்‌. நாடகவியல்‌ விருப்பம்‌ உங்களுக்கிருந்தால்‌, இந்தப்‌ 
பிரசங்கத்திற்கு நீங்கள்‌ “மரணம்‌ சபைக்குச்‌ செல்லுகின்றது” 
என்ற தலைப்பைக்‌ கொடுக்கலாம்‌. ஆராதனை வேளையில்‌ 
மாரடைப்பில்‌ நிலை குலைந்தவர்களையும்‌, பிரசங்கிக்கும்‌ 
போது பிரசங்க மேடையிலேயே மரித்த பிரசங்கியா்களையும்‌ 
நான்‌ கண்டுள்ளேன்‌; ஆனால்‌ (நான்‌ அறிந்த வரையில்‌) 
தேவனால்‌ அடித்து வீழ்த்தப்பட்ட ஒருவரையும்‌ நான்‌ 
கண்டதில்லை - நான்‌ காண மாட்டேன்‌ என்று நம்புகிறேன்‌! 


குறிப்புகள்‌ 

“அன்பின்‌ விருந்துகள்‌?” என்பது எஜaறஎ।5 என்பதிலிருந்து மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது, இது ௨2௧௪2 என்பதன்‌ பன்மை வார்த்தையாகும்‌, 
இவ்வார்த்தை புதிய ஏற்பாட்டில்‌ “அன்பு” என்பதற்குரிய விசேஷித்த 
வார்த்தையாகும்‌. 4௧௭ என்பது “அன்புகள்‌” (பெயர்ச்‌ சொல்‌) என்று 
பொருள்பட்டாலும்‌, இவ்வார்த்தை ஆதி கிறிஸ்தவர்களால்‌ மகிழ்வுடன்‌ 
அனுபவிக்கப்பட்ட ஐக்கிய விருந்துகளையே (இந்நாளில்கூட ஐக்கிய 
விருந்துகளை “ஐக்கியம்‌” என்று அநேகர்‌ அழைப்பதுபோல) குறிக்க 
வந்ததாய்‌ உள்ளது. “அப்‌. 2:46. அநேக எழுத்தாளர்கள்‌ 1 கொரி. 11ல்‌ 
விவரிக்கப்பட்டுள்ள விருந்து என்பது அன்பின்‌ விருந்தின்‌ தவறான 
பயன்பாடாகும்‌ என்று எண்ணுகின்றனர்‌, ஏனெனில்‌ கொரிந்தியர்கள்‌ 
தங்களது அன்பின்‌ விருந்தை கர்த்தருடைய பந்தியுடன்‌ இணைகத்ததால்‌, 
அவையிரண்டும்‌ இணைந்து ஒரு குடிக்கும்‌ விருந்தாயிற்று. “நான்‌ சிறு 
பிள்ளையாயிருக்கையில்‌ பின்ட்டோ பருப்புகளைச்‌ சமைக்கும்‌ முன்‌ 
அவைகளைப்‌ “பிரித்தெடுக்கும்‌? பணி எனக்குத்‌ தரப்பட்டது, சில 
சமயங்களில்‌ அப்பணியில்‌ நான்‌ ஜாக்கிரதையாய்‌ இருக்கவில்லை! “நீங்கள்‌ 
கடல்‌ ஒன்றினருகில்‌ வாழ்பவராயிருந்தால்‌, உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்‌ 
களுக்குப்‌ பழக்கமான ஓரிரண்டு விளக்கங்களைச்‌ சேர்த்துக்‌ கூற நீங்கள்‌ 
விரும்பலாம்‌. “வார்த்தை விளையாட்டை நீங்கள்‌ ரசிப்பதுண்டானால்‌, 
“hi” (“கப்பல்‌”) என்ற வார்த்தை கஇறிஸ்தவத்துடன்‌ எப்படிப்‌ பிணைக்கப்‌ 
பட்டிருக்கிறது என்பதைக்‌ கவனிக்க முடியும்‌: Fellowship, partnership, wor- 
ship, leadership, stewardship முதலியன. “துரதிர்ஷ்டவசமாக, அதி கீஷார்களின்‌ 
பண்பாக இருந்த இந்த ஐக்கியம்‌ தொடர்ந்து இருக்கவில்லை (1 கொரி. 
1:10-18). “அப்‌. 2:46ல்‌ அவர்கள்‌ “ஒருமனப்பட்டிருந்ததாக” கூறப்படுகிறது. 
இந்த எல்லாச்‌ சொற்றொடர்களும்‌, அவர்களின்‌ ஐக்கெம்‌ புறம்பானதாய்‌ 
மட்டுமின்றி, உள்ளத்தின்‌ ஆழத்திலிருந்து வந்தது என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 
லூக்காவின்‌ கூற்றுகள்‌ சபையை முழுமையாகக்‌ கூறுபவைகளாயிருப்பதை 
நாம்‌ அநேகமாய்‌ கவனிக்க வேண்டும்‌. மற்ற கிறிஸ்தவர்களுடன்‌ ஒருமனப்‌ 
பட்டிராத இருவரை (அனனியா, சப்பீராள்‌ அதிகாரம்‌ 5) நாம்‌ அறிகிறோம்‌. 
“9/7 என்ற வார்த்தையை மொழிபெயர்க்க கூட்டத்தார்‌ என்ற வார்த்தை 





291 


பயன்படுத்தப்பட்டுள்ளது. அநேக மொழிபெயர்ப்புகளில்‌ (KIV, NKJV, ASV) 
“கூட்டத்தார்‌” என்ற வார்த்தையே காணப்படுகிறது. R5SVயில்‌ “தோழமை” 
என்றுள்ளது. NASBயில்‌ plethos என்ற வார்த்தை இவ்விதம்‌ மொழிபெயர்க்கப்‌ 
பட்டதற்கு, அநேகமாக, “இது சிறப்பான உணர்வைப்‌ பெற்றுள்ளது ... 
(யூதர்கள்‌ மற்றும்‌ கிறிஸ்தவர்கள்‌ மத்தியில்‌) உள்ள மார்க்க சமூகத்தில்‌ 
அவ்வாறு மதிக்கப்பட்டது” என்பது காரணமாயிருக்கலாம்‌. (.F. புரூஸ்‌, 
நடபடிகளின்‌ புத்தகம்‌, புதிய ஏற்பாடு பற்றிய புதிய அகில உலக 
விளக்கவுரை, 1௦. ௦0. [கிரான்ட்‌ ரேப்பிட்‌, மிச்‌.: Wm. 8. Eerdmans Publishing 
C௦., 1988], 100). “ஆங்கிலத்தில்‌ இவ்விடத்தில்‌ ஙல என்றுள்ளது (தமிழில்‌ இது 
இல்லை) விற்ற கிரயங்களைக்‌ குறிக்கின்றது. "எருசலேமில்‌ எப்பொழுதும்‌ 
இது உண்மையாயிருக்கவில்லை (ரோமர்‌ 15:26), ஆனால்‌ சற்று காலம்‌ 
உண்மையாயிருந்தது. 

எனது இரண்டு வயதுப்‌ பேத்தியிடம்‌ ஒரு விவாதத்தைத்‌ தொடங்க 
வேண்டுமானால்‌, அவளுடைய பொருள்‌ ஏதேனும்‌ ஒன்றைச்‌ சுட்டிக்காட்டி 
என்னுடையது என்றால்‌ போதும்‌: “இது என்னுடைய மிதியடி” என்பது 
போல ஏதாவது கூறினால்‌ போதும்‌. உடனே அவள்‌ நெருப்புப்‌ பார்வை 
ஒன்றை வீசி, தனது நெஞ்சில்‌ கை வைத்துத்‌ தட்டி, “என்னுடைய மிதியடி !” 
என்று அறிவிப்பாள்‌! அப்‌. 12ல்‌ யோவான்‌ மாற்குவின்‌ தாயாகிய 
மரியாளுக்கு எருசலேமில்‌ ஒரு வீடு இன்னமும்‌ இருந்தது, வேலையாட்களும்‌ 
இருந்தனர்‌ (வ. 12, 13). £ஆதி கிறிஸ்தவர்களின்‌ சுயநலமற்ற தன்மையைக்‌ 
கூறுவதில்‌ உண்மை நடப்பு என்பது லூக்காவின்‌ நோக்கங்களைப்‌ பொறுத்த 
வரையில்‌ தற்செயலானதாகும்‌. '*இது உடன்படிக்கைக்‌ கூடாரத்தைக்‌ 
கட்டுவதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட மனப்பூர்வமான காணிக்கைகளுக்கு 
(இ.வ. யாத்‌. 36:5-7) ஒத்ததாக இருந்தது. பொதுவான “சபை நிதி” 
என்பதற்குப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ காணப்படும்‌ சில குறிப்புகளில்‌ இது 
ஒன்றாகும்‌. '*தேவையில்‌ உள்ள உறுப்பினர்களுக்குச்‌ சபை உதவி செய்வதை 
நான்‌ கண்டுள்ளேன்‌, ஆனால்‌ இது முறையான காணிக்கைகளிலிருந்து 
செய்யப்படுறெதே தவிர, நடபடிகள்‌ 2 மற்றும்‌ 4ல்‌ விவரிக்கப்படுகின்றது 
போன்ற தியாகமுள்ள நடவடிக்கைகளினால்‌ செய்யப்படுவதில்லை. 
“தயவு” (௨௦6) என்ற வார்த்தை எhவ5 என்பதிலிருந்து வருகிறது. இது 
தேவனுடைய தயவையோ அல்லது மனுஷருடைய தயவையோ குறிக்கக்‌ 
கூடும்‌ (லூக்‌. 2:52ல்‌ இவ்விரு வகையிலும்‌ இவ்வார்த்தை பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது). (தமிழில்‌ தேவ கிருபை, மனுஷர்‌ தயவு என்றுள்ளது.) தேவனு 
டைய கிருபையையே லூக்கா குறிப்பிட்டார்‌ என்று அநேக மொழி 
பெயர்ப்பாளர்கள்‌ உறுதியாக நினைத்தார்கள்‌. ஆயினும்‌ எனது மனதில்‌, 
நடபடிகள்‌ 2ன்‌ முடிவுக்கும்‌ நடபடிகள்‌ 4ன்‌ முடிவுக்கும்‌ இடையில்‌ உள்ள 
அநேக இணை நிகழ்வுகளின்‌ அடிப்படையில்‌ பார்க்கும்போது தயவு, 
என்பது மனுஷருடைய தயவையே குறிப்பிடுகிறது என்று தோன்றுகின்றது. 
“பர்னபா மத்திய தரைக்கடலின்‌ வடகிழக்குப்‌ பகுதியில்‌ உள்ள (ஒரு 
வரைபடத்தைப்‌ பார்க்கவும்‌) சீப்புருத்‌ தீவில்‌ பிறந்தவர்‌. கொடுமையான 
உபத்திரவம்‌ மற்றும்‌ பொருளாதாரத்‌ தேவை ஆகியவற்றால்‌ யூதர்கள்‌ 
சிதறடிக்கப்பட்டிருந்தனர்‌. '817யில்‌, எபிரெய மொழியின்‌ “யோசேப்பு” 
என்பதின்‌ கிரேக்க உருவான “யோசே” என்றுள்ளது. K]Vயில்‌, பழைய 
ஏற்பாட்டுப்‌ பெயர்களின்‌ கிரேக்க வடிவங்களே வழக்கமாகக்‌ தரப்‌ 


292 





பட்டுள்ளது, இது மிகத்‌ தெளிவானதாக இருப்பினும்‌ குழப்பமுண்டாக்கு 
வதாகவும்‌ உள்ளது. படிப்பவர்கள்‌ குழப்பமடைவதைத்‌ தவிர்ப்பதற்காக 
அநேக மொழிபெயர்ப்புகள்‌ பழைய ஏற்பாட்டு எழுத்துக்களையே 
பயன்படுத்துகின்றன. “இங்கு அவர்‌ தாம்‌ விற்ற தொகை முழுவதையும்‌ 
கொண்டு வந்தார்‌ என்பது வலியுறுத்தப்படுகிறது-இது, இதைத்‌ தொடர்ந்து 
வரும்‌ நிகழ்ச்சிக்கு முரண்பாடானதாகும்‌. 

*“அப்போஸ்தலரின்‌ பாதத்தில்‌” என்ற கருத்து இந்நிகழ்ச்சி முழுவதிலும்‌ 
ஊடாடியுள்ளது: பர்னபாவும்‌ அனனியாவும்‌ தங்கள்‌ பணத்தை அப்போஸ்‌ 
குலரின்‌ பாதத்தில்‌ வைத்தனர்‌ (4:37; 5:2); சப்பீராள்‌, பேதுருவின்‌ பாதத்தில்‌ 
விழுந்து ஜீவனை விட்டாள்‌ (5:10). “பாதத்தில்‌” என்பது இடத்தை மட்டும்‌ 
குறிப்பதல்ல, (மாணவர்கள்‌ தங்கள்‌ ஆசிரியர்களின்‌ “பாதத்தில்‌” அமர்வது 
என்பது போல கீழ்ப்படிதலையும்‌ குறிக்கும்‌). ““மகன்‌” (பர்‌) என்பது “ஒரு 
இயல்பைப்‌ பெறும்‌” என்ற பொருள்‌ தருகின்ற எபிரெய விளக்கமாகும்‌. 
NKJV, RSV, NASB. “ஊக்கமூட்டும்‌ மகன்‌” என்பது “பர்னபா” என்பதன்‌ 
சரியான மொழியாக்கமாக இல்லையென்பதால்‌ மொழியியல்‌ அறிஞர்கள்‌ 
பிரச்சனையடைகின்றனர்‌, ஆனால்‌ லூக்கா அந்தப்‌ பெயரின்‌ பொருள்‌ 
இன்னதென்றுதான்‌ கூறினார்‌. “அடிப்படை ஆங்கிலத்தில்‌ புதிய ஏற்பாடு. 
ASV, NEB. “ஊக்கமளித்தல்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க 
வார்த்தை, “அறுதல்‌ அளித்தல்‌”, “இன்பநலம்‌ அளித்தல்‌” அல்லது “புத்தி 
சொல்லுதல்‌” என்றும்‌ பொருள்படக்கூடும்‌. இந்த வார்த்தைகள்‌ யாவும்‌ 
ஒன்றுடன்‌ ஒன்று தொடர்புடையவைகள்‌ ஆகும்‌. 2*ஒரு லேவியர்‌ சொந்த 
மாக நிலம்‌ வைத்திருக்க முடியுமா என்று விளக்கவுரையாளர்கள்‌ 
இடறலடைகின்றனர்‌, ஆனால்‌ ஆசாரிய வகுப்பில்‌ வந்த எரேமியா ஒரு 
நிலத்தைச்‌ சொந்தமாக வைத்திருந்தார்‌ (எரே. 1:1; 32:6-15). ”உயர்வான 
ஓவ்வொரு விஷயத்திற்கும்‌ எதிர்மறையான விஷயம்‌ ஒன்று உண்டு. “” ய” 
(குமிழில்‌ இதற்குப்‌ பதில்‌ “ஒருவனும்‌” என்றுள்ளது) என்பது, அனனியாவும்‌ 
சப்பீராளும்‌ செய்த செயலை, எஞ்சியுள்ள சபையாரின்‌ செயலோடு 
பொதுவாகவும்‌, பர்னபாவின்‌ செயலோடு குறிப்பாகவும்‌ வித்தியாசப்‌ 
படுத்திக்காட்டுகிறது. “வசனம்‌ 3ல்‌ அவர்கள்‌ ஒரு நிலத்தை விற்றிருந்தனர்‌ 
என்று நமக்குக்‌ கூறப்படுகிறது. £“மாய்மாலக்காரன்‌” என்பது “ஒரு 
விஷயத்தின்‌ கீழிருந்து பதில்‌ தருபவன்‌ அல்லது செயல்‌ புரிபவன்‌” என்று 
பொருள்படும்‌ கிரேக்க வார்த்தையின்‌ சொல்லுக்கு சொல்லான மொழி 
பெயர்ப்பாகும்‌. “ஒரு விஷயத்தின்‌ கழ்‌” என்பது நடிகருடைய முகத்தை ஒரு 
முகமூடியால்‌ மூடி வைக்கும்‌ வழக்கத்தைக்‌ குறிக்கிறது. 

ஒரு உடன்‌ ஊழியரான, விக்டர்‌ லாய்டு அவர்கள்‌, தங்கள்‌ விற்பனை 
யிலிருந்து அவர்கள்‌ பொருள்‌ லாபத்தை எதிர்நோக்கியிருக்கலாம்‌ என்று 
எண்ணுகிறார்‌: தங்களுக்குள்ள யாவற்றையும்‌ விற்றுவிட்டதாக நடித்ததின்‌ 
மூலம்‌, “உபகாரம்‌ பெறுவோர்‌ பட்டியலில்‌” இடம்‌ பெற்று, சபையிலிருந்து 
உதவிபெற அவர்கள்‌ எதிர்பார்த்திருக்கலாம்‌. “அந்த நிலத்தின்‌ தோராயமான 
மதிப்புக்‌ ரெயத்தை அனனியா கொண்டு வந்திருந்தால்‌ மட்டுமே அவனு 
டைய ஏமாற்று வேலை வெற்றி பெற்றிருக்க முடியும்‌ என்று ஜிம்மி ஆல்லன்‌ 
அவர்கள்‌ ஒரு கருத்தைத்‌ தெரிவித்துள்ளார்‌, ஆகவே அந்தக்‌ காணிக்கை 
நிச்சயம்‌ அதிக மதிப்புள்ளதாகவே இருந்திருக்கும்‌ Jimmy Allen, Survey of Acts, 
vol. 1 [Searcy, Ark.: By the Author, 1986], 58). “சாலமோன்‌ மண்ட பத்திலிருந்து 





293 





பார்க்கக்கூடிய வகையில்‌ உள்ளதான, தேவாலயத்து அறைகள்‌ ஒன்றில்‌ 
அவர்கள்‌ இருந்திருக்கலாம்‌ (அப்‌. 5:12). அது எந்த இடமாக இருந்திருப்‌ 
பினும்‌, அதற்குக்‌ கதவு ஒன்றிருந்தது (வ. 9). “அனனியாவின்‌ இருதயத்தில்‌ 
உள்ளதைக்‌ காணும்படிக்குப்‌ பேதுரு, பரிசுத்த ஆவியானவரின்‌ ஒரு 
வரத்தைப்‌ பெற்றிருந்தாரா என்றோ அல்லது அனனியாவின்‌ பாவத்தை 
வெளிப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர்‌, பேதுருவின்‌ மூலம்‌ பேசினாரா 
என்றோ நாம்‌ அறியவில்லை. “சாத்தான்‌ என்றால்‌ “எதிரி” என்று பொருள்‌ 
படும்‌, இது புதிய ஏற்பாட்டில்‌ பிசாசானவனுக்கு ஓரு பெயராக 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. “சில சமயங்களில்‌, சிலர்‌ (சல வேளைகளில்‌ பாதி 
நகைச்சுவையுடன்‌), “சாத்தான்‌ அதைச்‌ செய்யும்படி என்னைக்‌ தூண்டி 
னான்‌!” என்று சொல்வதுண்டு. இந்நாட்களில்‌, நாம்‌ விரும்பாததைச்‌ 
செய்யும்படி சாத்தான்‌ நம்மைத்‌ தூண்ட முடியாது என்பதைப்‌ புரிந்து 
கொள்ள வேண்டும்‌. கிறிஸ்தவர்கள்‌ “விளையாட்டுக்காக” ஜோசியம்‌, 
அவுஜா பேர்டு, அல்லது உலக அறிவுக்கு அப்பாற்பட்ட இவை போன்ற 
வேறு எதையாவது மேற்கொள்வது எனக்குக்‌ கவலையளிக்கிறது. ஆதி 
சபையார்‌ தங்கள்‌ மத்தியில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ தேவனாக இருந்ததைப்‌ 
புரிந்திருந்தனர்‌. “இது வார்த்தைகளால்‌ சொல்லப்படவில்லையென்றாலும்‌, 
விளங்கிக்‌ கொள்ளக்‌ கூடியதைக்‌ குறிக்கிறது. “வசனம்‌ 3ல்‌, அனனியா 
பரிசுத்த ஆவியிடம்‌ பொய்‌ சொன்னான்‌ என்றும்‌, வசனம்‌ 4ல்‌, அவன்‌ 
தேவனிடத்தில்‌ பொய்‌ சொன்னான்‌ என்றும்‌ பேதுரு சொன்னதைக்‌ 
கவனிக்கவும்‌. பரிசுத்த ஆவியே அவர்கள்‌ மத்தியில்‌ தேவனாயிருந்தார்‌ என்று 
அதி சபையார்‌ விளங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. “சிலர்‌, ஒரு செயல்‌ 
மற்றவர்களைத்‌ துன்பப்படுத்தாத வரையில்‌ அதைச்‌ செய்வது நல்லதே என்று 
இருப்தியடைந்து கொள்கின்றனர்‌. தேவன்‌ ஒன்றைச்‌ செய்ய வேண்டாம்‌ 
என்று கூறியிருக்கையில்‌, அதைச்‌ செய்தால்‌, அவருக்குக்‌ கழ்ப்படி யாததால்‌, 
(வேறு யாரையும்‌ நாம்‌ துன்பப்படுத்தாவிட்டாலும்‌) தேவனை நாம்‌ 
துன்பப்படுத்துகின்றோம்‌. 

“இது பலமான உணர்ச்சியைக்‌ குறிப்பதற்கான பழங்கால மற்றும்‌ 
சமீபத்திய விளக்கங்களின்‌ தொகுப்பாகும்‌. “அனனியா மற்றும்‌ சப்பீராளின்‌ 
மரணத்திற்குப்‌ பேதுரு அல்ல, தேவனே காரணம்‌ என்பதை ஒவ்வொருவரும்‌ 
புரிந்திருந்தனர்‌; இல்லையென்றால்‌ பேதுருவின்மீது ஒரு குற்றச்சாட்டு 
கொண்டு வந்திருக்கப்படும்‌ (.W. McGarvey, New Commentary on Acts of Apostles, 
vol. 1 [Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.], 86). #KJV யில்‌ இது “ஜீவனை 
விட்டான்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது (அதாவது ஆவியை 
விட்டான்‌). “புதிய ஏற்பாட்டில்‌ “ஜீவனை விட்டான்‌?” (K]Vயின்‌ 
சொற்றொடர்‌) என்று பேசப்படுகையில்‌, கிரேக்க மொழியில்‌ “ஆவியை 
ஒப்புக்‌ கொடுத்தல்‌” என்பதற்கு அநேக வார்த்தைகள்‌ உள்ளன. 
“*அப்போஸ்தலர்கள்மேல்‌ அவர்கள்‌ கொண்டிருந்த மரியாதையின்‌ 
அளவும்கூட உயர்ந்தது! (அப்‌. 5:13ன்‌ பொருளில்‌ இதுவும்‌ ஒரு பாகமாகும்‌.) 
“பேதுரு மற்றும்‌/அல்லது தேவன்‌ இவ்விடத்தில்‌ நியாயமற்று நடந்ததாகக்‌ 
குற்றம்‌ சாட்டுவோர்‌, அனனியா தான்‌ அடிக்கப்படுவதற்கு முன்பு 
மனந்திரும்ப வாய்ப்புப்‌ பெறாதிருந்தான்‌ என்று எண்ணுகின்றனர்‌. நடந்தது 
என்ன என்பதற்கு ஒரு சுருக்கமான விவரிப்பையே (இது லூக்காவின்‌ 
வழக்கம்‌) நாம்‌ பெற்றுள்ளது உறுதி, அங்கு கூறப்பட்ட அல்லது நடந்த 





294 


யாவற்றையும்‌ நாம்‌ அறியவில்லை. அனனியா மனந்திரும்ப வாய்ப்புப்‌ 
பெறவில்லையென்று கருதினால்‌, அவனுடைய இருதயத்தை அறிந்த 
தேவன்‌, அவன்‌ மனந்திரும்பும்‌ நிலையில்‌ இருந்தானா இல்லையா 
என்று அறியவில்லை என்று நாம்‌ எண்ணுகிறோம்‌ (எபி. 6:4-6). “நாம்‌ எப்படி 
விமர்சனம்‌ செய்வது என்று அறிந்திருப்பதைக்‌ காட்டிலும்‌ அதிகமாகவே 
தேவன்‌ தமது உலகத்தை எப்படி நடத்திச்‌ செல்வது என்று அறிந்திருக்கிறார்‌” 
(Anthony Lee Ash, The Acts of the Apostles, Part 1, The Living Word Commentary 
[Austin, Tex.: Sweet Publishing Co., 1979], 84). “தேவன்‌ விரும்பியிருந்தால்‌, 
“இயற்கையான” விஷயங்களைப்‌ பயன்படுத்தியிருக்க முடியும்‌. தேவன்‌ 
ஏரோகைக்‌ கொல்வதற்குப்‌ புழுக்களைப்‌ பயன்படுத்தியிருந்தால்‌, 
அனனியாவையும்‌ சப்பீராளையும்‌ தண்டிக்க அவர்‌ மாரடைப்பைப்‌ 
பயன்படுத்தியிருக்கவும்‌ முடியும்‌. “பாவத்தின்‌ கேடுகளை இஸ்ரவேலரி 
டமிருந்து நீக்குவதற்கு பெரும்‌ மாற்றங்களை விளைவிக்கும்‌ அறுவைச்‌ 
சிகிச்சை தேவையாயிருந்தது என்பது உறுதி. (பெரிய அறுவைச்‌ சிகிச்சையில்‌ 
பாதிக்கப்பட்ட பகுதி மட்டுமல்ல - முழுப்‌ புற்றுநோயும்‌ அகற்றப்பட்ட 
தென்பதை உறுதி செய்துகொள்ள - புற்றுநோய்க்‌ கட்டியைச்‌ சுற்றியுள்ள 
இசுக்களும்‌ அகற்றப்படுவதுண்டு.) “இந்த வாலிபர்‌ யாரென்று நாம்‌ 
அறியவில்லை. ஆயினும்‌ அவர்கள்‌ அங்கிருந்தார்கள்‌ என்பது, நடந்த 
விஷயங்கள்‌ யாவும்‌ அப்போஸ்தலர்கள்‌ மட்டும்‌ இருக்கையில்‌ நடக்க 
வில்லை என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகின்றது; ஓரளவிற்ரு இது “வெளிப்படை 
யாகவே” நடைபெற்றது. “வாலிபர்‌” என்ற வார்த்தையானது வலியுறுத்தப்‌ 
படுவதென்பது, முதியவர்களைக்‌ காட்டிலும்‌ நன்றாகச்‌ சில செயல்களை 
(கனத்த சுமைகளைச்‌ சுமப்பது, மண்ணைத்‌ தோண்டுவது முதலியன) 
வாலிபர்களால்‌ செய்ய முடியும்‌ என்பதை நமக்கு நினைவுபடுத்துகன்றது. 
ஒவ்வொரு காலத்திலும்‌ மக்கள்‌ செய்ய வேண்டிய சில செயல்களைத்‌ தேவன்‌ 
வைத்துள்ளார்‌. “சொல்லுக்குச்‌ சொல்‌, இது “அவனைச்‌ சுற்றி” அல்லது 
“அவனை மூடி” என்று பொருள்படும்‌, இது அவசரமாக நடந்த அடக்கத்தைக்‌ 
குறிப்பிடலாம்‌, ஒருவேளை (யில்‌ உள்ளபடி) அவனது சரீரத்தை 
அடக்கத்‌ துணிகளால்‌ (சேலையால்‌) சுற்றிக்‌ கட்டியிருக்கலாம்‌. அல்லது, 
சரீரத்தை எடுக்குமுன்‌ அதைத்‌ துணியால்‌ மூடும்‌ வழக்கத்தைக்‌ 
குறிப்பிடலாம்‌ - இந்நாளில்‌ நாம்‌ சரீரத்தை ஒரு துணியினால்‌ மூடுவது 
அல்லது அதை எடுக்குமுன்‌ பிணப்பை ஓன்றில்‌ போடுவது போன்ற 
பழக்கமாயிருந்திருக்கலாம்‌. அதை இரகசியமாய்‌ வைப்பதற்காக என்பதை 
பிணத்தை மூடியதன்‌ காரணத்தின்‌ ஒரு பகுதியாகக்‌ கொள்ளலாம்‌ - பேதுரு, 
சப்பீராளை விசாரிக்கும்வரை மற்றவர்கள்‌ அவனது மரணத்தை 
அறியாதிருப்பதற்காக அப்படிச்‌ செய்திருக்கலாம்‌. 

“இந்நாட்களில்‌ நடப்பதைக்‌ காட்டிலும்‌ அதிகமாகவே அந்நாட்களில்‌ 
அடக்க ஆராதனைச்‌ சடங்குகள்‌ அதிக நேரம்‌ நடந்தன. “நாதாப்‌ மற்றும்‌ 
அபியூ ஆகியோரின்‌ மரணத்தின்போது, அவர்களின்‌ தகப்பனாகிய ஆரோன்‌ 
அவர்களுக்காகத்‌ துக்கப்படவோ அல்லது அடக்கத்தில்‌ கலந்து கொள்ளவோ 
அனுமதிக்கப்படவில்லை! “மற்ற காட்சிகளும்‌ சாத்தியமானவைகளா 
யிருக்கின்றன. முதலாவது அவன்‌ வந்து, முதல்‌ புகழ்ச்சியின்‌ அலைகளைப்‌ 
பெற்றுக்கொள்வதும்‌, பின்பு அவள்‌ வந்து எஞ்சியுள்ள புகழ்ச்சியைப்‌ 
பெறுவதும்‌ திட்ட மாயிருந்திருக்கலாம்‌. ஆயினும்‌ நிகழ்ச்சித்‌ தொடரானது 





295 


இதற்கொப்பவே காணப்படுகிறது. “தடை விதிக்கப்படாதிருந்தால்‌ 
அவ்வார்த்தை சப்பீராளுக்குப்‌ பரவாதிருந்தது என்பது கற்பனை செய்யக்‌ 
கடினமானதாகும்‌. “எப்படிப்‌ பார்த்தாலும்‌, இது திகைப்பூட்டக்கூடியதே! 
பயனற்ற பேச்சுப்‌ பேசுவதில்‌ மனிதருக்குள்ள விருப்பத்தை அறிந்த 
நிலையில்‌, வகுப்பறையில்‌ நான்‌ நகைச்சுவையாக, “நடபடிகள்‌ புத்தகத்தில்‌ 
உள்ளதிலேயே மாபெரும்‌ அற்புதம்‌ இதுதான்‌!” என்று கூறுவதுண்டு. 
வேதாகம விமர்சகர்கள்‌, நிகழ்ச்சியின்‌ இப்பகுதியை “முடியாத ஒரு செயல்‌” 
என்று அழைக்கின்றனர்‌, ஆனால்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌ பின்னால்‌ 
வாழும்‌ ஒருவரது சாட்சியைப்‌ பார்க்கிலும்‌, அன்று வாழ்ந்திருந்த ஒருவரின்‌ 
சாட்சியத்தை நான்‌ அதிகமாகவே நம்புகின்றேன்‌! நடந்ததைப்‌ பார்த்த 
வர்கள்‌, பிற்பாடு பேசும்படி அனுமதிக்கப்பட்டனர்‌, ஏனெனில்‌ வசனம்‌ 5ல்‌ 
“இவைகளைக்‌ கேள்விப்பட்ட யாவருக்கும்‌?” என்றுள்ளது. “பேதுரு 
இவ்விதமாகத்‌ தடை செய்திருந்தால்‌, நிச்சயமாகவே அவரது நோக்கம்‌ மிகச்‌ 
சிறந்ததாகவே இருந்திருக்கும்‌. ஒருவரை நன்கு கட்டியெழுப்புவதிலேயே 
நமது அன்பு வெளிப்படுகிறது (1 கொரி. 13:7). “பேதுரு அவனுக்கென்று ஒரு 
வலை விரித்தார்‌” என்று யோசனை செய்வதென்பது பேதுருவுக்கும்‌, அதை 
அவருக்கு யோசனையாகக்‌ கூறியவர்களுக்கும்‌ ஏற்புடையதல்ல. “பேதுரு 
அவளை நோக்கி” என்பது லூக்கா மறுபடியும்‌ ஆவியானவரால்‌ - சுருக்கமாக 
விவரங்கள்‌ தருகின்றார்‌ என்பதையே நமக்கு அறியச்‌ செய்கிறது - நாம்‌ அறிய 
வேண்டிய விபரங்களை மட்டுமே கூறுவது. “சப்பீராளின்‌ பங்கேற்பு மற்றும்‌ 
“நிலத்தை நீங்கள்‌ விற்றீர்கள்‌” என்ற வார்த்தைகள்‌ ஆகியவை சிலரை, 
அந்நிலம்‌ அனனியாவுக்கல்ல, சப்பீராளுக்கே சொந்தமாயிருந்தது என்று 
யூகம்‌ செய்ய வைக்கிறது. “அனனியா நிலத்தை விற்ற தொகையாகக்‌ 
கூறியதையே பேதுரு இவ்விடத்தில்‌ கூறினார்‌ என்பதை நாம்‌ அறிய 
வேண்டும்‌. சிலர்‌, பேதுரு நிலத்தின்‌ உண்மையான விற்ரெயத்‌ தொகையை 
அறிவித்து, அதைச்‌ சரியென்று அவள்‌ ஒப்புக்‌ கொள்ள வாய்ப்பிருந்ததாகக்‌ 
கூறுவர்‌ - ஆனால்‌ அது அவள்‌ மனந்திரும்பி அறிக்கையிட்ட கைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுவதாயிருக்கும்‌. இவ்வாறு நடந்திருந்ததென்றால்‌, அடுத்த வசனத்தில்‌ 
பேதுருவின்‌ வார்த்தைகளில்‌ இருந்த கடுமைக்கு விளக்கமளிப்பது 
கடினமாகும்‌. “சோதித்தல்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க 
வார்த்தை “தூண்டுதல்‌” என்றும்‌ பொருள்படும்‌ (K]Vயில்‌ காண்க). 
இருப்பினும்‌ “தூண்டுதல்‌” என்பதற்குரிய ஆங்கில வார்த்தை (மா “தவறு 
செய்யத்‌ தூண்டுதல்‌” என்ற பொருளைத்‌ தருவதாலும்‌, யாக்கோபு, “தேவன்‌ 
பொல்லாங்கினால்‌ சோதிக்கப்‌ படுகிறவரல்ல [அதே கிரேக்க வார்த்தை]” 
(யாக்‌. 1:13) என்று வலியுறுத்துவதாலும்‌, “சோதிக்க” என்ற வார்த்தையே 
இவ்வசனத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 

“இது தவறான வகையிலான ஓக்கியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக 
இருக்கிறது. இவர்கள்‌ ஒத்துச்‌ சென்றனர்‌ (ஆமோஸ்‌ 3:3ஐக்‌ கவனிக்கவும்‌; 
14737), ஆனால்‌ தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பாடான ஒரு செயலில்‌ 
இவர்கள்‌ ஒத்துச்‌ சென்றனர்‌. ஐக்கியம்‌ மிகவும்‌ முக்கியமானதாகும்‌ (யோவா. 
17:20-23), ஆனால்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ அதைவிட முக்கியமானதாகும்‌ 
(இ.வ. மத்‌. 10:34). “ஒரு கணவன்‌ தனது மனைவியைச்‌ “சோதித்து” ப்‌ பார்க்க 
விரும்பினால்‌, அது அவள்‌ மேல்‌ அவன்‌ கொண்டுள்ள நம்பிக்கையால்‌ அல்ல, 
அவளை நம்பாததினாலேயே அப்படிச்‌ செய்கிறான்‌. “இவ்விக மாற்றுக்கள்‌ 


296 


யாவும்‌ பொதுவான பதிவாயிருந்திருக்க வேண்டுமென்று பர்ட்டன்‌ 
காஃப்மன்‌ அவர்கள்‌ நம்புகிறார்‌ (காஃப்மன்‌, 103). அப்படியிருந்தாலும்‌ 
இல்லாவிட்டாலும்‌, நடந்தவைகளின்‌ உண்மைகள்‌ நிறைவில்‌ வெளியாகியே 
இரும்‌ (எண்‌. 32:23). “நன்கறிந்த காலடியோசையை அவர்‌ கேட்டிருக்கலாம்‌, 
அல்லது அவர்கள்‌ அங்கிருந்தனர்‌ என்பதைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
அவருக்குக்‌ கூறியிருக்கலாம்‌. சவ அடக்கத்தை முடிப்பதற்கு ஏறக்குறைய 
மூன்று மணி நேரமாயிற்று என்பது உறுதி. “சப்பீராள்‌ இவ்விடத்தில்‌ 
“இரட்டை அதிர்ச்சி”யைப்‌ பெற்றாள்‌, இது அவளுக்கு மாரடைப்பை 
ஏற்படுத்தப்‌ போதுமானதாயிருந்தது என்று விளக்கவுரையாளர்கள்‌ 
கூறுகின்றனர்‌. எப்படியிருப்பினும்‌ அனனியாவும்‌, சப்பீராளும்‌ சில மணி 
நேர வித்தியாசத்தில்‌ மாரடைப்பைப்‌ பெற்றார்கள்‌ என்பதற்கு எதிரான 
விஷயங்கள்‌ ஒன்றும்‌ இல்லை. இருவருமே “மாரடைப்பால்‌” துன்புற்றிருக்க 
வேண்டும்‌, ஆனால்‌ அதில்‌ தேவனுடைய கரம்‌ இருந்தது. “அவர்‌ இன்னமும்‌ 
பரிசுத்த ஆவியினால்‌ நிறைந்தவராகத்‌ தமது அறிவிப்பை வெளியிட்டார்‌. 
“வசனம்‌ 5ல்‌ உள்ள அதே விளக்கமே இங்கும்‌ உள்ளது-இது சப்பீராளுக்கு 
நேர்ந்த தெய்வீக நியாயத்தர்ப்பாகும்‌ என்று மறுபடியும்‌ வலியுறுத்துகின்றது 
(வசனம்‌ 5ற்கான குறிப்பைக்‌ காணவும்‌). “K]Vயில்‌, நடபடிகள்‌ 2:47ல்‌ “சபை” 
என்றுள்ளது, ஆனால்‌ சிறந்த கைப்பிரதிகளில்‌, இவ்வசனத்தில்‌ ௪kklesiப என்று 
இல்லை (அப்‌. 2:47க்கான குறிப்புகளைக்‌ காணவும்‌). “சடை” என்ற வார்த்தை 
பயன்படுத்தப்பட்ட முதல்‌ இடம்‌ 5:11 என்பது எவ்வித வழக்குக்கும்‌ 
அப்பாற்பட்டதாகும்‌. “நடபடிகளில்‌ இவ்வார்த்தை இருபத்து மூன்று 
இடங்களில்‌ பயன்பட்டுள்ளது. 8% (வெளியே) - ௭/௪௦ (அழைக்கப்படுதல்‌). 
எழுபதின்மரின்‌ (லயா) மொழிபெயர்ப்பில்‌ இவ்வார்த்தை இருப்பதால்‌ 
இதன்‌ அடிப்படைப்‌ பொருள்பற்றிச்‌ சிலர்‌ அறைகூவல்‌ விடுக்கின்றனர்‌. 
ஆயினும்‌ இதுவே இவ்வார்த்தையின்‌ மூலப்‌ பொருள்‌ என்று நான்‌ 
நம்புகின்றேன்‌. 

* “வனாந்தரத்தில்‌ கூடி வந்த [இஸ்ரவேல்‌] கூட்டத்தை” குறிப்பதற்கும்‌ 
இவ்வார்த்தை ஒருமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளது (அப்‌. 7:38). “சபை” 
என்ற வார்த்தை “கூட்டம்‌” என்ற பொருளிலும்‌ பயன்படுத்தப்படலாம்‌, 
இவ்விடத்தில்‌ இது கிறிஸ்தவர்களின்‌ கூட்டத்தையே குறிக்கிறது (1 கொரி. 
14:23ஐக்‌ கவனிக்கவும்‌). “தீர்க்கதரிசியான மல்கியா இதை “தேவனை 
வஞ்சித்தல்‌” என்கிறார்‌ (மல்கி. 3:8). “சில பாவங்கள்‌ (கொலை, பாலியல்‌ 
பாவங்கள்‌ முதலியன) சரீரத்திற்குரிய மரணத்தை கொண்டுவர முடியும்‌, 
ஆனால்‌ இன்றைய நாட்களின்‌ அநேக பாவங்களின்‌ முழு விளைவுகள்‌ 
நியாயத்தீர்ப்பின்‌ நாள்‌ வரைக்கும்‌ காண முடியாதவைகளாயுள்ளன. 
ச தாலின்ஸ்வில்‌ என்ற இடத்தில்‌ (ஓக்லஹாமா) உள்ள கர்த்தருடைய 
சபையின்‌ மூப்பர்களுக்கெதிராக வழக்குத்‌ தொடரப்பட்டது, இதற்கு நல்ல 
ஒரு உதாரணமாகும்‌ - இம்மனிதர்களை நான்‌ அறிவேன்‌. “அப்போஸ்‌ 
கலர்களின்‌ கைகளினாலேயே அடையாளங்களும்‌ அற்புதங்களும்‌ நடந்தன 
என்பதை வசனப்பகுதி தொடர்ந்து வலியுறுத்துகின்றது. இன்னமும்‌ அந்த 
வல்லமை வேறு யாருக்கும்‌ தரப்படவில்லை. “அப்போஸ்கலர்களின்‌ 
அதிகாரமானது ... அவர்களின்‌ கரங்களால்‌ மட்டுமே நடந்த இந்த 
அற்புதங்களால்‌ பெரிய அளவில்‌ பலப்படுத்தப்பட்டது” என்று A.C. ஹெர்வி 
அவர்கள்‌ சரியாகக்‌ கூறியுள்ளார்‌ (A.C. Hervey, Pulpit Commentary, vol. 18 





297 


[கிரான்ட்‌ ரேப்பிட்‌, மிச்‌.: Wm. 8. Eerdmans Publishing Co., 1950], 158). “இது 
எருசலேமிலிருந்த கிறிஸ்தவர்கள்‌ பொதுவாய்க்‌ கூடிய இடமாயிருக்க 
வேண்டும்‌ என்பது உறுதி (அப்‌. 3:11லும்‌ காண்க). “முதல்‌ பார்வையில்‌ 
இவ்வசனங்கள்‌ முரண்பாடுள்ளவை போலக்‌ காணப்படுகின்றன. 
“மற்றவர்கள்‌” என்பது யாரைக்‌ குறிக்கிறது என்பதில்‌ விளக்கவுரையாளர்கள்‌ 
ஓத்துப்‌ போவதில்லை, ஆனால்‌ வசனப்பகுதியின்‌ கருத்து தெளிவாய்க்‌ 
காணப்படுகிறது: அனனியா மற்றும்‌ சப்பீராளுக்கு நிகழ்ந்தது சிலரைப்‌ 
பயப்படுத்தியிருப்பினும்‌, பொதுவாக சபைக்கும்‌ அதன்‌ நோக்கத்திற்கும்‌ 
இது உதவியாய்‌ இருந்தது. “பெண்கள்‌ கிறிஸ்தவர்களாயினர்‌ என்று 
முதன்முதல்‌ இங்குதான்‌ குறிப்பாய்ச்‌ சொல்லப்படுகிறது - ஆயினும்‌ 
ஏற்கனவே பல பெண்கள்‌ இருந்தனர்‌ என்று நாம்‌ நம்புகிறோம்‌ (ஐக்கிய 
விருந்துகளைப்‌ பிறகு யார்‌ தயாரித்திருப்பார்கள்‌?). ஏற்கனவே ஒரு பெண்‌ 
உறுப்பினர்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம்‌ காண்கிறோம்‌ (அது நல்ல 
எடுத்துக்காட்டாக இல்லாவிடினும்‌): சப்பீராள்‌. “இது ஒரு தூண்டுதல்‌ 
ஆகும்‌, ஏனெனில்‌ சபை உறுப்பினர்‌ ஒவ்வொருவரின்‌ தேவைகளும்‌ 
சந்திக்கப்பட்டது; சபை தங்களில்‌ உள்ளவர்களில்‌ தேவைப்படுபவர்களைப்‌ 
போஷிப்பதைக்‌ காணும்பொழுது, சிலர்‌ சடையில்‌ சேரும்படித்‌ தூண்டப்‌ 
படுகின்றனர்‌. 

“சேருதல்‌” என்பதன்‌ சொல்லுக்குச்‌ சொல்லான விளக்கம்‌ “இணைதல்‌” 
என்பதாகும்‌. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்‌ “கூட்டமான வண்டியில்‌ தாவி 
ஏறிக்‌ கொள்ளுதல்‌” என்ற சொற்றொடரானது இக்கருத்தை விளக்கும்‌. 
“புகழ்மிக்க ஒரு இயக்கத்தில்‌ தன்னை இணைத்துக்‌ கொள்ளுதல்‌?” 
என்ற பொருள்‌ தருவதற்கு உங்கள்‌ பகுதியில்‌ ஏதேனும்‌ உருவகச்‌ 
சொற்கள்‌ இருக்கலாம்‌. £2“மற்றவர்கள்‌” என்பது சபையில்‌ இருந்த மற்ற 
உறுப்பினர்களைக்‌ குறிப்பதாகச்‌ சிலர்‌ எண்ணுகின்றனர்‌, இவர்கள்‌ 
அப்போஸ்தலர்களிடமிருந்து சற்று விலகியிருந்தனர்‌ என்றும்‌ எண்ணு 
கின்றனர்‌. மற்றும்‌ சிலர்‌, “மற்றவர்கள்‌” என்பது சில காலம்‌ சபையைவிட்டுத்‌ 
கனியாக விலகிச்‌ சென்ற கிறிஸ்துவின்‌ எதிரிகளைக்‌ குறிக்கிறது என்று 
எண்ணுகின்றனர்‌. ஆயினும்‌ கொடுக்கப்பட்ட விளக்கத்தையே நான்‌ தெரிவு 
செய்கிறேன்‌. “சேர” என்ற வினைச்‌ சொல்லானது “இணைந்து கொள்ள” 
என்றே பொருள்படுகிறது (K]Vயிலும்‌ இது சுட்டிக்காட்டப்படுறது). சபை 
என்பது “சேர்ந்து” கொள்வது என்ற எண்ணமுடையவர்களுக்கும்‌, சபை 
என்பது “சேர்க்கப்படும்‌” இடமாகும்‌ (வ. 14) என்ற எண்ணமுடைய 
வார்களுக்கும்‌ இடையில்‌ ஒரு முரண்பாடு நிலவுகிறது என்று நான்‌ 
நம்புகிறேன்‌. (நடபடிகள்‌ 2:47ன்‌ குறிப்புகளைக்‌ காணவும்‌.) ““அனனியாவும்‌ 
சப்பீராளும்‌ உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாயிருந்தார்களா?” மற்றும்‌ 
“அவர்கள்‌ இழந்துபோகப்பட்டார்களா அல்லது இரட்சிக்கப்பட்டார்‌ 
களா?” என்பதுபற்றி விளக்கவுரையாளர்கள்‌ இடர்ப்பாடு அடைகின்றனர்‌. 
அனனியாவும்‌ சப்பீராளும்‌ கிறிஸ்தவர்கள்‌ அல்ல, சபையின்‌ உறுப்பினர்கள்‌ 
அல்ல என்று எண்ணுவதற்குக்‌ காரணம்‌ எதுவும்‌ இல்லையென்றே நான்‌ 
நம்புகிறேன்‌. சபை ஒழுங்குமுறை என்பது சபையின்‌ உறுப்பினர்‌ 
களுக்குத்தானே தவிர உறுப்பினரல்லாதவர்களுக்கல்ல (1 கொரி. 5:9-11). 
மேலும்‌, அவர்கள்‌ மனந்திரும்பியதற்கான சான்று எதுவும்‌ நாம்‌ காண 
வில்லை, எனவே மறு வாழ்க்கையில்‌ அவர்களுக்கிடமுண்டு என்பதற்கான 


298 


ஆதாரம்‌ எதுவும்‌ வசனத்தில்‌ காணப்படவில்லை. ஆயினும்‌, இந்நிகழ்ச்சியில்‌ 
இது முக்கியக்‌ கருத்தல்ல, அநேக சமயங்களில்‌ போல, இதிலும்‌ நாம்‌ 
“தேவனே நியாயாதிபதியாக உள்ளார்‌” என்று கூறலாம்‌. 


299 


மனிதன்‌ “ஒல்லை” என்று 
கூறும்பொழுது தேவன்‌ “ஆம்‌” 
என்று கூறுகீன்றூர்‌ 
[5:12-42] 


கடந்த பல ஆண்டுகளாக, கிறிஸ்தவத்தை அழிப்பதற்குச்‌ 
சர்வாதிகார அரசாங்கங்கள்‌ முயற்சி செய்திருக்கின்றன. 
கிறிஸ்தவத்தின்‌ தொடக்க நாட்களில்‌, ரோமாபுரி அரசாங்‌ 
கத்தின்‌ வல்லமை, சபைக்கு எதிராகக்‌ திருப்பி விடப்பட்டது. 
சமீபகால வரலாற்றில்‌, கம்யூனிசமானது கிறிஸ்தவத்தின்‌ 
செல்வாக்கை ஒன்றுமற்றதாக்குவதற்குக்‌ கடினமாகப்‌ பிரயாசப்‌ 
பட்டது. இயேசுவோ அல்லது அவருடைய அப்போஸ்தலர்‌ 
களோ புரட்சியாளர்கள்‌' அல்ல என்பதை இந்த அமைப்புகளின்‌ 





தலைவர்கள்‌ உணரக்‌ தவறினர்‌! 

பொதுவாக மேற்கத்திய உலகிலும்‌, குறிப்பாக அமெரிக்க 
ஐக்கிய நாட்டிலும்‌, கிறிஸ்தவத்தை நாம்‌ ஜனநாயகத்தோடு 
சமமாக வைக்கிறோம்‌, ஆனால்‌ எந்த வகையான ஒரு அரசாங்க 
அமைப்பு முறையின்‌ மேலும்‌, இயேசு தமது அங்கீகாரத்தின்‌ 
முத்திரையை இடவில்லை. அடக்குமுறை அமைப்பின்கழ்‌ 
இருப்பதைக்‌ காட்டிலும்‌, சுதந்திரமான அமைப்பின்கழ்‌ நமது 
மார்க்கத்தை நடைமுறைப்‌ படுத்துவது சுலபமாய்‌ உள்ளது, 
ஆனால்‌ அரசாங்கம்‌ எவ்வகையாயிருப்பினும்‌, அதற்கு நாம்‌ 
நல்ல குடிமக்களாயிருக்க வேண்டும்‌ என்றுதான்‌ வேதாகமம்‌ 
நமக்குப்‌ போதிக்கின்றது. பவுல்‌ பின்வருமாறு எழுதுகையில்‌, 
ரோமாபுரி இவ்வுலகத்தைத்‌ தனது இரும்புப்‌ பிடிக்குள்‌ 
வைத்திருந்தது, கொடிய சர்வாதிகாரியான நீரோ இராயன்‌ 
அதன்‌ அரியணையில்‌ இருந்தான்‌: 


200 


எந்த மனுஷனும்‌ மேலான அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கழ்ப்படியக்கடவன்‌; ஏனென்றால்‌, தேவனாலேயன்றி 
ஒரு அதிகாரமுமில்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள்‌ 
தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால்‌ 
அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன்‌ தேவனுடைய 
நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான்‌; அப்படி எதிர்த்து 
நிற்கிறவர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே ஆக்கினையை 
வருவித்துக்‌ கொள்ளுகிறார்கள்‌. மேலும்‌ அதிகாரிகள்‌ 
நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்ரியைகளுக்கே பயங்கரமா 
யிருக்கிறார்கள்‌; ஆகையால்‌ நீ அதிகாரத்திற்குப்‌ பயப்‌ 
படாதிருக்கவேண்டுமானால்‌, நன்மை செய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ | /கழ்ச்சி உண்டாகும்‌. உனக்கு நன்மை உண்டா 





கும்‌ பொருட்டு, அவன்‌ தேவ ஊழியக்காரனாயிருக்‌ 
கிறான்‌. நீ தமை செய்தால்‌ பயந்திரு; பட்டயத்தை அவன்‌ 
விருதாவாய்ப்‌ பிடித்திருக்கவில்லை; தீமை செய்கிற 
வன்மேல்‌ கோபக்கினை வரப்பண்ணும்படி, அவன்‌ 
நீதியைச்‌ செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்‌ 
கிறானே, ஆகையால்‌, நீங்கள்‌ கோபாக்கினையினிமிக்தம்‌ 
மாத்திரமல்ல, மனச்சாட்சியினிமித்தமும்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌ (ரோமர்‌ 13:1-5). 


“தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமுமில்லை; உண்டா 
யிருக்கிற அதிகாரங்கள்‌ தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்றெது” 
என்ற வாக்கியத்தைக்‌ கவனியுங்கள்‌. ஒவ்வொரு அரசாங்கமும்‌ 
தேவனுடைய அங்கீகாரத்தைப்‌ பெற்றுள்ளது என்றும்‌, அது 
தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறது என்றும்‌ இது 
பொருள்படாது.” நீண்ட நாட்களுக்கு முன்பு, மனித குலத்தின்‌ 
நன்மைக்காக தேவன்‌ மக்களின்‌ அரசாங்கத்தை அறிமுகப்‌ 
படுத்தினார்‌ என்றே இது பொருள்படும்‌. மக்களின்‌ அரசாங்கம்‌ 
இல்லையேல்‌, அராஜகமும்‌, பெருங்குழப்பமும்‌ ஆளுகை 
புரியும்‌. இதற்கு விதிவிலக்குகள்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ பொது 
விதியாக, ஓவ்வொரு அரசாங்கமும்‌ (அது எவ்வளவோ அநீதி 
யானதாய்‌ இருந்தாலும்‌), சட்டங்களைப்‌ பின்பற்றுவோருக்கு 
வெகுமதிகளையும்‌, அவைகளை மீறுவோருக்குத்‌ தண்டனை 
யையும்‌ அளிக்கின்றன. 

அரசாங்கத்தைப்‌ பொருத்தமட்டில்‌, நமது கடமைகளை 
மூன்று வார்த்தைகளில்‌ சுருக்கமாகக்‌ கூறலாம்‌ - செலுத்துங்கள்‌, 


301 


ஜெபியுங்கள்‌, கீழ்ப்படியுங்கள்‌ (ஷு, pray and obey): (1) நாம்‌ 
வரியைச்‌ செலுத்த வேண்டும்‌. இதை மத்‌. 22:17-21ல்‌ இயேசு 
தெளிவாக்கியுள்ளார்‌, பவுலும்‌ இதை ரோமர்‌ 13:6, 7ல்‌” மறுபடி 
யும்‌ வலியுறுத்தியுள்ளார்‌. (2) அரசாங்கத்தின்‌ எல்லா அதிகாரி 
களுக்காகவும்‌ நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌ (1 கீமோ. 2:1, 2). 
(3) நாம்‌, நாட்டின்‌ சட்டங்களுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. 
பவுலின்‌ தெளிவான உபகேசக்கதோடு கூட, பேதுருவும்‌, “நீங்கள்‌ 
மனுஷருடைய கட்டளைகள்‌ யாவற்றிற்கும்‌ கர்த்தர்‌ நிமித்தம்‌ 
கீழ்ப்படியுங்கள்‌, மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலுஞ்‌ 
சரி, ... அதிகாரிகளுக்கானாலுஞ்சரி கீழ்ப்படியுங்கள்‌ ... இது 
தேவனுடைய சித்தமாயிருக்கிறது” (1 பேது. 2:13-15) என்று 
குறிப்பிட்டார்‌. மேலும்‌ உண்மையான கீழ்ப்படிதல்‌ என்பது 
கனம்‌ பண்ணுதலையும்‌ உள்ளடக்கியுள்ளது என்றும்‌ பேதுரு 
குறிப்பிட்டார்‌. அவர்‌, “ராஜாவைக்‌ கனம்பண்ணுங்கள்‌” என்று 
கூறினார்‌ (1 பேது. 2:17). சில மொழிபெயர்ப்புகள்‌ “கனம்‌ 
பண்ணுதல்‌” என்பதை “மரியாதை செலுத்துதல்‌” என்று 
பெற்றுள்ளன. “ஆனால்‌ அரசாங்கத்தின்‌ தலைவர்‌ எனது 
மரியாதையைப்‌ பெறத்‌ தகுதியற்றவராயிருந்தால்‌ என்ன 
செய்வது?” என்று சிலர்‌ எதிர்க்கலாம்‌. பேதுருவால்‌ பேசப்பட்ட 
“ராஜா”, நீரோ என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. அந்த நபருக்கு 
நீங்கள்‌ மரியாதை அளிக்காவிட்டால்‌, அந்நபரின்‌ பதவிக்கு 
மரியாதை அளியுங்கள்‌. 

நமது தற்போதைய பாடத்திற்கு, புதிய ஏற்பாட்டின்‌ 
அடிப்படை உபதேசம்‌ ஒரு பின்னணியாகப்‌ பயன்படுகிறது. 
இந்தப்‌ பாடத்தில்‌, சில கேள்விகளை நாம்‌ பரிசோதிக்க 
விரும்புகின்றோம்‌: நாட்டின்‌ சட்டத்திற்கு நாம்‌ கீழ்ப்படியக்‌ 
கூடாத நேரம்‌ என்று ஒன்று உள்ளதா? அதிகாரத்தில்‌ உள்ளவர்‌ 
களுக்கு சில வேளைகளில்‌ நாம்‌ கீழ்ப்படியக்‌ கூடாதென்றால்‌, 
மற்ற வேளைகளில்‌ நாம்‌ எவ்விதத்தில்‌ நடந்து கொள்ள 
வேண்டும்‌? நமது வசனப்பகுதியாகிய 5:12-42ஐத்‌ திருப்புகை 
யில்‌, மேற்கூறிய சிந்தனைகளை உங்கள்‌ இருதயத்தில்‌ வைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 

சப்பாணியாயிருந்த பிச்சைக்காரனைக்‌ குணப்படுத்திய 
பிறகு, பேதுருவும்‌ யோவானும்‌ கைது செய்யப்பட்டபோது, 
சனதெரீன்‌ சங்கத்தார்‌, “இயேசுவின்‌ நாமத்தைக்‌ குறித்து 











302 


எவ்வளவும்‌ பேசவும்‌ போதிக்கவும்‌ கூடாதென்று அவர்களுக்‌ 
குக்‌ கட்டளையிட்டார்கள்‌” (4:18). அதற்கு அப்போஸ்தலர்கள்‌ 
ஆலோசனை சங்கத்தாரிடம்‌, தேவனுக்குச்‌ செவி கொடுக்கிற 
தைப்‌ பார்க்கிலும்‌, அவர்களுக்குச்‌ செவி கொடுக்கிறது 
நியாயமாயிருக்குமோ? என்று கேட்டார்கள்‌ (வ. 19), மேலும்‌ 
அவர்கள்‌, “தேவ வசனத்தைத்‌ தைரியமாய்ச்‌ சொன்னார்கள்‌” 
(வ. 31). இவ்விதமாய்‌ இப்பாடம்‌ தொடங்குகின்றது... 


... அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடை 
யாளங்களும்‌ அற்புதங்களும்‌ ஜனங்களுக்குள்ளே செய்ய ப்‌ 
பட்டது. எல்லாரும்‌ ஒருமனப்பட்டுச்‌ சாலமோனுடைய 
மண்டபத்தில்‌ இருந்தார்கள்‌. மற்றவர்களில்‌ ஒருவரும்‌ 
அவர்களுடனே சேரத்‌ துணியவில்லை. ஆகிலும்‌ ஜனங்கள்‌ 
அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள்‌. திரளான 
புருஷர்களும்‌ ஸ்திரீகளும்‌ விசுவாசமுள்ளவர்களாகிக்‌ 
கர்த்தரிடமாக அதிகமதிகமாய்ச்‌ சேர்க்கப்பட்டார்கள்‌ 
(5:12-14). 


வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதென்றால்‌, எந்தச்‌ செயலினால்‌ 
முதலில்‌ பேதுருவும்‌ யோவானும்‌ உபத்திரவமடைந்தார்களோ, 
அந்தச்‌ செயலையே அப்போஸ்தலர்கள்‌ மிகவும்‌ சரியாகச்‌ 
செய்து கொண்டி ருந்தனர்‌. 


பொது மக்களிடையே மதிப்பு (5:15, 16) 
வசனம்‌ 15 மற்றும்‌ 16ல்‌ அப்போஸ்கலார்களின்‌ வல்லமையும்‌, 
பொது மக்களிடையே அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த மதிப்பும்‌ 
முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளன: 


... பிணியாளிகளைப்‌ படுக்கைகளின்மேலும்‌ கட்டில்களின்‌ 
மேலும்‌ கிடத்தி, பேதுரு நடந்து போகையில்‌ அவனுடைய 
நிமலாகிலும்‌ அவர்களில்‌ சிலர்மேல்‌ படும்படிக்கு, 
அவர்களை வெளியே வீதிகளில்‌ கொண்டுவந்து வைத்தார்‌ 
கள்‌. சுற்றுப்‌ பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள்‌ 
பிணியாளிகளையும்‌ அசுத்த ஆவிகளால்‌ வாதிக்கப்பட்ட 
வார்களையும்‌ எருசலேமுக்குக்‌ கொண்டு வந்தார்கள்‌; 





அவர்களெல்லாரும்‌ குணமாக்கப்பட்டார்கள்‌. 


303 


அப்போஸ்தலர்களின்‌ மதிப்பு பரவியபோது, எல்லாப்‌ 
பக்கங்களிலுமிருந்து மக்கள்‌ தங்களிடையே இருந்த பிணி 
யாளிகள்‌ மற்றும்‌ அசுத்த ஆவியால்‌ வாதிக்கப்பட்டவர்கள்‌” 
ஆகியோரைக்‌ கொண்டு வரத்‌ தொடங்கினர்‌. அப்போஸ்தலர்‌ 
களும்‌ மற்ற கிறிஸ்தவர்களும்‌ இருந்த இடத்தில்‌ அவர்கள்‌ 
யாவரும்‌ வர முடியாதபடி கூட்டம்‌ அதிகமாயிருந்தபடியால்‌, 
“பேதுரு நடந்துபோகையில்‌£ அவனுடைய நிழலாகிலும்‌ 
அவர்களில்‌ சிலர்மேல்‌ படும்படி” (வ. 15) அப்போஸ்தலர்கள்‌ 
செல்லும்‌ பாதைகளில்‌ வரிசையாக நின்றனர்‌. பேதுருவின்‌ நிழல்‌ 
யாருக்கேனும்‌ உதவியதா என்று நான்‌ அறியவில்லை. ஒருமுறை 
இயேசுவினுடைய வஸ்திரத்தின்‌ ஓரம்‌ இவ்வித உதவி புரிந்தது 
(மத்‌. 9:20-22; 14:36), மற்றும்‌ வேறொரு முறை, பவுலின்‌ 
சரீரத்திலிருந்த உறுமால்கள்‌ மற்றும்‌ கச்சைகள்‌ சிலரைக்‌ 
குணப்படுத்த உதவின (19:11, 12). ஒருவேளை, மக்கள்‌ 
பிணியாளிகளை அங்கே விட்டு வைப்பதே அவர்களுக்கு 
நன்மை அளிக்கும்‌ என்று எண்ணியிருக்கலாம்‌” - பிறகு, 
அப்போஸ்தலர்கள்‌ அவ்வழியே வரு ம்போது, அவர்கள்‌ நின்று 
வேறு முறைகளில்‌ அவர்களைக்‌ குணப்படுத்தியிருப்பார்கள்‌. 
அது எப்படி நடைபெற்றிருப்பினும்‌, பிணியாளிகள்‌ மற்றும்‌ 
வாதிக்கப்பட்ட அவர்களெல்லாரும்‌ குணமாக்கப்பட்டனர்‌. 
இன்றைய நாட்களில்‌ “குணமளிக்கும்‌ கூட்டங்கள்‌” முடிந்த 
பிறகு உடல்‌ ஊனமுற்றவர்கள்‌ இருதயம்‌ உடைந்த நிலையில்‌, 
தங்கள்‌ காதுகளில்‌ “உன்னிடத்தில்‌ போதிய அளவு விசுவாசம்‌ 
இல்லை!” என்ற வார்த்தைகள்‌ ரீங்காரமிட, வெளிச்‌ செல்லு 
வதை அடிக்கடி நாம்‌ காணுகின்றோம்‌. இவைகள்‌ புதிய ஏற்பாடு 
எழுதப்பட்ட காலங்களில்‌ நடந்தவைகளுக்கு முரண்பாடாய்‌ 
உள்ளன. இயேசுவும்‌ அப்போஸ்தலர்களும்‌ தங்களின்‌ 
குணமாக்கும்‌ வரங்களைப்‌ பயன்படுத்தியபோது, அவர்கள்‌ 
கோல்வியடையவில்லை. 

ஒவ்வொரு அற்புதமும்‌ “இயேசுவின்‌ நாமத்தினாலேயே” 
நிகழ்த்தப்‌ பெற்றது (3:6, 16; 4:10), மற்றும்‌ ஒவ்வொரு பிரசங்‌ 
கமும்‌, “நாம்‌ இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின்‌ கீழெங்கும்‌ 
அவருடைய நாமமே கட்டளையிடப்பட்டுள்ளது” (4:12) 





என்பதை அறிவித்தன. அப்போஸ்தலா்களின்‌ மதிப்பு வளர்ந்த 
தும்‌, அத்துடன்‌ அவர்கள்‌ சனதெரீன்‌ சங்கத்தின்‌ பிரகடனத்‌ 


304 


திற்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ போன துணிவும்‌ இணைந்து அவர்களை 
மறுபடியும்‌ ஆலோசனைச்‌ சங்கத்திற்கு முன்பு நிறுத்த வைத்தன. 


சிறைச்சாலை (5:17, 18) 

“அப்பொழுது பிரதான ஆசாரியனும்‌” அவனுடனேகூ! 
இருந்த சதுசேய” சமயத்தா''ரனைவரும்‌ எழும்பி, பொறாமை 
யினால்‌'' நிறைந்து, அப்போஸ்தலர்களைப்‌ பிடித்து, பொது 
வான சிறைச்சாலையிலே வைத்தார்கள்‌” (வ. 17, 18). இந்த 
வேளையில்‌ பேதுருவும்‌ யோவானும்‌ மட்டுமல்லாது, எல்லா 
அப்போஸ்தலர்களும்‌ சிறைச்சாலையில்‌ வைக்கப்பட்டனர்‌. 
மூல பாஷையில்‌ “பொதுவான சிறைச்சாலையில்‌ அவர்களை 
வைக்கார்கள்‌” என்பது சொல்லுக்குச்‌ சொல்‌ “வெளிப்படை 
யாக அவர்களைக்‌ காவலில்‌ வைத்தார்கள்‌” என்று பொருள்‌ 
படும்‌. அப்போஸ்கலர்களை வெளிப்படையாகக்‌ கைது செய்து, 
அவர்களைக்‌ குற்றவாளிகளைப்போலப்‌ பொதுவான சிறையில்‌ 
வைத்து அதன்மூலம்‌ அவர்களை அவகீர்த்தியடையப்பண்ண 
அவர்கள்‌ முயற்சி செய்தனர்‌. 





அதிகாரத்தோடு அறிவித்தல்‌ (5:19-21௮) 
தேவன்‌ வேறு திட்டங்கள்‌ வைத்திருந்தார்‌. “கர்த்தருடைய 
தூதன்‌”? இராத்திரியிலே சிறைச்சாலையின்‌ கதவுகளைத்‌ திறந்து, 
அப்போஸ்கலர்களை விடுவித்தான்‌” (வ. 19௮). வாசல்களைக்‌ 
காக்கிறவார்கள்‌ அறியாமல்‌ இது எவ்விதம்‌ நிறைவேற்றப்பட்ட 
தென்று நமக்குக்‌ கூறப்படவில்லை. ஒருவேளை அதிகாரம்‌ 12ல்‌ 
பேதுரு விடுவிக்கப்பட்டதன்‌ விபரங்கள்‌ போலவே இதுவும்‌ 
இருக்கலாம்‌. 
அவர்களின்‌ சுயபாதுகாப்பிற்காகக்‌ கர்த்தருடைய தூதன்‌ 
அவர்களை விடுதலையாக்கவில்லை, ஆனால்‌ இரட்சிப்பின்‌ 
செய்தியானது தொடர்ந்து பிரசங்கிக்கப்படுவதை உறுதி 
யாக்கவே அவர்களை விடுதலையாக்கினான்‌. ... அவர்களை 
வெளியே கொண்டு வந்து: “நீங்கள்‌ போய்‌, தேவாலயத்திலே 
நின்று, இந்த ஜீவவார்த்தைகள்‌ எல்லாவற்றையும்‌ ஜனங்‌ 
களுக்குச்‌ சொல்லுங்கள்‌” என்றான்‌ (வ. 19ஆ, 20). “இந்த ஜீவ 
வார்த்தைகள்‌ எல்லாவற்றையும்‌” என்பது ஆவிக்குரிய வாழ்க்‌ 





305 


கையின்‌ ஊற்றாகிய இயேசுவைப்பற்றிப்‌ பேசும்‌ ஒரு உருவக 
நடையாகும்‌ (யோவா. 1:4; 6:68; 14:6) மற்றும்‌ நாம்‌ கிறிஸ்து 
வுக்குள்‌ பெறுகின்ற வாழ்க்கையையும்‌ இது குறிக்கின்றது! 

ஏறக்குறைய சூரிய உதய நேரத்தின்போது அப்போஸ்தலார்‌ 
கள்‌ விடுவிக்கப்பட்டனர்‌. எருசலேமின்‌ சிறையில்‌ அடைக்கப்‌ 
பட்டு, ஓரிரவை அங்கு நான்‌ செலவிட்டிருந்தால்‌, நன்றாகக்‌ 
குளித்து, உடைமாற்றி, தூங்குவதற்கு அமைதியான இடம்‌ 
ஒன்றை நான்‌ நாடியிருப்பேன்‌. ஆயினும்‌, அப்போஸ்தலர்கள்‌ 
கர்த்தரிடமிருந்து ஒரு கட்டளையைப்‌ பெற்றிருந்தனர்‌. 
நகரத்தில்‌ அவர்களுக்கு மிகுந்த அபாயத்தை விளைவிக்கும்‌ 
இடத்திற்குச்‌ செல்லவும்‌, தங்களுடைய அபாயம்‌ விளைவிக்கும்‌ 
செயலில்‌ ஈடுபடவும்‌, அவர்கள்‌ சற்றும்‌ நேரத்தைக்‌ கடத்தாமல்‌ 
சுறுசுறுப்பாகச்‌ செயல்பட்டனர்‌! “அவர்கள்‌ அகைக்கேட்டு, 
அதிகாலமே தேவாலயத்தில்‌ பிரவேசித்துப்‌ போதகம்‌ 
பண்ணினார்கள்‌” (வ. 21௮). 


பெரும்‌ பயம்‌ (5:21ஆ-25) 

அப்போஸ்தலர்கள்‌ யாவரும்‌ தேவாலயத்திற்குச்‌ சென்று 
கொண்டிருக்க, பிரதான ஆசாரியரும்‌ அவருடன்‌ இருந்தவர்‌ 
களும்‌ ஒன்றுகூடி ஒரு யுத்த ஆலோசனையில்‌ ஈடுபட்டனர்‌. 
இந்தச்‌ சூழ்நிலையில்‌ ஒரு நகைச்சுவை உணர்வின்‌ சாரம்‌ 
இருப்பதைக்‌ காணலாம்‌: இயேசுவைப்பற்றிப்‌ பிரசங்கிப்பதற்கு 
ஒரு முடிவைக்‌ கொண்டு வருவது எப்படி என்று முடிவு செய்ய 
ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ கூடிய அதே வேளையில்‌, அவர்கள்‌ 
கைது செய்திருந்த மனிதர்கள்‌ சில நூறு அடிகள்‌ தொலைவில்‌ 
இயேசுவைப்‌ பிரசங்கித்துக்‌ கொண்டிருந்தனர்‌! 

“பிரதான ஆசாரியனும்‌ அவனுடனே கூட இருந்தவர்களும்‌ 
வந்து, ஆலோசனைச்‌ சங்கத்தாரையும்‌ இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
மூப்பர்‌” எல்லாரையும்‌ வரவழைத்து, அப்போஸ்தலர்களைக்‌ 
கொண்டுவரும்படி சிறைச்சாலைக்குச்‌ சேவகரை அனுப்பினார்‌ 
கள்‌” (வ. 21ஆ). பலஸ்தீனத்தில்‌ மிகுந்த பலம்‌ கொண்ட ஒரு 
அமைப்பானது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகியது. 





சேவகர்‌'” போய்‌, சிறைச்சாலையிலே அவர்களைக்‌ 


காணாமல்‌, திரும்பி வந்து: சிறைச்சாலை மிகுந்த 


306 


பத்திரமாய்ப்‌ பூட்டப்பட்டிருக்கவும்‌, காவற்காரர்‌ 
வெளியே கதவுகளுக்குமுன்‌ நிற்கவும்‌ கண்டோம்‌; 
திறந்தபொழுதோ உள்ளே ஒருவரையும்‌ காணோம்‌ என்று 
அறிவித்தார்கள்‌ (வ. 22, 23). 


அவர்கள்‌ ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ பார்த்து, என்ன நடந்தது 
என்று ஆச்சரியப்படுவதை நீங்கள்‌ காண விரும்பவில்லையா? 
“இந்தச்‌ செய்தியை ஆசாரியனும்‌ தேவாலயத்தைக்‌ காக்கிற 
சேனைத்‌ தலைவனும்‌ பிரதான ஆசாரியர்களும்‌ கேட்ட 
பொழுது, இதென்னமாய்‌ முடியுமோ என்று, அவர்களைக்‌ 
குறித்துக்‌ கலக்கமடைந்தார்கள்‌!” (வ. 24). அவர்கள்‌ அநேக 
கேள்விகளால்‌ குழப்பமடைந்தனர்‌: ஒருவரும்‌ அறியாதபடி 
தப்பித்துச்‌ செல்லமுடிந்த இந்த மனிதர்கள்‌ எத்தகையவர்கள்‌? 
அவர்கள்‌ எப்படித்‌ தப்பித்தனர்‌ (கேவாலயத்துச்‌ சேவகார்களில்‌ 
யாரேனும்‌ அல்லது சனதெரீன்‌ சங்கத்தில்‌ இருந்தவர்களில்‌ கூட 
எவரேனும்‌ அவர்களுக்கு இரக்கம்‌ காட்டியிருக்கக்‌ கூடுமோ)? 
இப்பொழுது அவர்கள்‌ எங்கே இருக்கின்றனர்‌? இவை 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, “இதிலிருந்து என்ன உண்டாகும்‌.” 
இதென்னமாய்‌ முடியும்‌? 

அவர்கள்‌ பதில்கள்‌ பெற இடர்ப்பாடு அடைந்து கொண் 
டிருக்கையில்‌, அப்பொழுது ஒருவன்‌ வந்து: “இதோ, நீங்கள்‌ 
காவலில்‌ வைத்த மனுஷர்‌ தேவாலயத்திலே நின்று ஜனங்‌ 
களுக்குப்‌ போதகம்பண்ணுகிறார்கள்‌” என்று அவர்களுக்கு 
அறிவித்தான்‌ (வ. 25). அவர்கள்‌ அநேகமாய்‌ அவர்களின்‌ காது 
களையே நம்ப முடியாமல்‌ இருந்திருக்கும்‌. அப்போஸ்தலர்கள்‌ 
நகரத்தை விட்டு வெளியேறுவதற்காகவே தப்பித்திருப்பார்கள்‌ 
என்று அவர்கள்‌ யூகித்திருப்பார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ கூடி 
யிருந்த இடத்திலிருந்து கல்லெறி தூரத்தில்‌ அம்மனிதர்கள்‌ 
இருந்துகொண்டு - செய்யக்‌ கூடாதென்று அவர்கள்‌ கட்டளை 
யிட்டகைச்‌ செய்து கொண்டிருந்தனர்‌! 





பரிவு காட்டுதல்‌ (5:26) 
ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ தேவாலயத்துச்‌ சேவகரிடம்‌ 
உடனடியாக அப்போஸ்கலர்களை மறுபடியும்‌ பிடித்து வரும்‌ 
படிக்‌ கட்டளையிட்டனர்‌. மறுபடியும்‌ காட்சியில்‌ நகைச்சுவை 





307 


உணர்வு மிளிர்கிறது: “உடனே சேனைத்‌ தலைவன்‌ சேவக 
ரோடே கூடப்‌ போய்‌, ஜனங்கள்‌ கல்லெறிவார்களென்று 
பயந்ததினால்‌, பலவந்தம்‌ பண்ணாமல்‌ அவர்களை அழைத்துக்‌ 
கொண்டு வந்தான்‌” (வ. 26). சேனைத்‌ தலைவன்‌ பயந்திருந்ததை 
என்னால்‌ கற்பனை செய்ய முடிகின்றது. அவர்‌ கைது செய்ய 
வேண்டியிருந்த மனிதர்கள்‌ சப்பாணிகளை நடக்கவும்‌, அசுத்த 
ஆவிகளைத்‌ துரத்தவும்‌ முடிந்திருந்தது! மேலும்‌ அவர்கள்‌ 
யாருமே அறியாத வகையில்‌ அதிகபட்சக்‌ காவலில்‌ இருந்து 
தப்பிக்க முடிந்திருந்தது! அத்துடன்‌, மக்கள்‌ அவர்களைப்‌ 
பாராட்டினர்‌. அவர்‌ பேதுருவிடம்‌, “உங்கள்‌ உதவி எனக்குத்‌ 
தேவை. உங்களைக்‌ கொண்டுவரும்படி நாங்கள்‌ கட்டளை 
பெற்றுள்ளோம்‌. நாங்கள்‌ இகைச்‌ செய்யவில்லையென்றால்‌ 
தண்டனை பெற வேண்டியிருக்கும்‌. ஆனால்‌ நாங்கள்‌ இகைச்‌ 
செய்ய முயன்றாலோ, சூழ்நிலை மோசமாகக்‌ கூடும்‌! உண்மை 
யில்‌, நான்‌ யோசனைகளுக்குத்‌ திறந்தமனமுள்ளவனாயிருக்‌ 
கிறேன்‌!” என்று மென்குரலில்‌ பேசுவதை என்னால்‌ கற்பனை 
செய்ய முடிகிறது. பேதுரு புன்னகைத்தவாறே, “ஒன்றும்‌ 
பிரச்சனையில்லை! நாங்கள்‌ உங்களுடன்‌ வருகிறோம்‌” என்று 
கூறுவதையும்‌ நான்‌ காண்கிறேன்‌. அந்த வார்த்தைகளை அவர்‌ 
மற்ற அப்போஸ்தலர்களிடம்‌ கூறவும்‌, அவர்கள்‌ அமைதியற்ற 
அந்தக்‌ கூட்டத்தின்‌ நடுவாக, ஆயுத பாணியான சேவகர்களின்‌ 
பின்னால்‌ அமைதியாகச்‌ சென்றனர்‌. 

“பலவந்தம்‌ பண்ணாமல்‌” என்ற வார்த்தைகளை உங்கள்‌ 











வசனப்‌ பகுதியில்‌ அடிக்கோடிட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. அப்போஸ்‌ 
குலாகள்‌, அதிகாரிகளை எதிர்த்திருக்க முடியும்‌, இவ்விதமாய்‌ 
அவர்கள்‌ தங்களைப்‌ பலவந்தம்‌ பண்ணும்படித்‌ தூண்டியிருக்க 
முடியும்‌. சுலபமாக அவர்கள்‌ ஒரு கலகத்தையும்‌ புரட்சியையும்‌ 
தொடங்கியிருக்க முடியும்‌. அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தை 
புறப்பட்டி ருந்தால்‌, தேவாலயத்துச்‌ சேவகர்கள்‌ கற்குவியலினடி 
யில்‌ புதையுண்டிருப்பார்கள்‌. அவர்கள்‌ இடர்ப்பாட்டுக்குக்‌ 
காரணமாயிருப்பதைத்‌ தேர்ந்து கொள்ளவில்லை. ஏன்‌? 
ஏனென்றால்‌, “வையப்படும்போது பதில்‌ வையாமலும்‌, பாடு 
படும்போது பயமுறுத்தாமலும்‌, நியாயமாய்த்‌ தீர்ப்புச்‌ 
செய்கிறவருக்குத்‌ தம்மை ஒப்புக்‌ கொடுத்த” (1 பேது. 2:23) 
ஒருவருடைய சீஷரா்களாய்‌ அவர்கள்‌ இருந்தனர்‌. இயேசு கைது 








308 


செய்யப்பட்டபோது, எதிர்த்து நிற்கவில்லை.” நடபடிகளின்‌ 
புத்தகத்தில்‌, அப்போஸ்தலர்கள்‌ கைது செய்யப்பட்ட வேளைகள்‌ 
யாவற்றிலும்‌ அவர்கள்‌ எதிர்த்து நிற்கவில்லை. தேவன்‌ அவர்களை 
சிறைச்சாலைக்குள்ளும்‌, சிறைச்சாலைக்கு வெளியிலும்‌ பயன்‌ 
படுத்த முடியும்‌. 


அழுத்தம்‌ (5:27, 28) 

கைது செய்த குழு அறையை நெருங்கிற்று. “அப்படி 
அவர்களை அழைத்துக்கொண்டுவந்து, ஆலோசனைச்‌ சங்கத்‌ 
துக்கு முன்பாக நிறுத்தினார்கள்‌” (வ. 27௮). அப்போஸ்கலர்கள்‌, 
யாராலும்‌ காணக்கூடாதபடித்‌ தப்பித்தது எப்படி என்பது 
உட்படப்‌ பல கேள்விகளை ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ 
கேட்டிருக்க முடியும்‌. ஆனால்‌ நிச்சயமாகவே அப்படிக்‌ 
கேட்கப்படவில்லை. அவர்கள்‌ சந்தேகப்பட்டிருக்கலாம்‌ 
ஆனால்‌ தங்கள்‌ சந்தேகம்‌ உறுதிப்படுத்தப்படுவதை அவர்கள்‌ 
விரும்பில்லை. 








மாறாக, கோபமடைந்த ஒரு பிரதான ஆசாரியர்‌, பேதுருவுக்கும்‌ 
யோவானுக்கும்‌ கொடுக்கப்பட்டிருந்த பிரகடனத்தை அவர்கள்‌ 
மீறியதற்காக அவர்களைக்‌ கடிந்து கொண்டார்‌. 





அப்பொழுது பிரதான ஆசாரியன்‌ அவர்களை நோக்கி: 
நீங்கள்‌ அந்த நாமத்தைக்‌ குறித்துப்‌ போதகம்‌ பண்ணக்‌ 
கூடாதென்று நாங்கள்‌ உங்களுக்கு உறுதியாய்க்‌ 
கட்டளையிடவில்லையா? அப்படியிருந்தும்‌, இதோ, 
எருசலேமை உங்கள்‌ போதகத்தினாலே நிரப்பி, அந்த 
மனுஷனுடைய இரத்தப்‌ பழியை எங்கள்மேல்‌ சுமத்த 
வேண்டுமென்றிருக்கிறீர்கள்‌ என்று சொன்னான்‌ (வ. 
27௮, 28). 


இரு குற்றச்சாட்டுகள்‌ அவர்களுக்கெதிராகக்‌ கொண்டு 
வரப்பட்டன: 

(1) இயேசுவின்‌ நாமத்தைக்‌ குறித்துப்‌ போதிக்கக்‌ கூடாது 
என்று ஆலோசனை சங்கத்தார்‌, அவர்களுக்குக்‌ கண்டிப்பான 
கட்டளையிட்டிருந்தனர்‌, ஆனால்‌ இதற்கு மாறாக, அப்போஸ்‌ 
தலர்கள்‌ தங்கள்‌ போதகத்தினால்‌ எருசலேமை நிறைத்‌ 
இருந்தனர்‌! இயேசுவின்‌ நாமமானது ஓவ்வொரு நாவிலும்‌ 


309 


இருந்தது! ஆலோசனை சங்கத்தின்‌ உறுப்பினர்கள்‌ இயேசுவின்‌ 
நாமத்தைக்‌ குறித்து அவதிப்பட்டனர்‌! அப்போஸ்தலா்களுக்கு 
இது எப்படிப்பட்ட பாராட்டுதலாறெது! சபை வளர்ச்சியின்‌ 
முக்யெமான “இரகசியங்களில்‌” இது ஒன்றாகும்‌: அதிகமாய்‌ 
விதைக்கும்‌ போது, அதிகமாய்‌ அறுவடையாறழெது! இன்றைய 
நாட்களில்‌ இயேசுவின்‌ போதகத்தினால்‌ இந்த உலகத்தை ... 
அல்லது நமது நாட்டை ... அல்லது நமது மாநிலத்தை ... அல்லது 
நமது நகரத்தையாவது நிறைத்தோம்‌ என்று சொல்லப்பட 
முடியுமென்றால்‌ அது எனக்கு எவ்வளவு விருப்பமானதாய்‌ 
உள்ளது! 











(2) அப்போஸ்தலர்கள்‌, இயேசுவின்‌ மரணத்திற்கு 
அங்கிருந்தவார்களைப்‌ பொறுப்பாளிகளாக்கினார்கள்‌ என்பது 
இரண்டாவது குற்றச்சாட்டாயிருந்தது: “அந்த மனுஷனுடைய 
இரத்தப்பழியை எங்கள்மேல்‌ சுமத்த வேண்டுமென்றிருக்கறீர்‌ 
கள்‌.” பிலாத்து, “இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான்‌ 
குற்றமற்றவன்‌, நீங்களே பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்ற 
போது, அவர்கள்‌ யாவரும்‌, “இவனுடைய இரத்தப்பழி எங்கள்‌ 
மேலும்‌ எங்கள்‌ பிள்ளைகள்‌ மேலும்‌ இருப்பதாக” என்று 
சத்தமிட்டி ருந்தனர்‌ (மத்‌. 27:24, 25). அவர்களுடைய கூற்றின்‌ 
படி அவர்களை அப்போஸ்தலர்கள்‌ நிலைநிறுத்துகையில்‌, 
அவர்கள்‌ மனம்‌ புண்பட்டனார்‌!"* 





இயேசுவினுடைய பெயரைக்கூடச்‌ சொல்லாத அளவுக்குப்‌ 
பிரதான ஆசாரியன்‌ இயேசுவின்மேல்‌ அவ்வளவாய்‌ வெறுப்‌ 
படைந்திருந்தார்‌: “நீங்கள்‌ அந்த நாமத்தைக்‌ குறித்துப்‌ போதகம்‌ 
பண்ணக்கூடாதென்று நாங்கள்‌ உங்களுக்கு உறுதியாய்க்‌ 
கட்டளையிடவில்லையா; ... அந்த மனிதனுடைய இரத்தப்‌ 
பழியை எங்கள்மேல்‌ சுமத்த வேண்டுமென்றிருக்கிறீர்கள்‌.... ” 





முன்னுரிமைகள்‌ (5:29) 
மீண்டுமொருமுறை அப்போஸ்தலர்கள்மேல்‌ அழுத்தம்‌ - 


நம்பமுடியாத அளவுக்கு அழுத்தம்‌ - செலுத்தப்பட்டது. 
அவர்கள்‌ பலமாக நின்றார்களா அல்லது சறுக்கி விழுந்தார்‌ 
களா? 


அதற்குப்‌ பேதுருவும்‌ மற்ற அப்போஸ்தலரும்‌: மனுஷ 


310 


ருக்குக்‌ கழ்ப்படி கிறதைப்‌ பார்க்கிலும்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்‌ 
படிகிறதே அவ௫ியமாயிருக்கிறது. நீங்கள்‌ மரத்திலே” 
தூக்கிக்‌ கொலை செய்த இயேசுவை” நம்முடைய 
பிதாக்களின்‌ தேவன்‌ எழுப்பி, இஸ்ரவேலுக்கு?! மனந்‌ 
இரும்புதலையும்‌ பாவமன்னிப்பையும்‌ அருளுகிறதற்காக, 
அவரை அதிபதியாகவும்‌,” இரட்சகராகவும்‌ தமது வலது 
கரத்தினாலே உயர்த்தினார்‌. இந்தச்‌ சங்கதிகளைக்குறித்து 
நாங்கள்‌ அவருக்குச்‌ சாட்சிகளாயிருக்கிறோம்‌; தேவன்‌ 
குமக்குக்‌ கீழ்ப்படிகிறவர்களுக்குத்‌”” தந்தருளின பரிசுத்த 
ஆவியும்‌ சாட்சி என்றார்கள்‌ (வ. 29-32). 


பேதுருவும்‌ மற்றவர்களும்‌ இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கும்‌ 
வேண்டுகோள்‌ விடுத்தார்கள்‌: ஆம்‌, அவர்கள்‌ இயேசுவுக்குச்‌ 
சாட்சி பகர்ந்ததாகக்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டிருந்தனர்‌. ஆம்‌, 
இயேசுவை சனதெரீன்‌ சங்கத்தார்‌ கொலை செய்ததாகக்‌ 
கூறியதாய்‌ அவர்கள்‌ குற்றம்‌ சாட்டப்பட்டி ர௬ுந்தனா்‌. உண்மை 
யில்‌, அவர்கள்‌, “நீங்கள்‌ மரத்திலே தூக்கிக்‌ கொலை செய்த 
இயேசுவை ...” என்று சனதெரீன்‌ சங்கத்தாரின்‌ முன்‌ கூறு 
வதற்குத்‌ தயங்கவில்லை. 

ஏன்‌ அவர்கள்‌ இவ்வளவாய்ப்‌ பயமின்றிப்‌ பேசினார்கள்‌? 
ஏனென்றால்‌ அவர்கள்‌ ஆவிக்குரிய வகையில்‌ சில முன்னுரிமை 
களை வைத்திருந்தனர்‌. முந்திய விசாரணையில்‌, பேதுருவும்‌ 
யோவானும்‌ தங்கள்‌ முன்னுரிமைகளை மறைமுகமாக 
நிலைநாட்டினர்‌: “தேவனுக்குச்‌ செவி கொடுக்கிறதைப்‌ 
பார்க்கிலும்‌ உங்களுக்குச்‌ செவி கொடுக்கிறது தேவனுக்கு 
முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்துப்‌ 
பாருங்கள்‌” (4:19). இப்பொழுது பேதுருவும்‌ மற்றவர்களும்‌ 
வேறு எவ்வித வார்க்கை அலங்காரத்தையும்‌ பயன்படுத்தாமல்‌ 
“மனுஷ்ருக்குக்‌ கீழ்ப்படிறெதைப்‌ பார்க்கிலும்‌ தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படிகிறதே அவசியமாயிருக்கிறது” (5:29) என்றே கூறினார்‌! 


பிரசங்கித்தல்‌ (5:30-32) 
பிறகு அவர்கள்‌ இயேசுவின்‌ மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌, 
மகிமைப்படுதல்‌ ஆகியவைபற்றி ஒரு சிறு பிரசங்கத்தைப்‌ 
பிரசங்கித்தனர்‌. பிறகு அவர்கள்‌ கூறிய எல்லா உண்மை 
களுக்கும்‌ (அவர்களை அற்புதங்கள்‌ நிகழ்த்தும்படி செய்த) 


311 


பரிசுத்த ஆவியானவரும்‌ சாட்சி என்ற உண்மையைக்‌ கூறி 
முடித்தனர்‌! ஆங்கிலத்தில்‌ இப்பிரசங்கத்தில்‌ மொத்தம்‌ 
அறுபத்தியெட்டு வார்த்தைகளே உள்ளன, (தமிழில்‌ 42 
வார்த்தைகளே உள்ளன),”” ஆனால்‌ இந்தச்‌ சில வார்த்தைகள்‌ 
ஆலோசனைச்‌ சங்கத்தாரை மூர்க்கமடையச்‌ செய்தது: இஸ்ர 
வேலுக்கு மனந்திரும்புகலும்‌ பாவமன்னிப்பும்‌ அருளப்பட்டது 
- இது இஸ்ரவேலர்கள்‌ மனந்திரும்பிப்‌ பாவ மன்னிப்புப்பெற 
வேண்டும்‌ என்று மறைமுகமாய்க்‌ குறிப்பிட்டது! அப்போஸ்‌ 
குலர்கள்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்தமையால்‌ பரிசுத்த ஆவியான 
வரைப்‌ பெற்றனர்‌ - இது ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ பரிசுத்த 
ஆவியைப்‌ பெறவில்லையென்றும்‌, அவர்கள்‌ தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படியவில்லை என்றும்‌ மறைமுகமாகக்‌ குறிப்பிட்டது!” 








ஆயினும்‌, அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவை 501௪ அதாவது 
இரட்சகா” என்று கூறிய வார்த்தைகளே எல்லாவற்றைப்‌ 
பார்க்கிலும்‌ அவர்களை அதிகமாக மூர்க்கமடையச்‌ செய்தது! 
உயிரைக்‌ காக்கும்‌ வைத்தியர்‌, அல்லது பிரச்சனைகளைத்‌ கூர்த்து 
வைக்கும்‌ தத்துவ ஞானிகள்‌ அல்லது நாட்டைக்‌ காக்கும்‌ 
தலைவர்கள்‌ ஆகியோருக்கு “இரட்சகர்‌” என்ற வார்த்தை 
பயன்படுத்தப்படுவது ஆலோசனை சங்கத்தாருக்குப்‌ பழக்‌ 
கமான ஒன்றாக இருந்தது. ஆயினும்‌ இயேசுவுக்கு அவ்‌ 
வார்த்தை பயன்படுத்துவது என்பது, அவரே தங்கள்‌ ஆத்து 
மாக்களை இரட்சிக்க முடியும்‌ என்று சொல்வது என்பது அவர்‌ 
களை அவமானத்தின்‌ உச்சிக்கே அழைத்துச்‌ சென்றதாயெது! 
முதன்முதல்‌ சுவிசேஷப்‌ பிரசங்கத்தை” பேதுரு பிரசங்கித்‌ 
ததைக்‌ கேட்ட யூதர்கள்‌ தங்கள்‌ “இருதயத்தில்‌ குத்தப்‌ 
பட்டார்கள்‌” (வ. 2:37). இப்பொழுதோ, பேதுருவும்‌ மற்ற 
அப்போஸ்தலர்களும்‌ சனதெரீன்‌ சங்கத்தாருக்குப்‌ பிரசங்கிக்‌ 
கையில்‌ “அவர்கள்‌ மூர்க்கமடைந்ததாக” (வ. 33௮) பதிவுகள்‌ 
கூறுகின்றன. ஆங்கிலத்தில்‌ இவ்விரண்டு வசனங்களும்‌ 
ஒன்றுபோலக்‌ காணப்பட்டாலும்‌, அவை ஒன்றல்ல. நடபடிகள்‌ 
2ல்‌ யூதர்கள்‌, தேவனுக்கு முன்பாகத்‌ தங்கள்‌ குற்றங்களை 
உணர்ந்தனர்‌: நடபடிகள்‌ 5ல்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ 
மதியீனமான மூர்க்கத்தால்‌ நிறைந்தனர்‌! “மூர்க்கமடைந்து” 
என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தை சொல்லுக்‌ 
குச்‌ சொல்‌ “அறுக்கப்பட்டு” என்று பொருள்படுகிறது; பேதுரு 








312 





ஒரு இரம்பத்தை எடுத்து அவர்களின்‌ இருதயத்தை அறுத்‌ 
குதுபோல்‌ அவர்கள்‌ உணர்ந்தனர்‌! அதிகாரம்‌ 7ல்‌ மட்டுமே 
இவ்வார்த்தை மறுபடியும்‌ காணப்படுகிறது, அங்கு ஸ்தேவான்‌ 
கூட்டத்தாருக்குப்‌ பிரசங்கம்‌ பண்ணினார்‌. வசனம்‌ 33, 
ஆலோசனைச்‌ சங்க உறுப்பினர்கள்‌ “அவர்களைக்‌ கொலை 
செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள்‌” என்று கூறுகிறது. 
அப்பொழுது அவர்கள்‌ தடை செய்யப்பட்டிராவிட்டால்‌, 
சந்தேகமின்றிப்‌ பின்னாளில்‌ ஸ்தேவானை அவர்கள்‌ கொலை 
செய்தது போலவே அப்போஸ்தலார்களையும்‌ வெளியே 
இழுத்துச்‌ சென்று கல்லெறிந்து கொன்றிருப்பார்கள்‌. 
மறுபடியும்‌ தேவன்‌ வேறு திட்டங்கள்‌ வைத்திருந்தார்‌.” 


ஒரு பரிசேயர்‌ (5:34-39) 
அப்போஸ்கலர்களைக்‌ கைது செய்யக்‌ தூண்டிய சதுசேயார்‌ 
களே அதிகமாய்க்‌ கலக்கமடைந்திருக்க வேண்டும்‌ (வ. 1). 
ஆலோசனைச்‌ சங்கத்திலிருந்த பரிசேயர்கள்‌ இதில்‌ உணர்வுப்‌ 
பூர்வமாய்‌ ஈடுபட்டிருக்க மாட்டார்கள்‌. சங்கத்தாரின்‌ கொலை 
செய்யும்‌ விருப்பத்தை நிறுத்த தேவன்‌ ஒரு பரிசேயரைப்‌ 
பயன்படுத்தினார்‌. “அப்பொழுது சகல ஜனங்களாலும்‌ கனம்‌ 


பெற்ற நியாயசாஸ்திரியாயெ கமாலியேல்‌ என்னும்‌ பேர்‌ 





கொண்ட ஒரு பரிசேயன்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தில்‌ எழுந்‌ 
திருந்து, அப்போஸ்தலரைச்‌ சற்றுநேரம்‌ வெளியே கொண்டு 
போகச்சொல்லி” (வ. 34). 

நடபடிகள்‌ நூலில்‌ இவ்விடத்தில்தான்‌ நாம்‌ முதன்‌ 
முதலாகப்‌ பரிசேயார்களைப்பற்றிப்‌ படிக்கிறோம்‌. தாராளக்‌ 
கொள்கையுடைய சதுசேயர்களுக்கு முரண்பாடாக, பரிசேயர்‌ 
கள்‌ தீவிரப்‌ பழைமைவாதக்‌ கொள்கையுள்ள குழுவாய்‌ 
இருந்தனர்‌. இவர்கள்‌ மனிதருடைய பாரம்பரியத்தையும்‌, 
மோசேயின்‌ பிரமாணத்தையும்‌ மக்கள்மேல்‌ சுமத்தியதால்‌ 
இவர்களை நாம்‌ “நியாயப்‌ பிரமாணிக்கர்கள்‌”””” என்று 
அழைக்கலாம்‌. 

சனதெரீன்‌ சங்கத்தில்‌ பெரும்பான்மையோர்‌ சதுசேயார்‌ 
களாய்‌ இருப்பினும்‌, அதில்‌ புகழ்மிக்க சில பரிசேயர்களும்‌ 
இருந்தனர்‌.” அவர்களுள்‌ கமாலியேல்‌”' என்பவர்‌ விசேஷ 


313 


மாய்க்‌ குறிப்பிடத்தக்க பரிசேயர்‌ ஆவார்‌. இஸ்ரவேலில்‌, கமாலி 
யேல்‌ மிகவும்‌ கனம்‌ பெற்ற போதகராயிருந்தார்‌. பின்னாளில்‌ 
அவர்‌ மரித்தபோது, “ரப்பான்‌ கமாலியேல்‌ மரித்துத்‌ 
போனதால்‌, நியாயப்பிரமாணத்திற்கு மரியாதை அற்றுப்‌ 
போயிற்று; பரிசுத்தமும்‌, கீட்டிலிருந்து விலகியிருத்தலும்‌ 
அவரது மரணத்தோடு மரித்துப்‌ போயிற்று” என்று கூறப்‌ 
பட்டது (வில்லியம்‌ பார்க்ளேயின்‌ மேற்கோளிலிருந்து). அவர்‌ 
அந்தக்‌ கூட்டத்தின்‌ கவனத்தை ஈர்த்து, அப்போஸ்தலர்களை 
வெளியே கொண்டுபோகச்‌ சொல்லி கட்டளையளித்தது 
அவருக்குத்‌ தரப்பட்ட மரியாதையைக்‌ காட்டுகின்றது. 
அப்போஸ்தலர்களை அங்கிருந்து அகற்றியதே சூழ்நிலை 
யைக்‌ கலைப்பதற்கான கமாலியேலின்‌ முதல்‌ படியாகும்‌. 
அவரது அடுத்த படி, ஆலோசனை சங்கத்தாருக்கு அவர்‌ 
தர்க்கரீதியாக விஷயத்தை உணர்த்தியது ஆகும்‌: 


.. இஸ்ரவேலே, இந்த மனுஷருக்கு நீங்கள்‌ செய்யப்‌ 
போகிறகைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌. ஏனென்‌ 
றால்‌ இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ்‌” என்பவன்‌ 
எழும்பி, தன்னை ஒரு பெரியவனாகப்‌ பாராட்டினான்‌; ”“ 
ஏறக்குறைய நானூறு பேர்‌ அவனைச்‌ சேர்ந்தார்கள்‌; 
அவன்‌ மடிந்து போனான்‌; அவனை நம்பின அனைவரும்‌ 
சிதறி அவமாய்ப்‌ போனார்கள்‌. அவனுக்குப்பின்பு, 
குடிமதிப்பின்‌ நாட்களிலே, கலிலேயனாகிய” யூதாஸ்‌ 
என்பவன்‌ எழும்பி, தன்னைப்‌ பின்பற்றும்படி அநேக 
ஜனங்களை இழுத்தான்‌; அவனும்‌ அழிந்து போனான்‌; 
அவனை நம்பியிருந்த அனைவரும்‌ சிதறடிக்கப்‌ 
பட்டார்கள்‌. இப்பொழுது நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லு 
கிறதென்னவென்றால்‌, இந்த மனுஷருக்கு ஒன்றுஞ்‌ 
செய்யாமல்‌ இவர்களை விட்டுவிடுங்கள்‌. இந்த யோசனை 
யும்‌, இந்தக்‌ கிரியையும்‌ மனுஷரால்‌ உண்டாயிருந்த 
தானால்‌ ஓழிந்துபோம்‌; தேவனால்‌ உண்டாயிருந்த 
தேயானால்‌ அதை ஒழித்துவிட உங்களால்‌ கூடாது; 
தேவனோடே போர்‌ செய்நறெவர்களாய்க்‌ காணப்படாத 
படிக்குப்‌ பாருங்கள்‌ என்றான்‌ (வ. 35-39). 








கமாலியேல்‌ தம்முடைய குறிப்புரையை “எச்சரிக்கையா 
யிருங்கள்‌”” என்ற வார்த்தைகளுடன்‌ துவக்கினார்‌ - வேறு 
வார்த்தைகளில்‌ சொல்வதானால்‌, “சற்று நின்று, நீங்கள்‌ என்ன 


314 


செய்கிறீர்கள்‌ என்று சிந்தித்துப்‌ பாருங்கள்‌” என்று ஆகிறது. 
அழிவை நோக்கி ஓடிக்‌ கொண்டிருப்பவர்களைச்‌ சற்று அமர்த்தி 
அவர்களின்‌ செய்கைகளுடைய விளைவைப்பற்றிப்‌ போது 
மான அளவு சிந்திக்க வைக்கலே பல வேளைகளில்‌ அவர்‌ 
களுக்கு உதவி செய்வதில்‌ சிறந்த வழியாகும்‌. “அவர்களை 
(அப்போஸ்தலார்களை) விட்டுவிடுங்கள்‌” என்பதே ஆலோ 
சனை சங்கத்தாருக்குக்‌ கமாலியேலின்‌ அறிவுரையாக இருந்தது. 
கிறிஸ்தவம்‌ என்பது “மனிதனால்‌” உண்டானதாயிருந்தால்‌ 
ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ அதை எதிர்த்து நிற்கத்‌ தேவை 
யில்லை; அது இயற்கையாகவே மரித்துவிடும்‌ என்பதே அவர்‌ 
வாதமாகும்‌ (இதற்கு அவர்‌ நன்கறியப்பட்ட இரண்டு 
சம்பவங்களைத்‌ தமது அறிவுரைக்கு ஆதாரமாகக்‌ காட்டினார்‌). 
மாறாக, கிறிஸ்தவம்‌ என்பது “தேவனால்‌” உண்டாயிருந்ததே 
யானால்‌, அவர்கள்‌ அதை எதிர்த்து நிற்பது அவர்களுக்கு 
நல்லதல்ல. அவர்களின்‌ எதிர்ப்புக்கு மாறாக அது வெற்றியடை 
யும்‌, அவர்கள்‌ “தேவனோடு போர்‌ செய்றெவர்களாய்‌”” 
காணப்படுவார்கள்‌. இவ்விதமாக அவர்‌, “இந்த மனுஷருக்கு 
ஒன்றுஞ்‌ செய்யாமல்‌ இவர்களை விட்டுவிடுங்கள்‌” என்று 
முடிவாகக்‌ கூறினார்‌. 

கிறிஸ்தவம்‌ வெற்றியடைந்து கொண்டிருந்ததாலும்‌, 
ஆலோசனைச்‌ சங்கத்தார்‌ தங்களை தேவனுக்கெதிராகப்‌ போர்‌ 
செய்து கொண்டிருக்றெவர்களாய்க்‌ கண்டதாலும்‌, கமாலி 
யேலை அவரது அறிவுரைக்காகப்‌ புகழ்ந்து, புதிய மார்க்கம்‌ 
எதனுடனும்‌ செயல்புரியும்‌ நுணுக்கத்திற்கு அவரது வார்த்தை 
களில்‌ இருந்து அணுகுமுறையைக்‌ காணும்படி அவர்கள்‌ 
தூண்டப்பட்டனர்‌. கமாலியேல்‌ தான்‌ கூறியது எதிலும்‌ தேவ 
ஆவியால்‌ ஏவப்பட்ட வராகக்‌ கூறவில்லை,” மற்றும்‌ அவரது 
வார்த்தைகள்‌ எதையும்‌, தவறான போதனைக்குச்‌ செயல்‌ 
படுத்தும்‌ விதமாக லூக்கா பதிவு செய்யவுமில்லை. கமாலி 
யேலின்‌ ஆலோசனைபற்றி ஜான்‌ லேங்‌ அவர்கள்‌ பின்வருமாறு 
சுட்டிக்காட்டுகிறார்‌: 





1. பின்கண்டவைகளைச்‌ செய்தால்‌ அது ஞானமற்றதாகும்‌: 
௮. எது வெற்றியடைகிறது அல்லது தோல்வியடை இறது 
என்பதின்‌ அடிப்படையில்‌ மட்டும்‌ நியாயந்‌ 
தீர்ப்பதற்கு ஒரு சாக்குப்போக்கு தேடுதல்‌.”” அல்லது 





315 


ஆ. உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு 
மாறுபட்டிருக்க ஒரு சாக்குப்போக்கு தேடுதல்‌.” 
11. பின்கண்டவைகளைச்‌ செய்தால்‌ அது ஞானமுள்ளதாகும்‌: 
அ. மற்றவர்களை நியாயந்தர்ப்பதில்‌ தாழ்மையைக்‌ 
காட்டப்‌ பழகுதல்‌, அல்லது 
ஆ. நியாயந்தீர்க்கும்‌ விஷயங்களில்‌ நம்மிலிருந்து 
மாறுபட்டிருப்பவர்களைக்‌ தயவுடன்‌ நடப்பித்தல்‌. 


7.34. மெக்கார்வீ அவர்கள்‌, “இவ்வியக்கமானது வன்முறை 
யினால்‌ அமிழ்த்தப்பட வேண்டுமா? ... என்று கமாலியேல்‌ 
தர்க்கம்‌ செய்தார்‌; இந்தக்‌ கண்ணோட்டத்தில்‌ அவரது 
அறிவுரை உறுதியாகவே நல்லதாகும்‌” என்று குறிப்பிட்டார்‌. 
ஒருவர்‌ தவறானவைகளைப்‌ போதிக்கும்‌ போது, அந்தத்‌ 
குவறைப்‌ போக்குவதற்கு நாம்‌ வன்முறையைப்‌ பயன்படுத்தும்‌ 
படி தேவன்‌ விரும்புவதில்லை; மாறாக சத்தியத்தைக்‌ கொண்டு 
நாம்‌ தவறை எதிர்த்து நிற்கும்படி யே தேவன்‌ விரும்புகிறார்‌. 

மார்க்கத்தின்‌ எல்லா சூழ்நிலைகளுக்கும்‌ பரிந்துரை 
செய்யும்படியாகக்‌ கமாலியேலின்‌ வார்த்தைகளை லூக்கா 
பதிவு செய்யவில்லையென்றால்‌, பிறகு ஏன்‌ இவ்விடத்தில்‌ 
அவைகளைப்‌ பதிவு செய்தார்‌? முதலாவதாக, தேவன்‌ இந்தப்‌ 
புகழ்பெற்ற போதகரை அப்போஸ்கலார்களுடைய வாழ்க்கை 
யைக்‌ காப்பதற்காக எப்படிப்‌ பயன்படுத்தினார்‌ என்பதைக்‌ 
காட்டுவதற்காக அவர்‌ கமாலியேலின்‌ வார்த்தைகளைப்‌ பதிவு 
செய்தார்‌. இரண்டாவதாக, நல்ல மனநிலையுள்ள மனிதர்கள்‌ 
யாவரும்‌, இச்சமுதாயத்திற்குக்‌ கிறிஸ்தவர்கள்‌ எந்த ஒரு 
பயமுறுத்தலையும்‌ தருவதில்லை என்று காட்டுவதற்காக 
இப்பேச்சை அவர்‌ பதிவு செய்தார்‌. 











கமாலியேல்‌ தமது சொந்த ஆலோசனையைக்‌ தாமே 
கவனித்திருப்பாரேயானால்‌, அவர்‌ ஒரு கிறிஸ்தவராகியிருப்‌ 
பார்‌ - ஏனெனில்‌ கிறிஸ்தவம்‌ வெற்றியடைந்திருந்தது, அது 
“தேவனால்‌ உண்டாயிருந்தது”” என்பதற்கு ஏராளமான 
சான்றுகள்‌ இருந்தன. நாம்‌ அறிந்த வகையில்‌ அவர்‌ அதை 
செய்யவில்லை,”” ஆனால்‌ அவர்‌ அப்போஸ்கதலா்களின்‌ வாழ்க்‌ 
கையைப்‌ பாதுகாத்தார்‌. ஒருவேளை மற்றவர்களின்‌ வாழ்க்கை 
யில்‌ பின்னாளில்‌“? அறுவடை தரக்கூடிய விதையை அன்று 





216 


அவர்‌ விகைத்தார்‌ என்று கொள்ளலாம்‌. அவருடைய மாணவர்‌ 
களில்‌ ஒருவராகிய தாசு பட்டணத்தானாயை சவுலும்‌ (22:3) 
கூட அவருடைய வார்த்தைகளைக்‌ கேட்க அன்று அங்கு 
இருந்திருக்கச்‌ சாத்தியமுண்டு. 


உபத்திரவம்‌ (5:40) 

கமாலியேல்‌ பேசி முடித்தபின்‌ ஆலோசனை சங்கத்தார்‌ 
“அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டதாக” வசனம்‌ 40 
கூறுகிறது. அப்போஸ்கலா்களை அவ்விடத்திலேயே கொல்லாத 
அளவுக்கு அந்தக்‌ கூட்டத்தார்‌ கமாலியேலின்‌ அறிவுரையை 
ஏற்றுக்கொண்டனர்‌. கமாலியேலின்‌ பேச்சுக்குப்‌ பிறகு சூடான 
ஒரு விவாதம்‌ எழுந்திருக்கும்‌ என்று என்னால்‌ கற்பனை செய்ய 
முடிகிறது: “அவர்களை நாம்‌ கொலை செய்ய முடியா 
தென்றால்‌, நாம்‌ என்னதான்‌ செய்ய முடியும்‌?” நிறைவாக 
யாரேனும்‌ ஒருவர்‌ பின்வரும்‌ ஆலோசனையைக்‌ கூறியிருக்க 
லாம்‌: “நாம்‌ நமது பணியைச்‌ செய்கிறோம்‌ என்பகைக்காட்ட, 
அவர்களை அடிக்கும்படி செய்யலாம்‌, அது போதுமானதா 
யிருக்கலாம்‌!” 

“அப்போஸ்தலரை வரவழைத்து, அடித்து” (வ. 40ஆ) என்று 
நாம்‌ படிக்கிறோம்‌. அடித்தல்‌ என்பது குறிப்பிடத்தக்கதல்லாத 
குண்டனையல்ல. இவ்வாறு அடிக்கப்பட்ட சிலர்‌ வாழ்நாள்‌ 





முழுவதும்‌ ஊனமாகியிருக்கின்றனர்‌; சிலர்‌ அடிக்கப்படும்‌ 
போதே மரித்திருக்கின்றனர்‌; எல்லாருக்குமே சரீரத்திலும்‌, 
உணர்வுகளிலும்‌ அவர்களின்‌ எஞ்சியுள்ள வாழ்நாள்‌ முழுவ 
திலும்‌ தழும்புகள்‌ ஏற்பட்டுள்ளன. சவுக்கை உண்டாக்கு 
வதற்கு, பல தோல்‌ பட்டைகள்‌ ஒரு கைப்பிடியில்‌ இணைக்கப்‌ 
பட்டன. ஒவ்வொரு தோல்‌ பட்டையின்‌ நுனியிலும்‌ உலோக 
முள்‌ அல்லது எலும்புத்‌ துண்டுகள்‌ அடிபடுபவரின்‌ சதையைக்‌ 
கிழிக்கும்படி வைக்கப்பட்டன. திறமைபெற்ற ஒரு சவுக்கடி 
யாளர்‌ அடிபடுபவரின்‌ முதுகில்‌ ஒவ்வொரு அடியிலும்‌ அநேக 
இடங்களைக்‌ கிழிக்க முடியும்‌. சட்டமானது நாற்பது சவுக்‌ 
கடிகள்‌*' கொடுப்பதை அனுமதித்தது, ஆனால்‌ அதிகபட்சமாக 
முப்பத்தொன்பது சவுக்கடிகளே” தரப்பட்டன. அடிபடுப 
வரின்‌ முதுகு வெளிப்படும்படி யாக அவர்களுடைய மேலாடை 








317 


மற்றும்‌ உள்ளாடை ஆகியவை நீக்கப்படும்‌ அல்லது கிழிக்கப்‌ 
படும்‌. குற்றம்‌ சாட்டப்பட்டவரின்‌ கைகள்‌ ஒரு தூணுடன்‌ 
சேர்த்துக்‌ கட்டப்படும்‌. தண்டனை நிறைவேற்றுபவர்களில்‌ 
ஒருவர்‌ அடிக்க, இன்னொருவர்‌ அடிகளை எண்ணுவார்‌. 
இந்நிகழ்ச்சியில்‌, பன்னிரெண்டு மனிதர்கள்‌ அடிக்கப்பட்டனர்‌- 
மொத்தம்‌ ஏறக்குறைய ஐநூறு சவுக்கடிகள்‌! 

மிருகத்தனமான இவ்வேலை முடிந்தபிறகு, சனதெரீன்‌ 
சங்கத்தார்‌, “இயேசுவின்‌ நாமத்தைக்‌ குறித்துப்‌ பேசக்‌ 
கூடாதென்று [முன்பே கொடுத்த கட்டளையை புதுப்பித்து] 
கட்டளையிட்டு, அவர்களை விடுதலையாக்கினார்கள்‌” (வ. 
40இ). அப்பன்னிரெண்டு பேரும்‌ அடிபட்டு, அறைகளில்‌ 
இரத்தம்‌ ஒழுக தடுமாறிக்‌ கொண்டிருக்கையில்‌, அக்கூட்டத்‌ 
தார்‌, நிச்சயமாக, “இத்தோடு இக்கதை முடிந்து விடும்‌” என்று 
எண்ணியிருப்பார்கள்‌. 





சந்தோஷம்‌ (5:41) 

மேலும்‌ ஒருமுறை கிறிஸ்தவம்‌ தனது நெருக்கடியான 
நிலையில்‌ இருந்தது. மிருகத்தனமான ஒரு அடியினால்‌ 
சுவிசேஷமானது நிறுத்தப்பட்டிருக்க முடியுமென்றால்‌, 
விரைவிலேயே சபை என்பது இல்லாமல்‌ போயிருக்கும்‌, 
ஏனெனில்‌, “[இராஜ்யத்தின்‌] விதை தேவனுடைய வசன 
மாகும்‌” (லூக்‌. 8:11). நம்மில்‌ சிலரைப்‌ போல்‌ அப்போஸ்‌ 
தலர்கள்‌ இருந்திருந்தால்‌, அடுத்த வசனத்தை நாம்‌: “அவர்கள்‌ 
மோசமாக நடத்தப்பட்டதால்‌ ஆலோசனை சங்கத்தாரின்‌ 
முன்னிலையிலிருந்து அழுது கொண்டே புறப்பட்டுச்‌ சென்ற 
னர்‌” என்றோ, அல்லது “இயேசுவைப்‌ பின்பற்றுவது கடின 
மானது என்பதால்‌ புகார்‌ கூறியவாறே அவர்கள்‌ ஆலோசனை 
சங்கத்தாரின்‌ முன்னிலையிலிருந்து புறப்பட்டுச்‌ சென்றனர்‌” 
என்றோ வாசித்திருப்போம்‌. 

மாறாக, வசனம்‌ 41ல்‌, “அவருடைய நாமத்துக்காகத்‌ தாங்கள்‌ 
அவமானமடைவதற்குப்‌ பாத்திரராக எண்ணப்பட்டபடி 
யினால்‌, சந்தோஷமாய்‌ ஆலோசனைச்‌ சங்கத்தைவிட்டுப்‌ 
புறப்பட்டுப்‌ போய்‌” என்றுள்ளது. 1.94. மெக்கார்வீ அவர்கள்‌ 
இவ்வாறு குறிப்பிட்டார்‌, 











218 


அவர்கள்‌ விடுதலையாக்கப்பட்டு புறப்பட்டுச்‌ 
சென்றபோது, “அவருடைய நாமத்துக்காகத்‌ தாங்கள்‌ 
அவமானமடை வதற்குப்‌ பாத்திரராக எண்ணப்பட்டபடி 
யினால்‌, சந்தோஷமாய்‌” என்று எழுதியுள்ள வார்த்தைகள்‌ 
இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தில்‌, இப்படிப்பட்ட 
மனிதர்களைப்பற்றி எழுதப்பட்டிராவிட்டால்‌, நம்பத்‌ 
தக்கதற்றதாகியிருக்கும்‌, அவர்கள்‌ நிகழ்த்திய எந்த ஒரு 
அற்புதத்தைக்‌ காட்டிலும்‌ கூட, இந்த நிலைமை மிகுந்த 
வியப்புக்குரியதாய்‌ உள்ளது; அவர்கள்‌ துன்புறுத்தப்‌ 
படுவது இது முதல்‌ தடவை அல்ல என்பதை நாம்‌ 
கவனிக்கையில்‌ இது வியப்புக்குரியதாய்‌ உள்ளது. 








பெருக்கப்பட்ட வேதாகமத்தில்‌ (Amplified Bible) “பாத்திர 
ராக எண்ணப்பட்டதை?” என்பது அவர்கள்‌ “மதிப்புக்‌ 
குறைவாக்கப்பட்டதை உயர்ந்த மதிப்புள்ளதாக” எண்ணினர்‌ 
என்று வாசிக்கும்படியாக விவரிக்கப்பட்டுள்ளது. 

அந்தப்‌ பன்னிரெண்டு பேரும்‌ தாங்கள்‌ நடத்தப்பட்ட 
விதம்‌ குறித்து வியப்படையவில்லை, ஏனெனில்‌ அவர்கள்‌ 
அடிக்கப்படுவார்கள்‌ என்று இயேசு எச்சரித்திருந்தார்‌ (மத்‌. 
10:17; மாற்‌. 13:9). மேலும்‌ அவர்‌ தமது மலைப்பிரசங்கத்தில்‌ 
அவர்களுக்குப்‌ பின்வருமாறு அறைகூவல்‌ விடுத்திருந்தார்‌: 


நீதியினிமித்தம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்‌ 
கள்‌; பரலோக ராஜ்யம்‌ அவர்களுடையது. என்னிமித்தம்‌ 
உங்களை நிந்தித்துத்‌ துன்பப்படுத்தி, பலவித தமையான 


மொழிகளையும்‌ உங்கள்பேரில்‌ பொய்யாய்ச்‌ சொல்வார்‌ 





களானால்‌ பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌; சந்தோஷப்‌ 
பட்டு, களிகூருங்கள்‌; பரலோகத்தில்‌ உங்கள்‌ பலன்‌ 
மிகுதியாயிருக்கும்‌; உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசி 
களையும்‌ அப்படியே துன்பப்படுத்தினார்களே (மத்‌. 
5:10-12). 


உபத்திரவத்தில்‌ களிகூருதல்‌ என்பது நம்மில்‌ எவரும்‌ கற்றுக்‌ 
கொள்ள மிகவும்‌ கடினமான பாடங்களில்‌ ஒன்றாகும்‌. 
அடிக்கப்படும்போது திருப்பி அடிக்க வேண்டும்‌ என்ற 
அடிப்படையான உணர்வுகொண்ட பேதுருவுக்கு, இது 
வழக்கத்திற்கு மாறாக கடினமானதாயிருந்திருக்கும்‌ (மத்‌. 26:51). 
ஆயினும்‌ இயேசுவின்‌ இனிமையான அதிக்கத்தினால்‌, பேதுரு 





319 


இக்கடினமான பாடத்தைக்‌ கற்றிருந்தார்‌, பின்னாளில்‌ தங்கள்‌ 
விசுவாசத்திற்காக உபத்திரவப்பட்டுக்‌ கொண்டிருந்‌ 
குவார்களுக்கு அவர்‌ இவ்வாறு எழுதினார்‌: 


பிரியமானவர்களே ... உங்கள்‌ நடுவில்‌ பற்றியெரிறெ 
அக்கினியைக்‌ குறித்து ஏதோ புதுமையென்று திகை 
யாமல்‌, கிறிஸ்துவின்‌ ... பாடுகளுக்கு நீங்கள்‌ பங்காளி 
களானதால்‌ சந்தோஷப்படுங்கள்‌ ... ஒருவன்‌ கிறிஸ்தவனா 
யிருப்பதினால்‌ பாடுபட்டால்‌, வெட்கப்படாமலிருந்து, 
அதினிமித்தம்‌ தேவனை மகிமைப்படுத்தக்கடவன்‌ 
(1 பேது. 4:12-16).” 


என்னைக்காட்டிலும்‌, உங்களில்‌ அநேகர்‌ கிறிஸ்தவரா 
யிருப்பதில்‌ உள்ள பாடுகளைப்பற்றி அதிகமாய்‌ அறிந்திருக்‌ 
கிறீர்கள்‌. அரசாங்க அதிகாரிகளால்‌ என்றைக்கும்‌ நான்‌ பிரசங்‌ 
கத்தை நிறுத்தும்படி கட்டளை பெற்றதில்லை; எனது 
விசுவாசத்திற்காக எனது வாழ்க்கையோ அல்லது பிரயாசமோ 





என்றைக்குமே அச்சுறுத்தப்பட்டஇல்லை. ஆயினும்‌, இங்குள்ள 
நம்‌ அனைவருக்கும்‌ இதில்‌ பாடங்கள்‌ உள்ளது. மார்க்க ரீதியாக 
சுதந்திர நிலையில்‌ வாழ்பவர்களுக்கும்‌ பாடங்கள்‌ இதில்‌ 
உண்டு. இதை விளக்கப்படுத்துவதற்காக, ஒவ்வொரு கிறிஸ்த 
வருக்கும்‌ அவர்‌ உபத்திரவப்படும்‌ வேளையில்‌ செலவழிக்க 
வேண்டும்‌ என்று பத்தாயிரம்‌ ரூபாய்‌ கொடுக்கப்படுவதாகக்‌ 
கற்பனை செய்து கொள்வோம்‌. (இது ரிக்‌ ஆட்ச்லியின்‌ 
பிரசங்கத்திலிருந்து தழுவப்பட்டது.) அதில்‌ சில கிறிஸ்தவர்கள்‌ 
இயேசு கிறிஸ்துவினிமித்தம்‌ தங்கள்‌ ஜீவனை விடும்போது - 
அந்தப்‌ பத்தாயிரம்‌ ரூபாயையும்‌ ஓரே தரமாகக்‌ கீழே வைக்கு 
மாறு அழைக்கப்படுகின்றனர்‌. ஆயினும்‌ நம்மில்‌ அநேகருக்கு 
இதை ஆயிரக்கணக்கான முறைகள்‌ ஒவ்வொரு ரூபாயாகக்‌ 
கீழே வைக்கவேண்டிய நிலைதான்‌ உள்ளது. கிறிஸ்துவின்‌ 
நாமம்‌ தூஷிக்கப்படுகையில்‌, பேசுபவர்‌ நம்மீது கோபப்படுகை 
யில்‌ நாம்‌ மறுக்கின்றோம்‌. அது உபத்திரவத்தின்‌ ஒரு ரூபாய்‌ 
மதிப்புள்ளதாகும்‌. நம்மில்‌ யாரேனும்‌ தூற்றப்பட்டால்‌, 
கூட்டத்தார்‌ நம்மை எதிர்த்து நின்றால்‌, நாம்‌ எழுந்து நிற்கி 
றோம்‌. இது இன்னொரு ரூபாயாகும்‌. நம்மைச்‌ சுற்றியுள்ளவர்‌ 
களின்‌ ஒழுக்கவீனங்கள்‌ மற்றும்‌ நேர்மையற்ற தன்மை 


320 


இவற்றோடு ஓத்துப்‌ போகாதபோது நாம்‌ இகழப்படுவது 
இன்னொரு ரூபாயைச்‌ செலவழிப்பதாகும்‌. முடிவில்‌ இவை 
யெல்லாம்‌ ஒரே விஷயத்தைச்‌ சேர்ப்பதாக உள்ளது: “கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ தேவ பக்தியாய்‌ நடக்க மனதாயிருக்கிற 
யாவரும்‌ துன்பப்படுவார்கள்‌” (2 தீமோ. 3:12). நம்மீது வருகிற 
உபத்திரவத்தின்‌ அளவு எவ்வளவாயிருப்பினும்‌, “அவருடைய 
நாமத்திற்காக அவமானமடை வதற்குப்‌ பாத்திரராக எண்ணப்‌ 
பட்டபடியால்‌” அப்போஸ்தலர்கள்‌ சந்தோஷம்‌ அடைந்ததை 
நாம்‌ கற்றுகொள்ள வேண்டியது தேவையாயிருக்றெது! 


தடைகளின்‌ மத்தியிலும்‌ தொடர்ந்த 
முயற்சி (5:42) 
“இயேசுவின்‌ நாமத்தைக்‌ குறித்துப்‌ பேசக்கூடாது!” என்று 
அதிகாரிகள்‌ மறுபடியும்‌ கட்டளையிட்டனர்‌. அப்போஸ்தலர்‌ 





கள்‌ மறுபடியும்‌ மனுஷரைப்‌ பார்க்கிலும்‌ தேவனுக்கே கீழ்ப்‌ 
படிந்தனர்‌: “தினந்தோறும்‌ தேவாலயத்திலேயும்‌ வீடுகளிலேயும்‌ 
இடைவிடாமல்‌ உபதேசம்‌ பண்ணி, இயேசுவே கிறிஸ்து என்று 
பிரசங்கித்தார்கள்‌” (வ. 42). சித்திரவதை அவர்கள்‌ போத 
னையை நிறுத்தவில்லை; வேதனை அவர்கள்‌ பிரசங்கத்தை 
நிறுத்தவில்லை; ஆலோசனைச்‌ சங்கத்தாரின்‌ வார்த்தைகளும்‌ 
அவர்களின்‌ சாட்சியத்தை நிறுத்தவில்லை. 

வசனம்‌ 42ல்‌ உள்ள “உபதேசம்‌ பண்ணி” என்ற வார்த்தை 
“உபதேசம்‌ செய்தல்‌” என்பதற்குரிய வழக்கமான கிரேக்க 
வார்த்தையிலிருந்து வந்துள்ளது;”” ஆனால்‌ “பிரசங்கித்து” என்ற 
வார்த்தை “சுவிசேஷம்‌” என்ற கிரேக்க வார்த்தையின்‌ வினைச்‌ 
சொல்‌ வடிவத்திலிருந்து மொழியாக்கப்பட்டுள்ளது. சொல்லுக்‌ 
குச்‌ சொல்‌ இது, “அவர்கள்‌ நற்செய்தியளிப்பதைத்‌ தொடர்ந்‌ 
தார்கள்‌ (அதாவது சுவிசேஷ செய்தியளிப்பது)!” புதிய நூற்‌ 
றாண்டு மொழிபெயர்ப்பில்‌ இது, “அவர்கள்‌ - இயேசுவே 
கிறிஸ்து என்ற - நற்செய்தியைத்‌ தொடர்ந்து கூறினார்கள்‌” 
என்றுள்ளது. வெளிப்படையாக (தேவாலயத்திலே) யும்‌, உள்ள 
ரங்கமாக (வீடுகளிலே) யும்‌ இயேசுப்பற்றிய நற்செய்தியை” 


அவர்கள்‌ தொடந்து கூறினார்கள்‌! 


321 


முடிவுரை 

அடுத்த பாடத்திலும்‌ நாம்‌, மனிதன்‌ “இல்லை” என்று 
சொல்லும்போதுகூட தேவனுக்குக்‌ கீழ்ப்படிவதில்‌ உள்ள 
அறைகூவலைத்‌ தொடர்ந்து விவாதிப்போம்‌. அதுவரை, 
இக்கணத்தில்‌, எந்த சூழ்நிலையிலும்‌, என்ன விளைவுகள்‌ 
ஏற்பட்டாலும்‌ “மனுஷருக்கல்ல தேவனுக்கே கீழ்ப்படிய” நாம்‌ 


தீர்மானிப்போம்‌. 


அ ர்‌ 


3 காட்சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ * 


இப்பாடத்தில்‌, அப்போஸ்தலர்கள்‌ சிறையில்‌ அடைக்கப்‌ 
பட்டு, பின்னால்‌ அவர்கள்‌ அடிக்கப்பட்ட போது கிறிஸ்தவர்‌ 
களுக்கு உபத்திரவம்‌ அதிகமாயிற்று. வகுப்பில்‌ உள்ளவர்களின்‌ 
“ஆர்வத்தைக்‌ கவரும்‌” வகையில்‌ வகுப்பை ஆரம்பிக்க ஒருவழி, 
நல்நடக்கையில்‌ உள்ளவர்களுக்கு ஏற்படும்‌ உபத்திரவங்களின்‌ 
மதிப்பைப்பற்றிப்‌ பேசுவதாகும்‌. இரும்பு அல்லது உருக்கினால்‌ 
செய்யப்பட்ட அநேக பொருட்களை - குதிரை லாடம்‌, ஆணிகள்‌, 
கத்தி அல்லது ஊசிகள்‌ இவற்றை - காண்பிப்பதில்‌ தொடங்குங்கள்‌. 
இப்பொருட்களின்‌ மதிப்பு அவைகள்‌ நெருப்பினால்‌ பக்குவப்‌ 
படுத்தப்படும்‌ நேரத்தின்‌ அளவுக்குத்‌ தக்கதாக உயருவதை 
ஒப்பிட்டுக்‌ காட்டுங்கள்‌. (இப்பாடத்தில்‌ உபத்திரமடைந் 
தவர்களில்‌ ஒருவரான) பேதுரு பின்னாளில்‌ “உங்களிடையே 
பற்றியெரியும்‌ அக்கினியை” ப்‌ பற்றிப்‌ பேசியுள்ளார்‌ (1 பேது. 4:12). 
சரியான முறையில்‌ பயன்படுத்தப்பட்ட உபத்திரவங்கள்‌ மற்றும்‌ 
சோதனைகள்‌ யாவும்‌ நம்மைக்‌ கட்டியெழுப்பி பலப்படுத்த 
முடியும்‌ (இப்பாடத்தில்‌ அப்போஸ்தலர்களின்‌ நடக்கைகளைக்‌ 
குறிப்பிடுங்கள்‌)! “சோதனை அல்லது உபத்திரவங்களுக்கு நாம்‌ 
எவ்விதம்‌ பதில்செயல்‌ செய்கிறோம்‌?” என்பதே இங்கு 
கேள்வியாகும்‌. 











322 


* பிரசங்கக்‌ குறிப்புகள்‌ * 


1986 நவம்பர்‌ மாதத்திய பிரசங்கியாரின்‌ பத்திரிகை 
(இப்பொழுது “இன்றைக்கான சத்தியம்‌”) இதழில்‌, நடபடிகள்‌ 
5:12-42 பற்றி நிக்‌ ஹேமில்ட்டன்‌ அவர்கள்‌ ஒரு பிரசங்கத்தை 
“மனுஷருக்குக்‌ கழ்ப்படிறெதைப்‌ பார்க்கிலும்‌ நாம்‌ தேவனுக்‌ 
குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌” என்ற தலைப்பில்‌ எழுதியிருந்தார்‌. 
முக்கிய கருத்துக்களாக அவர்‌ நான்கு “0” க்களைப்‌ பயன்‌ 
படுத்தினார்‌: (1) சீஷர்களின்‌ மேல்‌ குற்றச்சாட்டு (The Disciples’ 
Charge) (வ. 12-21); (2) சஷர்களின்‌ தேர்ந்தெடுப்பு (The Disciples’ 
Choice) (வ. 21:32); (3) சீஷர்களின்‌ திருப்தி (The Disciples’ Con- 
tentment) (வ. 33-41); (4) சீஷார்களின்‌ உறுதிப்பாடு (The Disciples’ 
Commitment) (வ. 42). 

வாரென்‌ வயர்ஸ்ப்‌ அவர்கள்‌ நடபடிகள்‌ 5:17-42பற்றி 
“சத்தியமும்‌ விளைவுகளும்‌” என்ற தலைப்பில்‌ ஒரு பாடத்தை 
எழுதினார்‌. இது The Bible Exposition Commentary, vol. 1 என்ற 
புத்தகத்தில்‌ உள்ளது. வித்தியாசப்பட்ட வர்கள்‌ சத்தியத்திற்குக்‌ 
காண்பித்த பதில்செயல்‌ இதன்‌ முக்கியக்‌ கருத்துக்களாக 
உள்ளது: (1) சத்தியத்தைத்‌ தாக்குதல்‌ (ஆலோசனைச்‌ சங்கத்‌ 
தார்‌) (வ. 17-28); (2) சக்தியத்கை உறுஇிப்படுத்துதல்‌ (அப்போஸ்‌ 
தலா்கள்‌) (வ. 29-32); (3) சத்தியத்தைத்‌ தவிர்த்தல்‌ (கமாலியேல்‌) 
(வ. 33-39); (4) சத்தியத்தை அறிவித்தல்‌ (சபையார்‌) (வ. 40-42). 











குறிப்புகள்‌ 

'முன்னுரையில்‌ குறிப்பிட்டபடி, கிறிஸ்தவர்களல்ல, யூதர்களே 
குடிமக்களின்‌ மத்தியில்‌ கலகத்தை உண்டுபண்ணக்‌ காரணமாயிருந்தவர்கள்‌ 
என்பதை உறுதியாகக்‌ காண்பிப்பதும்‌ நடபடிகளில்‌ லூக்காவின்‌ நோக்கங்களில்‌ 
ஒன்றாக இருந்தது. “மனிதரின்‌ நன்மைக்காகவே தேவன்‌ குடும்பத்தை 
ஏற்படுத்தினார்‌, ஆனால்‌ இது, தேவனின்‌ திட்டத்தின்படியே ஓவ்வொரு 
குடும்பமும்‌ உள்ளது என்று பொருளாகாது. “வரிகள்‌ செலவழிக்கப்படும்‌ 
விதம்பற்றி நமக்கு ஒப்புமையில்லையென்றால்‌ நாம்‌ வரிகளைச்‌ செலுத்தக்‌ 
கூடாது என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌. ரோமருடைய கொள்கைகள்‌ ஒவ்வொன்‌ 
றும்‌ எந்த ஒரு கிறிஸ்தவருக்கும்‌ ஏற்புடையதாயிருந்ததில்லை, ஆனாலும்‌ 
இயேசுவும்‌, பவுலும்‌ ரோம அரசிற்கு வரி செலுத்த வேண்டும்‌ என்றே கூறினார்‌ 
கள்‌. நாம்‌ வரிகளைச்‌ செலுத்தினோமா இல்லையா என்பதுபற்றி தேவனுக்கு 


323 


நாம்‌ கணக்கொப்புவிக்க வேண்டும்‌; அந்தப்பணம்‌ எவ்விதம்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டதென்று அரசின்‌ தலைமைத்துவப்‌ பதவிகளில்‌ உள்ளவர்கள்‌ தேவனுக்குக்‌ 
கணக்கொப்புவிக்க வேண்டும்‌. “உதாரணமாக, 1 பேது. 2:17ஐ 111யில்‌ 
“எல்லாருக்கும்‌ சரியான முறையில்‌ மரியாதை பண்ணுங்கள்‌; சகோதரரிடத்தில்‌ 
அன்பு கூருங்கள்‌; தேவனுக்குப்‌ பயந்திருங்கள்‌; ராஜாவைக்‌ கனம்பண்ணுங்கள்‌” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. “சரியான முறையில்‌ மரியாதை 
பண்ணுங்கள்‌” என்பதும்‌ “கனம்பண்ணுங்கள்‌”” என்பதும்‌ ஒரே கிரேக்க 
வார்த்தையிலிருந்து வந்துள்ளன. “அசுத்த ஆவிகள்‌ பிடித்தல்பற்றி இப்புத்தகத்‌ 
இல்‌ முதல்முறையாக இவ்விடத்தில்‌ கூறப்படுகிறது. தாராளக்‌ கொள்கை 
யுடைய கல்விமான்கள்‌, உண்மையாகவே அசுத்த ஆவிகள்‌ பிடித்திருத்தல்‌ 
என்பதை மறுத்து. சரீர சுகவீனங்களுக்கு அசுத்த ஆவிகள்‌ காரணமாயிருந்த 
தாகக்‌ கூறுகின்றனர்‌. ஆயினும்‌, வைத்தியராயெ லூக்கா பிணியாளிகளையும்‌, 
“அசுத்த ஆவிகளால்‌ வாதிக்கப்பட்டவர்களையும்‌” வேறுபடுத்திக்‌ காட்டினார்‌. 
பின்வரும்‌ இதழ்‌ ஒன்றில்‌ “அசுத்த ஆவிகள்‌” என்ற துணைக்‌ கட்டுரை ஒன்றை 
எதிர்பாருங்கள்‌. “பேதுருவின்‌ முக்கியத்தும்‌ மறுபடியும்‌ வலியுறுத்தப்படுறெது. 
மற்ற அப்போஸ்தலர்களின்‌ நிழலைப்பற்றியும்‌ அக்கூட்டத்தார்‌ அதே போல 
எண்ணினார்களா இல்லையா என்பது லூக்காவால்‌ குறிப்பிடப்படவில்லை. 
7நிழல்களைப்பற்றி அநேக மூட நம்பிக்கைகள்‌ அந்நாட்களில்‌ மக்களிடையே 
நிலவி வந்தன. “பதவியிலிருந்த பிரதான ஆசாரியரே சனதெரீன்‌ சங்கத்தின்‌ 
குலைவராகவும்‌ இருந்தபடியால்‌, அநேகமாக இது காய்பாவாகவே 
இருக்கக்கூடும்‌. “சனதெரீன்‌ சங்கம்‌ பெரும்பாலும்‌ சதுசேயர்களால்‌ ஆனதாக 
இருந்தது. "4 





சமயத்தார்‌” என்பது 202 என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. 
இதிலிருந்தே நாம்‌ பளு” என்ற வார்த்தையைப்‌ பெறுகிறோம்‌. இதன்‌ பன்மைச்‌ 
சொல்லாகிய “மார்க்க பேதங்கள்‌” என்பது 1 கொ. 11:19 மற்றும்‌ கலா. 5:20ல்‌ 
(KIV) குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பரிசேயர்களுக்கு (அப்‌. 15:5; 26:5) 
பயன்படுத்தப்பட்டுள்ளது மற்றும்‌ கிறிஸ்தவர்களுக்கு (அப்‌. 24:5; 28:22) 
தவறாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 

இயேசு புகழ்‌ பெற்றது பற்றிக்கூட அவர்கள்‌ பொறாமைப்பட்டனர்‌ 
(மத்‌. 27:18; மாற்‌. 15:10). “தாதன்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
கிரேக்க வார்த்தை “செய்தியாளன்‌” என்று பொருள்படும்‌, இது ஒரு மனித 
அல்லது தெய்வீக செய்தியாளனைக்‌ குறிக்கக்கூடும்‌. இவ்விதமாய்‌ சிலர்‌ 
(சிறப்பாக அற்புதங்களை மறுக்கின்றவர்கள்‌) கிறிஸ்தவத்திற்காக இந்த 
அப்போஸ்தலர்கள்‌ சிறையிலிருந்த யாரோ ஒருவரால்‌ விடுவிக்கப்பட்டி 
ருக்கலாம்‌ என்று தர்க்கம்‌ செய்கின்றனர்‌. ஆயினும்‌ அவர்களின்‌ விடுதலை 
யில்‌ இருந்த எல்லா சூழ்நிலைகளும்‌ மற்றும்‌ இதே போன்று நடபடிகள்‌ 12ல்‌ 
ஏற்பட்ட நிகழ்வும்‌ இணைந்து ஒரு தெய்வீக செய்தியாளருக்கே அதரவா 
யுள்ளன. மேலும்‌, இவ்வார்த்தை “புதிய ஏற்பாட்டில்‌ தெய்வீக செய்தியாளர்‌ 
களுக்கே ... பொதுவாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது” (FF. Bruce, The Book 
of Acts, The New International Commentary on the New Testament, rev. ed. [கிரான்ட்‌ 
ரேப்பிட்‌, மிச்‌.: Wm. B. Eerdmans Publishing Co., 1988], 110). நான்‌ அறிந்த 
வரையில்‌ ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும்‌ இது “தூதன்‌? என்ற 
வார்த்தையாகவே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. “நற்செய்தி அறிவிப்பு 
என்ற பணியானது இன்னமும்‌ அப்போஸ்கலா்களின்‌ கோள்களின்‌ மேலேயே 
அடிப்படையாய்‌ விழுந்த கடமையாக இருந்ததை இது நிச்சயமாகவே 


324 


சுட்டிக்காட்டுகின்றது - அவர்கள்‌ இதைச்‌ செய்யாதிருந்தால்‌ அப்பணி 
செய்யப்படாமல்‌ இருந்திருக்கும்‌, செய்யப்பட்டிராது. இச்சுழ்நிலை 
விரைவிலேயே மாற வேண்டியதாய்‌ இருந்தது (அப்‌. 6:8-10; 8:1, 4, 5). 
“ஒருவேளை லூக்கா, சனதெரீன்‌ சங்கத்தின்‌ இயல்பை, ரோம அதிகாரியான 
தெயோப்பிலு (அப்‌. 1:1) நன்கு புரிந்து கொள்வதற்காக “ராஜ்யசபை” என்று 
அழைத்திருக்கலாம்‌. இவர்கள்‌ ரோமாபுரி வீரர்கள்‌ அல்ல, ஆனால்‌ தேவா 
லயத்துச்‌ சேவகராயிருந்த யூதர்கள்‌ ஆவர்‌. '*சேவகர்‌ மக்களைக்‌ குறித்துப்‌ 
பயப்படாதிருந்தால்‌, அப்போஸ்கலர்கள்‌ எப்படி நடத்தப்பட்டிருக்கலாம்‌ 
என்பதற்கு, அப்‌. 21:30-36ஐக்‌ காண்க. பேதுரு மறுப்பைத்‌ தெரிவிக்க 
முயன்றார்‌, ஆனால்‌ இயேசு அவரைக்‌ கடிந்து கொண்டார்‌ (இ.வ. லூக்‌. 22:50, 
51; யோவா. 18:10, 11). சந்தேகத்திற்டெ மின்றி, பேதுரு தமது பாடத்தைக்‌ 
கற்றுக்‌ கொண்டார்‌. '*ரோமர்கள்‌ இயேசுவைச்‌ சிலுவையில்‌ அறைவதை 
நிறைவேற்றினார்கள்‌ என்பதே அவர்கள்‌ தங்கள்‌ அலுவல்‌ ரீதியாகக்‌ கூறின 
நிலைப்பாடாக உள்ளது என்பது உறுதியாகும்‌. “”மூலபாஷையில்‌ “சிலுவை” 
என்றிராமல்‌ “மரத்தில்‌” என்றே உள்ளது (]V யில்‌ காணவும்‌). இது அநேகமாக 
சிலுவையின்‌ சாபத்‌ தன்மையையே குறிக்கிறதாய்‌ உள்ளது (கலா. 3:13ல்‌ உபா. 
“இயேசுவை 
எழுப்பினார்‌” என்ற சொற்றொடரானது தேவன்‌ இயேசுவை மேம்படுத்தி 
உன்னத நிலைக்கு (“ஒரு புதிய ராஜாவை எழுப்பினார்‌” என்பதில்‌ உள்ளது 
போல) உயர்த்தியதையோ அல்லது தேவன்‌ இயேசுவை மரித்தோரிலிருந்து 
எழுப்பியதையோ குறிப்பிட முடியும்‌. “எழுப்புதல்‌” என்பது மரணத்திற்கு 
முன்பே குறிப்பிடப்படுவதால்‌, இங்கு கூறப்பட்டதில்‌ முதலாவதையே அது 
குறிப்பதாயிருக்கும்‌. ஆயினும்‌, இது இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்‌ 
பட்டகைக்‌ குறிப்பிடவில்லையென்றால்‌, அப்போஸ்தலர்களின்‌ குறிப்பு 
களுக்கு வெளிப்படையான அடையாளங்கள்‌ எதுவும்‌ இல்லையென்றே 
ஆகிறது. ஆகவே இது இயேசுவின்‌ சரீர உயிர்த்தெமுதலை குறிக்கிறது என்று 
நான்‌ நம்புகிறேன்‌. புதிய நூற்றாண்டு மொழிபெயர்ப்பில்‌, “தேவன்‌ ... 
இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்‌!” என்றுள்ளது. 

தேவன்‌, மனந்திரும்புகலுக்குரிய பலனைத்தருவதால்‌ (ரோமர்‌ 2:4) 
மனந்திரும்புதல்‌ என்பது தேவனுடைய கொடையாக உள்ளது மற்றும்‌ 
மனந்திரும்பும்‌ வாய்ப்பும்‌ தேவனுடைய கொடையாகவே உள்ளது. “அப்‌. 
3:15ல்‌ உள்ள அதே வார்த்தையாகவே இதுவும்‌ உள்ளது; அப்‌. 3:15க்குரிய 
குறிப்புகளைக்‌ காணவும்‌. “புதிய ஏற்பாட்டின்‌ எஞ்சியுள்ள மற்ற 
பகுதிகளைப்‌ போலவே, நடபடிகளின்‌ புத்தகத்திலும்‌ கீழ்ப்படியும்‌ 
விசுவாசமே இரட்சிப்புக்கேற்ற விசுவாசமாக உள்ளது (ரோமர்‌ 1:7; 16:25; 
கலா. 5:6; யாக்‌. 2:14-26). *இந்த எண்ணிக்கை, வசனம்‌ 29ல்‌ உள்ள துவக்க 
வார்த்தைகளை உள்ளடக்கவில்லை. கிரேக்க மொழியில்‌, இது ஐம்பது 
வார்த்தைகளையே கொண்டுள்ளது. “தேவனுக்கு அவர்கள்‌ &ழ்ப்படிந்தால்‌, 
அவர்களும்‌ பரிசுத்த ஆவியானவரைப்‌ பெற முடியும்‌ என்பது இங்கு 
மறைமுகமாய்‌ காணப்படுகிறது. அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றபோது இது 
உண்மையானது. ஆயினும்‌ அப்போஸ்தலர்கள்‌ பெற்ற அதே வெளிப்‌ 
பாட்டை இவர்கள்‌ பெற முடியாது, ஆனால்‌ தேவனுடைய குமாரர்கள்‌ 
என்ற வகையில்‌, தேவனுடைய குமாரனின்‌ ஆவியை அவர்கள்‌ பெற முடியும்‌ 
(கலா. 4:6). “இரட்சிப்பு இயேசுவின்‌ மூலமாகவே வருகிறது என்பதை பல 





21:23 மேற்கோள்‌ காட்டப்படுவதைக்‌ கவனிக்கவும்‌). 


325 


வழிகளில்‌ அப்போஸ்தலர்கள்‌ வலியுறுத்தினார்கள்‌. ஆனால்‌ நடபடிகள்‌ 
நூலில்‌ இவ்விடத்தில்‌ தான்‌ “இரட்சகர்‌” என்ற வார்த்தை முதன்முதலாகக்‌ 
காணப்படுகிறது. 2”இப்பிரசங்கம்‌ இதன்‌ முழுமையோடு பிரசங்கிக்கப்‌ 
பட்டது நடபடிகள்‌ 2). “பின்னாளில்‌ அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 
கொல்லப்பட தேவன்‌ அனுமதித்தார்‌ (அப்‌. 12:1, 2) மற்றும்‌ இன்னும்‌ 
பின்னாட்களில்‌ எஞ்சியிருந்த பெரும்பாலான அப்போஸ்தலர்களும்‌ 
கொல்லப்பட அனுமதித்தார்‌. ஆயினும்‌ அனைத்து அப்போஸ்தலர்களும்‌ 
ஒரே நேரத்தில்‌ கொல்லப்பட அனுமதிக்காதபடி அநேக பொறுப்புகள்‌ 
அவர்கள்‌ தோள்களில்‌ இருந்தன. “சட்டத்தைக்‌ கண்டிப்பாகக்‌ கடைப்‌ 
பிடிப்பவர்களைச்‌ சிலர்‌ தவறாக “நியாயப்‌ பிரமாணிக்கன்‌” என்றழைக்‌ 
கின்றனர்‌. இவ்விளக்கத்தின்படிப்‌ பார்த்தால்‌, இயேசு ஒரு நியாயப்‌ 
பிரமாணிக்கர்‌ ஆவார்‌ (மத்‌. 7:21-23). மாறாக, “நியாயப்பிரமாணிக்கன்‌” என்ற 
வார்த்தையானது “தேவன்‌ கட்டுப்படுத்தாத இடத்தில்‌ கட்டுப்படுத்து 
பவரையும்‌” “தாராளக்‌ கொள்கையுடையவர்‌” என்பது “தேவன்‌ சுதந்திரமாய்‌ 
விடாத இடத்தில்‌ சுதந்திரத்தை அனுமதிப்பவரையும்‌”” குறிக்கின்றது. 
வேதபாரகர்களில்‌ பெரும்பாலோர்‌ பரிசேயர்களாகவே இருந்தனர்‌; 
ஆலோசனை சங்கத்தில்‌ பல வேதபாரகர்கள்‌ இருந்தனர்‌ (அப்‌. 4:5, 15). 
இவர்‌ முதலாம்‌ கமாலியேல்‌ அல்லது மூப்பர்‌ கமாலியேல்‌ ஆவார்‌. 
இவருக்கு “ரப்பான்‌” (“நமது போதகர்‌”) என்ற பட்டம்‌ இருந்தது; சாதாரண 
போதகர்கள்‌ “ரபீ” (“எனது போதகர்‌”) என்று அழைக்கப்பட்டனர்‌. இவருக்கு 
முன்னால்‌ இப்பட்டத்தை ஏழு மனிதர்கள்‌ மட்டுமே பெற்றிருந்தனர்‌. இவர்‌ 
புகழ்‌ மிக்கவரான தமது தாத்தாவாகிய ஹில்லல்‌ என்பவரின்‌ கண்ணோட்டங்‌ 
களைப்‌ பிரதிநிதித்துவப்படுத்தினார்‌ மற்றும்‌ இரக்க குணத்திற்குப்‌ பெயர்‌ 
பெற்றவராயிருந்தார்‌. “மீண்டும்‌ ஒருமுறை இவ்விடத்தில்‌, மூடிய 
கதவுகளுக்குப்‌ பின்புறம்‌ நடந்தவற்றை லூக்கா எவ்விதம்‌ “கண்டறிந்தார்‌” 
என்று கல்விமான்கள்‌ வியக்கின்றனர்‌, அநேக சாத்தியக்‌ கூறுகள்‌ உள்ளன, 
ஆனாலும்‌ லூக்கா எப்போதுமே பரிசுத்த ஆவியானவரால்‌ ஏவப்பட்டி 
ருந்தார்‌. “லூக்கா குறிப்பிட்டுள்ள இந்த தெயுதாஸ்‌ என்பவனுக்குப்‌ பின்னால்‌ 
வந்ததாக இன்னொரு தெயுதாஸைப்பற்றி யோசிப்பஸ்‌ அவர்கள்‌ எழுதி 
யுள்ளதால்‌, தெயுதாஸைப்பற்றிய விஷயம்‌ ஒரு முரண்பாடாயிற்று. தேவனை 
நம்பாத சிலர்‌, யோசிப்பாஸாம்‌ லூக்காவும்‌ வெவ்வேறு தெயுதாஸ்பற்றிப்‌ 
பேசினார்கள்‌ அல்லது இருவரும்‌ பேசுவது ஒரே தெயுதாஸ்‌ என்றும்‌ 
யோசிபஸ்‌ கொடுத்துள்ள காலம்‌ தவறானது (இது மட்டுமே யோசிபஸ்‌ 
செய்துள்ள ஓரே தவறு அல்ல) என்றும்‌ முடிவு செய்துள்ளனர்‌. எப்படி 
யாயினும்‌, கமாலியேல்‌ கூறியதை லூக்கா மிகத்‌ துல்லியமாகக்‌ 
கொடுத்துள்ளார்‌ என்று நாம்‌ உறுதியாய்‌ நம்பலாம்‌. “ஒருவேளை இவன்‌ 
தன்னைத்‌ தீர்க்கதரிசி அல்லது மேசியா என்று பாராட்டியிருக்கலாம்‌. 
“யூதாஸ்‌ என்பவனின்‌ ளெர்ச்சியைப்பற்றியும்‌ யோசிப்பஸ்‌ கூறினார்‌. கி.மு. 
6ல்‌ ரோமாபுரியார்‌, யூதாவின்‌ ஆளுநராக ஒருவரை நியமித்தபோது, 
அமுலுக்கு வந்த புதிய வரிவிதிப்பு முறைமைகளை எதிர்த்து இவன்‌ கலகம்‌ 
செய்தான்‌. லூக்கா 2ல்‌ குறிப்பிட்டுள்ள குடிமதிப்பு இதற்கு முற்பட்ட 
காலத்தில்‌ நடந்ததாகும்‌. இவனுடைய இயக்கத்தின்‌ பலமான ஆவியானது 
செலோத்தே என்னப்பட்டவர்களுக்குள்‌ உயிர்‌ கொண்டிருந்தது 
(நடபடிகள்‌ 1:13ஐக்‌ காணவும்‌). “*கமாலியேலின்‌ வார்த்தைகள்‌ பரிசேயர்‌ 











326 


களின்‌ இறையியல்‌ கொள்கைகளைச்‌ சார்ந்ததாகவே இருந்ததேயன்றி, 
கிறிஸ்தவர்களின்‌ இறையியல்‌ கொள்கைகளைச்‌ சார்ந்ததாயிருக்கவில்லை. 
*சத்தியமானது இறுதியில்‌ வெற்றியடையும்‌ எனினும்‌, இவ்வாழ்க்கையில்‌ 
தவறுகள்‌ அடிக்கடி வெற்றியடைகின்றன. “தவறைப்‌ பொறுத்தவரை 
இயேசுவோ அல்லது அப்போஸ்கலர்களோ “காத்திருந்து பார்க்கலாம்‌” என்ற 
நிலைப்பாட்டை எடுக்கவில்லை (1 யோவா. 4:1). “பின்னாளில்‌ வந்த 
பாரம்பரியம்‌ ஒன்று, கமாலியேல்‌ கிறிஸ்தவராகியதாகக்‌ கூறுகிறது, ஆனால்‌ 
இதற்கு உதவும்‌ ஆதாரம்‌ எதுவும்‌ இல்லை. கமாலியேல்‌ பல நற்குணங்கள்‌ 
பொருந்தியவராயிருந்தார்‌, ஆனால்‌ கிறிஸ்தவத்தைப்‌ பொறுத்தவரை அவர்‌ 
மனக்‌ கண்ணில்‌ குருடராகவே இருந்தார்‌. “பரிசேயரில்‌ பலர்‌ கிறிஸ்தவர்‌ 
களானார்கள்‌ (அப்‌. 15:5; 23:6) இதில்‌ சவுல்‌/ பவுலும்‌ அடங்குவார்‌. 

“உபா. 25:1-8. ஒரு குற்றமானது குற்றம்‌ செய்தவரை அடிப்பதற்கு 
உட்படுத்துகிறதா, அவருக்கு எத்தனை அடிகள்‌ தரப்பட வேண்டும்‌ என்ப 
தெல்லாம்‌ நியாயதிபதிகளின்‌ முடிவுக்கு விடப்பட்டது. “2 கொரி. 11:24. 
ஒன்று குறைய நாற்பது அடிகளோடு அவர்கள்‌ நிறுத்திக்‌ கொண்டதாகவே 
பலர்‌ எண்ணுகின்றனர்‌. ஏனெனில்‌ நாற்பதுக்கு அதிகமாக எத்தனை அடிகள்‌ 
அடிக்கப்படுகிறதோ அத்தனை அடிகளும்‌ சவுக்கடியாளரின்‌ முதுகுக்குத்‌ 
திருப்பித்‌ தரப்பட்டன. “ரோமர்‌ 5:3-5; 2 கொரி. 6:10; பிலி. 1:29; 1 பேது. 
1:6-9 திலும்‌ காண்க. ** 0482௦ என்பதே இவ்வார்த்தையாகும்‌, இதிலிருந்து 
நாம்‌ “பக்‌” என்பது போன்ற வார்த்தைகளைப்‌ பெறுகின்றோம்‌. 
“சொற்பொருள்‌ அகராதியில்‌ “008061” - சுவிசேஷம்‌ என்ற வார்த்தையின்‌ கழ்‌ 
காணவும்‌. “பிரசங்கித்தல்‌” என்பதற்கு பொதுவாக “மேன்மைப்படுத்துதல்‌” 
என்பதே பொருளாகும்‌ (அதாவது, இராஜாவின்‌ பிரகடனத்தை அறிவித்தல்‌). 
“வசனம்‌ 42ஐ அடிக்கோடிட்டுக்‌ கொள்ளுங்கள்‌; இது சபை வளர்ச்சியின்‌, 
திறவுகோல்‌ “இரகசியங்களில்‌” ஒன்றை வலியுறுத்துகின்றது! இதே போன்ற 
வசனத்திற்கு 20:20ஐக்‌ காணவும்‌. 


327 


க்றிஸ்தவரும்‌ அரசாங்கமும்‌ 
[5:12-42)] 


நமது கடந்த பாடத்தில்‌, அப்போஸ்தலர்களுக்கு ஏற்பட்ட 
உபத்திரவத்தை 5:12-42ல்‌ படித்தோம்‌. இதைப்‌ படித்த சிலர்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ சந்தித்த அறைகூவலை முழுமையாகப்‌ 
புரிந்திருப்பார்கள்‌. கடந்த காலத்தில்‌ இவர்களும்‌ கூட 
பயமுறுத்தப்பட்டு, இயேசுவின்‌ நாமத்தில்‌ பிரசங்கிப்பதை 
விட்டுவிடும்படி கூறப்பட்டிருக்கக்‌ கூடும்‌. சிலர்‌ கைது 
செய்யப்பட்டு அடிக்கப்பட்டனர்‌; சிலர்‌ தங்கள்‌ விசுவாசத்திற்‌ 











காக மரித்தும்‌ உள்ளனர்‌. இவர்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
தேவனுக்கா அல்லது மனுஷருக்கா யாருக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌ என்பது ஸ்படிகம்‌ போலக்‌ தெளிவாய்‌ இருந்தது. 
இருப்பினும்‌ நம்மில்‌ அநேகருக்கு இது இன்னும்‌ அவ்வளவு 
தெளிவாய்‌ காணப்படாது. “நம்மை ஆளும்‌ அதிகாரிகளுடன்‌” 
நமது உறவு குறித்து இன்னும்‌ சற்று ஆழமாய்ப்‌ பார்ப்பது 
பயனுள்ளதாய்‌ இருக்கும்‌ (ரோமர்‌ 18:1). 


அடிப்படையான விதி: 
நாட்டின்‌ சட்டங்களுக்குக்‌ 
கீழ்ப்படியுங்கள்‌ 
இதுவரைக்கும்‌ நமது பாடத்தில்‌ மூன்று கொள்கைகள்‌ 
நிலைநாட்டப்பட்டுள்ளன. அவைகளை நாம்‌ மறுபடியும்‌ 
கண்ணோக்கி, விவரித்து, அவைகளை நடைமுறைப்‌ படுத்து 
வோம்‌. முதல்‌ கொள்கையாவது, ஒரு பொதுவான விதியாக, 
நாம்‌ வாழுகின்ற நாட்டின்‌ சட்டங்களுக்கு நாம்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. உலக முழுவதிலுமே, அதிகாரத்திற்கு மரியாதை 
காட்டுவதென்பது குறைவாக உள்ளது ஒரு பிரச்சனையாகவே 
இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டின்‌ காலங்களில்‌, “அவனவன்‌ 
தன்தன்‌ பார்வைக்குச்‌ சரிபோனபடி செய்துவந்தபோது” (நியா. 


328 


21:25), பெரும்‌ குழப்பமே ஆட்சி செய்தது. 

நாம்‌ எப்பொழுதுமே சமுதாயத்தின்‌ அரசாங்கத்திற்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌, ஆனால்‌ இது, அரசாங்கம்‌ எப்பொழு 
துமே நீதியானதாகவோ அல்லது எப்பொழுதுமே நல்லதாகவே 
உள்ளது என்பதற்காக அல்ல. பவுல்‌ மற்றும்‌ பேதுருவால்‌ 





பேசப்பட்ட அதிகாரிகள்‌ ரோமாபுரி அரசாங்கத்கைச்‌ சார்ந்தவர்‌ 
களாய்‌ இருந்தனர்‌, அது நீரோ இராயனின்‌ தலைமையில்‌ செயல்‌ 
பட்டது. நாம்‌, நமது நாட்டின்‌ சட்டங்களுக்குக்‌ கீழ்ப்படிவது, 
அவைகளை நாம்‌ ஒப்புக்‌ கொள்ளுவதாலோ அல்லது அவைகள்‌ 
அறிவுப்‌ பூர்வமானவை என்பதாலோ அல்ல; மாறாக இது 
தேவனுடைய சித்தம்‌ என்பதால்‌ நாம்‌ இவற்றுக்குக்‌ கீழ்ப்படி 
கிறோம்‌. பவுல்‌, அரசாங்கம்‌ என்பது “தேவனால்‌ உண்டா 
யிருக்கிறது” என்றும்‌ அதிகாரிகள்‌ “தேவனுடைய ஊழியக்காரர்‌ 
களாய்ச்‌ செயல்படுகின்றார்கள்‌” என்றும்‌ கூறினார்‌ (ரோமர்‌ 
13:1, 4). பேதுரு, “நீங்கள்‌ மனுஷருடைய கட்டளைகள்‌ 
யாவற்றிற்கும்‌ கர்த்தர்‌ நிமித்தம்‌ கீழ்ப்படியுங்கள்‌ ... அது தேவனு 
டைய சித்தமாயிருக்கிறது” (1 பேது. 2:13, 15) என்று கூறினார்‌. 


அடிப்படையான விதிவிலக்கு: 
நாட்டின்‌ சட்டமானது தேவனுடைய 
சட்டத்தை மீறும்போது 

இரண்டாவது கொள்கை என்பது, இவ்விதிக்கு ஒரு 
விதிவிலக்காக உள்ளது, இது மனிதரின்‌ சட்டங்கள்‌ தேவனு 
டைய சட்டத்துடன்‌ நேரடியாக முரண்படும்போது வருவதாய்‌ 
உள்ளது. நடபடிகள்‌ 4 மற்றும்‌ 5ல்‌ முரண்பாடு தெளிவாய்க்‌ 
காணப்படுகிறது: மனிதர்கள்‌, “கிறிஸ்துவின்‌ நாமத்தில்‌ பிரசங்‌ 
கிக்கக்‌ கூடாது” என்று கூறினர்‌; தேவனோ, “கிறிஸ்துவின்‌ 
நாமத்திலே பிரசங்கியுங்கள்‌”” என்று கூறினார்‌. பழைய 
ஏற்பாட்டில்‌ பார்வோன்‌ ராஜா, “எல்லா ஆண்‌ பிள்ளை 
களையும்‌ கொலை செய்யுங்கள்‌” என்றான்‌ (யாத்‌. 1:15-22), 
ஆனால்‌ தேவனோ, “கொலை செய்யாதிருப்பாயாக”” என்றார்‌. 
சமீபத்திய காலங்களில்‌, மனிதர்கள்‌ “தேவனை ஆராதிப்பதற்கு 
ஒன்றுகூடக்‌ கூடாது” என்று கூறியுள்ளனர்‌, ஆனால்‌ தேவன்‌, “சபை 





329 


கூடி வருகிறகைச்‌ சிலர்‌ விட்டுவிடுகிறது போல நீங்களும்‌ விட்டு 
விடாதீர்கள்‌” (எபி. 10:25) என்று கூறினார்‌. மனிதர்கள்‌, “உங்கள்‌ 
அண்டை அயலாருக்கு வேகாகமத்தைப்‌ பிரசங்கிக்கக்‌ கூடாது” 
என்று கூறியுள்ளனர்‌, ஆனால்‌ தேவன்‌, “சர்வ சிருஷ்டிக்கும்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கியுங்கள்‌” (மாற்‌. 16:15) என்று கூறினார்‌. 
முரண்பாடு தெளிவாய்‌ உள்ளபோது, தேவனுடைய சித்தத்திற்கு 
கும்மை ஒப்புக்கொடுத்தவருக்குத்‌ தேர்ந்து கொள்ளும்‌ வாய்ப்பு 
எதுவும்‌ இல்லை. “எது விரும்பத்‌ தக்கது?” என்றோ அல்லது “எது 
புகழ்‌ மிக்கது?” என்றோ அல்லது “எது பாதுகாப்பானது?” என்றோ 
அவர்‌ கேட்க முடியாது. அவர்‌ “எது சரியானது?” என்று மட்டுமே 
கேட்டு - அதன்படி செயல்பட முடியும்‌. 

அமெரிக்க ஐக்கிய நாட்டில்‌, இன்றைய நாட்களில்‌, பல 
நம்பிக்கைகள்‌ “அரசியல்‌ ரீதியாகச்‌ சரியற்றவைகளாய்‌”* 
ஆகியுள்ளன. சில விஷயங்களில்‌, குற்றத்தைத்‌ தவிர்ப்பதற்காக, 
நாம்‌ மக்களின்‌ போக்கை” பின்பற்ற முடியும்‌, அவ்வாறு 
பின்பற்றுவதும்‌ அவசியமே. ஆயினும்‌, “அரசியல்‌ ரீதியாகச்‌ 
சரியற்றதாய்‌” உள்ளவைகள்‌ எல்லாமே வேதாகமத்தின்படியே 
யும்‌ சரியற்றதாய்‌ இருப்பதில்லை. எடுத்துக்காட்டாக, ஓரீனச்‌ 
சேர்க்கையைக்‌ கண்டனம்‌ செய்வது “அரசியல்‌ ரீதியாக 
சரியற்றதாய்‌” உள்ளது, ஆனால்‌ வேதாகமம்‌, ஓரினச்‌ சேர்க்கை 
என்பது தேவனுடைய பார்வையில்‌ அருவருப்பானது என்று 
போதிக்கின்றது (லேவி. 18:22; 20:13; 1 கொரி. 6:9, 18ஐக்‌ 
காணவும்‌). தேவனுடைய ஆலோசனை முழுவதையும்‌ பிரசங்‌ 
கிக்க, ஓரினச்‌ சோர்க்கையானது மாமிசத்தின்‌ கிரியை, அது நமது 
ஆத்துமாவைத்‌ தண்டனைக்குள்ளாக்கும்‌ (கலா. 5:19-21) என்று 
வெளிப்படுத்த நாம்‌ தயங்கக்‌ கூடாது. ஓரினச்‌ சேர்க்கையாளர்‌ 
களை மனந்திரும்பி தங்கள்‌ வாழ்க்கை முறையை மாற்றிக்‌ 
கொள்ளும்படியாக” நாம்‌ அழைப்பு விடுக்க வேண்டும்‌. “அரசி 
யல்‌ ரீதியாக எது சரி?” என்பதல்ல ஆனால்‌ “வேதாகமத்தின்படி 
போதிக்கப்படுவது என்ன?” என்பதே இங்கு கேள்வியாக 
இருக்க வேண்டும்‌. 

மற்ற விஷயங்களில்‌, தனிநபருடைய மனச்சாட்சி 
ஈடுபட்டுள்ளது. மனச்சாட்சி என்பது தேவனால்‌ நமக்குத்‌ தரப்‌ 
பட்டு, எது சரி எது தவறு என்பதை நாம்‌ கூற உதவுவதாகும்‌. 
மனச்சாட்சியானது, சில விஷயங்கள்‌ தவறானவை என்பதைத்‌ 


330 


தானாகவே உணருகின்றது; மற்ற விஷயங்களில்‌ மனச்சாட்சி 
யைப்‌ பயிற்றுவிக்க வேண்டியது அவசியமாறெது. சில சமயங்‌ 
களில்‌, முரண்பாடுகள்‌ எழுகின்ற சில விஷயங்களில்‌ “கர்த்தர்‌ 
இவ்வாறு கூறுகிறார்‌” என்பதற்குத்‌ தெளிவான ஆதாரம்‌ 
இருப்பதில்லை. அப்படிப்பட்ட விஷயங்களில்‌, வசனங்களின்‌ 
வெளிச்சத்தில்‌ கிறிஸ்தவர்கள்‌, அவ்விஷயத்தை நன்கு ஆராய்ந்து 
பார்த்து, “நம்‌ மனதில்‌ முழு நிச்சயமுடையவர்களாக:* 
வேண்டும்‌ (ரோமர்‌ 14:5), பிறகு தமது தீர்மானத்திற்கேற்ற* 
வாழ்க்கை வாழவேண்டும்‌. ஆகவே, சில வேளைகளில்‌ கிறிஸ்‌ 
தவர்கள்‌, “வல்லமைகள்‌ இப்படியுள்ளன”, “மனச்சாட்சியோடு 
நான்‌ இதையோ அல்லது அதையோ செய்ய முடியாது” அல்லது 
“இதையோ அல்லது அதையோ செய்வது எனது மனச்‌ 





சாட்சியை மீறுவதாயுள்ளது”” என்று கூற வேண்டியிருக்றெது. 


அதிகாரமுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பது என்பது தேவனு 
டைய பார்வையில்‌ மிக மோசமான ஒரு செயலாய்‌ இருப்ப 








தால்‌, நீங்கள்‌ எதை விரும்பவில்லை என்பதையும்‌, தேவன்‌ எதை 
விரும்புவதில்லை என்பதையும்‌ வேறுபடுத்திப்‌ பார்ப்பதில்‌ 





எச்சரிக்கையாயிருங்கள்‌. ஒரு சட்டத்தை நீங்கள்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ விரும்பவில்லையென்றால்‌, உங்கள்‌ மேட்டிமை 
மற்றும்‌ முரட்டுத்தனம்‌ ஆகியவற்றை விழுங்கிவிட்டு, தாழ்மை 
யோடு கீழ்ப்படியுங்கள்‌. ஆயினும்‌, ஒரு குறிப்பிட்ட சட்ட 
மானது தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பாடானது என்று 
உங்கள்‌ மனதில்‌ முழு நிச்சயம்‌ ஏற்பட்டால்‌, உங்கள்‌ நிலையில்‌ 
உறுதியாய்‌ நில்லுங்கள்‌ - ஆனால்‌ அதற்குரிய விலையைச்‌ 
செலுத்தத்‌ தயாராய்‌ இருங்கள்‌. பேதுரு மற்றும்‌ மற்ற 
அப்போஸ்தலர்களின்‌ வார்த்தைகளை உங்கள்‌ இருதயத்தில்‌ 
எழுதுங்கள்‌: “மனுஷருக்குக்‌ கீழ்ப்படிகிறதைப்‌ பார்க்கிலும்‌, 
தேவனுக்குக்‌ கீழ்ப்படிறெதே அவசியமாயிருக்கிறது” (5:29) 
- “நம்மால்‌ முடிந்தால்‌” அல்லது “நமக்கு நல்லதென்றால்‌” அல்ல, 
ஆனால்‌ “நாம்‌ கட்டாயம்‌ இதைச்‌ செய்ய வேண்டும்‌. ” சிறையில்‌ 
அடைக்கப்பட்டு, பயமுறுத்தப்பட்ட போது, அவர்கள்‌ 
“நாங்கள்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌” என்று பதில்‌ 








அளித்தனர்‌. கொலை செய்யப்படப்‌ போவதாக பயமுறுத்தப்‌ 
பட்ட வேளையிலும்‌ அவர்கள்‌, “நாங்கள்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்‌ 
படிய வேண்டும்‌” என்று பதில்‌ அளித்தனர்‌. 


331 


அடிப்படையான கொள்கை: 


எல்லா நேரங்களிலும்‌ அதிகாரத்திற்கு 
மரியாதையைக்‌ காண்பியுங்கள்‌ 

மூன்றாவது கொள்கையானது மிகவும்‌ அடிப்படை 
யானதும்‌ மற்றும்‌ மிகவும்‌ கடினமானதும்‌ ஆகும்‌: எல்லா 
நேரங்களிலும்‌ (ஒரு குறிப்பிட்ட சட்டத்திற்கு மனச்சாட்சியின்‌ 
படி நாம்‌ கீழ்ப்படியக்கூடாத ஒரு சூழ்நிலையிலும்‌), அரசாங்க 
அதிகாரிகளுக்கு நாம்‌ மரியாதையைக்‌ காட்ட வேண்டும்‌. 
அதிகாரம்‌ 4ல்‌ பேதுருவும்‌ யோவானும்‌ ஆலோசனைச்‌ 
சங்கத்திற்கு முன்பாக மரியாதையுடன்‌ நடந்து கொண்டனர்‌. 
அதிகாரம்‌ 5ல்‌ பேதுருவையும்‌ மற்ற அப்போஸ்தலா்களையும்‌ 
அதிகாரிகள்‌ கைது செய்ய வந்தபோது, அவர்கள்‌ எதிர்த்து 
நிற்கவில்லை; அவர்கள்‌ அதிகாரிகளுக்கு மரியாதை செலுத்தி 
னர்‌. மேலும்‌ பேதுரு “இராஜாவைக்‌ கனம்பண்ணுங்கள்‌”” 
(1 பேது. 2:17) என்று அறைகூவல்‌ விடுக்கின்றார்‌! இது, நாம்‌ 
அரசாங்கத்துடன்‌ செயல்‌ புரிகிற ஒவ்வொரு விஷயத்திலும்‌ 
(மனச்சாட்சியின்படி நாம்‌ கீழ்ப்படியக்‌ கூடாதிருக்றெ ஒரு 
சட்டத்தைத்‌ தவிர), நாம்‌ மிகுந்த மரியாதையுடனும்‌, 
கண்ணியத்துடனும்‌, மேலான கீழ்ப்படிதலுடனும்‌ நடந்து 
கொள்ள வேண்டும்‌ என்று பொருள்படுகின்றது! நல்மனசாட்சி 
யுடன்‌ நாம்‌ கீழ்ப்படியக்‌ கூடாத ஒரு சட்டம்‌ இருக்கு 
மென்றால்‌, நாம்‌ முரட்டாட்டத்தால்‌ அல்ல, தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படிய விரும்புவதாலேயே அச்சட்டத்திற்குக்‌ கீழ்ப்படிய 
முடியாமல்‌ உள்ளது என்பதைத்‌ தெளிவாக்க எல்லா 
வகையிலும்‌ தாழ்மையுடன்‌ முயற்சி செய்ய வேண்டும்‌. 

அமெரிக்க ஐக்கிய நாட்டில்‌, கருக்கலைப்பு” பற்றி கசப்பான 
முரண்பாடுகள்‌ எழுகின்றன. கருக்கலைப்பு என்பது தேவனு 
டைய சித்தத்தை மீறும்‌ ஒரு செயல்‌ என்று இருதயத்தில்‌ நான்‌ 
முழுமையாக நம்புகின்றேன்‌. அதே வேளையில்‌, “பைத்தியக்‌ 
தின்‌ எல்லை” யாக “வாழ்வதற்கு உரிமை” என்ற இயக்கத்தின்‌ 
செயல்பாடுகள்‌ இருப்பகைக்‌ கண்டு நான்‌ திகைப்படைகின்‌ 
றேன்‌. கருக்கலைப்பில்‌ விசேஷப்‌ பயிற்சி பெற்ற மருத்துவர்‌ 
ஒருவரை, ஒரு தனி நபர்‌ கொலை செய்த செய்தி வெளியாகி 


332 


யுள்ளது. இன்னொரு தனி நபர்‌, கருக்கலைப்பு மருத்துவ 
மனையில்‌ புகுந்து, அங்கு தான்‌ கண்ட மக்கள்‌ யாவரையும்‌ 
கொலை செய்ய முயன்றுள்ளார்‌. இந்த தனி நபார்கள்‌ தாங்கள்‌ 
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக நம்பியிருக்கலாம்‌, 
ஆனால்‌ உண்மையில்‌, கருக்கலைப்பிற்கெதிரான நிலைக்கு 
இவர்கள்‌ சரி செய்ய முடியாத துன்பத்தையே விளைவித்துள்ள 
னர்‌. கருக்கலைப்பை ஒழிப்பதற்கு” சரியான மற்றும்‌ தவறான 
வழிகள்‌ உள்ளன; அவர்கள்‌ தவறான வழியைத்‌ தேர்ந்து 
கொண்டனர்‌. இதன்‌ விளைவாக, கருக்கலைப்பிற்கு எதிராக 
இருப்பதில்‌ ஒருவர்‌ அப்பாற்பட்ட வராய்‌ இருக்க வேண்டும்‌ 
என்ற கருத்து பலருடைய மனங்களில்‌ ஏற்பட்டது. 

தேவனைப்‌ பின்பற்றுவதாகக்‌ கூறிக்கொள்ளும்‌ அநேகர்‌ 
ஒழுக்கமற்ற அல்லது கொள்கையற்ற விஷயங்களைச்‌ சந்திக்‌ 
கின்றனர்‌. அவர்கள்‌ அதிகாரிகளைத்‌ தாக்கி, சொத்துக்களை 
அழித்து, கலகத்தை ஊக்குவிக்கின்றனர்‌. அரசாங்கம்‌ அவர்களுக்‌ 
கெதிராகச்‌ செயல்பட்டு தண்டனை அளிக்கையில்‌, அவர்கள்‌ 
தங்களை, மார்க்கத்திற்காக உயிர்‌ துறப்பவர்கள்‌ என்று பெய 
ரிட்டுக்‌ கொள்கின்றனர்‌. இதற்கு முரண்பாடாக, பவுல்‌ பின்‌ 
வருமாறு தத்துவுக்கு எழுதினார்‌: 





துரைத்தனங்களுக்கும்‌ அதிகாரங்களுக்கும்‌ கீழ்ப்படிந்து 
அடங்கியிருக்கவும்‌, சகலவிதமான நற்கிரியைகளையும்‌ 
செய்ய ஆயத்தமாயிருக்கவும்‌, ஒருவனையும்‌ தூஷியாமலும்‌, 
சண்டை பண்ணாமலும்‌, பொறுமையுள்ளவர்களாய்‌ எல்லா 
மனுஷருக்கும்‌ சாந்த குணத்கைக்‌ காண்பிக்கவும்‌ அவார்‌ 
களுக்கு (இரேத்தாக்‌ தீவின்‌ கிறிஸ்தவர்களுக்கு) நினைப்‌ 
பூட்டு (கத்து 3:1, 2). 


அப்போஸ்தலர்கள்‌ வல்லமை வாய்ந்த சனதெரீன்‌ 
சங்கத்தாருடன்‌ கொண்டிருந்த உறவை மறுபடியும்‌ கவனியுங்‌ 
கள்‌. ஆலோசனைச்‌ சங்கத்தின்‌ முன்பாக அவர்கள்‌ தைரியத்‌ 
தோடு ஆனால்‌ வெறுப்பின்றி இருந்தனர்‌. பிரசங்கிக்கக்‌ கூடா 
தென்று கட்டளையிடப்பட்டபோது அவர்கள்‌ ஆலோசனைச்‌ 
சங்க உறுப்பினர்கள்மேல்‌ குற்றம்‌ சாட்டும்‌ புகாரைக்‌ கொடுக்க 
வில்லை அல்லது ஒரு மறுப்பு விளக்கம்‌” தரவில்லை அல்லது 
தேவாலயத்தை எரித்து விடவில்லை. அவர்கள்‌ தொடர்ந்து 








333 


பிரசங்கித்துக்‌ கொண்டு, அதனால்‌ வரும்‌ விளைவுகளை 
ஏற்றுக்கொள்ளத்‌ தயாராயிருந்தனர்‌. 

கீழ்ப்படிதலின்‌ எல்லா பகுதிகளுக்கும்‌ நாம்‌ கலந்துரை 
யாடும்‌ இக்கொள்கை நடைமுறைப்‌ படுத்தப்பட முடியும்‌. 
புதிய ஏற்பாட்டில்‌, அதிகாரத்திற்குக்‌ கழ்ப்படிதலைப்பற்றி 
அதிகமாய்க்‌ கூறப்படுகிறது:” மனைவிகள்‌ தங்கள்‌ கணவர்‌ 
களுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ (எபே. 5:22-24; கொலோ. 3:18; 





1 பேது. 3:1-6). பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌ (எபே. 6:1-8; கொலோ. 3:20). வேலைக்காரர்கள்‌ 
தங்கள்‌ எஜமானர்களுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ (எபே. 6:5-8; 
கொலோ. 3:22-24).' கிறிஸ்தவர்கள்‌ என்ற முறையில்‌ நமது 
பிராந்திய சபையின்‌ மூப்பர்களுக்கு நாம்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ 
(எபி. 13:17). எல்லா அதிகாரத்திற்கும்‌ நாம்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌, அது நாம்‌ படிக்கின்ற பள்ளியின்‌ முதல்வர்‌ மற்றும்‌ 
ஆசிரியர்களானாலும்‌ அல்லது நாம்‌ பணியாற்றும்‌ நிறுவனங்‌ 
களின்‌ மேலதிகாரிகளாக இருந்தாலும்‌ யாவருக்கும்‌ நாம்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌ (கத்து 3:1). 

மேலே கூறப்பட்ட எல்லா உறவு முறைகளிலும்‌, தேவனு 
டைய வசனத்திற்கு விரோதமான சிலவற்றைச்‌ செய்யும்படி 
நமக்குக்‌ கூறப்படக்கூடிய சாத்தியம்‌ உண்டு. ஒரு கிறிஸ்தவ 
மனைவி தனது கணவனால்‌, தேவபக்தியற்ற ஒரு செயலில்‌ 
பங்கேற்கும்படிக்‌ கேட்கப்படலாம்‌. கிறிஸ்தவர்களல்லாத 
பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளையிடம்‌, சபை தொடர்பான 
எச்செயலையும்‌ செய்யக்‌ கூடாதென்று தடை விதிக்கலாம்‌. ஒரு 





முதலாளி, வியாபார நடவடிக்கையில்‌ உள்ள சட்ட விரோத 
மான செயல்களை நாம்‌ கண்டுகொள்ளாமல்‌ இராவிட்டால்‌, 
வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு விடுவோம்‌ என்று 
தெளிவாகக்‌ கூறியிருக்கலாம்‌. இந்தச்‌ சூழ்நிலைகள்‌ ஏற்படும்‌ 
போது, “நாம்‌ மனுஷருக்குக்‌ கீழ்ப்படிவதைப்‌ பார்க்கிலும்‌ 
தேவனுக்கே கீழ்ப்படிய வேண்டும்‌.” 

எஞ்சியுள்ள காலத்தில்‌, நாம்‌ கிறிஸ்துவுக்காக நிலைநிற்றல்‌ 
விரும்பத்தக்க விளைவுகளைக்‌ கொடுக்க, நாம்‌ கடமை 
உணர்வுடன்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. கிறிஸ்தவரல்லாத தனது 
கணவரின்‌ விருப்பங்களுக்கு கிறிஸ்தவ மனைவி குறைந்த 
அளவே கவனத்தை காட்டினால்‌, “உங்களுடன்‌ மீன்‌ பிடிக்க 





334 


வருவதற்குப்‌ பதில்‌ நான்‌ சபை ஆராதனைக்குச்‌ செல்கிறேன்‌” 
என்று அவள்‌ உறுதிப்பாட்டுடன்‌ சொல்லும்போது அது அவள்‌ 
மேல்‌ அவருக்கு மதிப்பை ஏற்படுத்தாது. அது அக்கணவருக்கு 
வெறுப்பூட்டுவதற்காகக்‌ கூறப்பட்டதுபோல்‌ இருக்கும்‌. 
கிறிஸ்தவப்‌ பிள்ளைகள்‌, பொதுவாகக்‌ கிறிஸ்தவரல்லாதவர்‌ 
களாய்த்‌ தங்கள்‌ பெற்றோர்‌ இருப்பினும்‌ அவர்களிடம்‌ 
மரியாதை காட்ட வேண்டும்‌, இல்லாவிடில்‌, அவர்களின்‌ 
விருப்பத்திற்கு மாறாக அப்பிள்ளைகள்‌ ஆராதனையில்‌ கலந்து 
கொள்வதை அப்பிள்ளையின்‌ முரட்டாட்டத்தின்‌ வெளிப்‌ 
பாடு என்பதாக அவர்கள்‌ காண்பார்கள்‌. இது போலவே சபை 





உறுப்பினராக உள்ள ஒரு வேலைக்காரர்‌ மற்றும்‌ பள்ளி 
மாணவர்‌, தொழில்‌ நிறுவன உறுப்பினர்‌ ஆகியோரின்‌ நிலையும்‌ 
இருக்க வேண்டும்‌. 

கர்த்தருக்கென்று நேர்மறையான விளைவை ஏற்படுத்த 
நாம்‌ விரும்பினால்‌, தேவனுடைய சித்தத்தில்‌ வெளிப்படுத்த 
பட்டவைகளுக்கு முரணானவைகளைக்‌ தவிர மற்ற எல்லா 
வற்றிற்கும்‌ இனிமையாகக்‌ கீழ்ப்படியக்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. 


முடிவுரை 

நான்‌ இதை முடிக்கையில்‌ இப்பாடத்தின்‌ மையப்பகுதிக்கு 
மறுபடியும்‌ திரும்ப விரும்புகின்றேன்‌, அது 5:29ல்‌ உள்ள பேதுரு 
மற்றும்‌ இருந்தவர்களின்‌ வார்த்தையாயெை பகுதியாகும்‌: “நாம்‌ 
மனுஷருக்குக்‌ கீழ்ப்படிவதைப்‌ பார்க்கிலும்‌ தேவனுக்கே 
கீழ்ப்படிய வேண்டும்‌.” 

சபையின்‌ தொடக்க நாட்களில்‌. சபையின்‌ உறுப்பினர்கள்‌ 
சிலர்‌, கிறிஸ்தவர்களாயிருந்ததால்‌ தங்கள்‌ மீது செலுத்தப்பட்ட 
தாக்கத்தை தெர்த்துலியன்‌ என்ற ஒரு தலைவரிடம்‌ முறை 
யிட்டனர்‌. “அதிகாரிகளோடு நாம்‌ ஓத்துப்‌ போகாவிட்டால்‌ 





முதலில்‌ நமது வேலைகள்‌ பறிக்கப்படும்‌, பின்பு நாம்‌ உயிர்துறக்க 
நேரிடும்‌.தேவன்‌ இதை நிச்சயமாக விரும்ப மாட்டார்‌. 
ஏனென்றால்‌ நாமும்‌ நமது குடும்பங்களும்‌ வாழ வேண்டுமே” 
என்றனர்‌. தெர்த்துலியன்‌ அவர்களை ஒரு கணம்‌ உற்று 
நோக்கிவிட்டு, “நாம்‌ வாழ வேண்டுமா?” என்று கேட்டார்‌. 





335 


நமது வாழ்க்கையில்‌ நாம்‌ அநேக “வேண்டும்‌” என்பவை 
களை அறிமுகப்படுத்திக்‌ கொண்டோம்‌: நமக்கு சில சொத்துக்‌ 
கள்‌ வேண்டும்‌, நாம்‌ வெற்றியடைய வேண்டும்‌, நாம்‌ மகிழ்ச்சி 
யாயிருக்க வேண்டும்‌, இன்னும்‌ பல. உண்மையில்‌ வாழ்க்கை 
யில்‌ ஒரு சில “வேண்டும்‌” என்பவைகளே முக்கியமானவை 


களாகும்‌, இது ஒன்று: “நாம்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. ” 


குறிப்புகள்‌ 

யாத்‌. 20:13, பத்துக்‌ கட்டளைகள்‌ கொடுக்கப்படுவதற்கு நீண்ட காலம்‌ 
முன்னதாகவே கொலை என்பது தேவனுடைய சித்தத்தை மீறியது (அதி. 
4:8-15). “எப்படியாகிலும்‌ சிலரை இரட்சிக்கும்படிக்கு நான்‌ எல்லாருக்கும்‌ 
எல்லாமானேன்‌” (1 கொரி. 9:22) என்பதே கொள்கையாகும்‌. உதாரணமாக, 
குமிழ்‌ பேசுபவர்கள்‌ தமிழர்கள்‌ என்று அழைக்கப்படுவதை விரும்பினால்‌ 
நாம்‌ அச்சொற்றொடரைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. “இதைப்பற்றியோ 
அல்லது வேறு எந்தப்‌ பொருள்பற்றியோ இடைவிடாமல்‌ பிரசங்கிப்பது 
நமது பழக்கமாக வேண்டும்‌ என்று நான்‌ கூறவில்லை. பாலியல்‌ ரீதியான 
பாவங்களைப்பற்றிப்‌ பிரசங்கிக்கும்போது, அதில்‌ ஓரினச்‌ சேர்க்கைபற்றி 
பேசத்‌ தயங்கக்‌ கூடாதென்றே நான்‌ கூறுகிறேன்‌. “முடிவெடுக்கும்‌ 
விஷயங்களில்‌, நம்மோடு ஒத்துப்‌ போகாத சகோதரர்‌ ஒருவரை நாம்‌ 
கண்டனம்‌ செய்யக்‌ கூடாது என்றும்‌ ரோமர்‌ 14 தெளிவாக்குகின்றது. இவை 
முடிவெடுக்கும்‌ விஷயங்களேயன்றி, விசுவாசம்‌ தொடர்புடையவைகள்‌ 
அல்ல என்பதைக்‌ கவனியுங்கள்‌ (அதாவது, தேவன்‌ தமது சித்தத்தைத்‌ 
தெளிவாக வெளிப்படுத்தியுள்ள விஷயங்கள்‌). “யுத்தத்திற்குச்‌ செல்லுதல்‌ 
ஒரு எடுத்துக்காட்டு ஆகும்‌. சில கிறிஸ்தவர்கள்‌ “மனச்சாட்சியில்‌ 
மறுப்பவர்கள்‌” ஆகின்றனர்‌; இவர்களில்‌ சிலர்‌ போர்ப்படையின்‌ மருத்துவப்‌ 
பிரிவு அல்லது போர்‌ செய்யாத மற்ற துறைகளில்‌ பணியாற்றியுள்ளனர்‌. 
அமெரிக்க ஐக்கிய நாடு மற்றும்‌ இதே போன்ற ஆளுகை அமைப்புள்ள மற்ற 
நாடுகளில்‌, ஒருவர்‌ தமது மனச்சாட்சியை மீறும்படிக்கு வற்புறுத்தலாகாது 
என்று சட்டம்‌ கூறுகிறது. சட்டத்தில்‌ இத்தகைய பாதுகாப்பு இருந்தாலும்‌, 
அரசின்‌ பிரகடனத்திற்குக்‌ கீழ்ப்படிய மறுக்கும்போது அதன்‌ விளைவுகள்‌ 
உண்டாகும்‌. “நீங்கள்‌ கடல்‌ கடந்த நாடுகளில்‌ வசித்தால்‌, உங்கள்‌ பகுதிக்குப்‌ 
பொருத்தமான விளக்கத்தை இதற்குப்‌ பதில்‌ பயன்படுத்தலாம்‌. உங்கள்‌ 
நாடுகளில்‌ “பைத்தியத்தின்‌ எல்லை” யான செய்கையால்‌ பாதிக்கப்பட்ட, 
மதிப்புள்ள இயக்கம்‌ ஏதேனும்‌ நிச்சயம்‌ இருக்கும்‌. “கல்வி, சட்டம்‌ இயற்று 
குல்‌ மற்றும்‌ வாழக்கூடிய மாற்றுக்கள்‌ அளித்தல்‌ போன்றவை சாத்தியமான 
அணுகுமுறைகள்‌ ஆகும்‌. “விளக்கப்படுத்துதல்‌ என்பது வசனரீதியற்ற 
தாயிருப்பதைக்‌ காட்டிலும்‌, முன்னுரிமை அளிப்பதையே முக்கியமாகக்‌ 
கொண்டுள்ளது. விளக்கப்படுத்துதல்‌ என்பது சட்டரீதியானதாகவும்‌, பண்‌ 
பட்டதாகவும்‌ இருந்தால்‌, தனியொரு கிறிஸ்தவர்‌ அதில்‌ பங்கேற்கலாம்‌. 








336 


ஆயினும்‌, அப்போஸ்தலர்கள்‌ இவைபோன்ற எதையும்‌ செய்யவில்லை. 
அதிகாரிகளை வற்புறுத்துவதைப்‌ பார்க்கிலும்‌ ஆத்தும இரட்சிப்பே 
முக்கியம்‌ என்று அவர்கள்‌ எண்ணியது உறுதி. மோசமான அரசாங்கம்‌ உள்ள 
நாடுகளிலும்‌ மனிதர்கள்‌ பரலோகம்‌ செல்ல முடியும்‌; ஆனால்‌ கிறிஸ்து 
இல்லாமல்‌ அவர்கள்‌ பரலோகம்‌ செல்ல முடியாது. “வேகத்தில்‌ கீழ்ப்படிதல்‌ 
என்பதன்‌ பாடமானது அதிகாரத்திற்குக்‌ கழ்ப்படிவது என்பதைக்‌ 
காட்டிலும்‌ விரிவானதாக உள்ளது (எபே. 5:21ஐக்‌ கவனியுங்கள்‌), ஆனால்‌ 
நாம்‌ இங்கு அதிகாரத்துக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ என்ற பாடத்தையே கவனத்தில்‌ 
கொள்கிறோம்‌. !' இவ்வசனப்பகுதிகள்‌ ஒரு அடிமை தனது எஜமானருக்குக்‌ 
கீழ்ப்படிவதையே குறிப்பாக உணர்த்துகின்றன. ஆனால்‌ பொதுவாக இது 
வேலை பெறுபவர்‌ - வேலை தருபவர்‌ இவர்களுக்குள்ள உறவுக்குப்‌ 
பயன்படுத்தப்படலாம்‌. 


337 


மனச்சாம சி 


மனச்சாட்சி என்பது நமக்குள்ளாக இருந்து, சில செயல்கள்‌ நல்லது 
என்றும்‌, சில செயல்கள்‌ கெட்டது என்றும்‌ நமக்குக்‌ கூறும்‌ உள்ளுணர்வு 
ஆகும்‌ (ரோமர்‌ 2:15, 16). (மனசாட்சியானது தன்‌ கடமைகளை 
நிறைவேற்றக்‌ கூடாதபடிக்குக்‌ கடினமடையக்‌ கூடிய சாத்தியக்கூறு 
உள்ளது 1 தீமோ. 4:1ஐக்‌ காணவும்‌.) நாம்‌ நல்லவைகளைச்‌ செய்யும்படி 
நம்மை ஊக்குவிப்பதற்காகவே தேவன்‌ நமக்கு மனசாட்சியைக்‌ 
கொடுத்தார்‌. சில விஷயங்கள்‌ தவறானவை என்று மனச்சாட்சி 
தானாகவே அறிகின்றது. (எடுத்துக்காட்டாக, எல்லா சமூகங்களிலும்‌- 
குறைந்த பட்சம்‌ அந்தச்‌ சமூகத்திற்குள்‌-கொலை செய்வது தவறு என்று 
கருதப்படுகின்றது. ரோமர்‌ 2ல்‌ கூறப்படும்‌ கருத்து யாதெனில்‌, நல்லது 
மற்றும்‌ கெட்டது என்பதை உணரும்‌ உணர்வு யாவருக்குள்ளும்‌ உள்ளது 
என்றாலும்‌, எவர்‌ ஒருவருடைய வாழ்க்கையும்‌ அவரது இந்த உணர்வுக்கு 
முற்றிலும்‌ ஒத்து சீராக இருப்பதில்லை. ஆகவே, எல்லாரும்‌ - வேதவசனங்‌ 
களுக்குப்‌ பழக்கமில்லாதவர்களும்‌ கூட - பாவிகளே.) ஆயினும்‌, மற்ற 
விஷயங்களில்‌ மனச்சாட்சியானது பயிற்றுவிக்கப்பட வேண்டும்‌. 

மனச்சாட்சியானது சரியற்ற விதத்தில்‌ பயிற்றுவிக்கப்பட முடியும்‌. 
கிறிஸ்தவர்களைத்‌ துன்பப்படுத்தியபோது, பவுல்‌ தமது மனச்சாட்சியை 
மீறி நடக்கவில்லை (23:1), ஏனெனில்‌ அவர்‌ கடந்த காலத்தில்‌ பெற்ற 
உபதேசத்தின்படி, தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்து வந்தார்‌. உங்கள்‌ 
மனச்சாட்சி சரியாகவோ அல்லது தவறாகவோ, எப்படிப்‌ பயிற்றுவிக்கப்‌ 
பட்டிருப்பினும்‌, நீங்கள்‌ அதற்கு முரண்பாடாகச்‌ செயல்படக்‌ கூடாது 
(இ.வ. ரோமர்‌ 14:20-23), ஏனெனில்‌ அப்படிச்‌ செய்தால்‌, நீங்கள்‌ அதை 
மரத்துப்போகச்‌ செய்பவர்களாயிருப்பீர்கள்‌. இவ்வாறு நீங்கள்‌ 
தொடர்ந்து செய்து வந்தால்‌, மனச்சாட்சியானது உணர்ச்சியற்றுப்‌ 
போய்‌, தேவனால்‌ அதற்களிக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற 
முடியாமல்‌ போய்விடும்‌, இதற்கு, நாம்‌ கிறிஸ்தவர்களாகும்போது, 
கிறிஸ்தவரல்லாத நிலையில்‌ நாம்‌ போதிக்கப்பட்டிருந்த மூட 
நம்பிக்கைகளை விட்டுவிடக்‌ கூடாது என்று பொருளல்ல. வசனத்தின்‌ 
வெளிச்சத்தில்‌ நம்முடைய மனச்சாட்சியை மறுபடியும்‌ பயிற்றுவிக்க 
நாம்‌ கவனத்துடன்‌ கற்க வேண்டும்‌; இது நம்மை நமது கடந்த கால 
விலங்குகளில்‌ இருந்து விடுதலையாக்கும்‌ (யோவா. 8:32). தமஸ்குவுக்குச்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ கர்த்தருடைய தரிசனம்‌ பவுலின்‌ மனச்சாட்சியைச்‌ 
சரிப்படுத்தி, மறு உருவாக்கிற்று. நாமும்‌ நமது மனச்சாட்சி மறுபடியும்‌ 
பயிற்றுவிக்கப்படும்‌ வரையில்‌ அதை மீறாதபடி எச்சரிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. 


338 


இராக்யம்‌/சபை நீலைநாட்டர்பற்குல்‌ 


இராஜ்யம்‌/சபையானது நோக்கத்தினால்‌ உண்டாயிற்று, 
தேவனுடைய திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்களில்‌ இது நித்திய 
காலம்‌ முழுவதும்‌ நிலவிற்று (இ.வ. எபே. 3:10, 11). 

இது வாக்குத்தத்தத்தில்‌ இருந்தது. பழைய ஏற்பாடு 
முழுவதிலும்‌ இராஜ்யம்‌/சபையானது தர்க்கதரிசனத்திலும்‌ 
வாக்குத்தத்தத்திலும்‌ இருந்தது. கடைசி நாட்களில்‌ கர்த்தரு 
டைய ஆலயம்‌ நிலைநாட்டப்படும்‌ என்றும்‌, கர்த்தருடைய 
வசனம்‌ எருசலேமிலிருந்து புறப்படும்‌ என்றும்‌ ஏசாயா கூறினார்‌ 
(ஏசா. 2:2, 3; 1 தமோ. 3:15 கர்க்தருடைய வீட்டை சபை என்று 
அடையாளப்படுத்துகின்றது?. ரோம ராஜ்யத்தின்‌ ஆளுகையின்‌ 
நாட்களில்‌ தேவனுடைய இராஜ்யம்‌ நிலை நாட்டப்படும்‌ 
என்று தானியேல்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌ (இ.வ. தானி. 2:44). 

இது முன்னேற்பாட்டில்‌ இருந்தது. ரோமாபுரி ராஜ்யத்தின்‌ 
நாட்களில்‌ கிறிஸ்து தமது சுய ஊழியத்தைத்‌ தொடங்கினார்‌. 
அவருடைய சுய ஊழியத்தின்போது இராஜ்யம்‌,சபையானது 
அதற்கான முன்னேற்பாட்டில்‌ இருந்தது. இயேசுவும்‌, 
யோவான்‌ ஸ்நானனும்‌ இராஜ்யம்‌ “சமீபத்தில்‌” இருந்ததாகப்‌ 
பிரசங்கம்‌ செய்தனர்‌ (ஏறக்குறைய அங்கிருந்தது; மத்‌. 4:17; 
3:1, 2). இயேசு, தமது இராஜ்யம்‌ ஆவிக்குரிய ஒரு அமைப்பாக 
இருந்ததை வலியுறுத்தினார்‌ (யோவா. 18:36), மற்றும்‌ அவர்‌ 
“இராஜ்யம்‌” ] 





சபை” என்ற சொற்களை ஒன்றிற்குப்‌ பதில்‌ 
மற்றொன்றைக்‌ கூறும்‌ வகையில்‌ பயன்படுத்தினார்‌ (மத்‌. 
16:18, 19). 

இயேசு, தமது ராஜ்யம்‌ “பலத்தோடே” வருவதாயிருந்த 
தாகக்‌ கூறினார்‌ (மாற்‌. 9:1). தமது உயிர்த்தெழுதலுக்குப்‌ பிறகு 
அவர்‌, சீஷர்களிடம்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ வரும்போது 
அவர்கள்‌ பெலனடைவார்கள்‌ என்றும்‌, அவர்கள்‌ எருசலேம்‌ 





தொடங்கி அவருக்குச்‌ சாட்சிகளாய்‌ இருப்பார்கள்‌ என்றும்‌ 
கூறினார்‌ (அப்‌. 1:68). அந்தப்‌ பெலன்‌ வரும்வரை அவர்கள்‌ 
எருசலேமில்‌ காத்திருக்க வேண்டியிருந்தது; அந்நேரத்தில்‌ 


339 


பாவமன்னிப்புக்கான மனந்திரும்புதல்‌ அவருடைய 
நாமத்தினாலே “எருசலேமிலிருந்து தொடங்கி” (லூக்‌. 24:45-49) 
பிரசங்கிக்கப்பட வேண்டியிருந்தது. 

இது பெலத்தில்‌ இருந்தது (தொடர்ந்து இருக்கின்றது?. 
கிறிஸ்துவின்‌ மரணம்‌, அடக்கம்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதல்‌ 
ஆகியவற்றுக்குப்‌ பின்வந்த முதல்‌ பெந்தெகொஸ்தே நாளில்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ வந்தார்‌ (அப்‌. 2:1-4). இவ்விதம்‌ பெலம்‌ 
வந்தது; இவ்விதமாய்‌ இராஜ்யம்‌/சபை நிலைநாட்டப்பட்டது. 

ஏசாயா முன்னுரைத்தது போல, சுவிசேஷப்‌ பிரசங்கமானது 
எருசலேமில்‌ தொடங்கியது (அப்‌. 2:29-38). விசுவாசித்து, 
மனந்திரும்பி, ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொண்ட மக்கள்‌ 
இராஜ்யம்‌/சடையில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டனர்‌ (அப்‌. 2:41, 
47; KIV). அந்தத்‌ தருணத்திலிருந்து இராஜ்யம்‌/சபையானது 
இருந்து கொண்டிருப்பதாகப்‌ பேசப்படுகிறது (அப்‌. 5:11; 8:1, 
3; கொலோ. 1:13; எபி. 12:28; வெளி. 1:6. 

கிறிஸ்து இப்பொழுது தமது இராஜ்யத்தின்மேல்‌, 
பரலோகத்திலிருந்து ஆளுகை செய்கிறார்‌, உலகத்தின்‌ முடிவின்‌ 
போது, அவர்‌ தமது மறுவருகையில்‌, விசுவாசத்தோடு தம்மைப்‌ 
பின்பற்றுகிறவார்களைத்‌ தம்மோடு பரலோகத்திற்கு எடுத்துச்‌ 
செல்ல (யோவா. 14:1-8) வரும்வரை தொடர்ந்து ஆளுகை 
செய்வார்‌ (1 கொரி. 15:24-27). 

நீங்கள்‌ இராஜ்யம்‌/சடையில்‌ இருக்கிறீர்களா? 











340 


அப்போஸ்தலர்‌ (௭ற௦:1௦1/௦4) - “அப்போஸ்தலர்‌” என்ற 
வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து எழுத்துக்கெழுத்து 
அப்படியே மொழியாக்கப்பட்ட வார்த்தையாகும்‌. இது இரு 
வார்த்தைகளின்‌ சேர்க்கையாக உள்ளது; 4ற௦ இது கிரேக்க 
மொழியில்‌ “£ர௦ற” (“இருந்து”) என்று பொருள்படும்‌ ஒரு 
முன்னிடைச்‌ சொல்‌ ஆகும்‌, இத்துடன்‌ “அனுப்பப்பட” என்று 
பொருள்படும்‌ 212//௦ என்ற வார்த்தையின்‌ ஒரு வடிவம்‌ 
சேர்ந்துள்ளது. “Aற௦5tle” என்ற வார்த்தையின்‌ சொல்லுக்குச்‌ 
சொல்‌ சரியான பொருள்‌ “வெளியே அல்லது இருந்து] அனுப்‌ 
பப்பட்ட ஒருவர்‌” என்பதாகும்‌. வேதாகமத்தின்‌ அநேக 
வார்த்தைகளைப்‌ போலவே “8081௦” என்ற வார்த்தையும்‌ 
விசேஷித்த அல்லது தனிப்பட்ட பொருளில்‌ பயன்படுத்தப்பட 
முடியும்‌. விசேஷித்த பொருளில்‌ இயேசுவினால்‌ அனுப்‌ 
பப்பட்ட பன்னிருவரையும்‌ (மற்றும்‌ பவுலையும்‌) குறிக்க 
இச்சொல்லைப்‌ பயன்படுத்த முடியும்‌, அல்லது “அனுப்பப்‌ 
பட்ட” யாரேனும்‌ ஒருவரைக்‌ குறிக்க இது பொதுவான ஒரு 
பொருளில்‌ பயன்படுத்த முடியும்‌. நடபடிகளில்‌ லூக்கா 
இவ்வார்த்தையை, பன்னிருவரைக்‌ குறிக்கும்‌ ஒரு விசேஷித்த 
பொருளிலேயே வழக்கமாகப்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 
ஆயினும்‌, சில சந்தர்ப்பங்களில்‌ லூக்கா இவ்வார்த்தையைப்‌ 
பொதுவான பொருளிலும்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, அப்‌. 14:14ல்‌, பர்னபா ஒரு அப்போஸ்தலரென்று 
அழைக்கப்படுகிறார்‌. அவர்‌ சீரியாவின்‌ அந்தியோகியாவில்‌ 
இருந்த சபையால்‌ அனுப்பப்பட்டார்‌ (அப்‌. 13:1-3). 
“அப்போஸ்தலர்‌” என்ற வார்த்தை பொதுவான ஒரு பொருளில்‌ 
பயன்படுத்தப்பட்டதற்கான மற்ற சில எடுத்துக்‌ காட்டுகளுக்கு, 
ரோமர்‌ 16:7; 2 கொரி. 8:23; பிலி. 2:25 ஆகியவற்றைக்‌ காணவும்‌. 
(“அப்போஸ்தலர்‌” என்று சில இடங்களிலும்‌ “ஸ்தானாதிபதி 
கள்‌” என்று சில இடங்களிலும்‌ மொழியாக்கம்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளது.) இந்நாட்களில்‌, சபையிலிருந்து அனுப்பப்படும்‌ 
ஒருவரைக்‌ குறிக்க “ஸ5650றகா)” என்ற லத்தீன்‌ வார்த்தையைப்‌ 

















341 


பயன்படுத்துகின்றோம்‌; “ஈ560றகா)” என்ற வார்த்தை “apostle” 
என்ற வார்த்தையின்‌ பொருளுக்கு ஒத்ததாய்‌ உள்ளது. 


ஞானஸ்நானம்‌ - Baptism (baptisma or baptismos) — “Baptism” 
என்பது கிரேக்க மொழியிலிருந்து எழுத்துக்கெழுத்து 
அப்படியே மொழியாக்கப்பட்ட வார்த்தையாகும்‌. Baptisma 
என்றால்‌ “முழுகுதல்‌” என்று பொருள்‌, மbபறரர5ா௦5 என்பது 
“முழுகுதலாகிய செயல்பாடு” என்று பொருள்படும்‌ - இவை 
யிரண்டுக்கும்‌ மிக லேசான வேறுபாடுதான்‌ உள்ளது. Baறtizo 
(“ஸaறtidz௦ என்று உச்சரிக்கப்படுவது”) என்பது இதன்‌ வினை 
வடிவம்‌ ஆகும்‌, இதன்‌ பொருள்‌ “முழுக்காட்ட” என்பதாகும்‌. 
முழுக்காட்டுதல்‌ எதில்‌ நடைபெறும்‌ என்பதை சொற்‌ 
பொருளின்‌ சந்தர்ப்பத்தைக்‌ கொண்டே முடிவு செய்ய 
இயலும்‌. உருவகமாக இதைப்‌ பயன்படுத்துகையில்‌, மூழ்கடிக்‌ 
கப்படுதலை இது குறிக்கிறது (எடுத்துக்காட்டு: இயேசுவின்‌ 
உபத்திரவமாகிய ஞானஸ்நானம்‌, மாற்‌. 10:38, 39). 


கிறிஸ்து (775105) - “மேசியா (4/885/44)”” என்ற எபிரெய 
வார்த்தையின்‌ கிரேக்க வடிவம்‌ “(4114 (கிறிஸ்து) என்பதாகும்‌. 
இவ்விரண்டுமே “அபிஷேகம்‌ செய்யப்பட்ட (ஒருவர்‌)” என்ற 
பொருளைத்‌ தருகின்றன. பழைய ஏற்பாட்டில்‌, ஆசாரியர்கள்‌, 
தூர்க்கதரிசிகள்‌ மற்றும்‌ இராஜாக்கள்‌ ஆகியோர்‌ அபிஷேகம்‌ 
செய்யப்பட்டனர்‌, ஆகவே இச்சொல்‌ விளக்கம்‌ இவர்களில்‌ 
யாருக்கேனும்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருக்க முடியும்‌. பிரதான 
ஆசாரியர்‌, அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவார்‌” (லேவி. 4:3) என்று 
அழைக்கப்பட்டார்‌. தீர்க்கதரிசிகள்‌, அபிஷேகம்‌ பெற்றவர்‌ 
கள்‌” என்று அழைக்கப்பட்டனர்‌ (சங்‌. 102:15). இச்சொல்வழக்கு 
இஸ்ரவேல்‌ ராஜாவுக்குக்‌ குறிப்பாகப்‌ பயன்படுத்தப்பட்டது 
(சங்‌. 2:2; 18:50). சவுல்‌ “கர்த்தரால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்ட 
வராய்‌” இருந்ததால்‌ (1 சாமு. 24:6; 26:9; இ.வ. 2 சாமு. 1:14), 
அவரைக்‌ கொலை செய்ய தாவீது மறுத்தார்‌. யூதர்கள்‌ தங்கள்‌ 








கடந்த கால மகிமையை மறுபடியும்‌ கட்டியெழுப்ப தாவீது 
அரசரின்‌ சந்ததியில்‌ “மேசியா” வருவார்‌ என்று எதிர்பார்த்‌ 
இருந்தனர்‌. இயேசுவே அவர்கள்‌ எதிர்பார்த்திருந்த மேசியா 
அல்லது கிறிஸ்து ஆவார்‌ (மத்‌. 16:16; மாற்‌. 14:61, 62; யோவா. 
4:22, 26). இயேசு ஒரு ஆசாரியராகவும்‌ (எபி. 4:14), ஒரு 


342 


தூர்க்கதரிசியாகவும்‌ (அப்‌. 3:22), ஒரு இராஜாவாகவும்‌ (1 தீமோ. 
6:15) இருப்பதால்‌, “அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌” என்ற 
சொற்பொருளானது இவ்வெல்லாப்பாங்கிலும்‌ அவருக்கு 
ஏற்புடையதாகும்‌. ஆயினும்‌, யூதர்கள்‌ “மேசியா /றிஸ்து” 
என்ற வார்த்தையைக்‌ கேட்கும்பொழுது ஒரு இராஜாவைப்‌ 
பற்றியதாகவே அடிப்படைச்‌ சிந்தனையிருந்தது. இயேசுவைக்‌ 
“கிறிஸ்து” என்னும்போது, நாம்‌ அவரை இராஜாவாகவே 
அறிவிக்கின்றோம்‌. 





சபை (ekklesia) - கிரேக்கக்‌ கூட்டு வார்த்தையான ekklesia 
(அல்லது ecclesia) என்பது Chuாch என்று மொழியாக்கம்‌ 
செய்யப்பட்டுள்ளது. இக்கிரேக்க வார்த்தை இன்றைய 
நாட்களில்‌ ஆங்கிலத்தில்‌ “கcclesiastes” (church man) மற்றும்‌ “eccle- 
siastical” (“pertaining to the church”) என்ற வார்த்தைகளில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. Ekklesia என்ற வார்த்தையானது, ௪k 
(வெளியே) என்ற முன்னிடைச்‌ சொல்லும்‌ kl (அழைக்க) 
என்ற வினைச்‌ சொல்லின்‌ ஒரு வடிவமும்‌ இணைந்ததாகும்‌. 
இதன்‌ நேரடிப்‌ பொருள்‌ “வெளியே அழைக்கப்பட்ட (வர்கள்‌)” 
என்பதாகும்‌. இவ்வுலகம்‌ சார்ந்த சமுதாயத்தில்‌, இவ்வார்த்தை 
“ஒரு மக்கள்‌ கூட்டத்தை” (அதாவது கூடும்படி அழைக்கப்‌ 
பட்டவர்களை) குறிக்றெது (இ.வ. அப்‌. 19:41). ஆயினும்‌, 
இயேசு இந்த வார்த்தைக்கு ஒரு சிறப்பான பொருளைத்‌ தந்தார்‌ 
- அவருக்குச்‌ சொந்தமான “அழைக்கப்பட்டவர்கள்‌” (மத்‌. 
16:18) - நடபடிகள்‌ நூலிலும்‌ இந்த சிறப்பான பொருளிலேயே 
இது பயன்படுத்தப்படுகிறது. இவ்வார்த்தை உலகளாவிய சபை 
(அப்‌. 2:47; KIV), உள்ளூர்‌ சபைகள்‌ (அதாவது பிராந்திய 
சபைகள்‌; ரோமர்‌ 16:16) அல்லது ஆராதிக்கக்‌ கூடும்‌ ஒரு 
கூட்டம்‌ (1 கொரி. 14:12, 19, 23, 28). ஆகியவைகளைக்‌ 








குறிக்கப்‌ பயன்பட முடியும்‌. நடபடிகள்‌ நூலில்‌ லூக்கா 
இவ்வார்த்தையை உள்ளூர்‌ சபையைக்‌ குறிப்பதற்கே 
(அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில்‌ உள்ள அனைத்து 
“அழைக்கப்பட்ட வர்கள்‌”) வழக்கமாகப்‌ பயன்படுத்தினார்‌. 


சுவிசேஷம்‌ (21௮1921100) நற்செய்தி - “0௦௦1” நற்செய்தி என்ற 
வார்த்தையானது கிரேக்கக்‌ கூட்டு வார்த்தையான ஒபangelion 
என்பதிலிருந்து மொழியாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. £ட என்றால்‌ 


343 


“நல்ல” என்று பொருள்‌ படும்‌. Aறஓelion என்றால்‌ “செய்தி” அல்லது 
“அலைகள்‌” என்று பொருள்படும்‌. இவ்விதமாய்‌, இந்த 
வார்த்தை, “நற்செய்தி” அல்லது “மகிழ்ச்சி அலைகள்‌” என்று 
பொருள்படுகின்றது. “008001” என்ற ஆங்கில வார்த்தை பழைய 
ஆங்கிலச்‌ சொல்லான “5200-8001” - இதுவும்‌ “நற்செய்தி” என்றே 
பொருள்படும்‌ - என்பதிலிருந்து வருகிறது. இவ்வார்த்தை எந்த 
ஒரு நற்செய்தியையும்‌ குறிக்கக்கூடும்‌, ஆனால்‌ பொதுவாக, புதிய 
ஏற்பாட்டில்‌ இது இயேசுவைப்‌ பற்றிய நற்செய்தியையே 
குறிக்கின்றது. இந்த “நற்செய்தியை” கிறிஸ்துவின்‌ மரணம்‌, 
அடக்கம்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதல்‌ ஆகிய மூன்றும்‌ உள்ள 
சத்தியமாக (1 கொரி. 15:1-4) பவுல்‌ அடையாளப்படுத்தினார்‌. 
நாம்‌ நற்செய்திக்குக்‌ “கீழ்ப்படிய” வேண்டுமாதலால்‌ (ரோமர்‌ 
10:16; 1 பேது. 4:17; 2 தெச. 1:7), பூரண சுவிசேஷம்‌ என்பது 
இயேசு நமக்குச்‌ செய்துள்ளவற்றிற்கு நாம்‌ எவ்விதத்தில்‌ பதில்‌ 
செயல்‌ செய்கிறோம்‌ என்பதையும்‌ உள்ளடக்கியுள்ளது. 





பாதாளம்‌ (12829) - Hades - என்பதன்‌ நேரடிப்பொருள்‌ 
“காணப்படாதது”” என்பதாகும்‌, இது கிரேக்கர்களால்‌ 
“காணப்படாத உலகம்‌” என்பதைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டது. புதிய ஏற்பாட்டில்‌ இயேசுவாலும்‌, மற்றவர்களாலும்‌ 
இது மரணத்திற்கும்‌ உயிர்த்தெழுதலுக்கும்‌ இடையில்‌ உள்ள 
நிலையைக்‌ குறிப்பதற்குப்‌ பயன்படுத்தப்பட்டது. லூக்‌. 
16:19-31ல்‌ உள்ள ஓசுவரியவான்‌, லாசரு ஆகியோரது உவமையில்‌, 
காணப்படாத உலகத்தைப்பற்றிய கணநேரத்‌ தோற்றம்‌ 
குரப்படுகிறது. 








நரகம்‌ (62211௭) - “hel!” என்ற வார்த்தை K]Vயில்‌ மூன்று 
மாறுபட்ட வார்த்தைகளாக மொழியாக்கம்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளது: (1) “Gehenna” (௪௪௧1௭) என்பது துன்மார்க்கர்‌ 
சென்று சேரும்‌ நித்திய இருப்பிடத்தைக்‌ குறிக்கின்றது (நாம்‌ 
சாதாரணமாக “நரகம்‌” என்று நினைக்குமிடம்‌). (2) “வாகா” 
(tartaroo) வேதனையுள்ள இடம்‌ - இது வேத வசனங்களில்‌ ஒரே 
ஒருமுறை மட்டும்‌ காணப்படுகிறது (2 பேது. 2:4), இவ்விடத்‌ 
தில்‌ பாவம்‌ செய்த தூதர்களை நியாயத்தீர்ப்புக்கென்று 
அடைத்து வைக்கப்பட்ட இடமாக இது குறிப்பிடுகிறது. 
(3) “Hades” (hades) (“Hades” என்பதில்‌ காண்க). 


344 


இயேசு (1௪5௦5, “Yasous”) - என்று உச்சரிக்கப்படும்‌) - 
“இயேசு” என்றால்‌ “இரட்சகர்‌” என்று பொருள்படும்‌ என்று 
கூறுவது பொதுவானதாகும்‌, ஆனால்‌ “இரட்சகர்‌” என்பதற்கு 
வேறொரு கிரேக்க வார்த்தை உண்டு: 5௦/2: தூதன்‌, யோசேப்‌ 
பிடம்‌, “அவருக்கு இயேசு [“யேகோவா இரட்சிக்கின்றார்‌”] 





என்று பேரிடுவாயாக; ஏனெனில்‌ அவார்‌ தமது ஜனங்களின்‌ 
பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார்‌” என்று கூறிய 
போது (மத்‌. 1:21), உண்மையில்‌ இயேசுவே யேகோவா 
(அதாவது தெய்வீகமானவர்‌) என்று கூறினார்‌! அந்நாட்களில்‌ 
“இயேசு” என்பது ஒரு பொதுவான கிரேக்கப்‌ பெயராய்‌ 
இருந்தது (கொலோ. 4:11; அப்‌. 13:6). “இயேசு” என்ற கிரேக்கப்‌ 
பெயர்‌ “யோசுவா” என்ற எபிரெயப்‌ பெயருக்குச்‌ சமமான 
தாகும்‌, இது “]h௦5hua” (“அதாவது யேகோவா இரட்சிக்றொர்‌”) 
என்பதன்‌ சுருக்கமாகும்‌. 


இராஜ்ய ம்‌ (மsileia)- “இராஜ்யம்‌” என்று மொழியாக்கம்‌ 
செய்யப்பட்ட கிரேக்க வார்த்தையானது “ஆட்சித்‌ தலைமை 
மற்றும்‌ ஆளுதல்‌” என்று பொருள்‌ தருகிறது. சிறப்பான ஒரு 
பொருளில்‌ இது தேவனுடைய அரசுரிமையைக்‌ குறிக்றெது. 
தேவன்‌ ஒவ்வொன்றின்‌ மேலும்‌ ஆளுகை செய்கின்றார்‌, 
ஆனால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ “இராஜ்யம்‌” என்ற வார்த்தை, 
தேவன்‌ தமது மக்களை ஆளுவதைக்‌ குறிக்கவே பயன்‌ 
படுத்தப்படுகின்றது (அதாவது, அவருடைய சட்டத்திற்குக்‌ 
கீழ்ப்படி பவர்களைக்‌ குறிக்கிறது). சில சமயங்களில்‌ இந்தச்‌ 
சொல்வழக்கு, சபையைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்தப்படுகிறது 





(மத்‌. 16:18); சில சமயங்களில்‌ இது பரலோகத்கைக்‌ குறிப்பிடப்‌ 





பயன்படுத்தப்படுறெது (2 பேது. 1:11). மறுவுருவாக்கப்பட்ட 
சொற்றொடர்களான “தேவனுடைய” அல்லது “பரலோகத்‌ 
இன்‌” (இச்சொல்‌ வழக்குகள்‌ பெரும்பாலும்‌ ஒன்றுக்கொன்று 
மாற்றிக்கொள்ளத்‌ தக்க வகையில்‌ பயன்‌ படுத்தப்பட்டன) 





போன்றவைகளால்‌ இதன்‌ பொருள்‌ முடிவு செய்யப்படாமல்‌, 
சொற்பொருள்‌ விளக்கும்‌ சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு முடிவு 
செய்யப்‌ படுகின்றது. நடபடிகளில்‌ லூக்கா, “இராஜ்யம்‌” என்ற 
வார்த்தையை வழக்கமாக, சபையைக்‌ குறிப்பதற்கே பயன்‌ 
படுத்தினார்‌, ஆனால்‌ ஒருமுறை மட்டும்‌ இதை அவர்‌ 


345 


பரலோகத்தைக்‌ குறிக்கப்‌ பயன்‌ படுத்தினார்‌ (அப்‌. 14:22). 


மாரநாதா (ஈயமாா1/- “கர்த்தர்‌” மற்றும்‌ “வருகிறார்‌” என்ற 
அரமாயிக்‌ மொழியின்‌ வார்த்தைகள்‌ இணைந்து “ஈகnatha” 
என்ற வார்த்தையாயின, இது ஒரு கூற்றாகவோ (“கர்த்தர்‌ 
வருகின்றார்‌”) அல்லது ஒரு ஊக்கமான ஜெபமாகவோ 
(“கர்த்தரே வாரும்‌!”) இருக்க முடியும்‌. 

மேசியா - Ke5iகh - “கிறிஸ்து” வில்‌ காண்க. 


Premillennialism - ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சிக்‌ 
கொள்கை - “Premillennialism” என்பது, “ஒரe” (“முன்னால்‌”) 
மற்றும்‌ “எம்‌ ம்மா” (“ஆயிரம்‌ ஆண்டுகள்‌”) ஆகிய இரு லத்தீன்‌ 
வார்த்தைகளின்‌ இணைவாகும்‌. முற்சேர்க்கைச்‌ சொல்லான 
“றர” என்பது கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையைக்‌ குறிக்‌ 
கிறது. ஆயிரம்‌ ஆண்டு முன்‌ அரசாட்சிக்‌ கொள்கைக்காரர்கள்‌ 
வெளி. 20க்கு ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ முன்னதாக கிறிஸ்து வருகி 
றார்‌ என்று நம்புகின்றனர்‌ (ஆயிரமாண்டு பின்‌ அரசாட்சிக்‌ 
கொள்கைக்காரர்கள்‌, கிறிஸ்து ஆயிரம்‌ ஆண்டு அரசாட் க்குப்‌ 
பின்வருவதாக நம்புகின்றனர்‌). ஆயினும்‌, ஆயிரமாண்டு முன்‌ 
அரசாட்சிக்‌ கொள்கையானது, கிறிஸ்துவின்‌ மறுவருகையின்‌ 
காலத்தைப்பற்றிக்‌ குறிப்பிடுவதைக்‌ காட்டிலும்‌ அதிக சிக்க 
லான இறையியல்‌ கோட்பாட்டை அணைத்து கொள்றெது. 
இது கிறிஸ்து விரைவில்‌ மீண்டும்‌ வந்து தமது அரசாட்சியை 
எருசலேமில்‌ ஏற்படுத்துவார்‌ என்ற உருவில்‌ ஒரு யுகக்‌ 
கொள்கையைப்‌ போதிக்கின்றது (ஆயிரமாண்டு முன்‌ 
அரசாட்சிக்‌ கொள்கைக்காரர்கள்‌ பொதுவாக இராஜ்யத்திற்கும்‌ 
சபைக்கும்‌ இடையில்‌ ஒரு வேறுபாட்டை உருவாக்குகின்ற 
னர்‌). அவர்களுடைய உபதேசத்தின்படி, எருசலேமில்‌ உலகப்‌ 
பிரகாரமான தாவீதின்‌ அரியணையில்‌ இயேசு அமருவார்‌, 
ஆலயத்தை அவர்‌ மறுபடியும்‌ கட்டியெழுப்புவார்‌ மற்றும்‌ 
ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ இப்பூமியின்‌ மீது அவர்‌ அரசாளுவார்‌ என்று 
போதிக்கின்றனர்‌. அவர்கள்‌, வெளி. 20:2-5ல்‌ உள்ள “ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌” என்பது (வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌ உள்ள 
மற்ற பல எண்களைப்‌ போலவே) அடையாளமாய்க்‌ 





கூறப்பட்டது என்பதைப்‌ புரிந்துகொள்ளத்‌ தவறுகின்றனர்‌, 


346 


இவ்வார்த்தை கிறிஸ்துவுக்கு “சகல அதிகாரமும்‌” கொடுக்கப்‌ 
பட்டதைக்‌ குறிக்கின்றது (மத்‌. 28:18). அப்‌. 2ல்‌ முதல்‌ 
நற்செய்திப்‌ பிரசங்கத்தில்‌, இயேசு தாவீதின்‌ அரியணையில்‌ 
அமர்ந்திருக்றொர்‌ என்றும்‌, இப்பொழுது அவர்‌ பரலோகத்தில்‌ 
பிதாவின்‌ வலது பாரிசத்தில்‌ அமர்ந்து ஆளுகிறார்‌ என்றும்‌ 
பேதுரு அறிவித்தார்‌. நடபடிகளின்‌ அநேக பகுதிகள்‌, 
ஆயிரமாண்டு முன்‌ அரசாட்சிக்‌ கொள்கைக்காரர்களின்‌ 
தவறுகளை வெளிப்படுத்துகின்றன. 





Premillennialist- ஆயிரமாண்டு முன்‌ அரசாட்சிக்‌ 
கொள்கைக்காரர்கள்‌ - “Premillennialism” நில்‌ காண்க. 


தீர்க்கதரிசனம்‌ - Prophecy - “Prophet” ல்‌ காண்க. 


தீர்க்கதரிசி - Prophet (prophetes) - தீர்க்கதரிசிகள்‌ 
எதிர்கால த்தை முன்னுரைப்பவர்கள்‌ என்று பொதுவாக நாம்‌ 
எண்ணுகின்றோம்‌, மற்றும்‌ பழைய ஏற்பாட்டில்‌ இதுவே 
தூர்க்கதரிசிகளின்‌ முக்கியமான பணியாக இருந்தது. ஆயினும்‌, 
“தீர்க்கதரிசி” என்ற சொல்‌ வழக்கின்‌ அடிப்படைப்‌ பொருள்‌, 
“தேவனுக்காகப்‌ பேசும்‌ ஒரு மனிதர்‌” என்பதாகும்‌. எதிர்‌ 
காலத்தை முன்னுரைப்பது என்பது, கர்த்தருடைய செய்தியை 
வலியுறுத்தும்‌ ஒரு வழியாகவே இருந்தது. தீர்க்கதரிசியின்‌ 
செய்தியின்‌ பாரம்‌, அவருடைய நாட்களின்‌ மக்களைப்‌ 
பற்றியதாகும்‌. ஆகவே, தீர்க்கதரிசி என்பவர்‌ ஏவப்பட்ட ஒரு 
பேச்சாளர்‌ என்று எண்ணுவதே சிறந்ததாகும்‌. சில சமயங்களில்‌ 
தூர்க்கதரிசி ஒரு “முன்னுரைப்பவராக” இருந்தார்‌; எப்போதும்‌ 
அவர்‌ “முன்னால்‌ பேசுபவராக” இருந்தார்‌. 











யூதமார்க்கத்தமைந்தவர்‌ - ஒProselyte (proselutos) - “Proselyte” 
என்பது றர௦5erchomai என்ற கிரேக்க வார்த்தையுடன்‌ 
தொடர்புள்ளதாகும்‌. இது ௦௦ (“க்கு” அல்லது “நோக்கி”? என்ற 
முன்னிடைச்‌ சொல்லும்‌, ௪h (“வருவதற்கு”) என்ற 
சொல்லும்‌ இணைந்ததாகும்‌. புதிய ஏற்பாட்டில்‌ இவ்வார்த்தை, 
யூதமார்க்கத்தைத்‌ தழுவ வந்த புறஜாதியாரைக்‌ குறிக்றெது. 
யூதமார்க்கத்தமைந்தவர்கள்‌ ஆவதற்கு மூன்று சடங்குகள்‌ 
நிறைவேற்ற வேண்டியிருந்தது: (1) ஆண்களுக்கு விருத்த 
சேதனம்‌; (2) சாட்சிகளின்‌ முன்னிலையில்‌ ஒரு சுய ஞானஸ்‌ 


347 


நானம்‌ (முழுகுதல்‌); (3) பலி செலுத்துதல்‌ (தேவாலயம்‌ 
இருக்கும்‌ வரை). விருத்தசேதனம்‌ செய்ய வேண்டியிருந்ததால்‌, 
ஆண்களைக்‌ காட்டிலும்‌ அதிகமான பெண்கள்‌ மனமாற்றப்‌ 
பட்டனர்‌. புறஜாதி அண்களில்‌ அதேகர்‌ “தேவனுக்குப்‌ 
பயந்தவார்களாக மட்டும்‌ - புறஜாதியாரில்‌, உண்மையான 
தேவனை விசுவாசித்து, ஜெபக்கூட ஆராதனையில்‌ பங்கெடுப்‌ 


பார்கள்‌, ஆனால்‌ யூதமார்க்கத்தமைய மாட்டார்கள்‌ - 





இருந்துகொள்வதை விரும்பினர்‌. 


மனந்திரும்புதல்‌ - Repent (metanoeo) - மனந்திரும்புதல்‌ - 
“Repent” என்ற வார்த்தை, “பிறகு” (௪10) மற்றும்‌ “சிந்தனை” 
(1௦௭1௭) என்ற இரு வார்த்தைகளின்‌ கூட்டுச்‌ சொல்லான கிரேக்க 
வார்த்தையிலிருந்து மொழியாக்கம்‌ செய்யப்பட்டது. இதன்‌ 
நேரடிப்‌ பொருள்‌, ஒருவரின்‌ எண்ணங்களில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌ “பிந்திய சிந்தனை” ஆகும்‌. (மனந்‌ 
இரும்புதல்‌ என்பது சிந்தனையில்‌ ஏற்படுவது என்பதைக்‌ 
கவனியுங்கள்‌. இது 112/௭௭௦ஈ௭ என்பதை “தண்டம்‌ செலுத்து” 
என்று கத்தோலிக்க வேதாகமத்தில்‌ மொழியாக்கம்‌ செய்யப்‌ 
பட்டதிலிருந்து முரண்படுகிறது.) மனந்திரும்புதல்‌ என்பது 
“சிந்தனையில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌” ஆகும்‌ (இ.வ. மத்‌. 21:29; எபி. 
12:17ன்‌ மொழியாக்கங்கள்‌), இவ்வகையில்‌ இது தேவனுக்கும்‌ 
பயன்படுத்தப்படலாம்‌ (ஆதி. 6:6; KIV). ஆயினும்‌, மனிதருக்கு 
இது பயன்படுத்தப்படுகையில்‌, பொதுவாக இது “பாவத்தைப்‌ 
பற்றி மனநிலையில்‌ ஏற்படும்‌ ஒரு மாற்றம்‌” என்றே குறிப்பிடப்‌ 
படுகிறது - பொதுவாக பாவம்‌ செய்வதை நிறுத்த எடுக்கும்‌ ஒரு 
முடிவு,/அல்லது குறிப்பிட்ட ஒரு பாவத்தை செய்வதை நிறுத்த 
எடுக்கும்‌ முடிவு என்பதைக்‌ குறிக்கிறது. தேவனுக்கேற்ற 
துக்கத்தின்‌ விளைவாகவே மனந்திரும்புதல்‌ உண்டாகின்றது 








(2 கொரி. 7:10ஐக்‌ கவனிக்கவும்‌; “தேவனுடைய சித்தத்தின்‌ 
படியான துக்கம்‌” [K]V, தேவனுக்கேற்ற துக்கம்‌]. இது 
“லெளகிகத்‌ துக்கத்துடன்‌” அதாவது பாவத்தின்‌ விளைவாக 
ஏற்பட்ட துக்கத்துடன்‌ முரண்படுவதாகக்‌ காட்டப்படுகிறது). 
மனந்திரும்புதலின்‌ விளைவாக வாழ்க்கையில்‌ ஒரு மாற்றம்‌ 
உண்டாகும்‌ (அப்‌. 26:20). மனந்திரும்புதலுக்கும்‌, அதைத்‌ 
தொடர்ந்து வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ மாறுதலுக்கும்‌ இடையில்‌ 


348 


உள்ள வேறுபாடு முக்கியமானது, பெந்தெகொஸ்தே நாளன்று, 
மூவாயிரம்‌ பேர்‌ அந்த நாளிலேயே “மனந்திரும்ப” முடிவு 
செய்தனர்‌ (அப்‌. 2:38-41), ஆனாலும்‌ அம்முடிவை செயலாக்க 
(அதாவது தங்களின்‌ வாழ்க்கையை மாற்றிக்‌ கொள்ள) பல 
நாட்களாயிற்று. 


Repentance - “Repent” என்பதில்‌ காண்க. 


எழுபதின்மர்‌ - Septயaஜint - $ஹஙகஜுா!” என்பது “எழுபது” 
என்ற பொருளுடைய லத்தீன்‌ வார்த்தையாகும்‌. செப்துவஜிந்த்‌ 
என்பது கி.மு. 3ல்‌ எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டின்‌ கிரேக்க 
மொழிபெயர்ப்பாகும்‌. பாரம்பரியம்‌ கூறுகின்றபடி, இது 
எழுபது மொழிபெயர்ப்பாளர்களால்‌ ஏற்படுத்தப்பட்டது. 
புலமைப்‌ பணிகளில்‌, இம்மொழிபெயர்ப்பு பெரும்பாலும்‌, 
எழுபதைக்‌ குறிக்கும்‌ ரோம எண்‌ அமைப்பிலேயே (13௦9) 
குறிக்கப்பட்டது. இயேசுவும்‌, அப்போஸ்தலர்களும்‌ 
பொதுவாக கிரேக்க மொழிபெயர்ப்பில்‌ இருந்தே மேற்கோள்‌ 
காட்டியமையால்‌, அவர்களின்‌ மேற்கோள்கள்‌ பழைய 
ஏற்பாட்டு நூலிலிருந்து சற்று மாறுபட்டிருந்தன என்பதை 
விளக்க இது பயன்படுகின்றது. 





பரிசேயர்கள்‌ - Pharisees (pharisaiot) - “பரிசேயர்கள்‌” என்பது 
“பிரிக்கப்பட்டவர்கள்‌”” என்று பொருள்படும்‌ எபிரெய 
வார்த்தையிலிருந்து வந்ததாகும்‌. பழைய, புதிய ஏற்பாடுகளின்‌ 
காலங்களுக்கு மத்தியில்‌, மக்காபேயரின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
இந்தக்‌ குழு உண்டாயிற்று. இக்குழுவின்‌ ஆதி வரலாற்றில்‌, 
பரிசேயர்கள்‌, குறிப்பிட்ட அரசியல்‌ குழுக்களிலிருந்து 
தங்களைப்‌ பிரித்துக்‌ கொண்டனர்‌. இயேசுவின்‌ நாட்களில்‌, 
இவர்கள்‌ சடங்காச்சாரங்களில்‌ சுத்தத்தைக்‌ கடைப்பிடிக்கா 
தவர்களிடமிருந்து பிரிந்தவர்களாகத்‌ தங்களையே கண்டனர்‌, 
மற்றும்‌ இவர்களில்‌ பலர்‌ சாதாரண வாழ்க்கையிலிருந்து பிரிந்து 
நின்று, நியாயப்பிரமாணத்தின்‌ சிறு அம்சக்கைக்கூடக்‌ 
கடைப்பிடிப்பவர்களாகத்‌ தனிப்பட்டிருந்தனர்‌. யூத மார்க்கத்‌ 
திலேயே “கண்டிப்பான சமயமாக” (அப்‌. 26:5) இவர்கள்‌ 
இருந்தனர்‌. வேதபாரகரில்‌ அநேகர்‌ இந்த குழுவைச்‌ சேர்ந்தவர்‌ 
களாயிருந்தனர்‌. தேவனுடைய கட்டளைகளுக்குச்‌ சமமாக, 


349 


மனுஷருடைய பாரம்பரியங்களும்‌ கட்டுப்படுத்துகின்றது 
என்று அவர்கள்‌ கருதியதால்‌ (மத்‌. 15:1-9), இந்நாட்களில்‌ நாம்‌ 
அவர்களை இறையியல்‌ “நியாயப்பிரமாணிக்கர்கள்‌” என்று 
குறிப்பிடலாம்‌. நிக்கொதேமு ஒரு பரிசேயர்‌ (யோவா. 3:1), 
பவுல்‌ ஒரு பரிசேயர்‌ (பிலி. 3:5; கலா. 1:14). இக்குழுவில்‌ அதிக 
எண்ணிக்கையில்‌ ஆட்கள்‌ இருக்கவில்லை என்று 
யோசிப்பஸின்‌ எழுத்துக்கள்‌ சுட்டிக்காட்டுகின்றன; 
இயேசுவின்‌ நாட்களில்‌ இக்குழுவில்‌ ஏறக்குறைய ஆறாயிரம்‌ 
போர்‌ மட்டுமே இருந்தனர்‌. இவர்கள்‌ சதுசேயரிலிருந்து அநேக 
வழிகளில்‌ மாறுபட்டிருந்தனர்‌: இவர்களிடம்‌ அரசியல்‌ 
குறிக்கோள்‌ எதுவும்‌ இல்லை; இவர்கள்‌ ஆவிகளை, தூதர்களை 
மற்றும்‌ மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலை நம்பினார்கள்‌ (அப்‌. 
23:8); மக்களிடத்தில்‌ இவர்கள்‌ புகழ்‌ பெற்று விளங்கினர்‌; 
இவர்களில்‌ சிலர்‌ கிறிஸ்தவர்களாயினர்‌ (அப்‌. 15:5; 23:6); 
எருசலேமின்‌ அழிவுக்குப்‌ பிறகும்‌ கூட இவர்களின்‌ குழு 
தொடர்ந்து இருந்து வந்தது. 


சதுசேயார்கள்‌ - Sadducees (Saddoukaioi) - பழைய, புதிய 
ஏற்பாடுகளின்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ சதுசேயர்‌ என்ற சமயக்‌ 
குழு உண்டாயிற்று. இவர்கள்‌ செல்வம்‌ படைத்த, உயர்குடிக்‌ 
குழுவாக இருந்தனர்‌. பலஸ்தீனத்தில்‌ இவர்களின்‌ எண்ணிக்கை 
குறைவாயிருப்பினும்‌, ரோமாபுரியோடு ஒத்துழைக்க இவர்கள்‌ 
கொண்டிருந்த விருப்பத்தினால்‌, குறிப்பிடத்தக்க அதிகாரத்தை 
யும்‌, செல்வாக்கையும்‌ இவர்கள்‌ ஏற்படுத்திக்‌ கொண்டனர்‌. 
ஏரோதின்‌ ஆட்சிக்காலத்திலிருந்து, கி.பி. எழுபதில்‌ ஏற்பட்ட 
எருசலேமின்‌ பேரழிவு வரையிலும்‌ நியமனமான ஓவ்வொரு 
பிரதான ஆசாரியரும்‌ இவர்களின்‌ குழுவைச்‌ சேர்ந்தவராகவே 
இருந்தனர்‌. சதுசேயா்கள்‌ பகுத்தறிவாளர்கள்‌ ஆவார்கள்‌ (நாம்‌ 
இவர்களை இறையியல்‌ “தாரளமய” கொள்கையுள்ளவர்கள்‌ 
என்று குறிப்பிடலாம்‌): ஆவி உலகையோ, உயிர்த்தெழு 
தலையோ அல்லது மரணத்திற்குப்‌ பிறகுள்ள வாழ்வையோ 
இவர்கள்‌ நம்புவதில்லை (மாற்‌. 12:18; அப்‌. 23:6-8). யூதர்கள்‌ 
ரோமாபுரிக்கு எதிராகக்‌ கலகம்‌ செய்தபோது, சதுசேயா்கள்‌ 
ரோமாபுரியோடு கூட்டுறவு வைத்திருந்ததற்காக செலோத்தே 


என்னப்பட்டவர்களால்‌ கொல்லப்பட்டனர்‌. 


350 


சனதெரீன்‌ = Sanhedrin (sunedrion) - Sunedrion என்பது “ஒன்று 
கூடி அமர்தல்‌” என்று பொருள்படும்‌ ஒரு கூட்டு வார்த்தை 
யாகும்‌. $யedrion என்ற வார்த்தை சில வேளைகளில்‌ நியாயம்‌ 
செய்ய அமரும்‌ ஒரு உள்ளூர்ச்‌ சங்கத்தைக்‌ குறித்தது (மத்‌. 
10:17). ஆயினும்‌, புதிய ஏற்பாட்டில்‌ இது வழக்கமாக, 
யூதர்களின்‌ தேசிய சங்கத்தைக்‌ குறிக்கவே பயன்படுத்தப்‌ 
பட்டது (யூதர்களின்‌ “உயர்நீதி மன்றம்‌”). KJVயிலும்‌ 
[151 யிலும்‌ இவ்வார்த்தை “சங்கத்தார்‌” என்றும்‌ NIVயில்‌ 
அடிக்கடி இது “சனதெரீன்‌”” என்றும்‌ மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில்‌ இது “இஸ்ரவேல்‌ புத்திரரின்‌ 
மூப்பர்களுடைய சங்கம்‌” ( அப்‌. 5:21) என்றும்‌ அழைக்கப்‌ 
படுகிறது. சனதெரீன்‌ சங்கமானது, முதன்முதலாக கி.மு. 200ல்‌ 
யூதநாட்டில்‌ உள்‌ விவகாரங்களைத்‌ தீர்த்து வைக்கும்‌ அமைப்‌ 
பாகத்‌ தோன்றியது. கி.பி. 66ல்‌ யூதர்கள்‌ ரோமாபுரிக்கு எதிராகக்‌ 
கலகம்‌ செய்த நாட்கள்‌ வரையிலும்‌ இது இப்பணியைத்‌ 
தொடர்ந்து வந்தது. பாரம்பரியமாக, சனதெரீனில்‌ எழுபது 
உறுப்பினர்கள்‌ இருந்தனர்‌ (இவர்கள்‌ தங்களை மோசேயின்‌ 
ஆலோசனை சங்கத்திலிருந்த எழுபது பேரின்‌ பின்வழி 
வந்தவர்களாக கருதினர்‌, எண்‌. 11:10-25) - இவர்களுடன்‌ 
பிரதான ஆசாரியர்‌ தலைவராக இருந்தார்‌. இந்த உறுப்பினர்‌ 
களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ சதுசேய சமயத்தவராவார்கள்‌ 








(அப்‌. 5:17) (“Sadducees” என்பதில்‌ காணவும்‌), ஆனால்‌ சங்கத்தில்‌ 
வல்லமையுள்ள ஒரு சிறுபான்மையினாராகப்‌ பரிசேய 
சமயத்தாரும்‌ இருந்தனர்‌ (வேதபாரகரில்‌ அநேகர்‌ பரிசேயர்‌ 
களாய்‌ இருந்தனர்‌) (“ஒharisees” என்பதில்‌ காண்க). மற்ற 
பொறுப்புக்களுடன்‌, ஆலோசனைச்‌ சங்கத்தில்‌ இருந்தவர்கள்‌ 
சுயமாக நியமித்துக்கொண்ட யூத விசுவாசமுள்ள 
காவலா்களாகவும்‌ இருந்தனர்‌ (புதிய உபதேசங்கள்‌ மற்றும்‌ 
போதகர்களைப்‌ பரிசீலித்தல்‌; உபாகமம்‌ 13ஐக்‌ காணவும்‌). 





351 


